


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு 
(மெக்கன்சி சுவடி டி 3180) 
[ஒப்பீட்டாய்வு) 


வரலாற்றாராய்ச்சிக்‌ குறிப்புக்களு.டன்‌ 


மஇப்பாஇரியர்‌ 
கே.எம்‌. வேங்கடராமையா 
சிறப்புநிலைப்‌ பேராசிரியர்‌ 
அரிய கையெழுத்துச்சுவடித்‌ துறை 


பிரஞ்ு ௦ 10 ॥ிசிகாள்ர்கு ஈப/காக ௦4 7ர்கார்வபா 
(87௧௦௨1 1கரயகமார்றட 0 3180) ல்‌ 
வர்கம்‌ சர்ர்‌ 141-%௦ர்ச௧1 14௦7௩. 
நர 
10. 88. புக்கா காங்காாயகா்‌ 
க௱கார்மமக ௭௦7௧௧௦. 
முஷகாகாா௩ 07 ௬கா௫ கறல 1/4கரபகமா॥0%க 





தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாஷர்‌ 
ஈரி பாங்ளானடு, ரர்கார்வயா 


1$நரு 81-7090-075-1 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு: 69 


திருவள்ளுவர்‌ ஆண்டு: 2018 தை- பிப்ரவரி 1987 


நூல்‌ 2 தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு 
ஆசிரியர்‌ 2 கே.எம்‌. வேங்கடராமையா 

விலை ்‌ உரூ.165-00 

பதிப்பு ? முதற்பதிப்பு 

அச்சு ்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக மறுதோன்றி 


அச்சகம்‌, தஞ்சாவூர்‌. 


இதனுள்‌ 





1. முன்னுரை 19ம்‌ 
குறியீடுகளும்‌ விளக்கங்களும்‌ ,.!!] 
2. தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு 3158 
1, ஷாஜியின்‌ முன்னோர்‌ ம 11 
9, யாதவராஜா கொலை, சிவாஜி ஏகோஜி பிறப்பு 12-28 
3. ஷாஜி சறைப்படுத்தப்படல்‌ 26 
4. ஷாஜியின்‌ விடுதலை 
5, அஃப்சல்கான்‌ காதை கடக 
6. பலப்பல போர்கள்‌. ௧5-71 
7. ஏகோஜி தஞ்சைப்படையெடுப்பு 71-74 
8. சவாஜியின்‌ மனைவியரும்‌ மக்களும்‌ ரகர 
9, சம்பாஜி ஷாஹு 7-8 
10. ஏகோஜி 14 தஞ்சையைக்‌ கைப்பற்றியது. 86-91 
71, ஏகோஜி 14 மக்கள்‌ மூவரின்‌ ஆட்சி. 91-96 
32, குழப்பமான காலம்‌ 96 100. 
78, பிரதாப௫ங்கரின்‌ ஆட்சி 100 - 129 
74. துளஜா 729-144 
75, அமர்சிங்கு 744-149 
76. சரபோஜி 17 349-758 
3. தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு (சருக்கம்‌), 359 _- 182. 
4. அடிப்படைச்சுவடிகள்‌ - நூல்கள்‌ 783 284 
(10) போன்ஸ்லே வமிச சரித்திரம்‌ 383-19௪ 


"இணைப்பு: 1,0௦௧41௦ய. 24௦, ௦4 6%௨ நலக2ாரற(10௧. 198 - 200 


ஜவக 


(ம) மெக்கன்‌? சுவடிகள்‌ 
இணைப்பு: (1) கர்னல்காலின்மெக்கன்‌சி 
(2) வேதநாயகசாஸ்திரி 
(14) இருவிடைமருதூர்‌ மன்னர்‌ சார்பான சுவடிகள்‌ 
(19) சிவாஜி வரலாறு கூறும்‌ மராட்டிய நூல்கள்‌ 
(4) வடமொழி நூல்கள்‌ 


போன்ஸ்லே வமிசம்‌ - கால்வழிமுறை 
ஆங்கிலச்‌ சுருக்கம்‌ 

நூற்பட்டியல்‌ ([94011௦ராஷரம்‌ர) 

முழுச்‌ சொல்லடைவு 

படங்கள்‌ 


201 -- 809 


209 - 212 
218 -- 213 


214 -- 826 
227 229 
280 -- 294 


285. 242 
243 - 263. 


264 -- 270. 
271 - 986 


987-411 


முன்னுரை 


உலகத்திலேயே மிகப்பெரிய கல்வெட்டாகத்‌ திகழ்வது, தஞ்சைப்‌ பெரிய 
கோயிலில்‌ காணப்‌ பெறுவதும்‌ மராட்டிய அரசர்களது வரலாற்றைக்‌ கூறுவதும்‌ 
ஆசிய மராட்டிய மொழிக்‌ கல்வெட்டே என்பது பலர்‌ அறித்த செய்தியாகும்‌. 
இம்‌ மராட்டியக்‌ கல்வெட்டுக்குரிய தமிழாக்கச்‌ சுவடிகள்‌ பற்றி அன்பர்‌ 
முனைவர்‌ ம. இராசேந்திரன்‌ அவர்‌ல்‌ சில ஆண்டுகட்கு முன்‌ எழுதிய கட்டுரை 
யொன்று என்‌ நினைவுக்கு வந்தது. அதுபற்றிச்‌ சிந்தித்தபொழுது தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழகக்‌ கல்வெட்டுத்‌ துறையில்‌ இணைப்‌ பேரா௫ிரியராகப்‌ பணியாற்‌ 
றும்‌ அன்பர்‌ புலவர்‌ செ, இரா அவர்கள்‌, சென்னை, அரசினர்‌ கிழக்கியல்‌ 
சுவடிகள்‌ நூலகத்தில்‌ உள்ள மெக்கன்‌?9ி சுவடித்‌ தொகுப்புக்களுள்‌ தஞ்சை 
மராட்டிய மன்னர்‌ வரலாறு. - வமிசாவவி பற்றியுள்ள ஐந்து சுவடிகளின்‌ பெயரும்‌ 
அவற்றின்‌ நூலக எண்ணும்‌ குறித்துக்‌ கொடுத்தார்‌. சென்னைக்குச்‌ .சென்று 
பார்த்தபொழுது டி. 8768 என்ற எண்‌ கொண்ட சுவடி எளிதில்‌ படிக்க முடி 
யாதவாறிருந்தது; டி. 3180 என்ற சுவடி படிப்பதற்கெளிதாக இருந்தது. இதன்‌ 
காப்பீடு (8850224) சுவடியொன்று, டி. 3179 என்ற எண்‌ உடையது, குறைச்‌ 
சுவடி, தெளிவாகப்‌ படித்தற்கெயன்ற வண்ணமிருந்தது. டி. 3119ஐப்‌ பெற்றுப்‌ 
படித்துப்‌ பார்த்தபொழுது, அச்சுவடியும்‌, தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ மராத்தி 
மொழியில்‌ கல்வெட்டாக இருப்பதும்‌, தமிழில்‌ பெயர்த்து ஆங்கிலச்‌ சுருக்கத்‌ 
துடன்‌ தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்தார்‌. வெளியிட்டிருப்பதுமான 
போன்ஸ்லே வமிச சரித்திரம்‌ தமிழாக்கம்‌, செய்திகள்‌ கூறுவதிலும்‌ அவற்றின்‌ 
லாசையிலும்‌ ஒத்திருத்தல்‌ காணப்படலாயிற்று; சில இடங்களில்‌ சிறிது மாப 
பட்டிருத்தலும்‌ அறியவந்தது. போ. வ.௪. லில்‌? பக்கம்‌ பதினேழில்‌ உள்ள 
அடிக்குறிப்பில்‌ கண்ட ஐயத்தை (பிழையை) இச்சுவடி போக்குமா என்ற 
நோக்குடன்‌ பார்த்தபொழுது போ. வ. ௪. வில்‌ கண்ட பிழையைப்‌ போக்குவ 
தாக இச்சுவடி அமைந்தமை மிக்க மகழ்ச்சி தருவதாயிற்று. ஆகவே, பிற 
சுவடிகளைச்‌ சென்னைச்‌ சுவடிகள்‌ நூலசத்தினின்று பெற முயற்சிகள்‌ எடுக்கப்‌ 
பட்டன. மற்ற இரண்டு முழுச்சுவடிகளும்‌ நுண்படச்‌ சுருள்‌ (141070 8110) 
எடுத்து அச்சிட்டுப்‌ பார்த்தபொழுது, இறுதியில்‌ சுவடிகளின்‌ நாட்குறிப்பு, 


சாலியவாகன சகம்‌ 7725 ருத்ரோத்காரி வருஷம்‌, 1803 மார்ச்சி' மீ£ 85” 
என்றும்‌, மராத்தி கல்வெட்டின்‌ தமிழாக்க இறுதியில்‌, 





3, நகீக0288 0090ம்‌ ரெர்றே (சம்‌ நகீகயயகரார்ற15 140813... 
3. போ. வ. ௪. - போன்ஸ்லே வமிச சரித்திரம்‌, இந்நூலில்‌ யாண்டும்‌ போ. வ, ௪.என்று: 
குறிக்கப்பட்டு வரும்‌. இது சரசுவதி மகால்‌ வெளியீடு எண்‌ 46, இரண்டாம்‌ பப்பு, 19.80. 


3ம்‌ 


“சகம்‌ 1725 ரூத்ரோத்காரி வருஷம்‌ மார்க்கசீரிஷ அமாவாசைக்குச்‌ 
சரியான இ.பி. 1808 டிசம்பர்‌ 13௨” 


என்றும்‌ அறியலாயிற்று. இதனான்‌ கல்வெட்டினும்‌ தமிழ்ச்‌ சுவடி மூந்தியதாகலாம்‌ 
என்று கருதுவதற்கடம்‌ தந்தது. ்‌ 


இந்நிலையில்‌ மராத்தியக்‌ கல்வெட்டின்‌ தமிழாக்கமாகிய போ, வ, ௪ 
வையும்‌, மராத்தியர்‌ வரலாறு கூறும்‌ சுவடியையும்‌ ஒப்பீடு. செய்து வரலாற்‌ 
'றாராய்ச்சிக்‌ குறிப்புக்களுடன்‌ தமிழ்ச்‌ சுவடியைப்‌ பதிப்பிக்கலாம்‌ என்ற முடி. 
வுக்கு வந்து, புலக்குழுக்‌ கூட்டத்திலும்‌ ஒப்புதல்‌ பெற்று, இப்பணி மேற்‌ 
கொள்ளப்‌ பெற்றது. 


இதுகாறும்‌ நடந்தேறிய மெக்கன்சி சுவடிகளின்‌ தொகுப்பு ஆய்வுப்‌ 
பணிபற்றிச்‌ சிறிது கூறுவது இங்குப்‌ பொருத்தமாகலாம்‌. 


மெக்கன்சி தொகுத்த சுவடிகளை அவர்‌ மனைவியிடமிருந்து விலைக்குப்‌ 
பெற்ற பின்னர்த்‌ தென்னிந்தியப்‌ பகுஇயைச்‌ சேர்ந்த சுவடிகள்‌ இ.பி. 1828 
செப்டம்பர்த்‌ இங்களில்‌ சென்னைக்‌ கல்லூரி நூலகத்துக்குக்‌ கொண்டு வரப்‌ 
பட்டன.3 பின்னர்‌ வில்லியம்‌ டெய்லர்‌ என்பார்‌ இவற்றை ஆய்வு செய்வதற்கு 
70-5.1887இல்‌ நியமிக்கப்பட்டார்‌.. அவர்‌ மெக்கன்சி சுவடிகளை ஆய்ந்து *தமிழ்‌ 
மொழியிலுள்ள ஒழ்த்‌இசை நாடுகளின்‌ வரலாற்றுச்‌ சுவடிகள்‌'* என்ற பெயரில்‌ இரு 
நூல்களை வெளியிட்டார்‌. பின்னர்‌ இத்‌ தொகுதிகள்‌ சென்னைக்‌ கல்லிச்‌ சங்கத்‌: 
துக்கு மாற்றப்பட்டன. அந்நாளில்‌ இழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ இங்லாந்து 
அலுவலகத்தில்‌ கடந்த சுவடிகளைப்‌ பிரெளன்‌ என்பார்‌ கண்டு, சுருக்கமான 
பட்டியல்‌ தயாரித்துச்‌ சென்னைக்‌ கல்லிச்‌ சங்கத்துக்கு 1844 இல்‌. கொண்டுவரச்‌ 
செய்தார்‌. சென்னைக்‌ கல்விச்‌ சங்கம்‌ உரிய கவனம்‌ செலுத்தாமையால்‌ அவை 
சென்னைக்‌ கல்லூரி நூலகத்துக்குக்‌ கொண்டுவரப்பட்டன. அங்கு வால்டர்‌ 
எலியட்‌, டெய்லர்‌ என்பார்‌ அட்டவணை தொகுக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டனர்‌. 
பின்னர்‌ அவை கல்வித்துறை இயக்குநர்‌ அலுவலகக்‌. இடங்கில்‌ வைக்கப்பட்டன. 
எனினும்‌ அவை சீரழிந்து இடந்தமையின்‌ 6-2-1869 இல்‌ தொகுப்புக்களை 
அழியாது காக்கும்‌ வழிமுறைகளை ஆய்தற்கு , ஒரு குழு: நியமிக்கப்பட்டது 
சென்னை மாநிலக்‌ கல்லூரியின்‌ வடமொழிப்‌ பேராடரியர்‌ மெக்கன்‌ சியின்‌ தொகுப்‌ 
புக்களுக்குப்‌ பொறுப்பாளராக நியமனம்‌ செய்யப்‌ பெற்றார்‌. ஆகவே, இத்‌ 
தொகுப்புக்கள்‌ இய மாநிலக்‌ கல்லூரிக்‌ கட்டத்துக்குக்‌ கொண்டு செல்லப்‌ 
பட்டன. பின்னர்‌ 1895 இல்‌ செயின்ட்‌ ஜியார்ஜ்‌ கோட்டையில்‌ ஒரு: சிறிய அறைக்கும்‌, 





3... இராசேந்திரன்‌, பக்கம்‌ 48, அடிக்குறிப்பு 58. 
ச. இரக்கி 811கம௦ர்வேரி நகீலாவயடரார்றரத 1௨ 196 லாம்‌! 1 கதமகத6, நரஹரத1௦0 ஐஷ்ம்‌ 
4304814005 3 91114௨௯. மஷ10ா, 1௭௦ ௦100௯, 1835. 


ய்ம்‌ 


7896இல்‌-எழும்பூரில்‌ உள்ள அருங்காட்செகத்துக்கும்‌ மாற்றப்பட்டு, 1935 ஜனவரி 
யில்‌ இப்பொழுதுள்ள இக்கல்‌ சுவடிகள்‌ நூலகமாக அமைக்கப்பட்டுப்‌ பாது 
காக்கப்பட்டு ஆய்வாளர்கட்குப்‌ பெரிதும்‌ பயன்பட்டு வருன்றன.-* 


தமிழ்ச்‌ சுவடிகள்‌ 1379 என்று மேற்கண்ட அரசினர்‌ கிழக்கியல்‌ சுவடிகள்‌ 
நூலசுத்தினின்று 1951இல்‌ வெளியான பட்டியிலிலிருந்து தெரிகிறது. இவை 
வெவ்வேறு சுவடிகளாக இருப்பினும்‌ வெவ்வேறு நூல்கள்‌ அல்ல. ஒரு சுவடிக்கு 
ஒன்றுக்கு மேற்பட்ட சுவடிகளும்‌ உண்டு. உதவியாளரின்‌ வழி படியெடுத்துப்‌ 
பெறப்பட்ட சுவடிகள்‌ பலவற்றையும்‌ மெக்கன்சி மீண்டும்‌ படியெடுக்கச்‌ 
செய்தமையால்‌ சுவடிகள்‌ பல்கிக்‌ காணப்படுகின்றன." 


௫ 

வில்லியம்‌ டெய்லர்‌ 7885இல்‌ வரலாற்றுச்‌ சுவடிகள்‌ என்ற நூலை இரு 
பகுஇகளாக வெளியிட்டதுடன்‌," இ.பி, 1857 இல்‌ ஒரு பெரிய பட்டியலை விளக்கக்‌ 
குறிப்புக்களுடன்‌ வெளிப்படுத்தினார்‌." 


வில்சன்‌ என்பார்‌ மக்கன்‌ தொகுப்புக்கள்‌ என்ற நூலை 7888இல்‌ 
'வெளியிட்டார்‌.8 இதில்‌ ஒவ்வொரு சுவடி பற்றியும்‌ குறிப்பு உண்டு. 


மெக்கன்சியின்‌ தமிழ்ச்‌ சுவடிகளுக்குரிய அகரவரிசைப்‌ பட்டியல்‌ 1951இல்‌ 
அச்சிடப்பெற்றது. அச்சுவடிகளுக்குரிய விளக்கமான குறிப்புக்கள்‌ 1948. 
இல்‌ வெளியான ஏழாவது தொகுதியிலும்‌, 1958-இல்‌ வெளியான 
எட்டாவது தொகுதியிலும்‌, 1954இல்‌ வெளியான ஒன்பதாம்‌. தொகுதியிலும்‌, 
1955இல்‌ வெளியான பத்தாவது தொகுதியிலும்‌, 1960இல்‌ வெளியான பதினொ 
ராம்‌ தொகுதியிலும்‌ காணப்படுகின்றன. இவ்விளக்க அட்டவணையால்‌ அகர 
வரிசைப்‌ பட்டியலில்‌ இடம்பெறாத 155 சுவடிகள்‌ காணப்பெறுகின்றன என்று 
முனைவர்‌ ம, இராசேந்திரன்‌ தன்‌ ஆய்வேட்டில்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டியுள்ளார்‌.!? 


மெக்கன்சி சுவடிகளுட்‌ சில, கிழக்கியல்‌ சுவடிகள்‌ நூலக வாயிலாக ௮ச்‌ 
சட்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கர்நாடக ராசாக்கள்‌ சலிஸ்தார சரித்திரம்‌,"* 
கேரள தேச வரலாறு, கொங்க தேச ராசாக்கள்‌ சரித்திரம்‌,.3 சோழன்‌ பூர்வ 
பட்டயம்‌,** தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாஸனங்கள்‌ என்பவை அவை. 





௪, இராசேந்திரன்‌, பக்கம்‌ 81-53, 8. ஒட பக்கம்‌ 61. 7. அடிக்குறிப்பு 4 காண்க. 
9, ரிக 781௦, கெ181௦த5, 884600066, 020121 ந்தீஹப$ரரர்ற15, 34௨089, 1857. 
9, ௫7160௧, 11.18. 9/1160௩'9 85க20216 0௦11601100, 1882. 

10. இராசேந்திரன்‌, பக்கம்‌ 388-295. 

37. அகரவரிசைப்‌ பட்டியல்‌ வரிசை எண்‌ 388; டி 2768 வெளியீடு ஆண்டு 1954 

32. த்ச ்‌ த 879; ஆர்‌ 401. ன்‌ 1960. 

32. ச ர ஞே 527; டி 315௪ ௬. 1950. 

4. ர ப்‌ 1 2072; டி 2981 ச 3950. 


ர 


தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாஸனங்கள்‌ மூன்று தொகுஇகளாக!* விளக்கக்‌ 
குறிப்புக்களுடனும்‌ ஆராய்ச்சி யுரைகளுடனும்‌ வெளிவந்துள்ளமை ஆராய்ச்சி 
யுலகு நன்கறியும்‌. 


தமிழ்நாடு தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ துறையின்‌ வெளியீடாகப்‌ பாளையம்‌ 
பட்டுக்களின்‌ வமிசாலளி!”அ என்ற தலைப்பில்‌ நான்கு தொகுதிகள்‌ வெளிவந்துள்‌ 
ளன. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடாக மெக்கென்ி தொகுதிகள்‌ என்ற 
நூல்‌ 1973இல்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில்‌ 341 தமிழ்ச்‌ சுவடிகளுக்கு 
விளக்குக்‌ குறிப்புக்கள்‌ உண்டு.1*க 


மெக்கன்சி தொகுப்பில்‌ பெரும்பாலும்‌ வரலாறு பற்றிய சுவடிகளே 
உள்ளன. அத்தகைய வரலாற்றுச்‌ சுவடிகளுள்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு 
பற்றிய சுவடீகள்‌ சிறப்பிடம்‌ பெறுவனவாகும்‌. ம்‌ 


தஞ்சை மராட்டிய மன்னர்களைப்‌ பற்றிக்‌ காகிதக்‌ கையெழுத்துச்‌ சுவடி. 
கள்‌ இருந்தபோதிலும்‌, அச்‌ செய்திகளையே கூறும்‌ மராத்திக்‌ கல்வெட்டு இருத்‌ 
தல்‌ வரலாற்றாய்வாளர்கட்குப்‌ பெருவிருந்தாக அமைகன்றது. 


மராட்டியர்‌ வரலாறு கூறும்‌ தமிழ்ச்‌ சுவடி பாபுராவ்‌ என்பவரால்‌ 1803 
மார்ச்சுத்‌ இங்கள்‌ 25ஆம்‌ நாள்‌ எழுதி முடிக்கப்பட்டது. டி. 3763 என்ற சுவடி. 
தரங்கம்பாடியில்‌ இருந்த வேறொரு சுவடியைப்‌ பார்த்து 4-71-1804இல்‌ எழுதப்‌ 
பட்டது என்று அச்சுவடியில்‌ காணும்‌ குறிப்பால்‌ அறியப்பெறும்‌. டி. 9762 
எதைப்‌ பார்த்துத்‌ தரங்கம்பாடியில்‌ எழுதப்பட்டதோ அதுவே முதல்‌ .சுவடி 
யாதல்‌ கூடும்‌ என்றும்‌, பாபுராவ்‌ மெக்கன்சியின்‌ உதவியாளர்களுள்‌ ஒருவர்‌ 
என்று அறியப்பெறுதலால்‌ அவர்‌ தரங்கம்பாடியில்‌ இருந்திருத்தல்‌ கூடும்‌ என்‌: 
றும்‌, அவர்‌ எழுதி வைத்திருந்த தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு நோக்‌ 
கியே, வேதநாயகர்‌ சேகரித்த டி 876.8 என்ற சுவடி 4-1-1804இல்‌ எழுதப்பட்‌ 
டிருக்கலாம்‌ என்றும்‌ ஊ௫த்தறிய வாய்ப்பு இருக்கறது. 





35, இ, ந. சுப்பிரமணியம்‌ - தென்னித்திய கோயில்‌ சானைங்கள்‌ பகுதி 1 19833. 
பகுதி 11 7954; பகுத 111 பாகம்‌ 1 7985; பகுஜ 111 1 பாகம்‌ 11 7957 
75௮. தொகுதி 1 1987; தொகுதி 11 1287; தொகுதி 111 7282 
25ஆ. மேலும்‌ **மெக்கன்சியின்‌ தமிழ்ச்சுவடிகள்‌ ஓராய்வு'" என்ற முனைவர்பட்டம்‌ ஆய்வேட்‌. 
டில்‌, செஞ்சி ராசாக்கள்‌ கைபீது (டி3879); அளகேசுவர ராசன்‌ கதைச்‌ செய்யுளுரை (டி. 2028, 
டி 8764); தெய்வீகராசன்‌ கைமீது டி. 3028; டி. 3481) என்ற மூன்று நூல்களை ஆய்வுக்‌ குறிப்புக்‌: 
களுடன்‌ புலவர்‌ ம. இராசேந்திரன்‌ தந்துள்ளார்‌. 





ந 


இம்மராட்டியர்‌ வரலாறு கூறும்‌ சுவடியை மூன்று பகுதிகளாகப்‌ பிரித்‌ 
துக்‌ கொள்ளலாம்‌:-- 


7, ஷாஜியின்‌ முன்னோர்‌ பற்றியவை; 
2, ஷாஜி, சிவாஜி, அவர்‌ வழியினர்‌ ஆகியோர்‌ வரலாறு; 
3, தஞ்சையைக்‌ கைப்பற்றிய ஏகோஜி, அவர்‌ வழியினர்‌ வரலாறு: 


பாபுராவ்‌ இம்மராட்டியர்‌ வரலாறு எழுதுவதற்கு ஆதாரமாக இருந்த 
நூல்களுள்‌ முதலிடம்‌ பெறத்‌ 'தகுதியுடையது வயாரதம்‌ என்பதாகும்‌. இது வட 
மொழியில்‌ கவீந்தர பரமானந்தர்‌ என்பவரால்‌ எழுதப்பட்டது. இதல்‌ நான்கு 
சுவடிகள்‌ தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்தில்‌: உள்ளன. இதன்‌ தமி 
ழாக்கம்‌ ஒரு சுவடிமட்டும்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ - நிலையத்தில்‌ உள்ளது.!” வ 
பாரதம்‌ சிவாஜியின்‌ வரலாற்றில்‌ ஒருபகுதிமட்டும்‌ கூறுவது. மேலும்‌ கி.பி. 1697 
இல்‌ இருஷ்ணாஜி அனந்த்‌ சபாசத்‌ என்பார்‌ எழுதிய வச்சத்இரபஇ என்ற 
நூலும்‌, ௫,பி. 1685இல்‌ முற்றுப்பெற்ற ஸஹானல்‌. கால்மி வரலாறும்‌, இ.பி. 1718 
இல்‌ எழுதப்பெற்ற ஏிவஇக்விஜய என்ற நூலும்‌, 1760-1770 இல்‌ எழுதப்பெற்ற 
சித்ரகுப்தா எழுதிய வரலாறும்‌, ஜேதேசாகாவளியும்‌: பயன்பட்டிருத்தல்‌ கூடும்‌. 
என்று ஊ௫க்கலாம்‌. 


(தஞ்சை மராட்டிய மன்னர்களைப்‌ பற்றிய வரலாற்றுக்குத்‌ தஞ்சை அரண்‌: 
மனையிலிருந்த ஆவணங்கள்‌ பயன்பட்டிருக்கலாம்‌ என்பது உறுதி; செவி வழிச்‌ 
செய்‌இகளும்‌ உதவியாக இருந்திருத்தல்‌: கூடும்‌. 


**தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு'” எழுதியவர்களில்‌ இரு கே, ஆர்‌. 
ச௬ப்பிரமணியன்‌ அவர்கள்‌ மெக்கன்சி சுவடிகளை ஓரளவு பயன்படுத்தி இருத்தல்‌ 
கூடும்‌ என்று தரிகறது.!* மெக்கன்சி சுவடிகளைச்‌ சென்னைத்‌ தமிழ்ச்‌ சுவடிகள்‌!* 
என்று தன்‌ நூலில்‌ குறித்துள்ளார்‌. எனிவாசன்‌ அவர்கள்‌ இச்‌ சுவடிகளை ஆறு 





36. டி 4882- டி 4286. 

37. இது தஞ்சைச்‌ சரசுவதி மகாலில்‌ உள்ள டி. 650 எம்‌ 834 என்ற எண்‌ உடைய ஓலைச்‌ 
சுவடியாகும்‌. இதன்‌ மூதற்‌ பக்கம்‌ இறுஇப்பக்கம்‌ நிழற்படம்‌ 'பிற்சேர்க்கையில்‌ காணலாம்‌. இச்‌ 
சுவடி மிக நல்ல முறையில்‌ இருக்கறது. இச்சுவடி. 7710-772௪ வரை ஆட்சி செய்த சரபோஜி 
மன்னர்‌ காலத்தது என்று இதனைப்‌ பதிப்பித்த இரு, சீராளன்‌ அவர்கள்‌: முன்னுரையில்‌ எழுதியுள்‌: 
என்னார்‌ எவ அல்வேடு இற்றைக்கு ஏறத்தாழ 258 ஆண்டுகட்கு மூற்பட்டதாதல்‌ வேண்டும்‌. 
அவ்வேடு இவ்வளவு பழமையுடையதாகத்‌ தோன்றவில்லை, ஒருவேளை யாயுராவ்‌ பயன்படுத்து 
வதற்காகப்‌ படியெடுக்கப்பட்ட சுவடியோ என்றெண்ணத்‌ தோன்றுவது. எனின்‌ மூலச்‌ சுவடி. 
'யெங்கே என்றற்கு விடை பகர்தல்‌ இயலாததாயுள்ளது. 

7௪, சுப்பிரமணியன்‌, பக்கம்‌ 27.80. 78,19,28,40,47,42,48,48,49- 

19, ஆந்த நகீகம்ரகச ஹம்‌] சிகர மரர்த1, இஹ்ரகவஹப்க, 86 16. 





ரும்‌ 


இடங்களில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌”?, அன்னோர்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ 
வரலாறு எழுதுங்கால்‌ இச்சுவடிகளையோ, மரா.த்தியக்‌ கல்வெட்டுக்களையோ 
ஆதரவாக ஏற்றுக்‌ கொண்டதாகத்‌ தோன்றவில்லை. . 


எனினும்‌ இச்சுவடிகள்‌ வரலாற்றாய்வுக்குத்‌ துணை புரியும்‌ என்ற கருத்‌ 
தாலும்‌, தென்னாட்டு அரசியலிலும்‌ சமுதாய வாழ்கைகயிலும்‌ மராட்டிய 
அரசர்களின்‌ பங்கு மதப்பிடற்கு இச்சுவடிகள்‌ பயன்படும்‌ என்று கருதியமை. 
யாலும்‌ இச்சுவடிகளுள்‌ ஒன்று ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டது. 


கிடைத்த மூன்று சுவடிகளுள்‌ டி 3119 குறைச்சுவடி;*! டி. 376271 படிப்ப 
தற்கு எளிமையாக இல்லைஐடி 3180,” டி. 3763 போன்று பிழைகள்‌ மலிந்ததா 
யினும்‌, படித்தற்கு எளிமையாய்‌ இருக்கது, ஆகவே டி 3180 எண்‌ உள்ள்‌ 
சுவடி இங்குப்‌ பதப்பித்தற்கு ஏற்றதாகக்‌ கொள்ளப்பட்டது. 


பதிப்பிங்குங்கால்‌ சுவடியில்‌ உள்ளவாறே பதப்பிக்கப்பட்டுள்ளது எனி 
னும்‌ நிறுத்தக்‌ குறியீடுகள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன.. போன்ஸ்லே வமிச சரித்‌ 
தரம்‌ ஒப்பீடு செய்யப்பெற்று இவற்றிடையே காணப்பெறும்‌ வேறுபாடுகள்‌. 
ஆங்காங்கே அடிக்குறிப்பாகத்‌ தரப்பட்டுள்ளன. டி. 8762, டி. 3179 ஆகியவற்‌ 
றுடனும்‌ வேண்டிய இடங்களில்‌ ஒப்பு நோக்கப்பட்டுள்ளது. மிகக்‌ கடின 
மான, - வழக்குலீழ்ந்த - அந்நாளில்‌ வழக்கிலிருந்த சொற்றொடர்களுக்கு -, 
சொற்களுக்கு அடிக்குறிப்பில்‌ பொருள்‌ தரப்பெற்றுள்ளது; அல்லது போ. வ. 
௪. வில்‌ பயன்படுத்திய சொல்‌- சொற்றொடர்‌ தரப்பட்டுள்ளது. இது 
ஓரளவு பெரிய சுவடியாகையால்‌ 16 தலைப்புக்கள்‌ கொடுத்து அச்சிடலாயிற்று. 
இதன்‌ சுருக்கமும்‌, கால்வழிமுறையும்‌ அடுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. மகாராஷ்‌ 
டிரத்து வரலாற்றுப்‌ பேராசிரியர்கள்‌ தம்‌ நூல்களுட்கூறிய செய்திகளோடு 
மாறுபட்ட இடங்களும்‌, இச்சுவடியில்‌ உள்ள செய்திகளுக்கு ஆதரவுகளும்‌ 
இன்றியமையாத இடங்களில்‌ தரப்பட்டுள்ளன. 


இருமுடி சேதுராமன்‌ ௬வடி என்றொரு சுவடி தஞ்சைச்‌ சரசுவ இ மகாலில்‌: 
உள்ளது. இதன்‌ மூலச்சுவடி 15--8--1849இல்‌ எழுதி முடிக்கப்பட்டது. இது 
போ, வ. ௪. வைப்‌ பெரிதும்‌ பின்பற்றியது என்னலாம்‌. இருவிடைமரு தூரி 
அள்ள அமர்‌சிங்கின்‌ சார்புடைய சுவடி ஆகையாலும்‌, 1849-இல்‌ எழுதப்பட்ட 
மையாலும்‌, அமர்சிங்கைப்பற்றியும்‌ அவர்‌ வழியினரைப்‌ பற்றியும்‌ சல செய்தி 
கள்‌ அதிகமாகக்‌ காணப்படுகின்றன. இச்சுவடி, பெரும்பாலும்‌ போ.வ. ௪. 





40. சீனிவாசன்‌, பக்கம்‌ 78,184, 
87, பட்டியல்‌ வரிசை எண்‌: 
32. பைடக 
32. ர ரு 


8.ம., 229, 2௪310, 226,10௨. 





ரும்‌ 


மெக்கன்‌9 சுவடி ஆ௫யெவற்றினோடு ஒத்திருப்பினும்‌, வேறுபட்ட இடங்களும்‌ 
உண்டு; அதிகமான செய்திகளும்‌ உண்டு; விடுபட்டவையும்‌ உண்டு, இவை 
ஆங்காங்கு உரிய இடங்களிற்‌ சுட்டப்பட்டுள்ளன. 


பதிப்பெய்தும்‌ சுவடி 29-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்க ஆண்டுகளில்‌. 
எழுதப்பட்டதா.தலின்‌, அத்நாளைய மக்களின்‌ பேச்சுமொழி - எழுதும்மொழி 
பற்றி அறிய, இச்சுவடி மொழியியல்‌ ஆய்வாளர்க்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌ 
என்பது உறுதி. இந்நோக்கல்‌ முழுச்‌ சொல்லடைவும்‌ இணைக்கப்பட்டுள்ள து. 
நன்றியுரை: 

இச்சுவடியைப்‌ பதிப்பிக்கலாம்‌ என்று ஒப்புதல்‌ அளித்து வேண்டிய 
அளவு விளக்கங்களையும்‌ தந்த சுவடிப்புலக்குழு, அரிய கையெழுத்துச்‌ சுவடி.த்‌ 


துறை ஆய்வுக்குழு ஆகியவற்றின்‌ உறுப்பினர்கட்கு நன்றி செலுத்தக்‌ கடமைப்‌ 
பட்டுள்ளேன்‌. 


இப்பணியை மேற்கொள்வதற்கு ஏற்ற நிலையில்‌ பணி நீட்டிப்பு அளித்‌ 
'தருளியதுடன்‌, சுவடிகள்‌ முதலியவற்றைப்‌ பெறுவதற்கு உடனுக்குடன்‌ வேண்‌ 
டிய பொழுதெல்லாம்‌ இசைவாணைகளை வழங்கி, ஆய்வுரைகளைக்‌ கண்டு 
அவ்வப்பொழுது ஊக்கியருளிய தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்துத்‌ துணைவேந்தர்‌, 
முதுமுனைவர்‌ வ. அய்‌. ௬ப்பிரமணியம்‌ அவர்களுக்கு என்‌ மனமார்ந்த நன்றியைப்‌ 
பணிவுடன்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


மராட்டியர்‌ வரலாறு தொடர்புடைய எல்லாச்‌ சுவடிகளையும்‌ நுண்‌: 
படம்‌ எடுத்துக்‌ கொள்ள அனுமதத்தும்‌, காப்பீடு சுவடிகளைத்‌ தந்தும்‌, இச்‌ 
சுவடியை அச்சிட இசைவு நல்கயும்‌ ஊக்கமளித்த சென்னை அரசினர்‌ €ழக்கயல்‌ 
சுவடிகள்‌ நூலகத்துப்‌ பாதுகாவலர்‌ அவர்களுக்கும்‌, சிறப்பாகத்‌ தமிழ்நாடு அரசு 
தொல்பொருள்துறை இயக்குநர்‌ முனைவர்‌ இரா. நாகசாமி அவர்கட்கும்‌ நன்றி. 


சென்னைக்‌ இழக்கியல்‌ சுவடிகள்‌ நூலகத்து அன்பர்கள்‌ இரு. செளந்தர 
பாண்டியன்‌, முனைவர்‌ ம. இராசேந்திரன்‌ ஆகயவர்கட்கும்‌ நன்றியுரியன. 

தஞ்சை, சரசுவதி மகால்‌ நூல்‌ திலையத்து. நூலகர்‌, உதவி நூலகர்கள்‌, 
தமிழ்‌, வடமொழி, தெலுங்கு, மராத்தி மொழிப்‌ புலவர்கள்‌ ஆலயைவர்கள்‌ 
அவ்வப்போது அளித்து வரும்‌ உதவிகட்கு மனமார்ந்த நன்றி. 

புலவர்‌ செ. இராசுவுக்கு ஆசியொடு கூடிய நன்றியுரியதாகுக. 


அரிய கையெழுத்துச்‌ சுவடித்துறை கே. எம்‌. வேங்கடராமையா 
24-12-1996 இறப்பு நிலைப்‌ பேராடரியர்‌ 


ட்டது பம ட்ட 


டர டப 


ய 
௨ 


32. 
12. 


12. 


ம்க்‌, 
75, 


16. 
37. 


18. 
19. 


20. 


23. 


குறியீடுகளும்‌ விளக்கங்களும்‌ 
போ. வ. ௪. - போன்ஸ்லே வமிச சரித்திரம்‌ (தமிழாக்கம்‌) 
சென்‌ (860) - 5148 பேக[£கறலம்‌ 
சி, பா. (810௦ரம்‌) - க 115100 ௦8 (ர்க நீகீகாகாங்க 60016. 
டஃப்‌ (யம) - & $ப0ரு ௦2 ஈ்௦ நகீகாகம்க 
சர்தேசாய்‌ (88ரக்$58]்‌) - 116௭ 141560] 08 60௦ நகீதாகரம வ. 
சர்க்கார்‌ (1) - $க1&௯£ (|) - 8பம்ரகர்‌ & 11, 1103. 
சர்க்கார்‌ (2) - 8வா%கா (2) - 110096 ௦ 814௨1 
,தகாகாவ்‌ - (78108]60ஐ1) - 1185 ௦8 $ம்ர்ரகரம்‌ நகீக்காகர்‌ 
சிவபாரதம்‌ - கவீத்திரபரமானந்தர்‌, சிவபாரதம்‌ - தமிழாக்கம்‌ 


இருமுடிசேதுராமன்‌ - திருமுடிசேதுராமன்‌ சுவடி, இராஜசரித்திர 
வமுஷாவளி 


சாமிக்கண்ணுப்பிள்ளை - இந்தியன்‌ எஃபிமரிஸ்‌, பகுதி 41 
சினிவாசன்‌ - ($ர1144980) - நகீகரகரங்க 8016 13 505 கோயக(1௦. 


அவுரங்கசபு (கீமாக0தக260) - 7தமேரக(ம்‌ கோக, 1118100028 கயாகற- 
58260 17௦1. 1௦ 7 


சுப்பிரமணியன்‌ ($ய02க௫80180) - நக நகீகரக6ந்க 1%கர்க/்5 ௦8 1௧௦106 


நட நகீகாகரந்க இமா க09 - ங்க 1116400ர & வேம ௦8 (15 112௦ 
நி60016 7௦1. 11, நட்டி நகீகாகாங்க மறக கற. 


நகர 8ரகய - கர்வ 8. க 111௪௦௫ ௦8 இப்பக்‌ 0121௦௯௧௮1௦ 7 வார016, - 


16௧800 - கீசு ௦15 ௦8 16 1185 8௦3 0006$0000ம600௨ ௦8 (06 2. 
போப்சச்கடு சச்சார்‌ 8௭௨12. 


0. 0. 18. ம. - ளோேமயமே4 ரெர்சோ(&1 கீகற05071ஐ(5 14080, நிகீகம்க5 
நீவந்க]10 230 - நிகீகமேகறத1க நீக ப5மர்ற(5, 8வா% 1 நகீகம௨8 'பிபர்ரசாவ்டு: 
இராசேந்திரன்‌ - 88/2௦472௦- மெக்கன்சியின்‌ தமிழ்ச்சுவடிகள்‌ - ஓர்‌ 
ஆய்வு, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ (அச்சாகா.த ஆய்வேடு) 

கே. எம்‌. வே - கே.எம்‌. வேங்கடராமையா, தஞ்சை மராட்டி மன்னர்‌ 
கால அரசியலும்‌ சமுதாய வாழ்க்கையும்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழக 
வெளியீடு (1984), 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு 
(மெத்தன்சி ௬வடி எண்‌ 3180; எம்‌ 79) 


ஸ்ரீமது போசலெ வம்சத்தின்‌ உ ஆதிமூலபுருஷர்‌ ஸ்ரீமன்‌ நாராய 

(1) ஸணன்‌ அவர்‌ பரம்பரையாய்‌ ஸ்ரீ சூரிய னாராயணன்‌ அவரிடத்தி 
ஹாஜியின்‌ லுண்டானவர்‌ மனு” மனுவுடைய சந்ததியில்‌: யிக்ஷவாக்கு? 
முன்னோர்‌ ட்‌ ்‌ ்‌ ழக ்‌ 
அந்த ருஜாவினுடைய சந்ததிகள்‌ கிறேதாயுகம்‌* இறேதாயுகம்‌ 
துவாபரயுகம்‌  யிந்த மூணுயுகத்திலேயும்‌ பிறக்கியாதியான புண்ணியசாலிக 
ளான ராஜாக்களா யிருந்தார்கள்‌. அந்த வம்சத்தில்‌ யிப்போ கலியுகத்தில்‌ 
ஸெம்பு பறுவத* பிராந்தத்தில்‌ மஹரறாஷ தேசாதிபதி சவுரிய அவதாரிய 


௨: - - -- -_-_-__-_ ப ||| பபப 


8,  *போன்ஸ்லே வமிசம்‌' என்று போ. வ, சவில்‌ உள்ளது. 

'வைத்தீகவரன்‌ கோயில்‌ நர்த்தக்குளக்கரை மண்டபத்‌இல்‌ சகாப்தம்‌ 7693 க்கும்‌ 1889 க்கும்‌. 
உரிய துளசா காலத்திய கல்வெட்டுக்களில்‌ போஸலே போ ஸால என்று இவ்வமீசம்‌ குறிக்கப்பட்டுள்ளது.. 
(இரு செ. ராசு அவர்களிடம்‌ உள்ள கையெழுத்துப்‌ பிரதி எண்‌ 59, எண்‌ 60). வெண்ணாற்றங்‌. 
சரையிலுள்ள இரண்டாம்‌ சிவாஜி காலத்துப்‌ “பூஷண: பத்திரம்‌" ஒன்றில்‌ [ஸ்ரீமத்‌ போஸல குலோத்‌: 
பவ' என்றுள்ளது (மோடி தமிழாக்கம்‌ 8 - பக்கம்‌ 286), இரு இராசு அவர்கள்‌ *பூஇப்பித்த 
*தஞ்சை மராட்டியர்‌ செப்பேடுகள்‌ 80' என்ற நூலிலும்‌ பக்கம்‌ 77, 108, 785 இல்‌ போசலகுலம்‌: 
என்றும்‌, பக்கம்‌ 88, 389 இல்‌ போசலவமிசம்‌ என்றும்‌, பக்கம்‌ 98 இல்‌ போசல: வமிச திலகர்‌ என்‌: 
றும்‌, பக்கம்‌ 88, 20 இல்‌ போசல இீசுவரன்‌ என்றும்‌ வருதல்‌ காணப்பெறும்‌. 

ஆனால்‌, டஃப்‌ என்பார்‌ இவர்களை *போன்ஸ்லே' என்றே கூறுகிறார்‌ (பக்கம்‌ 48). 

உதையபுர.த்தில்‌ லஷ்ஷ்மண்டிங்கு என்றொருவர்‌ இருந்தார்‌. அவருடைய பெயரர்‌ ஸஜனாாிக்கு; 
அவர்‌ வழியில்‌ வத்தவர்‌ ஷா£ஹாஜிபோஸ்லே; இவருடைய முன்னோர்களில்‌ ஒருவர்‌ தேவராஜ்ஜி 
என்பவர்‌ ஆவர்‌, அவர்‌ உதையபுரத்து ராணாவுடன்‌ சண்டையிட்டுத்‌ தக்காணத்துக்கு ஓடினார்‌. 
அங்கே அவரும்‌ அவர்‌ வழியினரும்‌ போஸ்லே என்று வழங்கப்படலாயினர்‌ (9, பா்‌, பக்கம்‌ 118-- 
718), போஸ்லே என்பது கோஸ்லே (ஓரிடம்‌) என்ற;இனின்று வந்தது என்று கூறப்படுகிறது (இ.பா, 
பக்கம்‌ 189 அடிக்குறிப்பு). 

2, சூரியனிடத்தில்‌ தோன்றியவர்‌ மனு:: 
**மண்டிலஞ்சேர்‌ 
செய்ய தனியாழித்‌ தேரோனும்‌ - மையல்கூர்‌: 
சிந்தனை யாவிற்கு முற்றத்‌ இருத்தேரின்‌. 
மைந்தனை யூர்ந்த மறவோனும்‌ - விக்ரம சோழனுலா (வரி 8-8). 
(தனியாழித்‌ தேரோன்‌ - சூரியன்‌, தேரின்‌ மைந்தனையூர்த்த மறவோன்‌ - மனு], 
இராசராச சோழனுலா வரி 8-5; கலிங்கத்துப்பரணி இராசபாரம்பரியம்‌ 70--ஆகயெவற்றிலும்‌: 
சூரியன்மகன்‌ மனு என்று கூறப்பட்டுள்ளது. 5 
2, மிக்ஷவாக்கு - இட்சுவாகு. மனுவின்‌ மகன்‌ இக்குவாகு என்று கலிங்கத்துப்பரணி, தாழிசை 
20 பகரும்‌. 
4. இறேதாயுகம்‌-ருதயுகம்‌ 
8. ஸெம்பு பறுவதம்‌ - செம்பு பர்வதம்‌; இது சதாரா மாவட்டத்திலுள்ளது. (சென்‌, பக்கம்‌ 8 இல்‌: 
அடிக்குறிப்பு எண்‌ 2) 
6. மஹருஷ-மாருஷ்ட (டி3119) 


த தஞ்சை மராட்டிய 


குணப்பிறக்கொதியுள்ள ரஜா ஸெம்பு* யென்றைவர்‌ அவதாரமானார்‌." 
அந்தருஜா தம்முடைய சுவதற்ம்மயுக்த்த? மாற்க்கமாய்‌ ராச்சியபரிபாலனம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு ஸேம்பு1? பறுவதத்தில்‌. ஸ்ரீ ஸாம்ப£வ*4 பிற ஸாதாற்த்த 
மாய்‌? அனுஷ்டானம்‌ பண்ணிக்கொண்டு வந்தார்‌. அவர்‌ பண்ணின அனுஷ்ட்‌ 
டானத்துக்கு ஸ்ரீஸாம்ப£வன்‌ சந்தோஷமாய்‌ அந்த ருஜாவினுடைய!? சொற்‌ 
பனத்திலே பிறசன்னமாய்‌!* உமக்கு சந்ததி சம்பத்துகள்‌ விசேஷமாக உண்டாகு 
மென்று பிறசாதம்‌ பண்ணினார்‌. உடனே கொஞ்ச நாளைக்கு பிற்ப்பாடு 
அவருக்கு பிறதம யெகொஜி!* ரஜா பிறந்தார்‌. அந்த யெகொஜி ருஜாவானவர்‌. 
ஸெம்பு பறுவத பிருந்தத்தில்‌ ஷஹித மாற்கமாய்‌!? ரச்சியயாரமாண்டு கொண்‌ 
டிருக்கச்சே சாம்ப2வன்‌ அனுக்கறகத்தனாலே அவருக்கு முதல்‌ 'சறபராஜா!* என்‌ 
இற சத்குமாரன்‌!* பிறந்தான்‌ - 8 - 

அந்த சறபருஜா? சாறவகாலமும்‌ விபூதிருத்திராட்சம்‌ தரித்துக்‌ கொண்டு”? 
ஸ்ரீ ஸொமஸ்கந்தமூற்த்தி உபாசனையுடையவராய்‌* ராச்சிய பரிபாலனம்‌ பண்‌: 
ணிக்கொண்டுயிருக்கச்சே அந்த சோமஸகந்த மூற்த்தி சொற்பன.த்தில்‌ பிறசன்ன 
மாய்‌ மந்திர உபதேசம்‌ பண்ணினார்‌. அந்த மந்திர பிறபாவத்தினாலே 
தெற்க்கு பிருந்தியயாதஷாவுக்கு சந்தோஷமாயி*" பிந்தளிபுரம்‌*” என்கிறத்துக்கு 





7. ஸெம்பு-செம்பு (டி8129) 
8. *அவதாரமானார்‌' என்றவிடத்து: 'ராஜ்யபரிபாலனம்‌. செய்துவந்தார்‌" என்று போ. வ, ௪, வில்‌. 
பக்கம்‌ 1 இல்‌ உள்ளது. 
இதனால்‌ போசலே (போன்ஸ்லே) வமிசத்துக்கு மூல அரசர்‌ சம்பு என்பது பெறப்படும்‌, : 
9, யுக்த்த என்பது புகுத்த என்று 3119 இல்‌ உள்ளது. இதற்கடுத்து: *விகுத' என்ற சொல்லும்‌: 
அங்குளது. இங்கு 'நீதிமுறைப்படி' என்று போ. வ, ௪. கூறும்‌. 
70. ஸேம்பு-சம்பு (டி3119). 
11. ஸ்ரீ ஸாம்பசவ - ஸ்ரீ சாம்ப (டி2119). 
75, பிற ஸாதாற்த்தமாய்‌ - அருளைவேண்டி (போ, வ, ௪, பக்‌. 8). 
35, ருஜாவினுடைய - ராசாவுட (டி3119). 
34. பிறசன்னமாய்‌ - பிரத்தியட்சமாய்‌ (டி3119)) 
75, பிறதம யெகொதி - முதல்‌ ஏகோஜி. 
76. ஷஹித மாற்கமாய்‌ - விகரித மார்க்கமாய்‌ (டி3119); நேர்மையாக (போ. வ. ௪.) 
77, முதல்‌ சறபருஜா - முதசர்ப்பராசா (டி2129)) சரபராஜன்‌ (போ. வ. ௪. பக்‌, 8) 
போ, வ, ௪. வில்‌ சரபராஜன்‌ என்றிருப்பதால்‌ டி3119 இல்‌ சர்ப்பராசா வென்பது தவறு; 
*தறப' (டி 8180) என்பதைச்‌ *சற்ப' (டி8119) என்று படித்தமையால்‌ தேர்ந்த பிழையாதல்‌: 
கூடும்‌. 
78, *என்ற சத்குமாரன்‌" என்ற விடத்தில்‌ டி. 3119 இல்‌ *என்‌றவர்‌' என்பது மட்டுமுளது. 
39. சறபருஜா (மேல்‌ அடிக்குறிப்பு 17 காண்க) 
20. தரித்துக்கொண்டு - அலங்‌கருதமாய்‌ (டி3119) 
21, ஸ்ரீ ஸொமல்கந்த மூ.்த்தி உபாசனையுடையவராய்‌ - சவபூசனை செய்து: சொண்டு (போ, 
வ, சபக்‌, 8), ஸொமஸ்கந்த - சோமாஸ்கத்தர்‌ - உமை சந்தனோடு கூடிய சிவன்‌. ்‌ 
88, சந்தோஷமாயி - சந்தோஷமாய்‌. 
28. மித்தனிபுரம்‌ - பிர்தலிபுரம்‌ (போ. வ. ௪. பக்‌. 2) 


மன்னர்‌ வரலாறு. 3 


பிறதிநாமம்‌ பிதஞரென்கிறத்தை சரபறாஜாவுக்கு ஜா8£ர்‌** குடுத்தார்‌. அந்த 
சறபருஜாவுக்கு மஹா சேனர்‌ என்கிற ராஜா பிறந்தார்‌ “ ௩ ௯ 


அந்த மஹாசேனராஜா”*௮ அன்பதனாயிரம்‌ சுவாரஸ்தோமத்தோடே” 
அம்பீர்‌?” பாதுஷாவுக்கு உயித்த.த்தல்‌ கும்மக்குப்‌?” பண்ணினார்‌. அதின்‌ பிற்பாடு 
அந்த ராஜா ராச்சியத்தை பரமநீதியாக நடப்பிவித்துக்‌ கொண்டிருந்த புண்ணிய 
விசேஷ$த்தனாலே அவருக்கு அன்பது பிள்ளைகள்‌ பிறந்தார்கள்‌. அதில்‌ மூத்த 
குமாரன்‌ எக்கவருஜா”* என்றவர்‌ ருாச்சியத்துக்குடையவரானார்‌.?? அந்த 
எக்க சிவராஜா ஸ்ரீசாம்ப சிவனுடைய பக்த்தி விசேஷம்‌ பண்ணினபடியினாலே. 
சாம்பசிவன்‌?* பிரத்திக்மா௫:* சொன்னது. உனக்கும்‌ உன்னுடைய: வம்ச பரம்‌ 
பரைக்கும்‌ மஹாருஜாக்களென்று எல்லா பிறபஞ்சத்திலும்‌ பிறக்கியாஇ யாகு 
மென்று கட்டளையிட்டார்‌.” அதின்‌ பிற்ப்பாடு அந்த எக்க சிவறாஜாவுக்கு: 
றாமசந்திர றாஜா பிறந்தார்‌ - ௪ எ 





24. ஜாகீர்‌ - இது ௪. பி. 7800 இல்‌ கொடுக்கப்பெற்றது என்றும்‌, அது முதல்‌ இவர்‌ சா௫ர்தார்‌. 
ஆனார்‌ என்றும்‌ இருமுடிசேதுராமன்‌: சுவடியில்‌ (பக்‌. 8) உள்ளது. 
84௮. *மஹாசேனருஜா' என்கறவிடத்தில்‌ டி578.8இல்‌ சறபருஜா என்றுளது.. ட 
25, சுவாரஸ்தோமம்‌-சுவராஸ்தோமம்‌ (டி.3119); குதிரைப்படை (போ. வ, ௪, பக்‌. 8) 
26. அம்பீர்‌-ஹம்பீர்‌ (போ, வ. ௪. பக்‌, 8 
27. கும்மக்கு - குமுக்கு (டி8119); உதவி (போ, வ, ௪. பக்‌. 8). 
28, எக்கரிவருஜா-ஏகரிவராசா (டி3119). 
29. உடையவரானார்‌-அதிபதியானார்‌ (போ, வ, ௪. பக்‌, 8); இதற்குப்‌ பிறகு **வமிசா.இபஇயாகவும்‌ 
ஆனார்‌” என்று போ, வ. ௪, வில்‌ உள்ளது. 
20. சாம்பசிவன்‌ - உமையொடு கூடிய சிவன்‌: 
27, பிரத்தக்மால: - பிறத்தியகஷியமாக (டி3782)). 
32, இதற்குப்‌ பிறகு பின்வரும்‌ செய்திகள்‌ போன்ஸ்லே வமிச சரித்திரத்தில்‌ (பக்கம்‌ 2-4) உள்‌: 
னன?- **உன்‌ சர்த்தியும்‌ உன்‌ சந்ததியாரின்‌ £ர்‌.த்தியும்‌ மகாராசா என்ற பெயருடன்‌ எங்கும்பரவும்‌... 
த்தப்‌ பதலிக்குரிய அறேக விருதுகளையும்‌ சம்பாப்பீர்கள்‌ என்று இருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. அவ்‌. 
விதமே ஏகசிவ மகாராஜா பல.அரசர்களை வென்று அநேக விரூதுகளைச்‌ சம்பாதித்தார்‌. அவைக. 
ளோடு ஹம்பீர்‌ ராஜனும்‌ தனக்கு ஏகசிவ மகாராசாவின்‌ தந்தையான மஹாசேன மகாராஜா. 
செய்த உதவிக்காகவும்‌, ஏக சிவ மகாராஜாவே ர்‌.த்‌இ வாய்ந்த பல வீரச்‌ செயல்களைச்‌ செய்து: 
தானாகவே ஒரு சேனையைச்‌ செர்த்து வை.த்‌இருப்பதை முன்னிட்டும்‌, மேலும்‌ ஏகசிவ மகாராஜா 
வுக்குத்‌ தன்‌ யானை குஇிரை முதலிய விருதுகளில்‌ சிலவற்றை வழங்லொர்‌.. 

இவ்விருதுகள்‌ எல்லாவற்யைம்‌ சேர்த்து அவைகளைத்‌ தம்மிடம்‌ வேலையில்‌ அமர்த்தவர்க. 
ளில்‌ இறந்து விளங்‌கெவர்களிடம்‌ ஒப்புவித்த விவரம்‌ பின்வருமாறு:- 

முக்க மந்திரியாகய பேஷ்வாவையும்‌, முதல்‌ சேனைத்‌ தலைவரும்‌. *ஸர்தோபத்‌' என்ற. 
பட்டம்‌ பெற்றவருமான தேவகராஜனுடைய வம்சத்தாரையும்‌, இரண்டாவது சேனைத்தலைவரான 
போவார்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவரையும்‌, ஆக இம்மூவரையும்‌ விருதுகளைப்‌ பாதுகாக்கும்‌ வேலை: 
யில்‌ அமர்த்தினார்‌. குதிரைகளுக்கும்‌ யானைகளுக்கும்‌ விருதுகளைக்‌ கட்டும்போது போவார்‌. 
என்பவர்‌ அத்த விருதுகளை எடுத்துப்‌ பேஷ்வா கையில்‌ கொடுக்கப்‌ பேஷ்வா தேவகரிடம்‌: 
கொடுத்துக்‌ கட்டச்செய்ய வேண்டும்‌. இதேமாதரியாக மற்ற விருதுகளுக்கும்‌ அவைகளுக்‌ 


கென்று . சில வம்சத்தார்கள்‌ ஏற்படுத்தப்பட்டார்கள்‌. அந்த வம்சத்தார்கள்‌ இன்றும்‌ அதே: 
வேலையைச்‌ செய்து வருவறரர்கள்‌. 








4 தஞ்சை மராட்டிய 


அந்த ருாமசந்திரறாஜா ஞாயத்தோடே ராச்சியபரிபாலனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருக்கையில்‌ அவருக்கு பீம ரஜா என்கிறவர்‌ பிறந்தார்‌ - ௬ - 

அந்த பீமருஜா தற்மத்தோடேயும்‌ நீத யோடேயும்‌ பிறசேகளை”5 பரி 
பாலனம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கிற போது அவருக்கு ரெண்டாம்‌ யெகொஜீ 
ரஜா பிறந்தார்‌ - ௬ ௪ 

அந்த யெகொஜீருஜா தம்முடைய புசபெல பராக்கிறமத்தினாலே சா.த்தார 
கெடியை3* சுவாதினமாக்‌க்‌ கொண்டார்‌. அதின்‌ பிற்பாடு பா.தஷாவுக்கும்‌. 
இவருக்கும்‌ உயித்திய பிறசங்கம்‌ வந்த படியினாலே”* யிந்த து.ற்க்கத்திலே வாசம்‌ 
பண்ணிக்‌ கொண்டிருந்தாள்‌. அந்த ருஜாவுக்கு வராஹராஜா என்கிறவர்‌ பிறந்‌ 
தார்‌ 





மூக்யெமான ஆயுதங்களைத்‌ தேவகரே சுத்தம்‌ செய்து அரசரிடம்‌ கொடுப்பார்‌, ஆயுதம்‌: 
களுக்குப்‌ பூஜை செய்யும்‌ போது, வலப்‌ பக்கத்தில்‌ போவாரும்‌ இடது பக்கத்தில்‌ தேவகரும்‌, மத்‌: 
இயில்‌ அரசர்‌ பேஷ்வாவோடும்‌, உட்கார்ந்து பூஜை: செய்வார்கள்‌. 

மஹாராஜா சிம்மாசனத்தில்‌ தர்பாரில்‌ வீற்றிருக்கும்‌ சமயத்தில்‌, வலப்பக்கத்திலும்‌ இடப்‌ 
பக்கத்திலும்‌, முறையே போவாரும்‌ தேவகரும்‌, எதிரில்‌ பேஷ்வாவும்‌ உட்காருவார்கள்‌. 

விருதுகளில்‌ பாக்கியுள்ள, யானைமேல்‌ வைத்து முழங்கும்‌ டமாரமும்‌, யானையின்‌ பெரில்‌ 
ஏற்றியிருக்கும்‌ பொழற்பத்துகளுக்கடையில்‌ இலங்கும்‌ பொன்மீனும்‌, மற்ற ஆடம்பரமான எடுபிடி. 
களும்‌ பக்கத்திலும்‌ பின்பக்சுத்திலும்‌ வரவேண்டியது. 

தமக்குக்‌ டைத்த இத்த விருதுகளைத்‌ தவிரத்‌ தம்மனதுக்குப்‌ பிடித்த சில விருதுகளைத்‌ தாமே 
ஏற்படுத்திக்‌ கொண்டார்‌. 

மகாராஷ்டிர தேசத்துக்கும்‌ மகாராஷ்டிர ஜாதிக்கும்‌ முக்கியமான வாகனம்‌ பல்லக்காகையால்‌. 
அப்பல்லக்குக்கு அலங்காரம்‌ செய்யப்படும்‌ ல விருதுகளை இதனடியில்‌ எழுதுவறேன்‌:- 

யானைத்‌ தந்‌.தத்தினால்‌ செய்யப்பட்ட பல்லக்கின்‌ பக்கங்களும்‌, வளைவுகளும்‌, ஒரே வெண்‌. 
ணிறப்‌ பளபளப்புடன்‌ பிரகாசித்தன. பல்லக்கின்‌ மேல்‌ விரிக்கும்‌ பட்டும்‌, பட்டுக்‌ கயிறுகளும்‌ பல்லக்‌: 
இன்‌: சொம்பில்‌ முன்னும்‌ பின்னும்‌ தங்கத்தினால்‌ அமைந்த யாளி முகமும்‌, புலியின்‌ வாயும்‌, பல்லக்‌. 
குக்‌ கூண்டின்‌ இரு கோடிகளிலும்‌ கல்லிழைத்த வாழைப்பூப்‌ போன்ற கலசங்களும்‌, நான்கு மூலை. 
களிலும்‌ கல்லிழைத்த நான்கு குஞ்சங்களும்‌, ஜாலர்களும்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ உள்ள தண்டு. 
களுக்கு வெள்ளிக்‌ சுவசமும்‌, அவற்றிலிருந்து தொங்கும்‌ ஜரிகைக்‌ குஞ்சங்களும்‌, தொங்கட்டான்‌ 
களும்‌, பல்லக்சை அலங்கரித்தன. பல்லக்குக்‌ கொம்புகளுக்குச்‌ சல முக்ய சந்தர்ப்‌: 
ங்களில்‌ பயன்படுத்துவதற்காக நவர.த்‌இனக்‌ சுவசமும்‌, தங்கக்‌ கவசமும்‌ அவற்றோடு விலையுயர்ந்த. 
ஜரிகைக்‌ குஞ்சங்களும்‌ இருந்தன... பல்லக்கின்‌ உட்புறத்தில்‌ நிலைக்கண்ணாடியும்‌, இண்டுகளும்‌: 
வளைந்த கொம்பிலிருந்து தொங்கும்‌ மயில்‌ விசிறிகளும்‌, வெள்ளித்‌ தகடுகள்‌ பதித்த உட்புறமும்‌. 
அதன்மேல்‌ பரப்பப்பட்ட வெண்மையான புஷ்பங்களும்‌, தட்டுகளும்‌ விளங்னெ.: கொம்பின்‌ முன்‌: 
புறத்தில்‌ யானி முகமும்‌, அதன்‌ மேல்‌ புஷ்ப ஹாரங்களும்‌, கல்லிழைத்த முத்துக்‌ குஞ்சங்களும்‌ சல்‌. 
லிழை.த்த கவசமும்‌, சில சமயங்களில்‌ தங்கக்‌ சுவசமூம்‌ அழகு செய்தன. இரண்டு பக்கங்களிலுமுள்ன 
கொம்புகளுக்கு வெல்வெட்டினால்‌ செய்யப்பட்ட உறைகள்‌ உண்டு. 

'இல்லிருதுகளைத்‌ தவிர மூக்கயெமான சந்தர்ப்பங்களில்‌ விசேஷ விருதுகளும்‌ இருந்ததாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கறது. ** 
(குறிப்பு: இவை இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ இல்லை; மெக்கன்சி சுவடிகள்‌ மூன்றிலும்‌ இல்லை), 
32, தற்மத்தோடேயும்‌ நீதியோடேயும்‌ பிறசேகளை - தர்மமார்க்கமாய்ப்‌ பிரசைகளை (டி3119). 
24. கெடி - கோட்டை: சாத்தார்‌. செடியை வென்றது. இ.பி. 1424 என்று இருமுடி சேதுராமன்‌: 
சுவடி கூறும்‌. 
3௪. **உயித்திய பிறசங்கம்‌ வத்தபடியினாலே”* என்று விடத்துச்‌ **சண்டை ஏற்படும்‌ என்று! என்பது: 
போ. வ. ௪. (பக்‌. 5) இல்‌ உள்ளது. 











மன்னர்‌ வரலாறு - 5 
அந்த வராஹருஜா மஹாசவுரிய நியாயத்தோடே?* ராச்சிய பரிபாலனம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு வரச்சே அன்பத்தைய்யாயிரம்‌ சுவரா வைச்சு”? பாதஷா 
வுடனே உயித்தம்பண்ணி செயத்தை அடைஞ்சு சந்த்தியுள்ளவரானார்‌. அத்த 
ரஜா வயத்திலே£* மூணாவது யெகொஜிரறாஜா பிறந்தார்‌ - ௮ - 
அந்த யெகொஜிருஜாவுக்கு பிறம்மாஜிராஜா பிறந்தார்‌ - ௯ - 


அந்த பிறம்மாஜிருஜாவுடைய ஸ்ரீ? அனுசாவு என்சிறவள்‌; அவர்க 
ளுக்கு முதல்‌ சஹஜிருஜா*” பிறந்தார்‌ - ட - 


அந்த சஹஜிருஜாவுடைய பட்டபுருணி*! உமாவு*£ அவர்களுக்கு அம்பாஜி 
முஜா*5 பிறந்தாள்‌ - ௦௧ -- 


அந்த அம்பாஜிவுடைய ஸ்ரீ ரெணுகாவு அவர்களுக்கு பறசோ ஜிருஜா 
பிறந்தார்‌ -- ௨ -- 


அத்த பறசோஜி ரஜா வுடைய ஸ்ரீ** உமாவு** அவர்களுக்கு பாபாஜி! 
ருஜா பிறந்தார்‌ -- க. -- 





36. மஹாசவுரிய நியாயத்‌ தோடே - மகாசவுரியத்தோடே. (டி.8119). 
27, **வைச்சு!* என்ற சொல்‌ டி. 2119 இல்‌ இல்லை. 

38, வயத்திலே - கெர்ப்பத்தில்‌ (டி.3119)) 

39. ஸ்ரீ - தர்மபத்தினி (டி3119). 

40. முதல்‌ சஹஜி - முதச்சகாசி (டி.5119)) 

47, பட்டபு ரணி - பட்டஸ்‌தரீ (டி3119) 

42, உமாவு - உமாவூ (போ. வ. ௪. பக்‌.4). 

49, ரஜா - ராவு (2119). 

44. ஸ்ரீ - ஸ்திரீ (டி2112). 

45. உமாவு - உமாஹுூ (போ. வ. ௪, பக்‌. 4). 





48. பாபாஜி - 88௧1 (டி 37௪0): பாவாஜி என்று போ, வ. ௪. கூறும்‌. பாப்ஜி போன்ஸ்லே 
(டஃப்‌, பக்கம்‌ 44) இவரது முன்னோர்கள்‌. வெரோல்‌ என்ற இடத்தில்‌ இருந்தனர்‌. வெரோல்‌. 
என்பது எல்லோரா? தவுலதாபாது மலையடிவாரத்திலுள்ளது (சர்க்கார்‌ (1) பக்கம்‌ 15). பாபாஜி 
போன்ஸ்லே என்பது இவர்‌ பெயர்‌ என்றும்‌, வேளாண்மைத்‌ தொழிலில்‌ இவர்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 
என்றும்‌, இவர்‌ படீல்‌ (ஊர்த்தலைவன்‌) ஆக இருந்தவர்‌ என்றும்‌ அறியப்பெறும்‌ (சர்க்கார்‌ (1) 
பக்கம்‌ 15), பாபாஜியின்‌ தந்த பரசோஜி என்று மெக்கன்சி சுவடியும்‌, போ, வ. ௪. வும்‌ கூறியிருக்‌ 
கப்‌ பாபாஜியின்‌ தந்த மால்கர்னாஜி என்றும்‌, மால்கர்னாஜிக்குக்‌ கேல்கர்னாஜி என்று தமையன்‌ 
இருந்தார்‌ என்றும்‌, மூத்தவர்‌ ஒரு போரில்‌ இறக்க இளையவர்‌ ஆலய மால்கர்னாஜி ஆற்றில்‌ மூழ்க. 
பிறந்தார்‌ என்றும்‌, இவர்‌ மகனே பாபாஜி என்றும்‌ கூறப்பெறும்‌ (௫. பா. பக்கம்‌ 112). இச்செய்திகள்‌: 
வேறு எத்நூலிலும்‌ கு.றிக்கப்படவில்லை., ட்‌ 

இதுகாறும்‌ சம்பு மூதல்‌ பாவாஜி வரை 15 தலைமுறைகள்‌ கூறப்பட்டன. இப்பதினைந்து 
'தலைமுறைகளைப்‌ பற்றி மெக்கன்சி சுவடிகளும்‌, போன்ஸ்லே வமிச சரித்திரம்‌ என்ற தஞ்சை 
மராட்டியக்‌ கல்வெட்டும்‌ கூறுகின்றன. 


6 தஞ்சை மராட்டிய 


அந்த பாபாஜிருஜாவுடைய ஸ்ரீ ரெக்காவு” அவர்களுக்கு ரெண்டு 
பிள்ளாகள்‌ பிறந்துது. அதில்‌ மூத்தவன்‌ மானோஜி* ரஜா யிளையவன்‌ 
விட்டொதிருஜா -௦௪- ட்‌ 





பாவாஜி ராஜா வரையுள்ள வமிசாவளி பின்வருமாறு: 
அட்டவணை - 1 
சல்பு (1127), 
முதல்‌ ஏகோஜி (1152). 
சர்ப்பராஜா (சரபராஜா) (1188) 
மகாசேனர்‌ (1216). 
50 பேர்‌; மூத்தவர்‌ ஏகஏவராஜா (1248) 
ராமச்சந்திர ராஜா (1304) 
பிமராஜ (1358) 
இரண்டாவது ஏகோஜிராஜா (1407), 
வராஹராஜா (1429). 
மூன்றாம்‌ ஏகோஜி (1445), 
பிரம்மாஜி ராஜா (1461) 1 அனஸாவூ. 
முதல்‌ ஷாஹாஜிராஜா (1479) % உமாஷ 
அம்பாஜி (1501) % ரேணுகாவூ 
பரசோஜி (1524) % உமாஹூ 
பாபாஜி (1544) % ரேகாஷூ ; 
(குறிப்பு: பிறை வளைவுக்குள்‌. பிறந்த ஆண்டு குறிக்கப்‌. பெற்றுள்ளது). 
1849க்குரியதும்‌, அமர்சிங்கர்‌ மகன்‌ பிரதாப சங்கர்‌ காலத்தில்‌ அவருடைய ஒன்றுவிட்ட ௮ம்‌. 
மானாக சிவாஜி சுப்பராவு காடேராவு அவர்களால்‌ எழுதப்பட்டதும்‌ ஆன '*இராஜ சரித்திர வமு. 
ஷாவளி'' என்ற இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ மேலே குறித்த வண்ணமே வமிசாவளி கொடுக்கப்‌: 
பெற்றமையோடு மெலே பிறை வளைவுக்குள்‌ கொடுக்கப்பட்ட ஆங்லெ ஆண்டுகளும்‌ அன்னோர்‌. 
பிறந்த ஆண்டுகளாகச்‌ சகர ஆண்டுகளும்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 

*பிரம்மாஜி ராஜா தொடங்கி ஐந்து பேருக்குரிய மனைவியர்‌ பெயர்‌ அதல்‌ கொடுக்கப்‌ பெற. 
வில்லை, மேலும்‌ ஓ.பி. 1148 இலிருந்து செம்பு மகாராஜா அம்பீர்‌ பாதுஷாவின்‌ நகரதத்நில்‌ தங்க. 
யிருந்தார்‌ என்றுள்ளது. 

சரபராதர்‌ பெற்ற மத்திரோபதேசத்தின்‌ மடமையால்‌ பாதுஷா **பிர்தலிபுரத்‌' "தைக்‌ கொடுத்‌ 
"தார்‌ என்று மெக்கன்சி சுவடியிலிருக்க, இச்‌ சுவடியில்‌ மத்திரோபதேசத்தோடு பாதுஷாவின்‌ பகைவர்‌: 
களை இவர்‌ வென்றமையால்‌ இவருக்குக்‌ இ.பி. 1800இல்‌ **பிஇலியூர்‌'' என்ற ஊர்‌ ஜாராக: 
விடப்பட்டது என்றுள்ளது. ஆனால்‌ போரில்‌ உதலிசெய்தது சரபராஜாலின்‌ மகன்‌ மகாசேனன்‌. 
என்று மெக்கன்‌? சுவடியும்‌ போ. வ, சவும்‌ கூறும்‌. 

சிவபார;த சரித்திரத்தில்‌ பாயாஜி வரையிலுள்ள அரசர்கள்‌ பதறிக்‌ கூறப்படவில்லை. 
பாபாஜியின்‌ மகன்‌ மாலோஜிதான்‌ முதலில்‌ கூறப்பெறுஓறார்‌. '*தெற்குப்‌ பிராத்தியத்திலே மால்‌. 
வர்மா என்று சூரியவமிசத்திலே ஜெனித்து சூரியனுக்குச்‌ சமானமாயிருக்கப்பட்ட காந்தியையுடைத்‌ 
தான ஒரு ராஜா இருந்தார்‌'' (சிவயார.தம்‌ தமிழாக்கம்‌ பக்கம்‌ 3) என்பது காண்க. த 

இருஷ்ணாஜி அனத்த்‌ ஸபாஸத்‌ எழுதிய நூலிலும்‌ பாயாஜியின்‌ மக்கள்‌ தாம்‌ முதலில்‌. 
கூறப்பெற்றுள்ளனர்‌; முன்னவர்கள்‌ சொல்லப்படலில்லை (சென்‌, பக்கம்‌ 77. 
பாபாஜி ,பி. 1540இல்‌ இறந்தார்‌ என்று இருமுடி சேதுராமன்‌ சுவடியிலுள்ளது. (பக்கம்‌. 
ஓ.பி. 1597 என்று சர்தேசாய்‌ (பக்கம்‌ 46) கூறுவர்‌. 

47... ரெக்காவு-ரேகா (டி 3179); ரேகாஷ (போ. வ. ௪.) 
48. மாளோஜி-மாலோதி (போ, வ. ௪) இவர்‌ இ.பி. 1582இல்‌ பிறத்தார்‌ என்பது ”. பா. 
பக்கம்‌ 118 அடிக்குறிப்பில்‌, 








மன்னர்‌ வரலாறு ர்‌ 


இளையவன்‌ விட்டொதிராஜாவினுடைய பத்தினி ஆவு பாயி சாயபு 
அவர்களுக்கு மூத்தகுமாரத்தி அம்பாபாயி அதின்‌ பிற்பாடு எட்டு பிள்ளைகள்‌. 
பிறந்துது*”? அதில்‌ முதல்‌ சம்பாஜிருஜா ரெண்டாவது கெலொஜிரறாஜா மூணாவது 
மாளொதிருஜா நாலாவது பறஹொஜிருஜா அஞ்சாவது னாகொஜிருஜா 
ஆராவது மம்பாஜிராஜா ஏழாவது கக்காஜிறாஜா எட்டாவது இறியம்பகருஜா. 
இவர்கள்‌ பாபாஜிருஜாவுடைய இளையகுமாரன்‌ விட்டோஜிருஜாவினுடைய 
சந்தி.” இவர்களுடைய சவவிஸ்த்தாரம்‌'* யிதற்கு 8ழ்‌ எழுதப்பட்டுவரும்‌. 


இப்போ பாபாதிராஜாவுடைய மூத்த குமாரன்‌ மாளோஜி ராஜா 
வுடைய சரித்திரம்‌: யிந்த மாளோஜிறாஜா உமாபாயி* சாயபு என்கிறவளை கலி 
யாணம்‌ பண்ணிக்கொண்டு உத்தமதற்மத்தோடே ராச்சய பரிபாலனம்‌ 
பண்ணிக்கொண்டிருந்தார்‌. அந்த சமையத்திலே தேவ௫ரி துற்கத்திலே நிஜாம்‌ 
பாத்ஷா?* என்சிறவரும்‌ விசைய துறுக்கத்தலே** இபருாயிம்‌*? பாத்ஷாவினுடைய 
பிள்ளை யெதில்ஷா என்ற பாச்சாவும்‌ ராச்சியம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அந்த யெதில்ஷா என்றவனுக்கு பிறதிநாமம்‌ அல்லி ஷா எண்ணு பிறக்க 
யாதியாக யிருந்தது. யிப்படி யிருக்க தேவகரி துற்க்கத்து நிஜாம்‌ ஷாவுக்கும்‌. 
விசையதுற்கம்‌ அல்லி யெதல்ஷா*'வுக்கும்‌ உயித்தபிறகடமாய்‌ அந்த உயித்‌ 





*1421௦]1 ௫2% 6௦௭, 800௦சிஈ9 80 ர்க $19 04/18 060௦௧81௦916௧1 18, 1௩ க.௦, 1552:* 
*என்றுள்ளமையான்‌. அறியப்பெறும்‌.. 


பாயாஜி 1522 இலும்‌ மாலோஜி 1550 இலும்‌ விட்டோஜி 2555இலும்‌ பிறந்தனர்‌. என்று 
தகாகாவ்‌ (பக்கம்‌ 5) கூறுவர்‌, 


மாலோஜி 1௪௪இலும்‌ விட்டோஜி 7571இலும்‌ பிறந்தனர்‌ என்று இருமுடி சேதுராமன்‌: 

சுவடியிலுள்ளது. 

29. போ, வ. ௪, (பக்கம்‌ 8) எட்டு மக்களின்‌ பெயரைக்‌ கூறும்‌; ஆனால்‌. அதில்‌ ஆறுவது. 
ஏழாவது கங்காஜி என்றும்‌, சவபாரதத்தில்‌ ஆவது மல்லோஜி, ஆராவது. 

கங்கோஜி என்றுமுள்ளன.. 

௧0, சந்ததி - வமிசம்‌ விருத்தியாயிற்று (போ. வ, ௪). 

௪1. சவவிஸ்தாரம்‌ - சவிஸ்தாரம்‌ (டி3719). 

௪8, மாலோஜியின்‌ மனைவி உமாபாயி என்று போ, வ. சவும்‌, சவபார.தமும்‌ கூறும்‌. ஆனால்‌: 

மாலோஜி **£ீபாபாயி'' என்றவரை மணந்தார்‌ என்றும்‌, அத்‌ தீபாபாயி, வணங்குபால்‌ நீம்பால்கர்‌: 

என்பவருடைய உடன்‌ பிறந்தவர்‌ என்றும்‌ தெரிகிறது (9. பா. பக்கம்‌ 174; டஃப்‌ பக்கம்‌ 42; 

தகாகால்‌ பக்கம்‌ 6), 

55. உத்தம - தம்‌ (டி5179) 

54. நிஜாம்‌ பாதுஷா ஆண்ட பகுதியின்‌ தலைநகர்‌ அஹமத்‌ நகர்‌ ஆகும்‌. சிவபார.தமும்‌: (பக்கம்‌, 

3) பேர. வ. சவும்‌ தேவலரி துர்க்கம்‌ என்று கூறும்‌, அத்தானில்‌ இருந்தவர்‌ மூர்டாஜா (மோர்டிஜா) 

நிஜாம்ஷா 1. 

55. விஜய தருக்கம்‌ என்பது பீஜப்பூர்‌ ஆகும்‌. 

௪௪. இபருயிம்‌-இபராம்‌ (டி3179); இவர்‌ 7585 முதல்‌ 15௪௪ வரை ஆட்சி செய்தவர்‌ (௪. பா, 

பக்கம்‌ 101) 

௪7. அல்லி யெதில்‌ ஷு - கீர்‌ இர்‌] றவர்‌; இவர்‌ 76௧௪ முதல்‌ 75௪0 வரை பீஜப்பூர்‌ பாது: 

ஷ்வாக இருந்தவர்‌ (9. பா, பக்கம்‌ 107) 





8 தஞ்சை மராட்டிய 


'தத்தலே பாபாதிரறாஜாவினுடைய பிள்ளை மாளோஜிராஜா மஹாசூரன்‌ அநேகம்‌ 
உயித்தத்திலே செயத்தை அடைந்திருக்கறாரென்று அந்த மாளோதிராஜாவையு 
மவர்‌ தம்பி விட்டோஜி ராசாவையும்‌ தெவ௫ிரி துற்கம்‌ நிஜாம்பாத்ஷா தமக்கு 
கும்மக்காக அழைத்தார்‌. அந்த ரெண்டு பேரும்‌ தங்களுடைய சொந்த சேனை 
களையும்‌ நிஜாம்ஷா வுடைய தளத்தையும்‌ வாங்கக்‌ கொண்டு நிஜாம்‌ 
ஷாவுடைய சத்துரு அல்லி யெதல்‌ ஷா பேரிலே இந்த சேனைகளுடனே உயித்தம்‌ 
பண்ணி செயத்தை அடைந்து நிஜாம்‌ ஷாவுடைய சங்கடத்தை நிவற்த்தி 
பண்ணி?” அவருடையதேவ௫ரி துற்க்கத்தில்‌ ருஷ்சியத்தை அவருக்குஸ்தாபித்‌ 
தார்கள்‌. அதன்‌ பேரிலே நிஜாம்‌ ஷா சந்தோஷத்தை அடைந்து தம்முடைய ராட்‌ 
சியத்திலே நாலத்தொரு ராச்சியம்‌!” ஜாகீர்‌ கொடுத்து இவாளை தம்முடகட்ட 
யிருக்கவேணுமென்று ஹிருர்த்‌இச்சார்‌. அந்தப்படியே மாளோஜிராஜா தம்‌ 
முடைய ரஷ்சியத்தை தம்முடைய மந்திரி பாரிசம்‌ பண்ணிப்போட்டு?? தாமும்‌ 
தம்முடைய தம்பியும்‌” நிஜாம்சட்டவே வாசம்‌ பண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌. 


அப்போ மாளோதிருஜா என்கறவருக்கு சஹா சரிபு பெ அலி 
கலந்தர்‌!” என்கிற ஒரு பக்கிரி 55 எத்தபுருஷன்‌ சினேகதராயிருந்தார்‌. 
அந்தப்பக்கிரியுடைய/** தக்கியாவுக்கு*? மாளோஜிராஜா போய்‌ தமக்கு பிள்ளை 





58. நிவற்த்தி - பரிகாரம்‌ (டி3119) 

89, நாலத்தொரு ராச்சியத்தைச்‌ ''செளத்‌'' என்று போ.வ.சவில்‌ (பக்கம்‌ 6இல்‌) கூறப்பட்டுள்ளது. 
நாலில்‌ ஒரு பாகம்‌ ராச்சியம்‌ கொடுத்தமையைச்‌ செளத்‌ எனல்‌ பொருந்தாது, இது எந்த: 
வரலாற்று நூலிலும்‌ இல்லை. இது ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம்‌'' என்று மேஜர்‌ நாராயண. 
பாலூருஷ்ண குத்ரே (08018) தஞ்சையில்‌ இருந்த பொழுது தன்‌ கைப்பட எழுதிய மராட்டிய 
முகவுரையில்‌ கூறியுள்ளார்‌. 


60. மந்திரிபாரிசம்‌ பண்ணிப்போட்டது-மத்‌தரியிடம்‌ ஒப்பிலித்தது, சா.தாரா பிஇிலியூர்‌ என்ற 
பகுநஇிகள்‌ (இருமுடி சேதுராமன்‌ பக்கம்‌ 17). சரபராஜா காலத்தில்‌ பிதிலியூர்‌ (பிர்‌தலிபுரம்‌-போ. 
வ, ௪, பக்கம்‌ 8) பெற்றுச்‌ சா£ீர்தார்‌ ஆயினார்‌. இரண்டாவது ஏகோஜிராஜா சா.த்தார்‌ கெடியைக்‌ 
இ.பி. 1484 இல்‌ வென்று கொண்டு சிம்மாசனபதியாயினார்‌. () சேதுராமன்‌ பக்கம்‌ 10). 
இவற்றுடன்‌ இப்பொழுது பெற்ற **நாலத்தொரு ராஜ்யம்‌ சா£ீரும்‌'” சேர்த்த பகுதிகளே மந்திரி 
களிடம்‌ ஒப்படைக்கப்பட்டன - இவற்றுக்கு வேறு நூல்களில்‌ ஆதாரம்‌ இல்லை. 

61. தாமும்‌ தம்முடைய தம்பியும்‌ - தாமிருவரும்‌ (டி3119) 

62. சஹா சரீபு- ஷா ஷரீப்‌ (போ, வ. ௪. பக்கம்‌ 7), சஹா சரீபு என்றுள்ளமையின்‌ ஷஹாஷரீப்‌ 
என்று அப்பக்கரிக்கும்‌ பெயரிருந்தமை புலப்படும்‌, அவருடைய இருவருளால்‌ மாலோஜிக்கு மக்கள்‌ 
பிறந்தமையின்‌ முதல்‌ மகனுக்கு ஷஹாஜி என்று பெயர்‌ வைத்தார்‌. ஷாஷரீப்‌ என்பதைப்‌ பெயராகக்‌ 
கொள்ளின்‌ முதல்‌ மகனுக்கு ஷாஜி என்பதே பெயராகலாம்‌, சவெபார;த சரித்திரத்தில்‌ (பக்கம்‌ 5) 
ஷாஜி என்றே உள்ளது (டஃப்‌ பக்கம்‌ 43; இ.பா, பக்கம்‌ 114), இருஷ்ணாஜி அனந்த்‌ ஸபாஸத்‌ 
எழுதிய நூலில்‌ சாஹாஜி (8868]1) என்றுள்ளது (சென்‌, பக்கம்‌ 2). 

63* முதல்‌ *ச4 வரை டி 2119இல்‌ இல்லை. 

65. பக்கிரி- பர்‌; தக்யொ-தங்குமிடம்‌ (185110 2 191806). **ஒரு பக்‌ஒரியுடைய தக்கயொவுக்கு"" 
என்றவிடத்தல்‌ போ. வ. ௪. வில்‌ **ஒரு இத்த புருஷரான சன்யாசியின்‌ சிநேகம்‌ சிடைத்தது.. 
வரிடம்‌ சென்று" என்றவையுள்ளன... 


மன்னர்‌ வரலாறு 9 


யில்லை யென்று சொன்னார்‌,** அப்போ அந்தப்பக்கிரி சற்று நேரந்தியானித்துப்‌ 
பார்த்து மாளோஜிறாஜாவே உமக்கு ரெண்டு பின்ளைகளுண்டாகிருர்கள்‌ 
அவாள்‌ மஹா சூராளும்‌ மஹாபாக்கியவந்தாளுமாகயிருந்து அவர்களுடைய 
வம்சமும்‌ அபிவிற்த்தியா௫ு அந்த வமிசத்தில்‌ உண்டாகிற பிள்ளைகளெல்லாரும்‌ 
மஹாபாக்கியசாலிகளாக யிருப்பார்கள்‌. அந்த ரெண்டுபிள்ளைகளுக்கும்‌ நம்‌ 
முடைய பெயரை வையும்‌, பின்னையும்‌ நாம்‌ கொடுக்கற பதாற்த்தத்தை பத்திர 
மாய்‌ மரியாதையாய்‌ வையுங்கோளென்று சொல்லி அஞ்சு பதாற்தம்‌ கொடுத்‌ 
தார்‌. அதுகளுக்கு பேர்‌ என்னவென்றால்‌ னாஇனி ** என்று சொல்லப்பட்ட ஒரு. 
கத்த; பதுமனி*யென்று சொல்லப்பட்ட ஒரு கத்த. கவுபீனம்‌?? ஒண்ணு; கலந்‌ 
'ரா?? என்று சொல்லப்பட்ட ஒரு அங்க; பஞ்சா?! ஒண்ணு; இந்த வஸ்த்துவுங்‌!* 
குடுத்தார்‌ பிற்பாடு மாளோஜி ருஜாவுக்கு சாலிவாகன சகம்‌ ௬டுள௩க 
சாதாறண!* வருஷம்‌ முதல்‌ பு.த்தரன்‌ ரெண்டாம்‌ சஹஜிருஜா பறந்தார்‌. இன்‌ 





6௦. 5, பா. பக்கம்‌ 174 இல்‌ ஷாஷரீஃப்‌ என்ற மூகமஇியருடைய கோயிலுக்குச்‌ சென்று தொழு 
(தமையின்‌ மாலோஜிக்கு மக்கள்‌ பிறந்தனர்‌ என்று எழுதி, அதற்கு அடிக்குறிப்பாக,. 

“010. 1ங்ச நற்ப்ரிக்ர்ஹுர்ர்கரக ஊம்‌ 116 இங்கம்தல%லா இவிய்வாக 58ந: 11௨4 14௨1௦] 
கீழ நந்த 9ர்‌£௪ றரஷஷுசம்‌ 86 146 40000 ௦8 646 $கம்(. 115 86 1௦ஐத 6௪௦0 மகம்‌ ௨௩4 நயரர்சம்‌”? 


என்றெழுதியுள்ளார்‌. சிவபாரத சரித்திரம்‌ முகம்மதிய குருவைப்பற்றிக்‌ கூறவில்லை; **அந்த: 
மாலோஜி ராஜா மனைவியோடு கூட புத்திர சத்தானமாக வேண்டுமென்று அந்த மகாதேவருடைய 
ஆராதனம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கும்போது கொஞ்ச நாளைக்குப்‌ பிறகு அவருடைய மனைவி 
உமாபாயி கர்பிணியானாள்‌' ' என்றுள்ளது (சிவயார.தம்‌-பக்கம்‌ 4). 

ஷாஷரீப்‌ அகமது நகரில்‌ இருந்தவர்‌ என்று டஃப்‌ கூறுவர்‌ (பக்சம்‌ 4:2).. 
87. னாடனி-நாடினி (டி2119); நாகன்‌ (போ, வ. ௪, பக்‌, 77) 
5௪. பதுமினி-பத்மினி (டி.5119); ப.த்மின்‌ (போ. யக்‌. 7). 


69. கவுபீனம்‌-லங்கோடு (போ, வ. ௪. பக்‌. 7); இச்சொல்லுக்குமூன்‌ **இந்த இரண்டு கத்தியும்‌. 
,தம்முடைய'' என்பது டி5119 இல்‌ உள்ளது. இந்த இரண்டு கத்தியும்‌ சித்தபுருஷர்‌ கொடுத்‌. 
'தனவாச இங்குக்‌ கூறியிருக்க, இல்லிரண்டும்‌ துக்கோஜி காலத்தில்‌ கொடுக்கப்பட்டன என்று, 
'ஹிக்‌க கூறுவர்‌: - 

“*றந்ராச 15 & 8403 மோர்‌ 18௨1 உ ரீவிபீர ௦1 இரகர்க நா29மயர்சம்‌ 11015 றார்ற௦௦. 
(1ய000]]) வர்ம 5௭௦ 890108 08112ம்‌ 4ஸஹம்‌ நிதரர்ரட வறர ற089685ம்ய 2 றாம்ரக௦ய10 பட 
பரப. 2065, '1%6 870205 கர 0௦௫ நாக$தர46ம்‌ 10. 60௨. நகியகமோர'” (101௦1ஆ,, 
௨86 85.) 

70, கலந்‌திரா-பட்டினாலும்‌ பஞ்சினலும்‌ செய்யப்பட்ட உடை (போ, வ, ௪, பக்‌, 7): 

74. பஞ்சா? இது ஐந்து விரல்களையும்‌ மேலே நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு கையின்‌ உருவம்‌, 
இது மூகம்மதியர்களால்‌ போற்றப்படும்‌ ஐந்து பேர்களைக்‌ குறிக்கும்‌; அல்லா, முகம்மது, 
அலி, பாத்மா, ஹஸன்‌ ஹுசேன்‌ என்பவர்களைக்குறிக்கும்‌ என்றும்‌ அல்லது பெரிய பலசாலி. 
யாகக்‌ கொண்டாடய்பட்ட அலி என்பவருடைய கையைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ சொல்வர்‌ 
(போ. வ. ௪. பக்‌. 7 அடிக்குறிப்பு) 

72. இந்த வஸ்துவும்‌-இந்த ஐந்து வஸ்துவும்‌ (டி5112). இவ்வைத்து பொருள்களைக்‌ கொடுத்தமை 
இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ இல்லை (பக்கம்‌ 17). 

79. சகம்‌ 1587-2,பி. 1809, இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ **சாதாரண'" ஆண்டுக்குப்‌ பதில்‌: 
**சவுமிய'" என்றுள்ளது. இதுவே எல்‌.டி.சாமிக்கண்ணுப்பின்னை அவர்களின்‌ எஃபிமரிஸுக்‌. 


கேற்பச்‌ சரியானதாகும்‌. ஷாஜி பிறந்தது 78-27-7594 (சர்தேசாய்‌ பக்கம்‌ 51); 7024 
(டஃப்‌ பக்கம்‌ 42) என்பர்‌. 








69-2 


70 தஞ்சை மராட்டிய 


பிற்பாடு ரெண்டாவது பிறந்து அவருக்கு சறபொதிருஜா!* வென்று போர்‌. 
வைத்தார்கள்‌ -யடு 


அதின்‌ பிற்பாடு மூத்தபிள்ளை சஹதிராஜாவுக்கு அஞ்சுவயசாச்சுது. 
அப்போ கொலாபுரத்து ராஜாவுக்கும்‌ நிஜாம்ஷாவுக்கும்‌ விகல்ப்பமாகி 
கொலாபுரத்துறுஜாவின்‌ பேரிலே இந்த அஞ்சுவயதுள்ளபிள்ளையின்‌ தொகப்பன்‌ 
மாளோதிருஜாவை சண்டைக்கு அனுப்பிலிச்சார்‌,?? அப்போ மாளோஜி 
ராஜா தம்முடைய சேனை பரிவாரங்களுடனேயும்‌ பாத்ஷாவுடைய சேனை 
களுடனே கோலாபுரத்து ராஜாவின்‌!" பேரிலே பாளைய மெடுத்துப்போய்‌ அற்புத. 
மான சண்டைபண்ணி சத்துருக்களை அடித்துக்‌ கொண்டு!* கைகலந்து சண்டை 
யாற போது றணக்கள்‌த்திலே வீரசொற்கத்தை அடைந்தார்‌." அதின்பிற்பாடு 
நிஜாம்ஷா என்றவர்‌ சஹஜி ரஜா சரபோஜிருஜா சிறுபிள்ளைகளானபடி. 
யினாலே அவர்களை அவர்களுடைய சிறிய தொகப்பனார்‌ விட்டோதிராஜா சுவா. 
,தீனம்‌ பண்ணி அவர்களுடைய யோக்கியதைக்குத்‌ தக்கதாய்‌ சவறக்ஷணை 





74. சரபோஜி என்று போ, வ, ௪, விலும்‌ இருமுடி சேதுராமன்‌ சுவடியிலும்‌ உள்ளன. சவப்ாரத: 
சரித்திரமும்‌ சரபோஜி என்று கூறும்‌ (பக்கம்‌ 8). ஷரீஃப்ஜி என்று டஃப்‌ (பக்கம்‌. 42இலும்‌), 2, 
யா. (பக்கம்‌ 174இலும்‌) கூறுவர்‌, ஷாஷரீப்‌ தன்‌ பெயரை வைக்குமாறு கூறியமைக்கேற்ப மூத்த 
மகற்கு ஷாஜி என்று பெயர்‌ வைக்கப்பட்டது. இரண்டாவது மகனுக்கு. அவர்‌ பெயருள்‌ எஞ்சிய 
பகுதியாகிய ஷரீஃப்‌ என்பதனோடு ஜி சேர்த்து ஷரீஃப்ஜி. என்று பெயரிடப்பட்டது என்ற டஃப்‌ 
கூற்றுப்‌ பொருந்துவதாகவுள்ளது. **ஷரீஃப்தி'" என்பது **ஸரபோஜி'" என்று இரிந்‌இரு த்தல்‌ கூடும்‌. 
இருஷ்னாஜி அனந்த்‌ ஸபாஸத்‌ தம்‌ நூலில்‌ ஸரஃப்ஜி (5878471) என்பர்‌ (சென்‌. பக்கம்‌ 3), ஷாஜி. 
பிறந்த இரண்டு ஆண்டுகட்குப்‌ பிறகு சரபோஜி பிறத்தார்‌ என்று சிவபாரதம்‌ கூறும்‌. சரபோஜி 
3897இல்‌ பிறந்ததாகக்‌ 5.பா. பக்கம்‌ 1274இல்‌ உள்ளது. மூகமதியரை அறவே வெர்த்த சத்திரபதி. 
சிவாஜியின்‌ தந்‌ைத மூசமதிய குருவின்‌ அருளால்‌ பிறந்தவர்‌ என்பது அறிதற்பாலது. ப பதப 
௩1086 கோரி] சஜ, (16 1]100ம 7800 ஐுப1964்‌ 1௪ ஏவ]ய5 01 2 1008 00௨05 60 446 நரிய௨1 
க1்ரர்ற5 ௨ம்‌ 11960797 ரர்151 7600ம்‌ 118 842௨026 ௦010044௪0௦௪ 1நக₹ 8ந்ஷ்டிவ்‌[$ [த்ர 
இங்க்‌ கே 6௦0 ௦4 08 & றாக்ஷுசா 84 ௨ நீயடி] 8010௦” --கோவிக, 0.8. 3பஸ்வு 
௨26 29 - என்ற கூற்றும்‌ இங்குக்‌ கருதற்குரியது.. 

78. மூத்தபிள்ளை சஹஜிருஜாவுக்கு ..... சண்டைக்கு அனுப்பிலிச்சார்‌ - இந்த இடத்தில்‌: 
போ, வ. சவில்‌ **ஷாஹாஜி ஐந்து வயதாக இருக்கும்‌ போது கோலாபுரத்து அரசருக்கும்‌. 
நிஜாம்‌ ஷாவுக்கும்‌ மனவருத்தம்‌ ஏற்பட்டுச்‌ சண்டை மூண்டது" என்றிருக்கறது. இது சுருக்கமாக 
வும்‌ விளக்கமாகவும்‌ இருக்கறது. 

77. இந்திராபுரத்து மேல்‌ சண்டைக்குச்‌ சென்றதாகச்‌ சவெபாரத சரித்திரம்‌ கூறும்‌ (பக்கம்‌ ௪). 
78, அடித்துக்‌ கொண்டு -- செயித்து (டி.3119). 


79, மாளோஜி 1874இல்‌ இறந்ததாகத்‌ இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ உள்ளது (பக்கம்‌ 19); 
,தகாகாவ்‌ (பக்கம்‌ 18) மாலோதி 7679இல்‌. இறந்ததாகக்‌ கூறுவர்‌; சர்தேசாய்‌ (பக்கம்‌ 52). 
3620 என்பர்‌. 

குறிப்பு:- ஷாஜி 1609இல்‌ பிறந்தார்‌ (மெக்கன்சி சுவடி; போ, வ, ௪; இருமுடி சேதுராமன்‌), 
எனின்‌ அவர்‌ 5 வயதினர்‌ ஆக இருக்கும்பொழுது அதாவது 1674இல்‌ அவர்‌. தந்த மாலோஜி 
இறந்தார்‌ என்பது பொருந்தும்‌, சர்தேசாய்‌ (பக்கம்‌ 51), டஃப்‌ (பக்கம்‌.48) ஆலயோர்‌ 
ஷாஜி பிறந்தது 7594; மாலோஜி இறத்தது 1612 என்பர்‌, அக்கனமாயின்‌ மாலோஜி. 
இறந்தபொழுது ஷாஜி ஜந்து வயதுடையவர்‌ என்பது பொருந்தாது. .மாலோஜி போரில்‌: 
இறந்ததாக வரலாற்றாசிரியர்‌ யாரும்‌ குறிப்பிடவில்லை. 








மன்னர்‌ வரலாறு ம்‌ 3ம்‌ 


பண்ணிக்கொண்டு வத்தார்‌.*? அதற்கு பிற்பாடு சஹஜிராஜா யெவ்வறணமான 
பிற்பாடு மொதெ ராவுடைய குமாரத்தி துக்காவுபாயி*! சாயபுவை முதல்‌ கல்லி 
யாணம்‌ பண்ணிக்‌ கொண்டார்‌. அதுக்கு பிற்பாடு நிஜாம்ஷாவினுடைய அனு 
மதியினாலே சஹஜிராஜா சாலிவாகன சகாப்தம்‌ ஐடளச௰௨ ** துற்மதி வருஷத்‌ 
'இல்‌ தம்முடைய சொந்தருச்சிய*5 சமாசனத்துக்கு உடையவரானார்‌. அப்போ 
யாதவராஜா?** என்று ஒருத்தர்‌ யிருந்தார்‌. அவர்குமாரத்தி ஜீஜாவுவை சஹஜிறாஜா 
வுக்கு ரெண்டாம்‌ கலியாணத்துக்கு பிறார்‌. த்தனைபண்ணிக்‌ கொடுத்தார்‌. இந்த சஹஜி 
ருஜாவுடைய தம்பி சரபோஜிராஜா என்றவர்‌ விசுவாசறாஜாவுடைய குமா 
ரத்தி துற்க்கா பாயியை?* கலியாணம்‌ பண்ணிக்‌ கொண்டார்‌. கொஞ்சநாளைக்கு 
பிற்ப்பாடு இந்த தமையன்‌ தம்பியிருவருடைய சிறிய தொகப்பன்‌ விட்டோதிருஜா 
தெவகெதியானார்‌. அந்த விட்டோஜி ராஜாவுடைய பிள்ளைகள்‌ எட்டுப்பேரும்‌ 
நிஜாம்‌ பாதுஷாவை அனுசரிச்சுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 





89, விட்டோதியின்‌ பாதுகாப்பில்‌ ஷாஜியும்‌ சரபோஜியும்‌ இருந்தமை பிற" வரலாற்றாசிரியர்‌: 
குறிப்பிடவில்லை. 

97. துக்காபாயி என்றவிடத்தில்‌ உமாபாயி என்று போ, வ, ௪, கூறும்‌ (பக்கம்‌ 9); எனினும்‌: 
பிறகு **துகாயி ஆவுசாயேபிற்குப்‌ பிறத்தவராகய ஏகோஜி மகாராஜா (போ. வ, ௪, பக்‌, 62). 
என்றவிடத்துத்‌ துகாயி என்றமை காணலாம்‌, சிவபார.த சரித்திரத்தில்‌ ஷாஜிராஜா துக்காபா. 
யியை மணந்தமை கூறப்‌ பெறவில்லை, துக்காபாயியை முதற்‌ கலியாணம்‌ செய்து கொண்டார்‌. 
என்று மெக்கன்சி ௪. , யோ. வ, சவும்‌ கூறியிருக்க, சபாஸத்‌ (சென்‌, பக்கம்‌ 8-3) “10 
நக சம்ம எம ரர அச்‌ கும (நக ௧2௦0௧4. ரங்க உரம்‌ 46 என்து: கறம, மனாத்‌ 
டிர.த்தில்‌ வரலாறு எழுதியோர்‌ ஜிஜாபாயியை மூதல்‌ மனைவியாகவே கூறுவர்‌. ஜிஜாபாயியை 
இரண்டாவது மனைவி என்று வற்புறுத்திக்‌ கூறுவதன்‌ கருத்து உரிய இடத்தில்‌ கூறப்பெறும்‌. 

82. சகம்‌ 1542; 1542 என்று போஃவ, ௪, விலுள்ளது. 1848க்கு.த்‌ துன்மஇ பொருந்தும்‌: 
(சாமிக்கண்ணுப்பிள்ளை). சகம்‌ 1548 என்பது &. பி, 1680 இரும்‌. மாலோஜி 1819இல்‌. 
இறந்தார்‌ ஆகவே ஆண்டு ஒருவாறு யொருந்துவதாகலாம்‌, 

88, தம்முடைய சொந்த ராஜ்யம்‌ **சா.தரா தேசம்‌" என்று இருமுடி சேதுராமன்‌ சுவடி. கூறும்‌. 
(பக்கம்‌ 80). 

௪4. யாதவராஜா-லகோஜி ஜாதவ்‌ ரால்‌; இவர்‌ தேவூரி யாதவ்‌ அரசமரபினர்‌; சித்த்கெட்‌. 
(8மற01/௪ம்‌) பகுதிக்குத்‌ **தேஷ்முக'" ஆவர்‌; அகமது நகரில்‌ 10,000 குதிரைகள்‌ கொண்ட 
படைக்குத்‌ தலைவர்‌. இவர்‌ ஆதரவில்‌ மாலோஜியும்‌ அவர்‌ தம்பி விட்டோதியும்‌ இருந்தனர்‌. 
இ.பி. 1599இல்‌ ஹோலிப்‌ பண்டிகை நடத்த சமயத்தில்‌ மாலோஜி தன்‌ மகன்‌ ஷாஜியுடன்‌. 
யாதவராஜாலின்‌ வீட்டுக்குச்‌ சென்றார்‌. யாதவராஜாவுக்கு ஒரு மகன்‌ இருந்தாள்‌; ஜா. 
யாய்‌ என்று பெயர்‌, யாதவராஜி ஷாஜியை அழைத்து ஜிஜாபாயின்‌ அருடில்‌ அமர்த்தி இருவரும்‌. 
தகுந்த இணையாக உள்ளனர்‌. என்றார்‌. இரு குழந்தைகளும்‌ ஒருவர்‌ மேல்‌ - ஒருவர்‌ சந்தனப்‌. 
பொடியைத்‌ தூவி விளையாடினர்‌. யாதவராஜா **இருவரும்‌ தகுந்த இணை'" என்று கூறியதைக்‌. 
கேட்ட மாலோதி **யாதவராஜா என்னுடன்‌ சம்பந்தம்‌ செய்ய உடன்பட்டிருக்கறார்‌'' என்று கூறி. 
னார்‌. இதனை யறிந்த யாதவராஜாவின்‌ மனைவி இதற்கு உடன்படவில்லை, மறுநாள்‌ யாதவராஜா. 
மாலோதியை விருந்துக்கு அழைத்த பொழுது “ஷாஜியை மருமகனாக ஏற்றுக்‌ கொண்டாலன்றி. 
விருந்துக்கு வரவியலாது'' என்று கூறினார்‌. இதனால்‌ இருவருக்கும்‌ மனவேற்றுமை ஏற்பட்டது. 
இதனையறிந்த நிஜாம்ஷா மாலோஜியை 5000 குஇிரைகட்குத்‌ தலைவனாக்கப்‌ பூனா, சூபா. 
ஆூயெவற்றைச்‌ சாக£ராகக்‌ கொடுத்து **ராஜா'' என்ற பட்டமும்‌ அளித்துப்‌ பெருமைப்படுத்தினார்‌.. 
இதனால்‌ யாதவராஜாவுக்குத்‌ தன்‌ மகளை ஷஹாஜிக்கு அளிக்க ஏதும்‌ தடையில்லை யாயிற்று, 
7604இல்‌ இருவருக்கும்‌ இருமணம்‌ நடந்தது - டஃப்‌ (பக்கம்‌ 44-45), ௪. பா. (பக்கம்‌ 115-116); 
72000 குதிரைகட்குத்‌ தலைவனாக்ளொர்‌ என்றும்‌ 1604 ஏப்ரல்‌ இங்கனில்‌ இருமணம்‌ நடந்த 
தென்றும்‌ தகாகாவ்‌ (பக்கம்‌ 18-74) கூறுவர்‌-இவை மெக்கன்சி சுவடியிலோ, யோ. வ, சவிலோ, 
சிவபாரதத்திலோ குறிப்பிடப்‌ பெறவில்லை, 

88, சரபோரி ராசர்‌ துர்க்காயாயியைத்‌ இருமணம்‌ செய்து கொண்ட செய்தி சவெபாரதத்தில்‌: 
கூறப்பட்டுள்ளது (பக்கம்‌ 7), 








12 தஞ்சை மராட்டிய 
க்‌ ப்‌ சா. இப்படியிருக்கச்சே நிஜாம்‌ பாதுஷா ஒரு நாள்‌ விசேஷஇினத்‌ 
கொலை, இலே சதிர்‌! பண்ணி தம்முடைய கையுங்கீழே யிருக்க ரஜாக்‌ 
சிவாஜி களை எல்லாம்‌ அழைச்சனுப்பிலிச்சார்‌. அந்த சதிருக்காக வந்த 
ஏகோரி பிறப்பு ரு.ஜாக்களுடைய பேர்வழிகளில்‌ காரியத்துக்கு உபயுக்த்தமான 
பேர்வழிகள்‌ மானோஜிருஜாவுடைய பிள்ளைகள்‌ சஹஜிருஜா சறபோஜிராஜா. 
இவர்கள்‌ சிறிய தகப்பனார்‌ விட்டோஜிறாஜாவுடைய பிள்ளைகள்‌ எட்டுப்பேரும்‌ 
சாஹஜிறாஜாவுக்கு ரெண்டாவது ஸீ? யுடைய தொகப்பன்‌ யாதவருஜா அவர்‌ பிள்ளை 
தத்தாஜிருஜா என்றவர்‌ கண்டாகளை? என்றை ஒரு பெரிய சற்தார்‌* 
இவர்களனைவரும்‌ சதிர்கலைந்து வெளியிலே? வருகிற போது சனங்கள்‌ வெகு 
கூட்டத்தினாலே நெருங்கியிருக்ற கும்பலிலே சற்தாற்‌ சுண்டாகளையுடைய 
ஆனைக்கு மதம்‌ வந்து ஆநேகம்‌ பேரை கொண்ணு போட்டுது. அப்போ யாதவ 
ருஜாவுடைய குமாரன்‌ தத்தாஜிறாஜா கையிலே கத்‌ வாங்கிக்கொண்டு மதம்‌. 
பிடித்த ஆனையை வெட்டப்போன வேளையிலே விட்டோஜி ருஜாவுடைய பிள்ளை. 
கள்‌ எட்டுபேரில்‌ சம்பாஜிருஜா கெலோஜி என்ற இந்த ரெண்டு பேரும்‌ 
கண்டாகளையினுடைய சினேகத்து நிமித்தியமாக தத்தாஜிருஜாவை ஆனையை 
அடிக்கத்‌ தேவையில்லையென்று மறிச்சார்கள்‌. அப்போ தத்தாஜி முஜாவுக்கு, 
கோபம்‌ வந்து வெகுசனங்களை யடிச்சுப்போடுகற மதம்‌ பிடிச்ச ஆனையை நாம்‌ 
அடிக்கப்போனால்‌ நீங்கள்‌ மறிக்க வேண்டியதென்ன வென்று ஒருவருக்கொரு 
வர்‌ சற்ச்சைகளை? 'வளர்ந்து கைகலந்து சண்டையாக! சம்பாதிராஜாவுடைய 
கையினாலே தத்தாஜிராஜா விழுந்தார்‌. அப்போ தத்தாஜிருஜாவுடைய தொகப்ப: 
னார்‌ யாதவரறாஜா முன்னே போய்‌ கொண்டிருந்தவருக்கு தன்னுடைய குமாரன்‌. 
கண்டாகளையின்‌ ஆனையின்‌ நிமித்தியம்‌ விட்டோஜி ருஜாவின்‌ குமாரன்‌. 
சம்பாஜிருஜாவாலே தெய்வகெதியான சேஇ கேழ்விப்பட்டு இந்த சம்பாஜி 
கெலோஜிராஜாக்கள்‌ பேரில்‌ உயித்தத்துக்கு வந்தார்‌. அப்போ சாதிராஜா 
என்கிறவர்‌ யாதவருஜா தம்முடைய மாமனாராசுயிருந்தும்‌ தம்முடைய சிறியதகப்‌. 
பனார்‌ பிள்ளை சம்பாஜிருஜா கேலொஜிருஜா பேரில்‌ உயித்தத்துக்கு வந்தா 
னென்று தாம்‌ முன்னிண்ணு யித்தம்‌ பண்ணினபோது யாதவருஜாகையினாலே 
சாஜிராஜா மூற்சையாக விழுந்தார்‌. அவரை விட்டுப்‌ போட்டு அவருடைய 
சேனைகள்‌ பேரிலே உயித்தம்பண்ணுகறபோது விட்டோஜி ராஜாவுடைய 
பிள்ளை சம்பாஜிருஜா யாதவருஜா கையினாலே வயுத்தரங்கத்திலே விழுந்‌ 
தான்‌.” உடனே சாஜிருஜாவுக்கு மூற்சைதெளிந்து உயித்தத்துக்கு ஆரம்‌. 








3... சதர்-நாட்டிய அரங்கு; தர்பார்‌ (போ, வ. ௪). 

2. ஸ்ரீ-ஸ்திரீ (டி2112) ''இஜரபாயி, ஷாதிக்கு . இரண்டாவது மனைவி, முதன்மனைவியன்று. 
என்பதை வற்புறுத்தவே இங்கனம்‌. பிறவிடங்களிலும்‌ கூறப்பட்டு வரும்‌, 

8... குண்டாகளை - கண்டாகலே (போ, வ. ௪. பக, 9; சவெயாரதம்‌ பக்‌, 8) 

4... சத்தார்‌ - பிரபு (போ. வ, ௪. யக்‌. 9). 

வெளியிலே - இச்சொல்‌ டி3119இல்‌ இல்லை. 

சற்ச்சைகளை - விவாதம்‌ (யோ. வ, ௪, பக்‌, 9); சர்ச்சரை: (டி.2119) 

7. சண்டையாக - சண்டையாச்சுது; அப்போவிட்டோசிராசாவுடைய பிள்ளை (டி.3179). 

8... எம்பாஜி, யாதவராஜாவால்‌ போர்க்களத்தில்‌ கொல்லப்பட்ட செய்த போ, வ. ௪ வில்‌ இங்குக்‌ 





மன்னர்‌ வரலாறு 12 


பிக்றை போது இந்த சேதிகளெல்லாம்‌ நிஜாம்பாதுஷாவுக்குத்‌ தெரிந்து யாதவ 
ருஜாவுக்கு புத்திரசோகமானபடியினாலே பிராக்கிறமம்‌”? அதிகமாகயிருக்கும்‌. 
யிந்த சமையத்திலே உயித்தமாகாஇண்ணு நீறுத்தி அவாள்‌ அவாளுக்கு அவா. 
எவாள்‌ ஸ்தானங்களுக்கு போகச்‌ சொல்லி உத்தாரங்‌!? கொடுத்தார்‌. அப்போ 





குறிக்கப்‌ பெறவில்லை. (பக்கம்‌ 70), ஆனால்‌ அடுத்துப்‌ பக்கம்‌ 17இல்‌ 'லிட்டோஜிராஜாவின்‌: 
மூத்த புதல்வரான ஸம்யாஜி ராஜா வீரசுவர்க்கம்‌ அடைத்து விட்டதனால்‌" என்று ஸம்பாஜி 
போர்க்களத்தில்‌ கொல்லப்பட்ட செய்தி கூறப்பட்டது. சவயாரதத்தில்‌ இது: குறிக்கப்பட்‌. 
டுள்ளது. (பக்கம்‌ 9).. 


குறிப்பு: ?யாதவராஜாவுக்கும்‌ அவருடைய மருமகனாகய ஷஹாஜிக்கும்‌ பகைமை வந்த கார: 
ணம்‌ இக்கதையால்‌ நன்கு அறியப்படும்‌. 


2. சவெயாரத சரித்திரத்தில்‌ இச்செய்.இ கூறியிருக்றெ, 
வரலாற்று நூல்களில்‌ இடைமிடைத்து கூறும்‌ மகாராட்டிர வ, 
வில்லை. 








ஆனால்‌ பல. செய்திகளைத்‌ தம்‌. 
(ற்றாசிரியர்கள்‌ இதைக்‌ குறிப்பிட. 





யுத்தரங்கம்‌ - போர்க்களம்‌. 
9. பிருக்றமம்‌ - பராக்கிரமம்‌ (டி 8179) 
10. உத்தாரம்‌ - கட்டளை (போ, வ, ௪, பக்‌, 10) 


அஹமத்‌ நகரில்‌ ஆட்டி செய்த நிஜாம்‌ ஷாக்கள்‌ (8. பா. பக்கம்‌ 101): 
3. அஹமத்‌ நிஜாம்ஷா (1508). 


3... பரஹன்‌ நிஜாம்ஷா (1882) 


9. ஹாஸ்லெயின்‌ நிஜாம்ஷா (1595). 


4. முர்டாஜா நிஜாம்ஷா. சந்த்‌ பிபி. 7. பர்ஹ்ன்‌ நிஜாம்ஷா 11. 
(௪-7 15௪து (30-4-1525) | 


| 1 ்‌ 
5, மிரான்ஹுஸ்ஸெயின்‌ நிஜாம்ஷா. 8. இப்ராஹிம்‌ நிஜாம்ஷா. 6, இஸ்மாயில்‌ நிஜாம்ஷா: 
(பதவி இறக்கம்‌ 89--4-1589)) செப்‌. 1598). (பதவி இறக்கம்‌ 26-5-15917 


5. வியார திஜாம்ஷா. 
1 (பதவி இறக்கம்‌-1800) 
30. மூர்டாஜா நிஜாம்ஷா 11 (1631). 
31, ஹுல்ஸெயின்‌ நிஜாம்ஷா (சிறை 1622) 
பிஜப்பூரில்‌ ஆட்சி செய்தவர்‌ (2. பா. பக்கம்‌ 101. 
3. மூஸாஃப்‌ அடில்ஷா (1510) 
8. இஸ்மாயில்‌ அடில்ஷா (1884). 
3. மல்லு அடில்ஷா (பதவியிறக்கம்‌ 7525) 
4. இப்ராஹிம்‌ அடில்ஷா 1 (1558). 
5. அலி அடில்ஷா (1580). 
8, இப்ராஹிம்‌ அடில்ஷா 11 (1826). 


4 தஞ்சை மராட்டிய 


யாதவரறாஜாவும்‌ தம்முடைய ஸ்தலத்துக்குப்போய்‌ மனவெறுப்பாயிருந்தார்‌. 
இந்தப்‌ படி யாதவறாஜா மனவெறுப்பான காரணத்தை விஜயதுற்க்கத்திலே. 
ரஜியம்‌!* பண்ணுகிற அல்லி யெதல்ஷா!” வுக்குத்‌ தெரிஞ்சு அவர்‌ யோசனை 
பண்ணினதென்னவென்றால்‌ தேவ௫ரி துற்க்கத்திலிருக்கும்‌ நிஜாம்‌ பாதுஷாவுக்‌ 
'கும்‌ தமக்கும்‌ விரோதமாய்‌ ரெண்டொருதிரம்‌ உயித்தம்‌ பண்ணினத்தில்‌ சாசி 
ருஜாவும்‌ யாதவருஜாவைச்‌ சேர்ந்த மஹாசூராளும்‌ அவரோடே சேர்ந்திருந்த 
படியினாலே நாமும்‌ நம்முடைய சேனைகளும்‌ அபசெயத்தை யடைந்தோமென்று 
யோசனை பண்ணி அதில்‌ யாதவறாஜா மஹாசூரன்‌ அவருக்கு மனவெறுப்பு 
வந்திருக்கறபடியினாலே அவருக்கும்‌ நமக்கும்‌ சந்தபண்ணி அவரையும்‌ தம்மு: 
டனே சேர்த்துக்கொண்டு நிஜாம்‌ ஷாவுடனே உயித்தம்‌ பண்ணி செயத்தை 
அடைய வேணுமென்றுக நீச்சய யோசனை பண்ணி அவருக்கும்‌ யிவருக்கும்‌ 
பேச்சுவாற்தைகளானபோது யாதவரறாஜா சொன்னது. உம்மூடநம்முட!3 சேனை 
களினாலே நிஜாம்ஷாவை செயிக்கக்கூடாது அதென்னவென்றால்‌ அவர்கிட்ட 
சாசிறாஜா முதலாகிய பிறசித்த சூராளிருக்கறபடியினாலே டில்லியிலிருக்கும்‌ 
சாசர்பாதுஷா!* வையும்‌ சந்தி பண்ணிச்‌ சேர்த்துக்‌ கொண்டு அவர்கிட்டயிருந்து: 
சேனைகளை அழைப்பிலித்துக்கொண்டு அதுக்கு பிற்பாடு நிஜாம்ஷா உயித்தத்துக்கு. 
ஆரம்பம்பண்ண வேணுமென்று சொன்னார்‌.அதுக்கு அல்லியெதல்ஷாசொன்னது: 
நீர்‌ சொன்னது யுக்த்தம்தான்‌ பின்னையும்‌ நம்முடைய தொகப்பனார்‌ யிபராயிமுகா. 
னுக்கும்‌? சார்‌ பாதுஷாவுக்கும்‌ றம்பவும்‌ ரிணாணுபந்தம்‌!* அந்த அனுசறனை 
யினாலே சாகற்‌ பாதுஷா நம்முடைய வாற்தையும்‌ அங்கொரம்‌ பண்ணி 





7. முசும்மது அடில்ஷா (1656). 
௪. அலி அடில்ஷா (1872). 
9, சிக்கந்தர்‌ அடில்ஷா (பதவியிறக்கம்‌ 1686). 
(குறிப்பு: பிறைவளைவுக்குள்‌ இருப்பவை இறந்த ஆண்டுகள்‌) 
34. ரஜியம்‌ - ராச்சியபாரம்‌ (டி21197. 
78. அல்லியெதல்ஷா-அல்லியேதில்ஷா (டி.8719); பீஜப்பூரில்‌ ஆண்ட அரசர்‌ அட்டவணையில்‌ 
'ஏழாவதாகக்‌ காட்டப்பெற்றவராதல்‌ கூடும்‌, ஏதில்‌ ஷா அழைத்ததாக இங்குக்‌ கூறியிருக்க 
யாதவராவ்‌ முகலாயர்‌ பக்கல்‌ சேர்ந்து கெளரவிக்கப்பட்டார்‌ என்று வரலாற்றாசிரியர்‌: 
கூறுவர்‌. டஃப்‌ (பக்‌. 47-48) கூறுவது பின்வருமாறு: 
*நதீவி12 00 25 001 வில) றா0$0 02018; 86 8260020119 65:ற சா] ௦6ம்‌ 7ச167966. 
8௫ம்‌ ௨9௦யம (06 $சகர. 1621 5006 ௦8 நச நரர்ரரர்றக1 நிகிக்காதா(கே ஐ 145 சாரா. 
ஏகே ரம்பம்‌ 60 ஏர்‌ 1ப்த கர்கறுக்கால்‌ கரம்‌. ஐ௦ ௦902 $0 19௨ ந8ீ௦ஸ்ய/5, 106 0௩௦௨ 
$்ஷற௦ர1ல4 40160110. 985 (81 08 1,௦௦1/ப26 7௨3௦௭ 188௦, 1928%௩௦01:% ௦8 5104126642 
வெட தடற்மோடிய்‌ ௦8 24000, எர்ம்‌. 15,000 ௦7565 985 0௦1மீசாசம்‌ மற௦ஐ ம்ம.” 
இங்கனம்‌ நிகழ்த்தது இ.பி. 1887 என்று இதனால்‌ அறியப்பெறும்‌.. 
28. உம்முட நம்முட-உம்முடைய (டி5119) 
34... சாகீர்பாதுஷா - ஜாகீர்பாதுஷா (டி3119); ஜாஹிங்கர்‌; அக்பரின்‌ மகன்‌: ஷாஜஹினின்‌. 
தத்தை: 1605 முதல்‌ 1627 வரை ஆட்சிசெய்த முகலாயப்‌ பேரரசன்‌. 
35. மிபரூயிமுகான்‌-இப்ராஹிம்கான்‌; பிஜாபூரில்‌ ஆண்ட அரசர்‌ அட்டவணையில்‌ ஆருவதாகக்‌ குறிக்‌: 
கப்பட்டவர்‌, 


36. ரிணாணுபத்தம்‌-ரொணுர்பத்தம்‌ (டி 2319) நெருக்க தொடர்பு (போ, வ, ௪, பக்‌. 11). 








மன்னர்‌ வரலாறு ரத 


நமக்கும்‌ சஹாயம்‌ பண்ணுவாரென்று சொல்லி சந்திவாற்தைகளுக்கெத்தினம்‌ 
பண்ணினார்‌. அப்படியே டில்லியிலிருக்கும்‌ சாகர்‌ பாதுஷாவும்‌ யிபறாயிமுகானுக்‌ 
கும்‌ நமக்கும்‌ மெத்தவும்‌ சிநேக முண்டென்று ஒத்துக்கொண்டு. அல்லியெதல்‌ 
ஷாவுக்கு ஒத்தாசையாக அல்லது கும்மக்குக்காக லஷ்கற்கா?? ஜென்?ற சற்தா 
ருடனே முகல்‌ சேனைகளைக்‌ கூட்டி அனுப்பிவிச்சார்‌. இந்தக்கும்மக்கினாலேயும்‌ 
யாதவருஜா பிறசித்தசூராளுடனே தம்முடனே சேர்ந்தபடியினாலேயும்‌ அல்லி. 
யெதல்‌ ஷா கெறுவத்தை அடைந்து நிஜாம்‌ ஷாவுடனே உயித்தம்‌ பண்ண 
வேணுமென்று அவருடைய சர்மையில்‌ உபத்துறவம்‌!* பண்ணுகறத்துக்கு 
ஆரம்பிச்சார்‌. 


அப்போ நிஜாம்ஷாவுடனே சேர்ந்த பேர்வழிகள்‌ மாளோஜிராஜாவுடைய 
குமாரன்‌ சாசரூஜா அவர்தம்பி சறபோஜிராஜா விட்டோதிருஜாவுடைய புத்தி 
ரரான எட்டுப்‌ பேரில்மூத்தவன்‌ சம்பாஜிராஜா தெய்வகதியானவர்‌ போகமைத்த 
ஏழு பேருக்கு பேர்வழிகள்‌ கெலோதிருஜா, மாளோஜிருஜா, மம்பாஜி!? ராஜா, 
னாகோஜிறாஜா, பறசோஜிறாஜா, கக்காஜிராஜா, திறியம்பகஜிறாஜா ஆசகயேழு 
பேர்‌, அபஸீசறதார்‌ அமீர்க்கான்‌?% முத்தாக்கான்‌”? பல ஸதான்‌?3 தேசாதிபதி 
பல்லாள பேடருஜா சிம்மறாஜா?* விட்டோதிறாஜா என்றவன்‌"? தத்தாஜிருஜா 
என்றவன்‌ னாகோஜிருஜா என்‌கறவன்‌?” நரசிம்மருஜா செகதேவறாஜாவுடைய 
குமாரரான சுந்தரறாஜா?? இவாள்‌ மறாஷ்டறாஜாக்கள்‌?* துலுக்காள்‌”? தக்கணி 
சற்தார்‌?” சாறத்துகான்‌ யாகத்துகான்‌?” மனசூர்கான்‌?” சுரூப்புக்கான்‌ ஜோஹர்க்‌ 








77. லஷ்கற்கால்‌-லஷ்சர்கான்‌. (போ. வ, ௪, பக்‌, 17); இவர்‌ முகலாய பிரபுக்களில்‌ ஒருவர்‌: 
இவருக்குக்‌ குவாஜா அபுல்ஹாஸன்‌ (%0892]க திழ்ப| (92501) என்பது இயற்பெயர்‌, இவர்‌: 
யட்வடி (81980460;) போரில்‌ கலந்து கொண்ட முகலாய சர்தார்களில்‌ ஒருவர்‌ (சர்க்கார்‌ (8) 
யக்கம்‌ 17, 21). 


78. உபத்துறவம்‌ - உபத்திரவம்‌. 
39, மம்பாஜி-மனோஜி (போ. வ, ௪. பக்‌. 11) 
20. சுக்காஜி - சங்காஜி (போ. வ, ௪, பக்‌, 11). 


21, அபஸி-அபிரி (டி3119): அபிசி சர்தார்‌. அமீர்கான்‌ போ, வ. ௪. வில்‌ இல்லை; பதிலாகச்‌ 
எசகமீர்கான்‌!” என்ற பெயருளது; சிவபார.தத்தில்‌ **அமீர்கான்‌** என்று மட்டுமுளது.. 


22, முத்தாக்கான்‌-முத்தாகான்‌ (டி8119); முதாகான்‌ (போ, வ, ௪, பக்‌. 11); முசேகான்‌. 
(சிவபாரதம்‌) 





28. பலஸதான்‌ - பலசகா (போ. வ. ௪. பக்‌. 11) 

54. பேடருஜா சிம்மருஜா-பேடார்‌ சாசிமராசா (டி3119); பேடர்‌ தேசத்து அரசனான சிம்மராஜா 
போ, வ. ௪. பக்‌. 11). 

2௧92௪, *என்கறவன்‌** என்ற இடங்களில்‌ **என்றெ ஒரு மராட்டியன்‌!! என்று டி 3119 இல்‌ 
உள்ளன. 

27. இதற்கடுத்து **என்ற ஒரு மராட்டியன்‌"' என்றுண்டு. 

28. இவாள்‌ மருஷ்ட ருஜாச்கள்‌-இவ்வாக்லெம்‌ டி 3119 இல்‌ இல்லை. 

29. துலுக்கான்‌-துலுக்காண (டி 5119), 

3௦. துலுக்காள்‌ தக்கணிசற்தார்‌-தகஷிணத்தின்‌ துருஷ்கப்‌ பிறபுவான (போ, வ. ௪, பக்‌, 11 
31. யாக்கத்துகான்‌-யாகுப்கான்‌ (போ, வ, ௪, பக்‌. 17). 








76 தஞ்சை மராட்டிய 


கான்‌ பத்தேக்கான்‌?3 அவனுடைய குமாரன்‌ அஹமத்துக்கான்‌ அம்பர்க்கான்‌3* 
நிஜாமுடைய சேனாபதி யித்தனை சற்த்தார்க்களும்‌ ருஜாக்களும்‌ அவாளவாள்‌ 
சேனைகளுடனே சேர்ந்திருக்கறபடியினாலே நிஜாம்பாதுஷா. அல்லி யெதல்‌ 
ஷாவை ஒருதிரணமாக எண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. அல்லி யெதல்‌ ஷாவும்‌ 'தம்‌. 
முடனே யாதவருஜா அவருடைய சேனைகளுடனே கும்மக்காயிருக்றெ படியினா 
லேயும்‌ டில்லியீசுவரன்‌5£ முகல்‌ சேனைகளை கும்மக்காக அனுப்பிவித்திருக்கறபடி. 
யினாலேயும்‌ நிஜாம்ஷாவோடே ஃயித்தத்துக்கு ஆயித்தமாகி அவரைச்‌ சேர்ந்த 
சற்தார்கள்‌ பேர்வழிகள்‌ யாதவருஜா அவருடைய சேனைகள்‌ மாறாஷருஜாக்கள்‌. 
சற்தார்கள்‌ துலுக்க சற்தார்களுடைய பேர்வழிகள்‌ ஜலால்கான்‌ கஞ்சீர்கான்‌ 
கரமுல்லாக்கான்‌ சுஜான்க்கான்‌ ஜாஹன்க்கான்‌ சிக்கண்டர்க்கான்‌ சுலேல்க்‌ 
கான்‌ யிசாமத்தக்கான்‌ ஆக எட்டு துலுக்காள்‌ யாதவருஜாவுடைய பிள்ளை 
களுடைய பேர்வழி உத்தாறம்‌3? விசுவனாத அச்செல்‌*” பாஹதா தாதாஜி 
ரகவ ஜெசவந்து ஆக-௭3*-பிள்ளைகளும்‌ யாதவறாஜாவும்‌ அவரை சேர்ந்த சற்‌ 
தார்க்களும்‌ டில்லியீசுவரன்‌ அனுப்பிவிச்ச முகல்சற்தார்‌ லஷ்க்கற்க்கான்‌ அல்லி 
யெதல்‌ ஷாவை சேர்ந்த சற்தார்‌ மத்தவர்களும்‌ முஸ்தபக்கான்‌ மஹமத்தக்‌ 
கான்‌ இலாவற்க்கான்‌ யாகுத்தக்கான்‌?? அம்பர்கான்‌ முசேக்கான்‌ பரித்துக்கான்‌ 
சுறஜாக்கான்‌ ஜோஹர்க்கான்‌ அங்குசுக்கான்‌ ஆகப்பேர்வழிபத்து. இதுவுமல்‌ 
லாமல்‌ அல்லி யெதல்‌ ஷாவின்‌ தொகப்பனார்‌ யிபறாயிமுக்கான்‌*? அவருடைய 
ஆப்த்தாள்‌ உறவின்முறையார்‌ சற்தார்க்கள்‌ ருஸ்தும்கான்‌ முதலான பேர்வழி 





98. மனகூர்கான்‌-பரசூத்கான்‌ (போ, வ, ௪, பக்‌, 11); அடுத்துப்‌ பன்சூர்கான்‌ என்று வேறொருவரும்‌. 
குறிக்கப்பெறுகரர்‌.. 

சச, சியி 81 (டஃப்‌ பக்கம்‌ 49); 17ஐ(1) 166௧ (சர்க்கார்‌ (2) பக்‌, 11) இவர்‌ மாலிக்‌ அம்ப. 
ருடைய மகன்‌; இவர்‌ அஜீஸ்‌ மாலிக்‌ (த.த1த 149111) என்றும்‌ வழங்கப்‌ பெற்றார்‌. (சர்க்கார்‌ (87) 
(பக்‌, 11), “நதர தர, கற சரசர 6137 நலபஜர்டு, 1௭௦௦00001201 ௨௭4 61௦௦0 (4ம்80ு 
மகம? (சர்க்கார்‌ (8) பக்கம்‌ 26). 

34... அம்பர்கான்‌ - இவர்‌ மாலிக்‌ அம்பர்‌ எனப்படுவர்‌. இவர்‌ அபிசீனி௰ர்‌: 7549இல்‌ பிறந்தவர்‌, 
பாக்தாது (இிதஜநக்கம்‌) வணிகர்‌ மீர்காசிம்‌ என்பவரால்‌ கொண்டு வரப்பட்டு, அகமத்‌ நகரில்‌: 
மூர்தாஜா நிஜாம்‌ ] ஷா க்கு அமைச்சராக இருந்தவரும்‌ முராக்‌ டபீர்‌ எனப்பெற்றவருமான. 
செங்கெகானுக்கு விற்கப்பட்டார்‌. இவருடைய அறிவுக்கூர்மையை அறிந்த செங்கெகான்‌. 
இவரை அரசியலில்‌ பழக்னொர்‌. இவரைப்பற்றி ஜாதுநாந்‌. சர்க்கார்‌ தம்‌ 110056 04 8ந]4வி1 
என்ற நூலில்‌ விரிவாக எழுதியுள்ளார்‌. (பக்கம்‌ 68-23), இவர்‌ 74- 5 - 1628.இல்‌ தம்‌ 80 ஆவது. 
வயதில்‌ இறத்தார்‌. (சர்க்கார்‌ (2) பக்கம்‌ 25; சர்தேசாய்‌ பக்கம்‌ 85; தகாகாவ்‌ பக்கம்‌ 19). 
அம்பர்கானின்‌ மூத்த மகன்‌ பத்தேகான்‌ (“ஐப்‌ 8120); பிறிதொரு மகனுக்குச்‌ செங்கசுகான்‌. 
என்று பேர்‌ (டஃப்‌ பக்கம்‌ 49). இவர்காலத்தில்‌ இருந்த நிஜாம்ஷா முர்தாஜா 11 பெயரளவில்‌: 
அரசராக இருந்தார்‌. 

88. டில்லியீசுவரன்‌ - டில்லிசுவான்‌ (டி.3119) 

36... உத்தாறம்‌-உதார்‌ ராம்‌ (போ.வ.௪.பக்‌.18; சவயாரதம்‌ பக்‌. 76 

97... அச்செல்‌- அச்சல்‌ (போ.வ.ச.பக்‌, 18); அசலோஜி (சிவபார.தம்‌ பக்‌.16) 


28. என ஏழு; ஏகோஜி என்றொருவரையும்‌ யா.தவராஜாவின்‌ மக்களுள்‌ ஒருவராகச்‌ சவெபாரதம்‌. 
(பக்‌, 76) கூறும்‌. 


99. யாகுத்தக்கான்‌-யாகத்துக்கான்‌ (டி3129); யாகுப்‌ கான்‌ (போ. வ. ௪; பக்‌. 18) 
40. யிபருயிமுக்கான்‌ - ]0ரஜர்்ற 00௨. 





மன்னர்‌ வரலாறு. ர 


கள்‌ துண்டிருவு பிருமணசற்தார்‌ மராட்டிய சற்தார்‌ தாபடிகே* முதலானவர்கள்‌ 
சேனாபதி மூல்லா மஹமதுக்கான்‌** இத்தனை சற்தார்க்களோ டே சேனாபதிமுல்லா 
மஹமத்தகானை முன்னிட்டுக்‌ கொண்டு நிஜாம்‌ ஷாவோடே உயித்தத்துக்கு 
ஆரம்பித்தார்கள்‌. நிஜாம்ஷாவும்‌ தன்னைச்‌ சேர்ந்த சற்தார்கள்‌ சேனைகள்றாஜாக்‌ 
கள்‌ முதலானவர்களோடே கூட தன்னுடைய சேனாபதி அம்பர்கானை*5 முன்‌ 
னிட்டுக்‌ கொண்டு அல்லி யெதல்‌ ஷா வோடே உயுத்தம்‌ பண்ணத்‌ துடங்கனார்‌ 
கள்‌. அந்த உயித்தத்திலே மாளோதிருஜாவினுடைய குமாரன்‌ சாசிறாஜாவான 
வர்‌ றணசூரனால பூற்வத்தில்‌ தேவாசுர சண்டையைப்‌ போலே உயித்தம்‌ பண்ணி 
டில்லியீசுவரன்‌ சாகீர்பாதுஷா** அல்லியெதல்‌ ஷாவுக்கு கும்மக்காய்‌ அனுப்பி. 
வித்த முகல்‌ சேனையை யெல்லாத்தையும்‌ அபசெயமாய்‌ ஓடிப்போக பண்ணினார்‌. 
அவர்களுடனே கூடி சண்டைபோட்டயாதவராஜா சேனையையும்‌ அபசெயமாக்க 
ஓடபண்ணினார்‌ அப்படியே அந்த சஹஜிராஜாவின்‌ தம்பி சறபோஜி ராஜாவும்‌ 
அல்லியெதல்‌ ஷாவுடைய சேனையோடே. உயித்தம்‌ பண்ணி அந்த சேனைகளையும்‌ 
சற்தார்களையும்‌ அபஜெயமாக்கி அல்லியெதல்‌ ஷாவின்‌ சேனைகள்யெல்லாத்தை: 
யும்‌ துரத்தி அடித்தார்‌. 


இப்படி அபஜெயமாய்‌ அல்லியெதல்ஷா முதலானவர்கள்‌ சேனைக 
ளோடே எல்லாரும்‌ ஏறுது தாரம்‌ ஓடின பிற்பாடு அல்லி யெதல்‌ ஷாவைச்‌ 
சேர்ந்த சற்தார்க்களில்‌ ஜொஹற்க்கான்‌*? என்றை சற்தாருனவன்‌ யாதவ 
ருஜாவையும்‌ முகல்‌ சேனையின்‌ சற்தார்‌ முதலான எல்லாரையும்‌ ரோஷப்படுத்தி** 
திருப்பிக்‌ கொண்டு மறுபடி உயித்தத்துக்கு வந்தார்கள்‌. அப்போ மாளோஜி 
ரஜாவின்‌ ரெண்டாம்‌ குமாரன்‌ சறபோஜிருஜா உயித்தத்தை வஹிச்சு** சண்டை 
முகமாக நின்று வெகு நாழிகைவரைக்கும்‌ னானாவிதமான சண்டைகளை பண்ணி 
அனேகம்‌ சேனைகளை கொண்ணு தானும்‌ வீர சொற்கத்தை அடைந்தார்‌.** 
உடனே அவருடைய தமையன்‌ சஹஜிருஜா வானவர்‌ தம்முடைய சிறிய 
தொகப்பனாருடைய ரெண்டாம்‌ குமாரன்‌ கெலோஜிராஜாவை கூட அழைத்துக்‌ 
கொண்டு மஹாபராக்கிறமத்துடனே சண்டைபண்ணி சத்துருக்களையெல்லாம்‌ 





41, தாபடிகோ-காடிகே (டி2119)) காண்டிசே (போ,வ.ச௪.பக்‌, 18). 

48. முல்லா மஹமதுக்கான்‌-முல்லாமரா மம்மதுகாள்‌ (டி.3119); முல்லாம்‌ அகமத்கான்‌ (போ,வ.. 
சபக்‌,12). இச்சேனைத்தலைவன்‌ பெயரைச்‌ செபார.தம்‌ குறிக்கவில்லை. இவன்‌ முல்லா முகமது லரி: 
(சகிய/க நகியங்வறாயகம்‌ 1கார) ஆக இருக்கக்கூடும்‌ (சர்க்கார்‌ (8) பக்‌, 21) என்று அறியலாம்‌. 
43. தன்னுடைய சேனாபதி அம்பர்கானை-அம்பர்கான்‌ தன்னுடைய சேனாபதியை (டி9119). 

44. சா£ர்‌ பாதுஷா-ஜஹாங்கர்‌. 


45. ஜோஹர்கான்‌-இந்த இடத்தில்‌ சவபாரதத்தில்‌ (பக்‌, 11) "*அப்போது மானைகளுக்குச்‌ சர்‌: 
தாராயிருக்கப்பட்ட மகாசூரன்‌ மனச்சேகர்‌ என்ற மொகல்‌ ஓடுற சேனைகளை அழைத்துக்கொண்டு. 
தான்‌ முன்னேவந்து நின்றான்‌" என்றுள்ளது. மனச்சேகர்‌ என்றது சோகர்கான்‌ யோஜும்‌!! 


48. மோஷப்படுத்தி--ரொஸ்டுப்படுத்தி (டி3119); ஒன்று சேர்த்து (போ,வ.௪. பக்‌, 18). 
47. வஹிச்சு-மேலவராக (டி3119). ம 

48. இறந்தது சகம்‌ 1881 அதாவது உ.பி. 1829 (இருமுடி சேதுராமன்‌ சுவடி பக்‌. 28. இவர்‌ இறந்‌ 
தது செபாரதத்இல்‌ சொல்லப்பெறவில்லை, 


69-3 


ரத (தஞ்சை மராட்டிய 
சின்னாபின்னமாக போக பண்ணி* இரும்பி உயித்தத்துக்கு வத்த ஜோஹர்கான்‌ 
முதலான ஏறுது சற்தார்க்களை கொண்ணு ஏறுது சறுதார்க்களை கைபிடியாக 
பிடித்து”? காவல்கூடத்தில்‌ அடைத்து இப்படி மஹா சண்டைபண்ணினத்தில்‌. 
அல்லியெதல்‌ ஷாவானவன்‌ உறுதியாய்‌ சஹஜிருஜாவோடே சண்டை பண்ண 
மாட்டாமல்‌ விழுந்து போனவர்கள்‌ றணகளத்தல்‌ பிடிபட்டவர்கள்‌ போக 
குறைசற்தார்க்களும்‌ யாதவரறாஜா மூதலானவர்களும்‌”” ஓடிப்போய்‌ விட்டார்‌ 
கள்‌. அப்போ சஹஜிராஜா செயத்தை அடைஞ்சு” அம்பர்கான்‌ சேனாபதியை 
முன்னிட்டுக்‌ கொண்டு நிஜாம்பாதுஷா வண்டையில்‌ வந்து குறுனிசு”* பண்ணி 
னார்கள்‌. அதுக்கு நிஜாம்ஷா சஹதஜிருஜாவுக்கு விசேஷ மரியாதை வெகுமதிகளை 
பண்ணினார்‌. அதன்‌ பிற்ப்பாடு விட்டோஜிருஜாவின்‌ பிள்ள கெலொஜி ராஜா 
வானவன்‌ சஹதிருஜாவுக்கு ஆனமரியாதைகள்‌ தனக்கும்‌ ஆகவேணுமென்கற 
அபேஷ்சையினாலே சேனாபஇ அம்பர்கானை ரொம்பவும்‌ அனுசரிச்சுக்‌ கொண்‌ 
டிருந்தார்‌. அந்த சேனாபதி மனதிலேயும்‌ தான்‌ சேனாபதியாகயிருக்கு சஹஜி 
ருஜா செயத்தை அடைந்தபடியினாலே பாதுஷா சமுக்கத்திலே?* தன்னைப்பார்க்‌. 
கிலும்‌ நூறுபங்கு அதீக மரியாதைகளாச்சுதென்று பொருமை அதிகரித்து யிருந்த 
படியினாலே ஸஹஜி ருஜாவைப்பார்க்கலும்‌ கெலொஜிருஜாவுக்கு விசேஷ 
மாகப்பிறகாசமாக பண்ணிவைக்கவேணு மென்ற துரறாங்கார.த்தினாலே நிஜாம்‌. 
ஷா வண்டையில்‌ கெலொதிராஜாலின்‌ யோக்கயெதையும்‌ சவரியமும்‌'* இப்போ. 
சம்பலிச்ச உயித்தத்தில்‌ ஜெயமானதும்‌ கெலொஜிரறாஜாவாலேதான்‌*? என்று 
யிப்படியெல்லாம்‌ தெரியபண்ணி நிஜாம்‌ ஷாவைக்‌ கொண்டு விட்டோஜிருஜா. 
வின்‌ புத்திரனான கெலொஜிராஜாவுக்கு விசேஷ மரியாதைகள்‌ பண்ணி வைத்தான்‌. 





49, சத்துருக்களை யெல்லாம்‌ சின்னபின்னமாக போக பண்ணி-சத்துருக்களுக்குத்‌ தாகப்படுத்தி 
(டி2112)) அச்சத்தையுண்டாக்‌க (போ.வ.ச,பக்‌. 13). 
50. கைபிடியாக பிடித்து- உயிரோடே. பிடித்து (டி8119) 
57. விழுந்து “சென்று (டி.31 29) 
58, இதனை யடுத்து டி3119இல்‌ **சின்னபின்னமாய்‌'" என்பதுளது. 
௧௮. அப்போ சஹதிரூஜா செயத்தை அடைஞ்சு'' என்ற விடத்தில்‌ **அதன்‌ பிற்பாடு சகசிராசா 
ரெணக்களம்‌ சுவாதீனமான பிற்பாடு'' என்பவை உள்ளன. 
54. குறுனிசு பண்ணினார்கள்‌-குறனீக பண்ணினார்கள்‌ (டி3179); வணங்கினார்கள்‌ (போ.வ.ச௪,பக்கம்‌ 
75). கெளர்னிஷ்‌ - 88101211௦0. 

இப்போர்‌ பட்வடியில்‌ நிகழ்ந்த போர்‌ (98116 ௦8 9084801) என்று வரலாற்றாசிரியர்கள்‌: 
கூறும்‌ போராக இருக்கலாம்‌: 

“றட ரந்டி ௫௧00௨ ௦8 இந்தரரகம்‌1 ஐலா கிர்ருகர்ேகஜகா 1௩ 1624 நரீக11% கராம்கா 
ர்ஷீ11௦1சம்‌ & செயலம்த சச8சக₹ முற௦௩ 106 ௦0ரஸ1ர௦ம்‌ வறம்‌ ௦8 61ம்‌) கற்‌ இபரகறபா. 
நங்க ஒங்௦ ₹00% றகர்‌ 1 14ப9 0க1பிச ௭௦௩ 01811௦14௦0) ஊம்‌ த£ப்ப2ம்‌ நுவிய2ம்‌16. 
ற மே1௦௪7* - (14ிஷீமஸக்க, 8.0.) 106 111500ர0 உம்ம்‌ யே(யா6: 08 106 1ர01கற. ௪௦- 
ஐ15-1ந்க நரீயதங்வ] 3வறம்கு, இந்காகப்று௨ 10௨ நிம் வக, இ௦ரல்ஷு, 1974, ஐஐ 248). 
இத்தப்போரில்‌ முல்லாமகம்மது லரி (அடிக்குறிப்பு 48) கொல்லப்பட்டார்‌. (மேற்படி நூல்‌ பக்கம்‌: 
442), முல்லாமகம்மது இறந்தமையைப்‌ பே, வ. ௪, சிவயார.தம்‌ குறிக்கவில்லை. 

55. சமுக்கத்திலே-மூக.த்இில்‌ (டி 3119) 
௪6. சவரியமும்‌-சவுரியத்தையும்‌ (டி 2118) 
57. **தான்‌'” என்பதற்குப்பிறகு **ஆச்சுது'” என்ற சொல்‌ டி3119இல்‌ உள்ளது. 








மன்னர்‌ வரலாறு 19 


அதை சா௫ராஜா கேழ்விப்பட்டு மனறம்மியமில்லாமல்‌ அந்த சங்கதி தியா 
கம்‌** பண்ணி தன்னுடையதளம்‌'? சாத்தார்‌-கெடிக்கு வந்து சேர்ந்தார்‌.” சிறுது 
நாளைக்குப்‌ பிற்பாடு சஹஜிறாஜா நிஜாம்ஷா வண்டையில்‌ தனக்கு மனதில்லா. 
மல்‌?! தன்னுடைய சுவதேசத்துக்கு வந்த விதமெல்லாம்‌ அல்லியெதல்‌ ஷாவுக்குத்‌ 
தெரிஞ்சு சஹதிருஜாவை போலொக்தவரை தன்னைச்‌ சேர்ந்தவராக பண்ணிக்‌ 
கொள்ளவேணுமென்கற அபேஷ்சையாக அதுக்கடுத்த சவவிதமான?? வாற்தை 
களைச்‌ சொல்லி அனுப்பிவிச்சார்‌. அந்தவாற்தைகள்‌ பிறஸீஸ்‌தமாக*? தோணின 
படியினாலே சஹதிராஜாவுக்கு மனதாய்‌** அல்லியெதல்‌ ஷா வண்டையில்‌ போய்‌ 
கண்டு வாற்தை சொன்னபிற்பாடு தன்னுடைய தனமும்‌ அல்லியெதல்‌ ஷாவின்‌ 
,தளமும்‌ ஒண்ணாக்சக்கொண்டுஅவடத்திலிருந்து நிஜாம்‌ ஷாவின்‌ பேரிலே பாளைய 
மெடுத்தார்‌.?***முன்‌ அல்லியெதல்ஷாவுக்கு டில்லீசுவரன்‌ சாக£ர்பாதுஷா முசு 
'லுடைய சேனைகளை கும்மக்கு அனுப்பியிருந்துதே அதுவும்‌ யா.தவறாஜாவும்‌ இந்த 
ரெண்டு சேனைகளும்‌ இந்த சஹஜிருஜா நிஜாம்‌ ஷாவுடனே சேர்ந்து உயித்தம்‌ 
பண்ணினத்தில்‌ அபசெயத்தை அடைஞ்சு சின்னாபின்னடமாய்‌ போன போது 
யாதவருஜாவும்‌ மொகலாய சேனைகளுடனே**௮ சேர்ந்திருந்தார்‌.£:* இப்போ 
அதுகளைத்‌ தவிர சஹஜிருஜா அல்லியேஇில்‌ ஷாவினுடைய சேனைகளை மாத்திரம்‌: 
தம்முடைய சேனைகளுடனே கூட்டிக்கொண்டு நிஜாம்ஷாவின்‌ பேரிலே உயித்‌ 
'தத்துக்குப்‌ போய்‌ உயித்தம்பண்ணினவிடத்தில்‌ நிஜாம்‌ ஷாவின்‌ சேனைகளும்‌ 
சேனாபதி அம்பற்க்கான்‌ முதலானவர்கள்‌ அபசெயத்தை அடைந்து சின்னா 








சங்கதிதியாகம்‌ - சங்கத்தியாகம்‌ (டி3119, டி3768). 
59, தளம்‌ - ஸ்தலம்‌ (டி 8119; டி 8762) 


60. அம்பர்கான்‌ தானும்‌ பொறாமையுற்றுக்‌ கேலோஜிக்கு மரியாதைகள்‌ செய்யச்‌ செய்தமையை 
ஷாஜி விரும்பாமல்‌, தன்‌ ராஜ்யத்துக்குச்‌ சென்றார்‌ என்பது இங்குக்‌ கூறப்பட்டது. இருமுடி சேது 
ராமன்‌ சுவடியிலும்‌ இங்கனமே உள்ளது. சிவபார.த.த்தல்‌ இச்செய்திகள்‌ இல்லையெனினும்‌ இரு: 
சாரார்க்கும்‌ மனவேற்றுமை ஏற்பட்டமை குறித்துப்‌ பின்வருமாறுள்ளது:- 

“விட்டல்‌ ராஜாவினுடைய பிள்ளைகள்‌ கேலோஜி கர்னாஜி முதலான பேர்‌ தர்மராஜாவோடு. 
துரியோதனாதிகள்‌ எப்படி இரேஷம்‌ பண்ணினார்களோ அந்தரீதியிலே ஷாஜா. ராஜாவின்‌ பேரிலே. 
'இரேஷம்‌ பண்ணி நிஜாம்ஷாவினுடைய மந்திரி அம்பர்கானை அனுசரித்துக்‌ கொண்டு தங்களுக்கு 
ராஜ்யாஇ பத்தியம்‌ வரவேண்டுமென்று ஷாஜாராஜாவினுடைய பிற்பலத்தை ஜெயிக்கப்‌ படாமல்‌: 
எத்தனம்‌ பண்ணத்‌ தலைப்பட்டார்கள்‌. அதை புத்திமனத்தராயிருக்கப்பட்ட ஷாஜிராஜா அறிந்து, 
'தமக்குள்ளேதான்‌ இரண்டுபட்டது என்று அந்த அம்பர்கானுக்கும்‌ நிஜாம்ஷாவுக்கு பறவைபண்ணா: 
மல்‌ இங்கு இருக்கக்‌ கூடாதென்று தன்னுடைய சேனைகளோடு தாமிருந்த ராஜ்யத்துக்குப்‌ புறப்பட்டு 
(வந்தார்‌)! (பக்கம்‌ 72). 

61. மனதில்லாமல்‌-மனரெம்மியமில்லாமல்‌ (3119) 

82. சவவிதமான-சமாதான (டி5119) 

88. பிறஸீஸ்தமாக-பிரசித்தமாக (டி3119) பிறசஸ்தமானாக (டி3762) 

84... மனதாய்‌-அங்கோரமாக (டி3119) 

687 முதல்‌ 684 வரை உள்ள பகுத போ. வ. ௪. வில்‌ (பக்கம்‌ 74இல்‌) **முன்பு அல்லியதில்‌: 
ஷாவின்‌ சகாயத்திற்காக வத்த முகலாய சேனையும்‌ யா.தவராஜாவும்‌ ஷதஹமாஜியால்‌ துரத்தியடிக்கப்‌ 
பட்டு அச்சேனையும்‌ யாதவராஜாவும்‌ முகலாய இராச்சியத்தில்‌ வரத்து வந்தார்கள்‌! என்று காணப்‌ 
படுறது. 

85 ௮... சேனைகளுடனே - பவுசுடனே (டி3119).. 


20. தஞ்சை மராட்டிய 


பின்னமாய்‌ ஓடிப்‌ போய்விட்டார்கள்‌. சஹஜிருஜா செயத்தை அடைந்து அல்லி 
யெதல்‌ ஷா வண்டையில்‌ வத்து சேர்ந்தார்‌. அப்போ அல்லியெதல்‌ ஷா மஹா 
சந்தோஷமா சஹஜிராஜாவுக்கு தம்முடைய ருச்சியத்தில்‌ பாதி ராட்சியம்‌ 
சாகர்‌ விட்டார்‌.” அதன்‌ பிற்பாடு அல்லியெதல்‌ ஷாவுக்கு சுவாதீனமில்லாமல்‌ 
இருந்த முத்தேகான்‌?* முதலானவர்களையும்‌ கேரள தேசாதிபதி முதலான 
எல்லா ரஜாக்களையும்‌ சஹஜிராஜா செயித்து அல்லியெதல்‌ ஷாவுக்கு கப்பம்‌ 
கட்ட தக்கனையாகப்‌ பண்ணி? கசானாவிலே பெருதிரவியம்‌ சேரத்‌ தக்‌னை 
யாகப்‌ பண்ணினார்‌. 

பிற்பாடு சஹஜிருஜா விசைய துற்க மென்று சொல்லப்பட்ட விஜாபுர.த்‌ 
'இலே வாசம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கிற நாளையில்‌ அவருடைய இரண்டாம்‌ 
ஸ்ரீ” ஜிஜாவு வயத்தில்‌ சரலியவாகன சகம்‌ ௫௪௧/௩ அட்சய வருஷம்‌ முதல்‌ 
குமாரன்‌ சம்பாஜிராஜா பிறந்தார்‌. அதின்பிற்பாடு கறமமாக நாலு பிள்ளை 
கள்‌?” பிறந்துது. ஆனால்‌ அதுகள்‌ வற்‌இக்கவில்லை. 





67. பாதிராச்சியம்‌ ஜாகீர்‌ விட்டதாக போ. வ.௪, விலும்‌ (பக்கம்‌ 18), டி 3119. இலும்‌, சிவ 
பாரதத்திலும்‌ (பக்‌. 14) இருக்கத்‌ இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ **நாலிலொருபங்கு'” (பக்கம்‌ 39) 
என்றிருக்கறது. 

௪8, **சுவாதனமில்லாமலிருந்த'" என்று இங்கும்‌, டி.3119இலும்‌ இருக்க **ஸ்வாதீனத்‌திலிருந்து"". 
என்று போ. வ. ௪. விலுள்ளது (பக்கம்‌ 15); **ஏஇல்‌ ஷாவின்‌ பக்கத்திலிருந்து!" என்று பொருள்‌: 
கொள்ளலாம்‌. சிவபார.தத்‌இல்‌, **ஏஇல்ஷா தன்னுடைய தகப்பனாருக்கு எதிரியா இருக்கப்பட்ட, 
முத்தேகான்‌'" என்றமையான்‌, முத்தேகான்‌ அலிஏதில்ஷாவின்‌ **சுவாதீனம்‌ இல்லாமலிருந்தவர்‌'" 
அதாவது ஏதில்‌ ஷாவுக்கு அடங்காதிருந்தவர்‌ என்பது பெறப்படும்‌, 

89, **சப்பம்‌ சட்டத்‌ தக்௫னையாகப்‌ பண்ணி'* என்ற இடத்தில்‌, **குண்டு மரியாதைகளைக்‌ கொடுக்‌ 
கும்படியாய்ச்‌ செய்து'* என்று போ, வ, சலிலுள்ளது (பக்கம்‌ 18); இதற்குரிய போ, வ, ௪. மராட்டிப்‌ 
பகுதி பக்கம்‌ 18 வரி 8இல்‌ **தோஃபா”* என்றசொல்‌ காணப்படுகிறது. இருமுடி சேதுராமன்‌ சுவடி 
யிலும்‌ (பக்கம்‌ 40) **தோப்பா கட்டும்படி கண்டித்தார்‌"? என்றுள்ளது. (தோஃபா - கப்பம்‌-: 
“ரரி?” : நிழ்தஹ்சாட்‌ $ரலா0்சத, 16 14௦41 0௦00௯ 80(8 8201. 1 காந்‌026 1௦ க்ஸ்‌ 
00116014௦05, 172802 812406 */ச1௨த, 9/4-ஸ்கச்ச, 1983, ற௨ஐ6. 61). 

70. ரெண்டாம்‌ ஸ்ரீ - இரண்டாவது சகா (டி3119); இரண்டாவது மனைவி. 

11, சகம்‌. 1541 இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ சகம்‌ 1849 என்று குறிப்பிட்டிருப்பினும்‌ (பக்கம்‌: 
41) அதற்கேற்பக்‌ ஓ.பி, 1624 ரக்தாட்சி என்றது தவறு; இது ல.பி, 1887 பிரபவ ஆதல்‌: 
கண்டும்‌ (சாமிக்கு பின்னை), சகம்‌ 1547 அக்ஷய வருஷம்‌ என்று போ,வ.௪. கூறும்‌: 
(பக்கம்‌ 15); இதுவுந்‌ தவறு; சகம்‌ 1847க்கு உரிய ஆண்டு குரோதன ஆண்டு ஆகும்‌ (சாமிக்‌ 
குண்ணுப்பிள்ளை). 

““$ஜரதரி] 985 500௩௨ 1௨ 1619 ௬ந்ர $ந்கர்டி1 ௭2 25 3௨8 ௦147? (8வாப்‌2581, ற௨ஐ6 53), 
“தி 1௧3 (110௦௪ 8018, 08 9010) 196 81௪8, 8வணட்ங்கரி, 2 901௨ ௨4 00௭1220௧ம்‌ 
$ந 1623 (௦0 நர5 8186 எச ரீரர்கிகர்‌ மமோமத (0ம ரேவ்ச்க௦6 84 11௫ 40717” 
(நவ விஸ்கா 0826 50). 


ஷாஜிக்கும்‌ ஜிஜாபாயிக்கும்‌ 1604இல்‌ இருமணம்‌ நடந்தது என்று பக்‌. 778இல்‌ கூறிய உ, பா. 
பக்கம்‌ 124 இல்‌, ்‌ 


“7௨ 1623 ரீழரக 92ம்‌ 6௦௧ நச 1௦24 ௧ 500 14௦௧ நகக்‌ வரே (ச்‌ ரருவார்கத௨, 176. 
௫88 0வ164 $வஸ்ங்கர்‌]”” 


என்று கூறியது எங்கனம்‌ பொருந்தும்‌ என்று தெரியவில்லை, 


72, **ஆறு பிள்ளைகள்‌ பெற்றாள்‌: அதல்‌ ஸம்யாஜி, சவொஜி இருவரும்‌ வம்சத்தரானார்கள்‌'” 
(சிவயாரதம்‌ பக்கம்‌18). வற்‌இக்கவில்லை - வளர்த்து பெரியவர்களாகவில்லை. “(போ.வ,௫௪.பக்‌. 18.7. 





மன்னர்‌ வரலாறு 21 


இப்படியிருக்கதிற சமையத்திலே நிஜாம்ஷாவுடைய சேனாபதி சஹஜிருஜா. 
பேரிலே பொராமையாகயிருந்த அம்பர்க்கான்‌ தெய்வீகமானான்‌.!3 இவடத்தில்‌ 
அல்லியெதல்‌ ஷாவுடைய தொகப்பனார்‌ யிபறாயிமுகானும்‌ தெய்வீக மானான்‌."* 
அப்போ டில்லீசுரனாகயிருக்கப்பட்ட சா£ீர்‌ பாச்சா"* வானவர்‌ முன்னே நிஜாம்‌ 
ஷாவுக்கும்‌ அல்லியெதல்‌ ஷாவுக்கும்‌ உயித்த பிறசங்கம்‌ விழுந்திருந்த போது 
அப்போதாம்‌ அல்லியெதல்‌ ஷாவுக்கு கும்மக்காக மொகலாய சேனைகளை லஸ்கர்‌ 
கானென்டற சற்தார்‌ பின்னாலே அனுப்பியிருந்தத்தை நிஜாம்‌ ஷா சஹதிருஜா 
வுடைய பலத்தினால்‌ தம்முடைய மொகல்‌ சேனைகளை அடித்து துரத்தி அவமா 
னம்‌ பண்ணினான்‌. இப்போ அந்த நிஜாம்ஷா வண்டையில்‌ சஹஜிருஜாவுமில்லை. 
யாதவருஜாவும்‌ அதுக்கு முன்னேயே புறப்பட்டு போய்விட்டான்‌ அவன்‌ சேனா 
பதி அம்பர்க்கானும்‌ தெய்வீகமானபடியினாலே அவன்‌ பலமும்‌ குறைஞ்சுது. 
ரெண்டாவது”அவன்‌ நடத்தையும்‌ செவையில்லை.!* இப்படிக்‌ கொத்த சமையத்‌ 
இல்‌ அவன்மேல்‌ ருஜகாரணம்‌!! பண்ணினால்‌ சுவாதீன மாகுமென்று யோசினை 
பண்ணி தரியாகான்‌!* என்சிற சற்தாரோடே சேனைகளை கொடுத்து நிஜாம்‌. 
ஷா பேரிலே சண்டைக்கு அனுப்பிலிச்சார்‌. 


இந்த சேதி நிஜாம்ஷாவுக்குத்‌ தெரிந்து நம்மண்டையிலிருந்த சஹஜிறாஜா 
யாதவருஜா இவர்கள்‌ போய்‌ விட்டபடியினாலேதான்‌ அபசெயம்‌ வந்தது. இப்ப 
வும்‌ தரியாகானானால்‌ வருஇருன்‌. ஆகையால்‌ சஹஜிராஜாவையும்‌ யாதவராஜாவை 
யும்‌ சறுவபிறையெத்தினம்‌ பண்ணி அழைப்பிலித்துக்கொள்ள வேணுமென்று 
இருடயோ?ினை!? பண்ணி ரெண்டு பேருக்கும்‌ ரகசியமாய்‌ சொல்லியனுப்பி 
வித்தத்தின்‌ பேரிலே யாதவறாஜா மொகல்‌ சுவாதீனத்திலிருந்தவரும்‌ விசா புரத்‌. 
'இலிருந்த சஹஜிருஜாவும்‌ நிஜாம்ஷாசீமை தேவூரி சமீபத்தில்‌ தரராகிறி யென்‌ 
இற யிடத்தில்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. அதுக்கு சமீபத்தில்‌ சிவனேர்கெடி என்று. 
ஒரு செடிஸ்தளம்‌. அதுக்கு இசமான்‌ விசுவாசராஜா என்றவன்‌ வமிசத்தில்‌ 
பிறந்தவன்‌ விசையருஜா*? என்‌சிறவன்‌ ரச்சியமாண்டு கொண்டிருந்தான்‌. அவன்‌ 





7, அம்பர்கான்‌ தன்‌ எண்பதாவது வயதில்‌ 74,8,7686இல்‌ இறந்தவராதல்‌ கூடும்‌ (சர்க்கார்‌. 
(4) பக்கம்‌ 26; சர்தேசாய்‌ பக்‌.88), 


ச4. “ரக்பி கர] இந்த்‌ ந ந்தம்‌ (ரசம்‌ 1௨ 1626 4௨ 6 $வறச நக 89 18ீல]1% 
கணம்‌?” (6. 2, ந௨ஜ 117) த்‌ 


75, சா£ர்பாச்சா - ஜஹாங்கீர்‌. 
78. செலையில்லை - செவ்வையில்லை (டி3119). 
77... ரூஜகாரணம்‌ - இராசகாரியம்‌ (டி3118) 


ஈச, நிதார்றுக ந்ஷறு 8ோண்ச1த; தரியாகான்‌ படையெடுத்தது 1688 நவம்பர்‌ தங்களில்‌ என்று: 
தெரிவறது.. 


79. இருடயோசனை ௭: இடமான யோசனை; இருட்டு யோசனை (டி3119) இரகசியமான ஏற்பாடுகள்‌ 
(யோ. வ. ௪. பக்‌. 78). 


80. சித்தயாலனுடைய பிள்ளை விஜயராஜா (சிவபாரதம்‌ பக்‌. 28) 


22 தஞ்சை மராட்டி௰ 
தன்னுடைய பெண்ணு செயநதி பாயியை*! சஹதிருஜாவுடைய மூத்த பிள்ளை 
சம்பாஜிறாஜாவுக்குக்‌ குடுக்கறோமென்று சொல்லி அனுப்பிலிச்சான்‌. அப்போ 
சஹதிருஜா அந்த பெண்ணுக்கும்‌ தன்‌ பிள்ளைக்கும்‌ பொருத்தம்‌ பார்த்து. 
விஜாபுரக்திலிருந்து தன்‌ சமூசாரத்தையு மழைப்பிவிச்சு சவெனெரிகெடிக்கு. 
போய்‌ சம்பாஜிராஜாவுக்கு கலியாணம்‌ பண்ணிவிச்சார்‌. 


அப்பால்‌ நிஜாம்ஷா சஹஜிராஜாவுக்கு முகல்‌ சேனையோடே கூட வருகிற. 
தரியாக்கான்‌ .பேரிலே தம்முடைய சேனையை வாங்கக்கொண்டுபோகச்‌ சொல்லி 
உத்தரவுபண்ணி யாதவருஜாவுக்குத்‌ தன்‌ பேட்டிக்கு வரச்சொல்லி அழைப்பி 
வித்தார்‌. 


அப்போ சஹஜிரறாஜாவுடைய ரெண்டாம்‌ ஸ்ரீ ஜிஜாவு?* பாயி சாயபு 
பூரண தெற்பமாகயிருந்தாள்‌. அவளுக்கு சவரக்ஷனை பண்ண சிலசேனைகளை 
வனேரி கெடியிலேவைத்து குறை சேனையோடே தாம்‌ தரியாகான்‌ பேரிலே 
சண்டைக்குப்‌ போனவிடத்தல்‌ .தரியாகானோடே உயித்தம்‌ பண்ணி மொகல்‌ 
சேனையுடனே தரியாகானை துரத்தி அடித்து செயத்தை யடைஞ்சு இரும்பி 
சிவனேர்‌ கெடிக்குவந்து சேருகறத்துக்குள்ளே ஜிஜாவுபாயி சாயபு பூரண 
கெற்பமாக இருந்தவள்‌ சாலிய வாகன சகம்‌௯டளடுக*5 யிங்கிலீசு வருஷம்‌ 
௬௬ள௨௰அ பிறமோதூத?* வருஷம்‌ புத்திறோச்சவமாச்சுது.*** உடனே 





84, செயததிபாயி-செயத்திபாயி (டி.3219); ஜெயனத்திபாயி (சிவபார.தம்‌ பக்‌. 18) 
௪2. ஜிஜாவு - சோயி (டி2119). 
௪3. சகம்‌ 1551. 


84. சகம்‌ 78௪1க்கு. இங்கிலீஷ்‌ 1628 தவறு; போ. வ. ௪. 7839பிரமோதாத என்று கூறும்‌ (பக்கம்‌ 
77); இதல்‌ பிரமோதாத தவறு; சுக்ல என்றிருக்க வேண்டும்‌. இது சிவாஜி பிறந்த தேதியாகும்‌. 


**சகம்‌ 1887ஆம்‌ வருஷம்‌ உத்தராயணம்‌ ச௫ருது பங்குனி மாதம்‌ இருஷ்ண பட்சம்‌ இரிநியை'' 
என்று சிவயாரதம்‌ (பக்கம்‌ 18) கூறும்‌. 


“110௪ 0816 ௦௦0௧0௦வப97 &௦௦ஐறரசம்‌ 5 1627 &, று, நம நசீ. ந, 0. 12% 
80226915 1629 8 ௨ ற00851016 8816 00 116 $1£கப 25%. ௦8 சம்பக 372௦௧6 508]:1814. 
& 2000 (]$7 3150014275ம்‌ 1தர41 901] 5448 இங்வாக்கி ௨15௦ ஜர௭௯ 1]12179 0௧1௪” (88௩. 
826 3, 1001௩016). 


20-4-187 என்பர்‌ ஓ. பா. (பக்கம்‌ 122). 


**ந்க 8௦யஙம்சா 08 1ந்க நகிகாகர்க ரேறர்ச ரஷ 5௦7௨ ௦௩ 16 10. ௦8 தற! 


3627 (க௦௩0ஷு, 16 5ம்‌ ௦8 1௬௪ 81255 ந்க![£ ௦8 வடிவம்‌. ௦8 (௨ இங்பக நலா 1549)” 
மவிவில்க கற 53). 


**1ந்காக வாக ம190ரசறச௦4சக ௨௦௧4 (௧ கீகரக உ ரலா1௦மட நவிய்காக, நகீலம்கா 
நத 8௧௦ வறம்‌ ந்ர்ரகப1ஜுரர்தக ஐ4ர6 116 96007 ௦8 1*க 8124 நவ] ௦8 வர்ஹ்வி:்‌ 85. 
௩ க48 கோம்‌ நந யாடம்ஜு 8ூ *ங்க கோஷ ௦8 606 ௦௨%, நியம ஸ்‌5 (5 ஊம்‌ 8 0௦ ௩௦4 


மன்னர்‌ வரலாறு 23. 


சஹதிருஜாவும்‌ வந்து சேர்ந்து நமக்கு செயமான சமையத்தில்‌ புத்திறோச்சவ 
மாச்சுதென்று ரொம்பவும்‌ சந்தோஷத்தை அடைந்து அந்த பிள்ளைக்கு சிவனேரி 
கெடியிலே பிறந்த படியினாலே சிவாஜிருஜா*? என்று நாமகரணம்‌ பண்ணினார்‌. 


மேல்‌ யாதவறாஜாவை பேட்டிக்கு வரச்சொல்லியிருந்துதே அப்போ 
நிஜாம்ஷா என்றவர்‌ தம்முடைய சேனாபதி அம்பற்க்கான்‌ தெய்வீகமான 
பிற்பாடு பத்தேகான்‌!” என்றவனுக்கு சேனாபதித்துவமும்‌ மந்இரித்தினமும்‌ 
குடுத்து இருந்தது. அந்த பத்தேகான்‌ யோசினை பண்ணினது: நிஜாம்ஷா என்கிற 
வர்‌ யாதவராஜாவை பேட்டிக்கு அழைப்பிவித்தபடியே அவரும்‌ வருஒளார்‌. அதனால்‌ 
யாதவராஜா சூரன்‌ நிஜாம்ஷாவுடைய பேட்டியானபிற்பாடு யா.தவராஜா பேரிலே. 
பாரம்‌ விழுந்து தன்னுடைய பெரிய இனத்துக்கு குறைச்சல்‌ விழும்‌. ஆகையால்‌. 
நிஜாம்ஷாவுக்கு முன்னால தானே போதினைபண்ணி அவர்‌ சித்த விறுத்தியை 





$60ோ1 (0 ஐஐ66. 1௪ கர்ப/75 இிவிஸ்கா ஜஎர்றத (06 கரச 0816 ௨ம்‌ 8 ௨ 1௩16௨ 
1291 ஜே (௬௪ சகர 88 $ர்க16க 1548. 11௪76 ஜஜவிர 116 4௧16 வறம்‌ சகர 080௩01 82106. 
“ரந்ச $நச0250127 விஸ்தார 8கரயாக்ஷு! 16 (பர்ஸ்‌ ௦4 (6 11290 நவ/8 ௦7 

ம்ற்வ%, 8141௨ 3௦8 1549 88 136 6120% பஷ ஈர்ம்‌16 16 78406 0௦௩௦1௦ ஐ/ 081%. 
1ர்ச கள1 1௩ 581௨ 15517”- (1வ1 விஸ்வா, 8886 53, 8௮) 


“0௩ (06 08515 ௦8 50006 €ற[த௨ற 1108] & 8517010870816 374606 80106 801%௦1215. 
நீ8ர0யா 106 1௪ 19 82. 1630, 86௦01 880 8சிகம்ந்தரு 8860 782௨01 8ப 226618 
1ம்‌ ஷீ 81 ரஷ 6௦௨ ௦௩ 25ம்‌ க்றய்‌! 1628” (1௫௪ 6கபதங்வ! 816) 8. ௩. 3, 8. 278). 


85* “உடனே சஹதிருஜாவும்‌'' என்பது முதல்‌ சுமார்‌ 3 பக்கங்களுக்குப்பிறகு, :'*துக்காபாயி 
சாயபு கெர்ப்பத்திலே புத்திர சத்தானமாச்சுது'' (அடிக்குறிப்பு 1009) என்ற வரையிலுமுள்ள. 
செய்திகள்‌ போஃவ,சவில்‌ இல்லை. இந்த இடத்தில்‌ தஞ்சைப்‌ பெரியகோயிலிலுள்ள மராட்டி. 
மொழிக்கல்வெட்டிலும்‌ விடுபட்டுள்ளது. போ.வ.சலில்‌ பக்‌. 17இல்‌, *'ஜிஜாபாயி சாகேப்‌ சாலி. 
வாகன சகம்‌ 158]்குச்‌ சரியான இங்லீஷ்‌ வருஷம்‌ 1829 பிரமோதூத வருடத்தில்‌ பிரசவித்துப்‌: 
புத்திரபாக்கயெத்தைப்‌ பெற்றார்‌. அப்புதல்வனுக்கு ஏகோஜி ராஜா என்று பெயரிட்டார்கள்‌" 
என்றுள்ளது. இத்தமிழ்ப்‌ பகுதிக்குரிய அடிக்குறிப்பில்‌ (பே, வ.சபக்‌.17) '*ஏகோஜிராஜா ஜிஜாபாயின்‌ 
குமாரர்‌ என்பது சரி.த்திர.த்துக்கு முரணாக இருக்கறது'' என்று மட்டும்‌ அத்நூரலை வெளியிட்டவர்‌. 
எழுதினார்‌. இந்த இடத்தில்‌ மெக்கண்டு சுவடியில்‌ சிவாஜி பிறந்தார்‌ என்றும்‌, தொடர்ந்து, 
யாதவராஜா பெட்டியும்‌ கொலையுண்டமையும்‌ முதலான செய்திகளும்‌ ஷஹாதஜியின்‌ இரண்டாவது. 
மனைவி தூர்க்காபாய்க்கு ஏகோஜி என்ற மகன்‌ பிறந்தமையும்‌ கூறப்பட்டுள்ளன. இதனால்‌. 
மராட்டியக்‌ சல்வெட்டு எழுதியவர்கள்‌ முதலில்‌ தமிழில்‌ எழுஇப்பின்‌ மராட்டி. மொழியில்‌ பெயர்த்‌ 
தெழுதியிருத்தல்‌ கூடும்‌ என்றும்‌, பெயர்க்குங்கால்‌ இவ்விடைப்பட்டபகுஇ விடப்பட்டிருத்தல்‌ கூடும்‌. 
என்றும்‌ நினைக்க வாய்ப்பிருக்கறது. (விடப்பட்டபகுஇ இருமுடி. சேதுராமன்‌ சுவடியில்‌ பக்கம்‌. 
46-20 வரையுள்ளது?) 











௪6. **9வலரி என்ற பிரதேசத்திலே இந்தக்‌ குழத்தை பிறந்தபடியினாலே சிவாஜி என்று பெயர்‌ 
வைத்தார்‌'' - (சிவபாரதம்‌ பக்கம்‌ 16). 


(தன்‌ கணவனுக்குரிய தொல்லைகள்‌ நீங்கத்‌ தனக்குப்‌ பிறக்கும்‌ குழந்தை ஆண்‌ குழந்தை 
யானால்‌ அவனுக்கு அக்‌ கோட்டைக்குரிய தெய்வமான **சிவை'"யின்‌ பெயரை வைப்பதாக: 
ஜிஜாயாயி வேண்டிக்கொண்டமைக்கேற்ப ஆண்மகன்‌ பிறந்ததும்‌ அம்மகற்குச்‌ **சிவா'' என்று: 
பெயர்‌ வைத்தனன்‌ (தகாகாவ்‌, பக்கம்‌ 53; சர்க்கார்‌ (1) பக்கம்‌ 78). 


87. பத்தேகான்‌ - 170160. 300௧; இவர்‌ அம்பர்கான்‌ என்ற சேனைத்தலைவரின்‌ மகன்‌; தந்த. 
இறந்ததும்‌ தந்தையின்‌ பதவியையேற்றூர்‌.. 


24 தஞ்சை மராட்டிய 


கலைச்சு யாதவறாஜாவுடைய பேட்டியாகிற சமையத்தில்‌ அவருக்கு : எவ்வளவா 
இலும்‌ அவமரியாதை யாகும்படியாய்‌ பண்ணினால்‌ அப்போ யாதவராஜா இந்த 
அவமானத்தை சயிக்கமாட்டாமல்‌ திரும்பி போய்விடுவான்‌. அப்போ அவனை 
சந்துக்கட்டா யிருக்கறயிடத்திலே மடக்‌க்கொண்டு கொண்ணுபோட வேணு 
மென்று யோசனை பண்ணி நிஜாம்ஷாவுடைய சமையம்‌ பார்த்து பத்தேகான்‌ 
போய்‌ சொன்னது: இந்த யாதவறாஜா ஆரம்பம்‌ முதல்கொண்டு நம்முடையவன்‌. 
நடுவிலே சிலகாரணங்களினாலே”* வெளியிலேபோய்விட்டவன்‌*? நல்லது போன 
வனாகலும்‌ தன்‌ மட்டோடே யிருக்காமல்படிக்கு அல்லியெதல்‌ ஷாவுடனே கூடிக்‌ 
கொண்டு நம்முடைய பேரிலே ஆயுத மெடுத்தான்‌. அப்படிக்‌ கொத்த யாதவ 
ருஜாவை மறுபடியும்‌ பேட்டிக்கு அழைப்பிலிக்கிறீர்கள்‌. வந்த பிற்பாடு ஏதா 
இலும்‌ ஒருகாரியங்களைச்‌ சொல்ல வேண்டியதாயிருக்கும்‌, அவன்‌ பீறிதிக்கு 
பாத்திரவானாறத்தினாலே இப்போ நம்மண்டை விடாமல்படிக்கு இருக்கற சற்‌ 
தார்கள்‌ ஒரட்டுக்கும்‌ பிகடாச்சு”? தங்களுக்கு தோணினபடிக்கு போறதாகயிருக்கி 
றார்கள்‌. ஆகையால்‌ அந்த யாதவறாஜாவை பேட்டிவாங்குகிற சமையத்தில்‌ 
யெதாப்பிறகாரம்‌?* பண்ணுற மரியாதையில்‌ கொஞ்சம்‌ குறைச்சல்‌ பண்ண 
வேணும்‌, அதுக்கு சம்மதியாக விருந்தா லிருக்கட்டும்‌. சம்மதி யில்லாமல்‌ பிறப்‌ 
பட்டால்‌ அதின்‌ பிற்பாடு”? அவனை விடலாகாது, அவன்‌ அப்பாலே போனால்‌ 
அனற்த்தத்துக்கு வரும்‌, ஆகையால்‌ சந்துக்கட்டு இடம்‌ பார்த்து மடைக்கி. 
கொண்ணுபோடவேணும்‌. இந்த பிறகாரம்‌ நாம்‌ பண்ணாமலிருந்துவிட்டால்‌ 
நம்முடைய இிட்டயிருக்கற சர்தார்கள்‌ ஒருத்தரும்‌ நம்மை நம்பமாட்டார்க 
ளென்று பத்தேகான்‌ சொன்ன வார்த்தையை காலத்துக்குத்‌ தக்கனையாசகவும்‌ 
வாங்காமல்‌ மதுபானம்‌ பண்ணுற அப்பியாசமாயி யெப்போதும்‌ அந்த 
காரியங்களிலே  மக்னெனாய்‌ இத்தவிர்‌த்த ஸ்‌இிரமில்லாமல்‌ இருந்தபடி 
யினாலேயும்‌ அந்த வாற்தை ருசித்து அவன்‌ மனசுப்படிக்கு அங்கோரம்‌ 
பண்ணினார்‌. அப்போ கோட்டை வாசலுக்குள்ளே பத்தேகான்‌ சிறுது சனங்‌ 
களுக்கு சயிக்கனை சொல்லி வைத்துப்‌ போட்டு நிஜாம்ஷாவுடைய பேட்டிக்கு 
யாதவருஜாவை அழைப்பிவித்தான்‌. யாதவறாஜாவுக்கு: ;த கறுத்திரமம்‌ 
ஒண்ணும்‌ தெரியாமலிருந்தபடியினாலே நிஜாம்ஷாவுடைய பேட்டிக்கு வந்தான்‌. 
முதல்‌ சலாமாகற போதுதானே நிஜாம்ஷா கொஞ்சம்‌ அவமரியாதை பண்ணி 
னான்‌. யாதவருஜா அதை சயிக்கமாட்டாமல்‌ தன்னுடைய பிள்ளைகள்‌ 
மூதலானவர்களை அங்கே நிக்க வொட்டாமல்‌ படிக்கு அப்படியே இரும்பி 
கோட்டை வெளியிலே போற சமையத்திலே முன்சயிக்கனை பண்ணி வைத்‌ 








௨..௨.௨்ேெ௱ெ௱ூ௱ங௱ஙு|||।||_----டடடடடடடட்டயயயயமய்‌ 


௪8. நிஜாம்ஷா நடத்திய தர்பார்‌ முடித்த பிறகு இரும்புங்கால்‌ நடந்த கலவரத்தில்‌ யாதவராஜா: 
வின்‌ மசன்‌ கொல்லப்பட்டதால்‌, யாதவராஜா வருத்தியிருந்த பொழுது, அல்லியதல்ஷா: 
அழைப்பு விடுத்தமையின்‌ நிஜாம்ஷாவை விட்டுப்‌ போனார்‌: முகலாயர்‌ பக்கல்‌ சேர்ந்தார்‌. 

89, போய்விட்டவன்‌ - போய்விட்டான்‌. (டி3119)) 

90. பிகடாச்சு - விகடித்து (டி3119) 

91. யெதாப்பிறகாரம்‌ - எப்போதும்‌ (டி3119) 


92. “அதின்பிற்யாடு' - இது டி8119இல்‌ இல்லை. 


மன்னர்‌ வரலாறு த 


இருந்த சனங்கள்‌” குறுக்கே வந்து யாதவரறாஜாவை மறித்து யடிக்கும்போது?* 
யாதவறாஜா சொற்கலோக மடைந்தார்‌.*” இந்த சேதிகளெல்லாம்‌ சவனேர்‌ 
கெடியிலிருந்‌த சாசிறாஜாவுக்குத்‌ தெரிந்து அவர்‌ யோசினைபண்ணினது. நிஜாம்‌ 
ஷாவுடைய ித்தவிற்த்தி அவ்விவஸ்தையாகயிருக்குது. மந்திரித்தினத்துக்கு வந்த 
பத்தேகானும்‌ மூ.ற்கனாக யிருக்கறான்‌. யாதொரு நிமித்தியமில்லாமல்‌?* நம்மு 
டைய மாமனார்‌ யாதவருஜாவை கொண்ணு போட்டார்கள்‌. நாம்‌ இனிமேல்‌ 
நிஜாம்‌ ஷாவுடைய பேட்டிக்குப்‌ போனாலும்‌ இந்தப்பிறகாரமாக நம்மையும்‌ 
மோசம்‌ பண்ணுவார்களென்று உறுதியாய்‌ யோசினைபண்ணி நிஜாம்ஷாவுடனே 
சாவாசம்‌ அல்லது சஹாயம்‌ வண்ணுகறத்தை மனதிலே இருந்து வெறுத்துப்‌ 
போட்டு?” சவெனேர்கெடியிலிருந்த தம்முடைய சமுசார.த்தை எல்லா மழைச்சுக்‌ 
கொண்டு தம்முடைய சொந்த தேசம்‌ சறதார்‌** கெடிக்கு வந்து சேர்ந்தார்‌. 


அதின்‌ பிற்பாடு நிஜாம்ஷாவுடைய தேசமெல்லாம்‌ மழையில்லாமல்‌?" 
குருவிக்கு மூதல்‌ யெரைகிடையாமல்‌ பாழடைஞ்சு போய்‌ விட்டுது. அந்த 





93. முகமதிய சர்தார்கள்‌ மூவர்‌: பர்ஹத்கான்‌, ஸஃப்தார்கான்‌, மோதிகான்‌ (சர்க்கார்‌ (1) பக்‌.38). 
94. யடிக்கும்போது - அடிதடிகளாய்‌ (டி.3119)) ்‌ 
95. பத்தேகான்‌ கூறியதற்ணெங்க யாதவராசா வஞ்சனையால்‌ கொல்லப்பட்டார்‌. என்று இங்குக்‌. 
கூறியிருக்கச்‌, சர்க்கார்‌ தன்‌ 110056 08 81] என்ற நூலில்‌ (பக்கம்‌ 27-28) பத்தேகான்‌ நிஜாம்‌. 
ஷாலின்‌ ஆணையால்‌ 7688இல்‌ சிறையில்‌ வைக்கப்பட்டார்‌ என்றும்‌, ஜா.தவ்ராவ்‌ தன்னைக்‌ காப்‌. 
பாற்றிக்‌ கொள்ளும்‌ பொருட்டு ஓட நினைத்தார்‌ என்றும்‌, நிஜாம்ஷா தன்‌ அமைச்சர்களாய இக்‌: 
லஸ்கான்‌, ஹமீத்கான்‌ ஆகியவரோடு கலந்து, பர்ஹத்கான்‌, ஸஃப்தார்கான்‌, மோதஇகான்‌. 
ஆஒயோரை யாதவராஜாவைச்‌ சிறைப்படுத்த ஏவினார்‌ என்றும்‌, யா.தவராசா அரசவைக்கு வந்ததும்‌. 
'நிசாம்ஷா அரசவையினின்று எழுந்து சென்றார்‌ என்றும்‌, மேற்கூறிய மூவரும்‌ யா.தவராஜாவையும்‌. 
அவர்‌ மகன்‌ அச்சல்ஜியையும்‌ தாக்‌ அவர்கள்‌ கையகத்திருந்த ஆயுதங்களைக்‌ சுவர்ந்ததும்‌ அவ்விரு 
வரும்‌ தம்மிடமிருந்த கத்தியை உருவிப்‌ போரிட்டனர்‌ என்றும்‌, இறுதியில்‌ ஸப்தர்கான்‌ யாதவராசா: 
வைக்‌ கொன்றார்‌ என்றும்‌, அங்குக்‌ கைகலப்பில்‌ அச்சல்ஜீயும்‌ கொல்லப்பட்டார்‌ என்றும்‌ கூறப்பட்‌. 
டுள்ளன. இக்கொலை 12.8,1630இல்‌ நிகழ்ந்தது (சர்க்கார்‌ (1,) பக்கம்‌ 28). 

தகாகால்‌ பக்கம்‌ 23இல்‌ - பத்தேகான்‌ இடத்தில்‌ தக்ரிப்கான்‌ நியமிக்கப்பட்டார்‌ என்றும்‌, 
இதனால்‌ நிசாம்ஷாவிடம்‌ வருவதற்கு யா.தவராஜா விரும்பினார்‌ என்றும்‌, நிஜாம்ஷா வஞ்சனை ர்‌.த்‌. 
துக்‌ கொள்ள இதுவே தக்க சமயம்‌ என்று ௧௬. யாதவராஜாவைத்‌ தவுலதாபாத்துக்குப்‌ பேட்டிக்கு, 
வரச்சொன்னார்‌. என்றும்‌, யாதவராஜா தன்‌ மகன்‌ அச்சலுடன்‌. வந்தார்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
வந்ததும்‌ மந்தணத்தின்‌ பொருட்டு நிசாம்ஷா தர்பாரை விட்டு நீங்கொர்‌ என்றும்‌, முகமதிய 
சர்தார்கள்‌ மூவர்‌ அவர்களிடமிருந்த ஆயுதங்களைப்பிடுங்கக்‌ கொண்டு அவர்களைக்‌ கொன்றனர்‌. 
என்றும்‌ எழுதியுள்ளார்‌. சிவயார.தத்‌தல்‌ (பக்கம்‌ 17-18) மெக்கன்சி சுவடியில்‌ உள்ளது. போல்‌. 
உள்ளது; எனினும்‌ மிகச்சுருக்கமாக உளது. 
98. நிமித்தியமில்லாமல்‌ - நேரமில்லாமல்‌ (டி.3119)) 
“ரிந்ை ங்க ($ந்கட]) நகாரம்‌ ௦8 (7௪ 1க௦1௪7௦ய8 612001051க௫06 ௦8 பத 8ல்‌ கர-10- 
180475 ரவமரம்ரே, 1௨ 5838 111 11 ௭௧ 10561655 ஹரு 006 1௦ (ரூ 1௦ ஐ% 2600001164. 
சம்ம பஸ்கி 1 41சலாரு 8ங்கர்க ௦2 156௧ம்‌ 5௧ 34சகணர்‌ 5ரகருக்காரே”* - (1 விபவிஸ்கர, நத26 24) 


98, சறதார்‌ - சாத்தார்‌ (டி2112). 
99. **இயார்றுத 115 56850. ௦8 1639-30 ௩௦ கர்ப 8611 19 66 1920௦௧௧, ஊம்‌ ௧ ரீகறாப்ற5, 
௨௦௦0081064 37 ௨ ற651116௩06, மேடம்‌?” - இலம்‌, நத 51) 

45 இடும்‌ நர்ர்த 4 $ற்சாச ௭25 ௨ ஜூககர்‌ $கறர்ற5 ஐ (35 10௪௦௦௧0 496 தகரக்‌ 
இனசம்பு. 08 ஏக்ம்ஸ்‌ 8611 மற ஸ் சவந்க்ரக ௫ ௦8 ஸர்ச நச்சகரு இங்கம்ர்‌ ஈர்ர்ச, 1௦ 106 











69-4 - 


்‌] தஞ்சை மராட்டிய 
வேளையில்‌ பாக்கியவந்தாளாயிருக்கறவாள்‌ இரவியத்துக்குச்சரியஈாய்‌ தானியத்தை, 
நிறுத்திவாங்‌கி காலஷ்செபம்‌ பண்ணிக்கொண்டு யிருந்தார்கள்‌. மைத்த மிறு 
கங்கள்‌ ஏழை மனுஷர்கள்‌ ஒண்ணுக்கொண்ணு பட்‌ிக்கத்தலைப்பட்டுது. 


சாத்தாராவிலே சாசறாஜா யிருக்கிறவேசது அவருடைய முதல்‌ பெண்சாஇ 
துக்காபாயி சாயபு கெற்பத்திலே புத்திரசந்தானமாச்சுது.19* அந்தப்பிள்ளைக்கு 
யேகோஜிருஜாவென்று பேர்‌ வைத்தார்கள்‌. இந்த வம்சத்தில்‌ இவர்‌ நாலாவது; 
யேகோஜிருஜா பிறந்தது. சாலிய வாகன சகாப்தம்‌ ௯டூளடு௨!% பிறசோத்‌ 
பத்தி? வருஷம்‌. 


முன்னாலே சஹதிருஜா நிஜாம்ஷாவுக்கு சஹாயமாய்‌ சிவனேர்‌ 
ம்‌ செடியிலே தம்முடைய சமுசாரத்தை வைத்துப்‌ போட்டு மொகல்‌ 
சிறைப்‌ சற்தார்‌ தரியாகான்‌ பேரிலே போய்‌ உயித்தம்‌ பண்ணி துரத்திப்‌ 
படுத்தப்படல்‌ போட்டாரே அந்த தரியாகான்‌ அப்பால்‌ போகாமல்‌ தாபிநதி! 
தீரத்திலே பாளையத்தோடே யிருந்தான்‌. அவன்‌ நிஜாம்ஷாவுடைய கெட்ட 





1907009 00 8கராபிர6 96௭௫ வவஸ்சம்‌ (196 ஈஜம2ஐ8% 01 ௦௦187௨, 16001௦ 0163. 142119 1௩ 
(்/0ய$க106. 979௦16 பிடி1ா1௦06 ௭206 ம500றயக(6ம்‌'” - (7 விடவிஸ்வா 8826 27). 

இப்பஞ்சம்‌ பற்றிச்‌ சிவயாரதம்‌ கூறுவது (பக்கம்‌ 21):- 

-நீஜாமினுடைய பாபத்தினாலே அவனுடைய ராஜ்யத்தில்‌ மழையெய்யாமல்‌ போய்விட்டது, 
தனால்‌ பூமியில்‌ பமிரில்லாமல்‌ ஆலலிட்டது. வெகுசாய்‌ சாமம்‌ வந்தபடியினாலே இரலிய முண்டான 
வன்‌ ஒரு மரக்கால்‌ ரெத்தினங்கள்‌ போட்டு ஒரு மரக்கால்‌ கொள்ளை வாங்கிக்‌ காலட்சேபம்‌ பண்ணி, 
னான்‌. இல்லாதவர்கள்‌ வயிற்றுக்‌ல்லாமல்‌ கூக்குரலுடன்‌ மனிதனுக்கு மனிதன்‌ பிடுங்கித்‌ இன்னத்‌, 
'தலைப்பட்டார்கள்‌. நாலு கால்‌ மிருகங்களிலே பலமாயிருக்கப்பட்ட மிருகங்கள்‌ சிறிய மிருகங்களை: 
அடித்துத்‌ இன்னத்‌ தலைப்பட்டது."". 

இருமூடி சேதுராமன்‌ சுவடியிலும்‌ இப்‌ பஞ்சம்‌ பற்றிப்‌ பக்கம்‌ 50-51இல்‌ காணலாம்‌. 
2001, அடிக்குறிப்பு 85 முதற்கொண்டு 100 வரையிலும்‌ உள்ளபகுஇ போ. வ. சவில்‌ காணப்‌. 
படனில்லை. . இதனால்தான்‌ போ, வ. சில்‌ பக்கம்‌ 17இல்‌ ''ஏகோஜிராஜா ஜிஜாயியின்‌ மசன்‌"" 
என்று எணணுமாறு கல்வெட்டில்‌ தவறாக அமைத்ததாகத்‌ தெரிஏறது. எனவே மெக்கன்சி சுவடி, 
மராம்டியக்‌ கல்வெட்டு அதன்‌ தமிழ்‌ ஆக்கம்‌ ஆகியவற்றில்‌ கண்ட இத்தவற்றைத்‌ இரத்தப்‌. 
பெரிதும்‌ பயன்படுகிறது என்பது போதரும்‌, 85 முதல்‌ 3007 வரையுள்ள செய்திகள்‌ இருமுடி. 
சேதுராமன்‌ சுவடியிலுள்ளன (பக்கம்‌ 46-50). ச 
707, சகம்‌ 1552: இது ௪, பி. 1620: இருமுடி சேதுராமன்‌ சுவடி பக்கம்‌ 80 இல்‌ சகம்‌ 1580. 
9. பி. 1680 என்றுள்ளதில்‌ சகம்‌ தவறு ஆகம்‌. 

002, பிரசோற்பத்இ என்பதும்‌ தவறு; பிரமோதூத என்றிருத்தல்‌ வேண்டும்‌. (சாமிக்கண்ணுப்‌: 
பின்னை). இருமுடி. சேதுராமன்‌ சுவடியில்‌ **இரிஸ்து 1820 தமிழ்‌ பிரமோ.தரத'' என்றுள்ளமை 
சரியாகும்‌. 8 
போ, வ. சவின்‌ வாக்கெ அமைப்பைக்‌ கண்டால்‌, **சகம்‌ 7888இல்‌ ஷாஜிராஜா சவனேரிக்‌ 
கொட்டையில்‌ தன்னுடைய மனைவியை வைத்துலிட்டுத்‌ தரியாகானின்‌ மேல்‌ படையெயடுத்துத்‌ 
"துரத்தினார்‌ என்து சொல்லத்தோன்றும்‌, சவனேரிக்‌ கோட்டையில்‌ ஜிஜாபாயி சகம்‌ 1551 இலேயே 
மகப்பேறு அடைந்தாள்‌. என்று (அடிக்குறிப்பு 85) தெரிய வருதலின்‌, **சகம்‌ 1882இல்‌ ஏகோஜி 
மிறந்தார்‌'' என்று மெக்கன்ட சுவடி வழிப்படித்து அறிதல்‌ வேண்டும்‌. 
7. தாபிதஇ - தாம்பிநதி (டி8719);) தபதிநதி 

எதிமம்‌ கட 4றழசர்க1 080௦ இவாடுக 1ஸ்க. நேயந்ச1க ௬௦ நகம்‌ & 1காஜ5 ந்கத/ர 
நு நிகறனகாக உரர்க௦0ம்‌ (8௧ ரகர்ச்சரக, 81௦9 ராகாடு ௦8 11800. ஹம்‌ கற61164 (96 ௫1௦16 
ஐகார 18000. (ஸ்‌ 19௦ஹ்‌ ந6ஸகட. ௨ நீதம்‌ ஹூக்‌ (மே இயாறக்‌" என்ற வரலாற்றாசிரியர்‌ 
கூற்று இங்குக்‌ கருதல்தகும்‌. (சர்க்கார்‌ (2) பக்‌, 26). 





மன்னர்‌ வரலாறு 27 


நடத்தையும்‌ யாதவருஜாவை: கொண்ணு பே௱ட்டத்தையும்‌” சஹஜிருஜா மனஸ்‌ 
தாங்கலாய்‌” தம்முடைய சீர்மைக்குப்‌. போய்விட்டத்தையும்‌ அறிந்து கொண்டு 
இப்போ நிஜாம்‌ ஷாவுடையருச்சியம்‌ தான்‌ சுவஈதீனம்‌ பண்ணிக்‌ கொள்ளலா 
மென்றெண்ணி நிஜாம்‌ ஷா பேரிலே பாளைய.மெடுத்தான்‌. அப்போ நிஜாம்ஷா 
தேவகரி துற்கத்தை விட்டு தாரா௫ரி துற்க்கத்திலே யிருந்தார்‌. நிஜாம்ஷுவுடைய 
ஸ்திதியெல்லாம்‌ அல்லியெதல்‌ ஷாவுக்குத்‌ தெரிந்து நிஜாம்ஷாவுக்கு இனிமேல்‌ 
இந்த பாக்கியம்‌* நிற்கமாட்டாது அவன்‌ அபசெயம்‌* அல்லது மரணத்தையாகி 
லும்‌? அடையுவான்‌ என்கிற யோசனை பண்ணி தாராகரி கோட்டை மஹாபலம்‌ 
அப்படிக்கொத்த கோட்டை தரியாகான்‌ கட்ட அகப்பட்டால்‌. அது, நமக்கு பிறதி 
'இனம்‌ நூதன சல்லியமாகு மென்றும்‌ அந்த தாராகிரி கோட்டையை. தம்முடைய 
சுவாதீனம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேணுமென்று அல்லியெதல்ஷு அந்தக்‌ 
கோட்டையின்‌ பேரிலே பாளைய மெடுத்தான்‌. இந்த சேத டில்லிக்குத்‌ தெரிந்து 
அவடத்தில்‌ அப்போ சாகர்‌ பாதுஷா மரணத்தை அடைந்து யிருந்தவருடைய 
பிள்ளை? ஆலங்கிரிபாதுஷா*வுக்கு பிறஇநாமம்‌ அபறங்கஜேபு: என்ிறைவருக்குத்‌ 
தெரிந்து நிஜாம்‌ பாதுஷாவினுடைய அதிகாரத்தை தம்முடைய கவாீனம்‌. 
பண்ணிக்‌ கொள்ள வேணுமென்று தாமே பிறப்பட்டு வந்தார்‌. இந்த சேதி 
யெல்லாம்‌ சாசிருஜாவுக்கு? தெரிந்து இதுகள்‌ எப்படி யாகுதென்று, பார்ப்போ 
மென்று தம்முடைய ஸ்தளத்திலேதானே!? யிருந்துவிட்டார்‌.. 





அப்போ அபறங்கஜேபு என்றைவர்தம்முடைய தொகப்பனாராலே அனுப்பு 
விக்கப்பட்ட தரியகானுடனே கூட தாராகிரி கோட்டைக்கு ஒரு பக்கத்திலே 
மோற்சா போட்டு சண்டை பண்ணினார்‌. அல்லியெதல்ஷா என்றவர்‌ ஒரு, 
பக்கத்திலே மோற்சா போட்டு யுத்தம்‌ பண்ணினார்‌. அதில்‌ நிஜாம்ஷாவுக்கு 





8, கொண்ணுபோட்டத்தையும்‌ - சுவர்க்கத்தையடைத்ததையும்‌ (டி3119). 
3, மனஸ்தாங்கலாய்‌-மனஸ்தாபமாய்‌ (டி3119) 
4, பாக்கியம்‌ - பிரபுத்துவமும்‌ ஐசுவரியமும்‌ (போ, வ, ௪, பக்கம்‌ 18) 
5. அபசெயம்‌-ச்ஷ்ணதசை (டி). 
6. 1*அல்லது மரணத்தையாலலும்‌'” - டி3119இல்‌ இல்லை. 
ர. சாசீர்‌-தஹாங்ே; இவர்‌ 1605 முதல்‌ 1687 வரை ஆண்ட முகலாய அரசர்‌, 
தஹாங்கர்‌. இறந்தது 7-17-1687 (105 நகீயஹம்ய1 நறற1ா5, பக்கம்‌ 788). 
ஷாஜஹான்‌ 24-2-1688இல்‌ ஆட்சி எய்தினார்‌ (டி), 
ஆலங்கிரி - ஆலங்கர்‌ - அவுரங்கசபு. இவர்‌ ஜஹாங்கரின்‌ மகன்‌ ஆய ஷாஜஹானின்‌ மூன்றா. 
வது மசனாவர்‌; ,தன்‌ தந்தையைச்‌ சிறையிலிட்டு 21-7-1658இல்‌ அரசு கட்டில்‌ எய்‌தயவர்‌, இவர்‌ தம்‌. 
தந்தை ஷாஜஹான்‌ காலத்தில்‌ 24-1-1628இல்‌ தக்காணத்துக்கு அரசப்பிரஇநிதியாக வந்தார்‌ (டி 
நிகியத/ய] நரறம்‌6, பக்கம்‌ 208)) 
8, ஆலங்கரி - தீபிராரத/ா, (பிக 481020 றந இயால ததவ ௦௩ 115. 8௨00658100) 10 (டி 
யீர௦ற6 ௦8 [81ம்‌ (100, 786௦0106 ௦08 1807௩ 56. 6௪0726, மர. 7800105006, 
1802). 
9. போ.வ,ச.பக்‌. 18இல்‌ **சாத்தஜி'” என்றுள்ளது; சாஹஜி என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


10. ஸ்தளத்திலேதானே - தானத்திலே (டி3119). 


228 தஞ்சை மராட்டிய 


நிறுவாகமில்லாமல்‌ சகலபாக்கயெமும்‌ போய்‌ தானும்‌ அபறங்கசீபு டைய சுவா 
'தனமானான்‌!*,; உடனே அபறங்க? பென்கிறவர்‌ அல்லியெதல்‌ :ஷாவுடனே 
உயித்தம்‌ பண்ணி அவனையும்‌ துரத்‌இப்போட்டு தேவ௫ரிதுற்கத்தில்‌ ஸ்தாயி 
யாய்‌!3 ருச்சிய பரிபாலனம்‌ பண்ணிக்கொண்டிருந்தார்‌. ்‌ 
அப்போ சறதாற்‌!5 கெடியிலே யிருந்த சாசருஜா பண்ணின யோசனை: 
யிதுவரைக்கும்‌ நிஜாம்ஷா அவருடைய தவலத்தோடே?* யிருக்கிறபோது அல்லி 
யெதல்‌ ஷாவென்கறெவர்‌ டில்லி அபறங்கசீபுடனே கூடி!*யிருந்தார்‌. இப்போ 
'தாரா௫ிரி துற்கத்தன்‌ நிமித்தியம்‌ அல்லியெதல்‌ ஷாவுக்கும்‌ அபறங்க?புக்கும்‌. 
லிறோதம்‌ வந்தபடியினாலே அபறங்க€பு தன்‌ பாளையத்தோடிருக்கிறார்‌. அல்லி 
யெதல்ஷாவுக்கும்‌ அபறங்கபுக்கும்‌ யினிமேல்‌ சனேகமாகமாட்டாது என்று 
தமக்கு நிஜாம்‌ ஷா முன்னாலே சா£ர்‌ கொடுத்த சீர்மையை தாம்‌ சாதிச்சு 
கொள்ளலாமென்று நிச்சயம்‌ பண்ணி தம்முடைய சாகர்‌ சீர்மை வியாச்சியமாய்‌!* 
தேவதுற்கத்தைச்‌ சேர்ந்த எண்பது து.ற்கமும்‌ சாஇச்சார்‌. அப்போ அவருடைய 
சவுரியமும்‌ பாக்கியத்தையும்‌ பார்த்து!” மைத்த ராசாக்கள்‌ சற்தார்க்கள்‌ தொண்‌ 
ணூத்தாறு மராஷ்ட சாதிகளும்‌ எல்லாரும்‌ சாசிறாஜாவுடனே கூடினார்கள்‌, 
அந்த ௯௦௯” மராஷ்ட சாஇகளுடைய சவலிஸ்த்தாரம்‌!! கொஞ்சம்‌ காண்பி 
லிக்கறோம்‌. யாதொரு க்ஷத்திரியாள்‌ சூரியவம்சம்‌ சந்திரவமிசம்‌ பிறம்ம 
வமிசத்திலுமிருந்து விற்த்தி யடைஞ்சார்களென்று பாறதம்‌? பாகவதம்‌” 





நற, ரிந்து ந௦ரய்கக] 3௦ யத 8102 வர்க 5ம்‌ ௧௧5. 600008௫680 ௦ 1146 : 1௦02 
$்ஸறா150வரசம்‌ ௧0 ளேயிர்சா கம்‌ 195 2112௨௯. இற்வரர்‌ ]விஹம்0்ச கரக 60 80 ரேம்‌? 
(அந நிகியஹ்யி இறர்ச, 2. 208). 
72, ஸ்தாயியாய்‌ - ஸ்தாயிபாயி (டி.3119); இருந்து கொண்டு (போ, வ. ௪. யக்கம்‌ 18). 
78. சறதாற்‌ - சாத்தார்‌ (டி3119). 
74, தவலத்தோடே - தலத்தோடே (டி3119) 
35. கூடி - குடி (டி3119). 
78. வியாச்சியமாய்‌ - காரணமாகக்கொண்டு (போ, வ, ௪, பக்‌. 19) 
37. பாத்து - இச்சொல்‌ டி3119இல்‌ இல்லை; பார்த்து: 
08. ௬0௬ - 98 
மராட்டியர்‌ தொண்ணூற்றாறு குலத்தவர்‌ என்பது இருஷ்ணாஜி அனந்த்‌ ஸபாஸத்‌ என்ப: 
வர்‌ எழுதிய சிவச்சத்திரபத என்று நூலின்‌ பின்வரும்‌ குறிப்பினால்‌ உறுதி பெறும்‌:- 
எடிரதரதற கவர எர்ப்16 $சருக்வுத 88 1 00ர00௯80 ர-ர்-௦்ப் கம 89$0ம்‌16ம்‌ 811 106 


நரகாக1188 08 096 நர்ருச($-8]% $வர்‌[128 (1001 ய0 412) 13௦56 (ற்க4 ௭27௨ 1௦ 196 நீ௦யம்‌ 
நவம்ஸ்கரப்த 8௮0. 6905௧ 6ந்க$ ௬2௭௦ 18 ($(4வரி1'6) 00ப்வஸ்‌௦02'” (82% 8886 78). 


இரு கே. பி, தேஷ்முக்‌ என்பவரால்‌ 1930இல்‌ மராட்டியில்‌ எழுதிக்‌ கோலாபூரில்‌ வெளி 
மிடப்பெற்ற ''க்ஷத்ரியாம்சா இஇஹாஸ்‌' ' என்ற நூல்‌ பாகம்‌ இரண்டில்‌, **க்ஷத்திரிய மராட்டா. 
ஜாதியினுடய 98 முக்க குலங்கள்‌, துணைப்‌ பெயர்கள்‌, வமிசம்‌, கோத்திரம்‌, குலாசாரம்‌'” 
முதலிய செய்திகள்‌ கூறப்பட்டுள்ளன... 
19, சவவிஸ்தாரம்‌ - விவரம்‌; சவிஸ்தாரம்‌ (டி3119). 
20, பாரதம்‌ - தமிழில்‌ வில்லிபுத்தாரார்‌ எழுதிய பாரதம்‌ ஆஇபருவத்தில்‌ குருகுலச்‌ சருக்கத்தில்‌: 
சந்திரவமிசத்து அரசர்களைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. 
51. பாகவதம்‌: இது பதினெண்ணாயிரம்‌ இரத்தமுள்ளது. இது பரிச்சித்இன்‌ சாபம்‌; சுகர்‌ உபதேசம்‌, 


மன்னர்‌ வரலாறு 29. 


ஹரிவம்சம்‌?” ருமாயணம்‌?? யித்தியாதி றந்தங்களிலே சவலிஸ்தாரமாகச்‌ 
சொல்லியிருக்குது. அதஇலேயும்‌ சகலவம்சத்துக்கு முக்கியமாயிருக்கிற 
பிறம்மதேவரிடத்‌திலிருந்து யிப்பால்‌ சந்திரசூரியாள்‌ வம்சமானார்கள்‌. ஆகிலும்‌ 
பிறம்மவம்சம்‌?* சூரியவம்சம்‌ சந்திரவம்சத்து ர ஜா ஒருவருக்கொருவர்‌ கலந்தி 
ருக்கிற படியினாலே முக்கியமாய்‌ பிறும்மவம்சத்தில்‌ மரிச்சி”* அவரிடத்திலிருந்து 
கச்சிபர்‌”? அவருக்கு சூரியநாறாயணன்‌?? அவருக்கு வைவச்சு,த மனு”? அவருக்கு 
உத்தானுபாதராஜா”” அவருடைய சந்ததியிலே தாற்மிகருஜா?? அவருக்கு ஆறு 
பிள்ளைகள்‌ அவாளிடத்‌இலிருந்து ரசவம்சம்‌ உற்பத்தியாயிருக்குது, அப்படியே 
சூரியவம்சத்திலே ராமசந்திரருடைய பிள்ளைகள்‌ குசலவா?! ளிடத்திலிருந்து வம்‌ 
சம்‌ விஸ்தாரமா யிருக்குது. அப்படியே சந்‌இரவம்ச த்தல்‌”? சந்திரனுடைய பிள்ளை 
புதன்‌? அவர்‌ பிள்ளை ஆயு£* அவர்‌ பிள்ளை நவுஷன்‌?* அவர்‌ பிள்ளை யேயாதி?! 





ஒருஷ்ணன்‌ சரிதை, மன்வந்தரம்‌, சூரியவமிச சரிதம்‌, பூரு, யயாதி, பிரிய விரதன்‌ மரபு, புவி 
தர்மம்‌ முதலியவற்றை உரைக்கும்‌. இப்பெயரால்‌ மற்றொரு புராணம்‌ வழங்கும்‌, அதனைத்‌ தேவி 
யாசவதம்‌ என்பர்‌. அதனைத்தமிழில்‌ அததாரியப்ப முதலியார்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌- (அபிதான 
சிந்தாமணி, பக்‌. 1067). 

22. அரிவமிசம்‌:: 

25. இராமாயணம்‌ - கம்பராமாயணத்தில்‌ பாலகாண்டத்தில்‌ குலமுறை இளத்து படலத்தில்‌ சூரியவமிச: 
பரம்பரை கூறப்பட்டுள்ளது. 

24. பிரமவமிசம்‌ - பிரமனாஇியாக வத்த வம்சம்‌. 

2௪, மரிச்சி- மரீசி - பிரமன்‌ மனத்தில்‌ பிறந்தவர்‌ (அபிதான சித்தாமணி, பக்கம்‌ 1867) 

2௪, சுச்சிபர்‌ - காச்யபர்‌ - இவர்‌ மரீசியின்‌ புதல்வர்‌; தக்கனது பெண்கள்‌ பதின்மூவரை,த்‌ இருமணம்‌: 
செய்துகொண்டு தேவர்கள்‌ முதல்‌ தாவரம்‌ ஈறாக எல்லா உயிரினங்களையும்‌ ஈன்றவர்‌. இவரால்‌ 
பூமிக்குக்‌ காசினி என்ற பெயர்‌ வரலாயிற்று, மேலும்‌ சிலரை மணந்து சில இருடியரைப்‌ பெற்றார்‌, 
27. சூரியநாராயணர்‌ - இவர்‌ ௮இஇ (என்ற தக்கன்‌ மகன்‌) வயிற்றில்‌ பிறந்தவர்‌; விவஸ்வான்‌ என்று 
பெயர்‌. 

29, வைவச்சுத மனு - வைவஸ்வத மனு - இவர்‌ விவஸ்வானின்‌ மகன்‌, மனுக்கள்‌ பதினால்வர்‌? 
இவ்வைவஸ்வதமனு அவருள்‌ ஏழாமவர்‌.. 

29. உத்தானபாதர்‌ - மனுவின்‌ மகனாவர்‌? சுவாயம்பு மனுவிற்குச்‌ சதரூபியிடம்‌ இத்த இரண்டாம்‌. 
குமரன்‌ (அபிதான சிந்தாமணி, பக்கம்‌ 237). 

50, தாற்மிக ராசா - தாம்பீக ராசா (போ, வ. ௪. பக்‌, 19). 

34, குசலவாள்‌ - இராமனின்‌ மக்கள்‌ 

38. சந்திர வமிசம்‌ - வில்லிபாரதம்‌ ஆஇிபருவம்‌ குருகுலச்‌ சருக்கத்தில்‌ சந்திர வமிச பரம்பரை கூறப்‌. 
பட்டுள்‌ எது. சந்திரன்‌ இருமாலின்‌ மனத்தினின்று தோன்றியவன்‌. **எங்கள்‌ மாதவன்‌ இதயமா மலர்‌: 
வரூஉம்‌ உதயத்‌ இங்கள்‌”' (குருகுலச்‌ சருக்கம்‌, பாடல்‌ 17) 

52, புதன்‌ - சந்திரனின்‌ மகன்‌: வியாழன்‌ என்னும்‌ தேவகுருவின்‌ பத்தினியான தரையைச்‌ சந்திரன்‌. 
கண்டு காதல்‌ கொண்டு கூடிப்‌ புதன்‌ என்ற புதல்வனைப்‌ பெற்றான்‌ (குருகுலச்சருக்கம்‌, செ,6, வை, 
மு. கோ, உரை), 

34, ஆயு - புதனுக்கும்‌ இளைக்கும்‌ புதல்வன்‌ புரூருவா; புரூரவசுக்கு ஊர்வசயிடம்‌ பிறந்தவன்‌ ஆயு: 
(குருகுலச்‌ சருக்கம்‌, செ. 13, குறிப்பு). மனுவின்‌ புத்திரன்‌ இளன்‌; இவன்‌ ஒரு கால்‌ தேரே.றிச்‌ செல்‌: 
கையில்‌ ஒரு காட்டையடைந்தான்‌. **இங்கு வருபவர்‌ பெண்ணாய்‌ விடுக'' என்று பார்வதி தேவி 
அந்த இடத்தைப்பற்றிக்‌ கூறியிருந்தனள்‌. இளன்‌ அங்கு வந்ததும்‌ பெண்‌ உருப்பெற்று இளை எனப்‌: 
பெற்றான்‌. 

2௪, நவுஷன்‌ - நவுஷ்‌ (டி3119); நகுடன்‌: ஆயுவின்‌ மைந்தன்‌ நகுடன்‌. இவன்‌ பற்றற்று நின்று நூறு: 
அசுவமேதம்‌ செய்து தேவத்திரபதவி பெற்றான்‌ (குருகுலச்‌ சருக்கம்‌, செ. 14) 

26. யேயாதி - எயாஇி (டி.3119) - யயாதி; இவன்‌ நகுடன்‌ புதல்வன்‌ (குருகுலச்‌ சருக்கம்‌ செ. 16-17) 








90. 


தஞ்சை மராட்டிய 


அவர்‌ பிள்ளை புரூர்‌3* ரஜா அவரிடத்திலிருந்து ருஜாவம்சம்‌ விஸ்த்தாரமாக 
யிருக்குது. இந்த மூணு வற்க்கத்திலேயும்‌ இருந்து க்ஷத்திரிய குலம்‌ விஸ்தாரமான 


தொண்ணூத்தாறு வம்சத்துக்கு பேர்வழி வயணம்‌: 


ம. 
கீ, 
7. 
10, 
12. 
16. 
18. 
22. 
25, 
28. 
94. 
94, 
97. 
40. 
43. 
46. 
49. 
52. 
55, 
58. 
61. 
64. 
67. 
70. 
72. 
76... 
79. 
82. 
85. 
88. 
91. 


போசலெ 
வணுகே 
காயக்கவாட 
காபுஸே 
இங்குவளே 
கோற்படே 
'றணநவரே 
தேவகற்‌ 
மண்டல 
'நாபித்திவே 
காக்கட்டே 
பெகுகுணே 
பாண்டுலோகற்‌ 
காடே 
தகட்டு 
காளே 
சிங்காடே 
கெறுட 
களங்கடே 
.'நளவடே 
ஜெகதாளெ 
லோடே 
க்கடு 
ஷித்தாப்பே 
யிந்தளகா. 
சூர்யவம்சி 
சிரசாடெ 
லானபிரே 
டொம்பரே. 
ஹொளகற்‌ 
சனகற்‌ 


2. 
5. 
8. 
3ம்‌, 
ம்க்‌. 
28. 
20; 
23. 
26. 
29. 
92. 
35. 
28. 
43. 
க்கீ. 
47. 
50. 
53. 
56. 
59. 
62. 
65. 
68. 
ரீம்‌. 
74. 
77. 
80. 
83. 
86. 
89. 
92. 


தோற்வந்து: 
ஸாளங்கே 
பிரிஞ்சே 
சேளிக்கே 
துங்கு 
நீக்கம்‌. 
'இங்களே 
ருயஜாதே 
சேலாற்‌. 
தாடே 
படசதரே 
லோகண்டே. 
கெளளி 
வாஹக 
செகதாப 
பாண்டகற்‌ 
சோனவனெ 
குஜாஹ 
படகா 
மானே 
சாவந்து, 
சிசோதே 
மாடிக்கு 
கலவியாணகா 
போமவார 
காட்டிக்கே 
துமான்‌ 
சிகரே 
சந்தே 
ருவட்டே 
பிசாளெ 


2, 
6. 
9. 
32. 
75. 
38. 
24. 
24. 
27. 
30. 
93. 
26. 
99. 
க்க. 
க்க, 
8. 
54. 
ம்க்‌. 
57. 
60. 
63. 
66. 
69. 
72. 
75. 
78. 
81. 
84. 
87. 


93. 


மொயித்தே 
யாதவ 
காட்டே 
வாகமாறே 
வாளுக்கே 
சிரிக்கே 
மசகே 
கறாடே 
வாகசவுரே 
நிம்பாளகர்‌ 
அட்டாளே' 
ஜாதவ 
போக்கே 
போத்தளெ 
படுகே 
மோறே 
குஜாட்டே 
காண்டகற்‌ 
லகடு 
அங்கரே 
,தளவி 
'தாபாடே 
தோளே 
கோக்காடே 
போள 
கந்தாரே 
தோனே 
அூரேகற்‌ 
பிசளே 
சோமவம்சி 


பானதுற்கே 





87. புரூர்‌ - பூரு (டி3119,; நகுடனுக்கும்‌ சன்மிட்டை என்பவளுக்கும்‌ பிறந்தவன்‌ பூரு (குருகுலச்‌' 
சருக்கம்‌ செ, 20). 


மன்னர்‌ வரலாறு 37 


94. றணபிசே 95, குறாடே 96. பிறாரே 
97. பாபா 98. அவாரெ 99, சங்கா* 


இந்தப்பிறகாரமாக மராட்டிய சற்தார்களெல்லாம்‌ சரசிறாஜாவுடனே 
சேர்ந்தார்கள்‌. அதுமூலமாய்‌ சாஜிராஜாவுக்கு தவலதது3”மதிகமாய்‌ வளர்ந்தது. 
இந்த சேதி டில்லியீசுவரன்‌5*அறிந்து அவர்‌ பண்ணின யோசனை: அல்லியெதல்‌ 
ஷாவை நாம்‌ துரத்தி விட்டபடியினாலே இந்தபடிக்கு சண்டை வளர்கறத்துக்கு 
முக்கிய*? காறணமாச்சுது. இப்போ அல்லியெதல்‌ ஷாவும்‌ நாமும்‌ ஒண்ணாய்‌ 
சேர்ந்து சாசி ராஜாவுக்கு பக்கனம்‌* பண்ண வேணுமென்று அல்லியெதல்‌ 
ஷாவை சேர்த்துக்கொண்டு உயித்தம்‌ பண்ணுகிறத்துக்கு ரெண்டு பேருமாய்‌ 
பீமாதீரத்திலே? வந்து யிறங்கனார்கள்‌. அப்போ சாசிறாஜா துலுக்கரையெல்லாம்‌. 
அதம்‌ பண்ணுகிறோமென்று மூணு வருஷக்காலம்‌ உயித்தம்‌ பண்ணினார்‌. 
அப்போ அவர்‌ ஆராதனை பண்ணுகிற தெய்வம்‌ சொற்பனத்திலே வந்து*5 
இந்தக்காரியம்‌ உன்னாலே கூடாது இன்னம்‌ சிலநாளைக்குப்‌ பிறகு உன்னுடைய 
குமாரனாலே ஆகப்போகுது இப்போ துலுக்காளுடனே சந்திப்பண்ணிக்‌ கொள்‌ 
எச்‌ சொல்லி கட்டளையிட்டுது,** அந்தப்படியே*? சாசிறாஜா தாம்‌ கட்டியிருந்த 
நிஜாம்‌ சமை ஒரட்டுக்கும்‌ டில்லி சுவானுக்கும்‌ அல்லியெதல்‌ ஷாவுக்கும்‌ பிரித்‌ 
துக்‌ கொடுத்துவிட்டு தாம்‌ சற்த்தார்‌*? கெடியிலேதானே யிருந்தார்‌. 

கொஞ்சநாளைக்குப்‌ பிற்பாடு அல்லியெதல்ஷாவுக்கும்‌ அபறங்கசிவுக்கும்‌ 


விறோதமாச்சுது. அப்போ அல்லியெதல்‌ ஷா என்கிறவர்‌ யோடச்சது.*" சாசிறா 
ஜாவுக்கும்‌ தன்னுடைய தொகப்பன்‌** £யிபறாயிமுகானுக்கும்‌ ரொம்பவும்‌ சினேகம்‌ 





ச்குறிப்பு:- இங்குக்‌ காணப்படும்‌ பெயர்களுட்‌ ல போ,வ, சவில்‌ இல்லை; மா.றாக வேறு சிலவுள்ளன.. 
இருமுடி சேதுராமன்‌ சுவடியிலும்‌ அங்கனமே மாறுபட்டு உள்ளன; 98க்கு 99 தரப்பெற்றுள்ளன.. 
டி 8740, டி3762 ஆ௫ியவற்றுள்‌ முறை வைப்பு ஒன்றே, டி3119இல்‌ வரிசை சிறிது மாறுபட்டுள்ளது? 
எழுத்து வேறுபாடுண்டு. 

58. தவுலத்து - அதிகாரம்‌ (போ, வ. ௪. பக்‌. 20). 

99. டில்லியீசுவரன்‌-டில்லிசுவான்‌ (டி.1789); அவுரங்க?பு; இவர்‌ தம்‌. தந்‌ைத ஷாஜஹானின்‌. 
ஆட்சியில்‌ 74-7-7886 முதல்‌ 28-5-1844 வரை தக்காணத்தில்‌ அரசப்பிரஇநிதியாக இருந்தவர்‌. 
(சர்க்கார்‌-அவுரங்கரிபு வரலாறு பாகம்‌ 7,2, பக்‌, 29) அவுரங்கபு ஷாஜியை அடக்கினார்‌ என்று: 
கூறப்பட்டுள்ளது. 

40. முக்கிய - இச்சொல்‌ டி3119இல்‌ இல்லை. 

41. பக்னெம்‌- மக்னெம்‌ (டி3119); £ழ்ப்படுத்தல்‌ (போ. வ. ௪. பக்‌. 20). 

48, பிமாதீரம்‌- பீவராதீரம்‌ (போ, வ. ௪. பக்‌, 20). 

42, வெயாரதம்‌ பக்கம்‌ 27-22 இலும்‌ இறைவன்‌ கனவிற்கூறியசெய்தி காணப்படுவது. ஷாஜிக்கு. 
இப்பொழுது தோல்வி; ஆகையால்‌ இங்கனம்‌ சிவபாரதம்‌ போ. வ. ௪. மறைத்துக்கூறின.. 

44. கட்டளையிட்டுது - ஆக்கயொபித்தது. (டி.5119) 

45. அந்த வசனத்தை - அந்தப்படியே (டி2119). 

2. சற்த்தார்‌- சாத்தாரா. 

47... யோரிச்சது - இச்சொல்‌ டி5119இல்‌ இல்லை. 

49* முதல்‌ 51* வரை வாக்கிய அமைப்புச்‌ சிறிது மாறுபட்டுளது 


32 தஞ்சை மராட்டிய 


பின்னையும்‌ மகாசூர னானபடியினாலே அவரை மறுபடி சினேகம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு அவரங்க?வுக்கு தொப்பா*£ குடுக்றெ ரஜாக்கள்‌ து.லுக்காள்‌ எல்லா 
ரையும்‌ தம்முடைய சுவாதீனம்‌ பண்ணிக்கொள்ள வேணுமென்றெண்ணி சா 
ருஜாவை அழைச்சனுப்பிலித்து பேச வேண்டியதுகளை பேசிக்கொண்டு தம்‌ 
முடைய இட்டயிருக்கிற சற்தாற்‌ ரணத்துல்லாகான்‌?? என்இிறவனையும்‌ கூட 
அனுப்பிவித்தார்‌. அப்படியே சஹஜி ரஜா பிறப்பட்டு தெட்சணப்பிருந்தியத்து 
ருஜாக்களை ஜெயித்தார்‌. அவாள்‌ பேர்வழி*!*; பிந்துபுரத்துராஜா வீரபத்திரர்‌;”” 
கொங்க தேசத்துருஜா கொங்க னாயக்‌”3; காவேரிபட்டணத்து£* ரஜா செகதேவ; 
ஸ்ரீரங்கபட்டணத்து ராஜா கண்டீரவ£5; தஞ்சாவூர்றாஜா விஜயராகவனாயக்க! 
செஞ்சிருஜா*” வெங்கிட்டனாயக்கர்‌; வித்தியாநகரத்து ரஜா றங்கசாயி னாயக்கர்‌ 
மதுரை ராஜா இருமல னாயக்கர்‌; வாலி கொண்டபுரத்து ராஜா அரிகால£* 









49. தோப்பா- தோஃபா 10018 ; கப்பம்‌ (110016) என்று பொருள்‌. (குண்டு மரியாதை: 

(யோ, வ, ௪, பக்‌, 21) என்பது தவறு; இது குறித்து முன்னர்‌ எழுதியதும்‌ காணத்தக்கது). 

50. ரணதுல்லாகான்‌ - இவருக்கு ருஸ்தம்‌ - இ- ஜமான்‌ (110810ம-1-287080) என்ற சிறப்புப்பெயர்‌ 

உண்டு (சர்க்கார்‌ (8) பக்கம்‌ 49) 

*ஜறும்ய11த கற. ௫85 ஐ1௧௦௧ம்‌ 19 00ரவரஷர3 ௦8 4445 சறகமீ1(1௦௨ எர்ஸ்‌. 606 ப்ப ௦7 

12 1. ஷஸ்பிக (பெர்சி 20 0ரகரக்க) கறம 8ந்கண்ட்1 ஸ8$ $ச௫ வர்ம நம்ரு 89 நமத செெறயடு7* 

(மவியவிஸ்கா, 1௨26 42) என்பதை இங்குக்‌ கருதுக. 

1*, ஷாஜி தலைமை தாங்சிச்சென்று வெற்றி பெற்றார்‌ என்று மராட்டியர்‌ வரலாறு கூறியதைப்‌: 

பற்றி ஜாதுநாத்‌ சர்க்கார்‌ அவர்கள்‌ கருத்து இங்குக்‌ கருதத்தக்கது (110086 01 51/௨1, 2.48): 
பதிப்பது ப்ப தம்ப இப்க உட்ப அப்ப அ ப்ட்பி டப 

6000876108 389008 804 804016 8048 & ௦080ற1616 7681811001 066 ஊய(02011௦. 

ந/9$0710&1 80ய0085 *9(1௦%. ஜா0௫6 1௨4 ங்கி ௭2 00 (06 $யறாமோ6 8ரற$ு 0467, 

307 6460. 106 0000800467 08 8௩ 194506002௭ விுர்தர0வ; மம ௦0] 0௩6 ௦4 106 

ஜஹரு இரர்கறமார்‌ 508818 9812 0467 606 8/5 ௨௭4 070678 08 (96 சிய8]1ஸ ஐ₹0678- 

ப்ர௦, $0யஜ190ய1 (06 00000651 08 435018 8௭4 16 ஏஷ ௦ற]$7 13 1816 1௨ 149 

1186, நற 106 188100 ௦8 721076 18. 1660-62 (நம்மு ஐ ௦௭௦467 10110064 0௦ 

13 8வரே(100 0ப% ந எர்ஸ்ம்ரஜனக]) (கம ௫௪ ர098 4௦ 6 596004 1ம ௦0ம்‌.” 

செயித்தார்‌; அவாள்‌ பேர்வழி-செயித்த பேர்வழி (டி3119). 

52, பிந்தாபுரம்‌-பிதுபுரம்‌ (போ.வ.ச.பக்கம்‌ 21) இந்துபுரம்‌ (சிவபாரதம்‌ பக்‌, 28); இக்கேரி 

ராதா (சர்க்கார்‌ (2) பக்‌, 49) வீரபத்திரர்‌ பாத நாடும்‌ 18 லக்ஷம்‌ ஹோன்னம்‌ கொடுத்தார்‌. 

(சீனிவாசன்‌, பக்கம்‌ 47) 

59. கொங்கதேசம்‌-விருஷ பட்டிணம்‌ (சிவபாரதம்‌ பக்‌. 28); (சர்க்கார்‌ (8) பக்‌.49), வீரபத்‌: 

இரனும்‌, கொங்க நாயக்கனும்‌ 1888இல்‌ வெல்லப்பட்டனர்‌-(சர்க்கார்‌ (2) பக்‌. 48). 

54. காவேரிப்பட்டணம்‌ - ப8]மே]றக1கற. 02 8ோர்க்றவஜாார்‌ விய (சர்க்கார்‌ (3) பக்கம்‌ 32). 

இது 1848 இறுதியில்‌ நடத்த போர்‌. 

55, கண்டீரவ - 88ம்‌ கர; இவர்‌ ௪ லக்ஷம்‌ ஹோன்னம்‌ கொடுத்தார்‌. (சர்க்கார்‌ (22. 

யக்கம்‌.49). இது 1839இல்‌ நிகழ்ந்தது. 

58. விஜயராகவர்‌ - இவர்‌ தஞ்சையரசராக 1682 மதல்‌ 1673 வரை இருந்தவர்‌. 19-3-1659இல்‌. 

தஞ்சைக்‌ கோட்டையை ஷாஜி வென்றார்‌; ஆனால்‌ பெரும்‌ பஞ்சம்‌ காரணமாக அக்கோட்டையை: 

விட்டுப்‌ போக நேரிட்டது (சீனிவாசன்‌ பக்கம்‌ 88-87): விஜயருகவனாயக்கர்‌ (டி3180) ்‌ 

57. செஞ்சியைக்‌ கைப்பற்றியது 28-12-1648 (சர்க்கார்‌ (3) பக்கம்‌ 62). 

5௪, அரிகால- அரிகார (டி762) 











மன்னர்‌ வரலாறு 32 


ரஜா தனகொட்டி நாயக்கர்‌; மைத்த பாளையப்பட்டு பாளையகாற ராஜாக்களை 
எல்லாம்‌ செயித்து அந்த பரிவாரங்களை யெல்லாம்‌ அல்லி யெதல்ஷா இட்ட 
அனுப்பிலித்தார்‌. அஇனாலே அவருக்கு மஹாசந்தோஷமாகி சாஏிருஜாவுக்கு 
தாங்கள்‌ செயிச்ச பெங்களூர்‌ ராச்சியத்தை பாக்கு வெற்றிலைக்காகக்‌ கொடுத்‌ 
தார்‌.?? சாசிறாஜா பெங்களூருக்கு வந்து பாத்தயிடத்தலே கோட்டை நேர்த்தி 
யாகவும்‌ ஸ்தளமும்‌ வாச யோக்கியமாகவும்‌ இருந்தபடியினாலே சாத்தராவிலே 
இருந்த சமுசாரத்தை எல்லாம்‌ அழைப்பிவிச்சுக்‌ கொண்டு பெங்களூரிலே 
வாசம்‌ பண்ணிக்கொண்டிருந்தார்‌.*. தம்முடைய பிள்ளைகளாகிய சிவாஜிருஜா 
வுக்கும்‌ யேகோஜி ராஜாவுக்கும்‌ சகலவித்தையும்‌ கற்பித்துக்கொடுத்தார்‌.53 
அப்போ சவாஜிருஜாவுக்கு பனிரெண்டு வயதாச்சுது. சூரனுமாக யிருந்தார்‌. 
அந்த சமையத்தில்‌ சாசிரஜா சொற்பனத்தில்‌ ஸ்ரீசாம்பசிவன்‌ வந்து சொன்னது. 
சிவாஜிருஜாவைக்‌ கொண்டு அநேகம்‌ காரியங்களாக வேண்டியிருக்கறபடி. 
யினாலே அவரை இங்கேவைத்துக்‌ கொள்ளாமல்‌ சாத்தாற்‌ புனா தேசத்துக்கு: 
அனுப்பிலிக்கச்சொல்லி கட்டளையிட்டார்‌. அப்போ சாஜிறாஜா?? தம்முடைய 
மூதல்‌ பெண்சாஇக்கு பிறந்தது?* யேகோதிறாஜா வானபடியினாலே அவருக்குக்‌ 
கொஞ்சம்‌ வயதானாலும்‌ மரியாதைச்கிவர்தான்‌ பெரியவரென்று?? அவருக்கு. 
யுவறாச்சிய அதிகாரமும்‌ பெங்களூர்‌ தகத்தும்‌'* சாலியவாகன சகம்‌ ூடள௬: 
௰௨ விழு வருஷத்தில்‌?” யெல்லாப்‌ பிருதுகளும்‌ குலதெய்வமும்‌ யெகொஜி 
ருஜாவுக்கு குடுத்து சிவாஜிருஜாவை சாத்தாறப்‌ புனாருச்சியத்துக்கு இந்‌.த சகம்‌ 
இந்த விழு வருஷத்தில்‌ பட்டங்கட்டி அனுப்பிவித்தார்‌.** அதுக்குப்‌ பிற்பாடு, 
சிவாஜிறாஜா சாத்தாற்‌ கெடிக்குப்‌ போய்‌ பக்கங்களிலே யிருக்கப்பட்ட துற்க்‌ 








59, தனக்‌ கோட்டி நாயக்கர்‌ என்றலிடத்துப்‌ போ, வ, சவில்‌ (பக்‌, 21) தன்னோ கோட நாயக்கர்‌ 
என்றும்‌, சவபார.தத்தில்‌ (பக்‌. 28) தம்ம குவுடராசா என்றும்‌, 3785இல்‌ தண்டகோடி என்றும்‌. 
உள்ளன. 

6௦. -1ரணதுல்லாகான்‌ பெங்களூரிலேயிருக்கற கவுட ராஜாவோடு யுத்தம்‌ பண்ணிப்‌ பெங்களூர்‌. 
வாங்கக்‌ கொண்டு ஷாஜிராஜாவுக்கு இனாமாய்க்‌ கொடுத்தார்‌!” (சிவபாரதம்‌ பக்‌. 22). 
“4 9உ (8கருக்ய1க 1208௭) ஈணகாக்சம்‌ நவி] வர்ஸ். நக 8௦ கரம்‌ சீர81401 08 8உ 2௨101௧ 
81082 909 ம்ரூத 1 8௦0௩ சரப 0௦0௧8 1௩ 1639-40” (5கா1௦32 (2) ற. 58). 

81. **இருங்கழ்ழ்‌ நக்க பகம்‌ 4௦ 8ர்ப6 8௫ சறதாய! 1௩ (௬6 8தரரக(8]௨'” ($ர, 2௨263). 
(பெங்குருல்‌-பெங்களூர்‌) இங்குத்‌ **,தம்முடைய பிள்ளைகளாகிய!" என்பது டி.3119இல்‌.. இல்லை. 

நத, **$ர்ஏ2ப1.. நரிவந்ஜாகர்‌ 1196ம்‌. 1 006 றா0110௦8 08 நியர& ஐம்‌ 988 ஈப்ப௦ல16ம்‌ 63: 
நகக்வ1 ஹ'” (இச, 2௨26 164 - 514௨01 2ப்8ு.-72) என்பதை இங்குக்‌ கருதுக, 


69... அப்போ சாசிருஜா”" என்பதற்குப்‌ பிறகு "யோசனை பண்ணினது!” என்பது டி5119இல்‌ 
காணப்படும்‌. 


64... முதல்‌ பெண்சாதிக்குப்‌ பிறத்தது-மு.தல்‌ பெண்சாதியின்‌ சந்ததி (டி3119). 

68. யேகோதியின்‌ தாயை முதல்‌ மனைவி என்றமைக்கேற்ப **மரியாதைக்கு இவர்‌ (ஏகோஜி) தான்‌. 
பெரியவர்‌'' என்றமை கருதுதற்குரியது... 

௭௯ தகததும்‌ - பட்டத்தையும்‌ (போ, வ, ௪. பக்‌. 22). 

67. சகம்‌ 1588 - விஷு அல்ல, விக்ரம (சாமிக்கண்ணுப்பிள்ளை]; விமு-விஷாு 


5௪... “தமிய நிகம்‌ கம்‌ (ரச ர்க (51) ஐலக. சச றகம்்கம்‌ ௫௦ யமக?” - (828, 
82₹ 3), 





69-5. 


லக்‌ தஞ்சை மராட்டிய 


கங்கள்‌ கோட்டைகள்‌ பாற்சாயுடைய சீர்மைகளையும்‌ கட்டிக்‌ கொண்டு ருச்சிய 
பரிபாலனம்‌ பண்ணிக்கொண்டுவந்தார்‌.5? 


சாசிராஜா பெங்களூரிலே”? யிருந்தார்‌. அவரை அல்லியெதல்‌ ஷா ரெண்டு 
மூணுதரம்‌ அழைத்தனுப்பிவிச்சத்துக்கு போகாமலிருந்தார்‌. அதன்பேரிலே 
அல்லியெதல்ஷா பண்ணின யோசனை?!: சாசிராஜாவை அழைத்தனுப்பிலித்தத்‌ 
துக்கு வருகிறதில்லை. அவர்பிள்ளை மஹாசூரன்‌ பாச்சாவுடைய சீமையெல்லாங்‌ 
கட்டிக்‌ கொண்டிருக்கிறான்‌. சாசி ரஜா சூரன்‌, அவர்குமாரனும்‌ சூரனான. 
படியினாலே அவர்‌ உயர்ந்து போய்விட்டாரென்று கோபத்தனாலேயும்‌"* கபட 
மாற்கமாய்‌ சாசிருஜாவை பிடித்து கையிது பண்ணவேணுமென்று யோசனை 
பண்ணி முஸ்தபாகான்‌ £2 என்கிற சற்தார்‌ மஹாகபடன்‌!3அவனை அனுப்பி 
விக்கிறதாக நிச்சயம்‌ பண்ணி அவனுடனே கூட அனுப்பிவித்த பேர்வழிகள்‌: 
இலாவற்கான்‌, பரீத்துக்கான்‌, அயிபத்து"* ருஜாவுடைய பிள்ளை பல்லாள!*ருஜா,, 
மஹஸாத்துக்கான்‌, ஆதம்கான்‌,"* சற்ஜாக்கான்‌,!£ராகவறாஜா, பாஜிறாஜா மறாஷ்‌ ட 
சாதி, யாதுத்துகான்‌, அம்பற்க்கான்‌, வேதாஜி பாஸ்கற்‌ பிராமணன்‌, ஜொஹற்க்‌ 
கான்‌,7* கற்ணபூருக்கு பிறதி னாமம்‌ கனோள்‌, அந்த தேசத்து ராஜா இந்த சற்தார்‌ 
களையெல்லாம்‌ கூட அனுப்பிலிச்சு ரொம்பவும்‌ உபாயத்தினாலே சாசிறாஜாவை 
உயிரோடே பிடித்துக்கொண்டு வரவேணுமென்று சொல்லி முஸ்தபாகானை 
பெங்களூர்‌ பிருத்த்த்துக்கு அனுப்பிலித்தார்‌. அந்த முஸ்தபகான்‌ பெங்க:ஞர்‌ 
தேசத்துக்குவந்து சாசிறாஜாவுக்கு சொல்லி அனுப்பிலிச்சது; அல்லியெதல்ஷா 
இட்டயிருந்து பாதுஷா உட்டயிருந்து ஒருகாரியாற்த்தமாக?* உத்தாரம்‌ வாங்கிக்‌ 
கொண்டு நானிங்கே வத்‌இருக்கறேன்‌. அதுக்கு உங்களுடைய பேட்டியும்‌ வாங்க 
யோசனை பண்ணிக்கொண்டு அப்பாலந்தக்‌ காரியத்தில்‌ பிறவேசிக்கச்‌ சொல்லி 
உத்தாரம்‌ பண்ணியிருக்கறபடியினாலே பேசவேண்டிய காரியமிருக்குது; தா.மகத்‌ 
இயம்‌"? பேட்டிக்கு வரவேணுமென்று சொல்லி அனுப்பிவித்தான்‌. அந்த முஸ்தப 





69. 08 000/4௩ஜ (0 மை) 46 1001 0996881௦0௩ ௦8 16 12 நரீகலவி8 
ஈந்வு காச 1, கந்கமி1/௦2 2. [கலகம்‌ 3, நகிய18 4, கிய 5. 3௦ 6, காகம்‌ 


1; இ்கம்கா 8, நியம 9, வசி 10. மெட்‌ 1149%மா 12. 8ஊவ- (82, 7828 3, 
ஙு) 


70. பெங்களூரிலே - வெங்களூரிலே (டி31197) 

71. பண்ணினயோசனை - யோசனையண்ணினது. (டி8119). 
72. என்று கோபத்தினாலே - என்ற ஆங்கார.த்தனாலே (டி3119). 
72... மஹாகபடன்‌ - மகாகண்டன்‌ (டி3119). 

74, அயிபத்து - ஹைவதஇி (போ. வ. ௪. பக்‌, 287) 

75. பல்லாள - பனா (டி5119). 

76. ஆதம்கான்‌ - அஜ்ஜமகான்‌ (போ. வ. ௪. பக்‌. 23). 
77. சறஜாக்கான்‌ - சஜார்கான்‌ (போ. வ. ௪, பக்‌. 23) 
78. ஜோஹர்க்கான்‌ - சொஸ்தகான்‌ (டி. 2119). 

79. காரியாற்த்தமாக - காரியதிமித்தியம்‌ (டி, 3219) 
௪0. அகத்தியம்‌ - அவசியம்‌ (போ. வ. ௪. பக்‌. 23). 


மன்னர்‌ வரலாறு, 35 


கானுடைய கபடயோசனை?! சாசிருஜாவுக்கு தெரிந்திருந்தும்‌ னாம்‌ பாச்சாய்‌ 
மரியாதைக்கு குறைச்சல்‌ பண்ணுவானேன்‌, இவாள்‌ கபடத்தினாலே ஆஒற காரிய 
மென்ன வென்று பார்ப்போம்‌, சகல அதிகாரமும்‌ யெகோஜி ராஜாவுக்கு குடுத்து 
இருக்குது?* ஆனால்‌ அவருக்கு கொஞ்ச வயதானபடியினாலே”5* அந்த துற்கத்தை 
சவரக்ஷனை** பண்ணுடறநிமித்தம்‌ மூத்த குமாரரான சம்பாஜிறாஜாவை வைத்துப்‌. 
போட்டு தம்முடனே கூட அழைத்துக்கொண்டுபோன சற்தார்கள்‌ பேர்வழி- 
கண்டோஜி, மானாஜி, தானாஜி, பந்தூஜி, பாண்டுவல்கற்‌,*£ தெச௫த்து,** மேக 
ஜித்து இந்த ஏழு பேரும்‌ மஹாசூராளும்‌ ஆப்த்தாளுமானபடியினாலே கூட 
அழைத்துக்கொண்டு மூஸ்தபகானுடைய பேட்டிக்கு போனார்‌. அப்போ சிறிது 
அபசகுனமுமாச்சுது. ஆகிலுமதை பறவாய்‌ பண்ணாமல்‌ போனார்‌. முஸ்தப 
கானும்‌ மகா மரியாதையுடனே பேட்டி வாங்கி ரொம்பவும்‌ உபசாரங்களை பண்ணி 
இன்னம்‌ உம்மும்னே யோசனை பண்ண வேண்டியிருக்கிறபடியினாலே பத்து 
பதினைந்து நாளைக்காரியத்துக்கு தாம்‌ இங்கேதானே யிருக்க வேணுமென்று 
சொன்னான்‌. அப்படியே சாஜிறாஜாவும்‌ சமீபத்திலே ஒரு கூடார.த்‌திலே!” இறங்க 
யிருந்தார்‌. முஸ்தபகான்‌ என்கிறவன்‌ சாசருஜாவுக்கு நம்பிக்கை யாகும்படி 
யாக சினேகத்தை காண்பித்துக்கொண்டு** வந்தான்‌, ஆகிலும்‌ ரஜா அதை 
நம்பவில்லை. அவனுடைய கபடம்‌ தமக்குத்‌ தெரியவில்லை என்‌இருப்போல”? பய 
ரங்கமாய்‌*? முஸ்தபகானுக்குத்‌ தோணும்படியாய்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்தார்‌. 
அப்போ ருஜாவுடைய கூடாரத்திலே வெகுவாய்‌? அபசகுனங்களாச்சுது."3 அப்‌. 
போவாகலும்‌ ரஜா தம்முடைய துற்க்கத்துக்கு வந்துவிட வேணும்‌. ஆனால்‌ 
தெய்வ சங்கல்பத்துனாலே ரஜா அவடத்திலே? தானேயிருந்தார்‌. , 





அப்போ முஸ்தபகான்‌ என்‌இறவன்‌ ஒருநாள்‌ ராத்திரி தன்னுடனே கூட 
வந்திருக்கிற சற்தார்களை சாசிருஜாவுடைய டேறாவை சுத்‌தக்கொள்ளச்‌ சொல்லி 
அனுப்பி தானு மவாளுக்கு பின்னாலே போனான்‌. இந்த சூசனை?* சாசிறாஜாவுக்கு. 
தெரியாமலிருந்தபடியினாலே .தாமும்‌ தம்முடைய சற்தார்களும்‌ டேறாவிலே நித்‌ 





௪1. கபடயோசனை - கபட்டுயோசனை (டி.3179) 

82* முதல்‌ 94* வரை டி3119இல்‌ இல்லை. 

84... சவரக்ஷனை - சமரச்ஷணை (டி3762) 

85, பாண்டுவல்கற்‌-பாண்டுவகா (டி.8179), 

86. தேசத்து-தஸதீத்‌ (போ, வ, ௪. பக்‌, 29), 

87... ஒரு கூடாரத்திலே - ஒருயிடத்திலே டேறாவிலே (டி5119). 

88. காண்பித்துக்கொண்டு - பவுருசமாகப்பண்ணிக்கொண்டு (டி3119)) 
89. தெரியவில்லை என்‌இருப்போல - தெரியயில்லாப்போல (டி.376:2) 
90, பயரங்கமாய்‌ - பயங்கரமாய்‌ (டி3119), 

91. வெகுவாய்‌ - வெகுசாய்‌ (டி3129), 

92. ஆச்சுது - காண்பித்தது (டி5119). 

93. அவடத்திலே - அங்கே (டி5119). 

94. சூசனை - சூரனை (டி3119); சூழ்ச்சி விஷயம்‌, 


36 தஞ்சை மராட்டிய 


திரை பண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌ அத்த ருத்திரியிலே அசுப்பிலே?* சற்தாற்‌: 
கூட்டங்கள்‌ டேறாவை வந்து சுத்தக்கொண்ட சே.இயை?* சாஜிராஜாவுடைய 
சற்தாற்கள்‌ ருஜாவை யெழுப்பிச்சொன்னார்கள்‌. அப்போறாஜா சாகிறுதையாய்‌ 
குதிரைமேலேறிக்கொண்டு தம்முடைய சற்தார்களையும்‌ கூட்டிக்கொண்டு? 
உயித்தம்‌ பண்ணினார்‌. அப்போறாஜா வெகுசண்டை பண்ணி வெகு செனங்களை 
சேதம்‌ பண்ணினார்‌. கடைசியிலே முஸ்தபகானுடைய சறுதார்‌ பாசிருஜாவுடனே 
சண்டை பண்ணுசறைபோது பாசிருஜா கையினாலே சாசருஜாவுக்கு காயம்‌ பட்டு 
குதிரையின்‌ 8ழே மூற்சையாய்‌ விழுந்தார்‌. உடனே முஸ்தபகானும்‌ பாசிறாஜா. 
வும்‌ சாசிருஜா இட்டவந்து ருஜாவுக்கு றொம்பவும்‌?* உபசாரம்‌ பண்ணி மூற்‌. 
சையை தெளிய பண்ணி காயமும்‌ கட்டி ருஜாவை அம்பாரியின்‌ பேரிலே 
உளுக்காரவைத்து விசையா புரத்தில்‌ அல்லியெதல்‌ ஷா கிட்ட அனுப்பிலித்‌ 
தார்கள்‌.?* த்‌ 





95. அசுப்பிலே - இடீரென்று (போ. வ, ௪, பக்‌. 24), 

98. சேதியை - வர்‌.த்தமானம்‌ (டி3119). 

97. சற்தார்களையும்‌ கூட்டிக்கொண்டு-சறுதாருடனே (டி3119). 

28. ரொம்பவும்‌ - மெத்த (டி3112)) 

99. இங்கனம்‌ ஷாஜி சிறைப்பிடிக்கப்பட்டது 25-7-1848 ஆகும்‌ (சர்க்கார்‌ (2) பக்கம்‌: 25). 

ஷாஜி கைது செய்யப்பட்டமை பற்றிய பல்வேறு கூற்றுக்கள்‌: 

3. இட்ணீஸ்‌ கூறுவது;- பீஜப்பூர்‌ பாதுஷாவைக்காண்பதற்கு வருமாறு ஷாஜி எழுதிய சடிதத்துக்‌ 
குச்‌ வொஜி சரியான மறுமொழி கொடுக்கவில்லை, ஆதலால்‌ சிவாஜி தனக்கு அடங்காதிருக்கன்ற. 
செய்இயை ஷாஜி பீஜப்பூர்‌ பாதுஷாவிடம்‌ கூறினார்‌. பாதுஷா நம்பவில்லை. பாஜி கோர்படே என்ப. 
வரை அழைத்து ஷாஜியைச்‌ சறைப்பிடிக்குமாறு ஏவினார்‌. ஷாஜி அப்பொழுது தஞ்சையிலிருந்தார்‌ .. 
கோர்படே ஷாஜியை ஒரு விருந்துக்கழைத்து வஞ்சகமாகச்‌ சிறைப்‌ பிடித்தார்‌ (சென்‌, பக்கம்‌ 748). 
8. சவஇக்விஜயம்‌ கூறுவது: சிவாஜி அடங்காமல்‌ எழுதிய கடிதங்களைப்‌ படித்த பாதுஷா, பாஜி: 
ரால்‌ கோர்படே முதோஸ்கர்‌ என்பவரையும்‌ சர்ஜாகான்‌ என்பவரையும்‌ அழைத்து நடந்த செய்திக. 
ளைக்‌ கூறி ஷாஜியைச்‌ சிறைப்படுத்திக்‌ கொணருமாறு ஏவினார்‌. பாஜிராவ்‌ விருந்தொன்று ஏற்பாடு. 
செய்து, ஷாஜியைத்‌ தனிமைப்‌ படுத்திப்‌ பிடித்துப்‌ பாதுஷாவிடம்‌ கொணர்ந்தார்‌. (சென்‌, பக்கம்‌: 
780-181). 


3. பாரசீக மொழியில்‌ எழுதப்பட்ட பிஜப்பூர்‌ வரலா.றாகய பஸாஇன்‌-உஸ்‌-ஸலாஇன்‌ (9858110. 
209-$வ1ல110) என்ற நூலில்‌ பின்வருமாறு காணலாம்‌:- ஷாஜி, முஸ்தம்பகானுக்குப்‌ பணியாதிருந்த. 
மையின்‌, ஷாஜியைச்‌ சிறைப்படுத்துமாறு பாஜிராவ்‌ கோர்படே. என்பவருக்கும்‌ ஜஸ்வன்‌த்ர£வ்‌ ஆஸத்‌. 
கனி (29/21 7820 8௨ம்‌ கரம்‌) என்பவருக்கும்‌ ஏதல்ஷா ஆணையிட்டார்‌, ஷாஜி. தங்கிருந்த. 
இடத்துக்கு இருவரும்‌ விடியற்காலை சென்றனர்‌. இரவு முழுவதும்‌ கேளிக்கையில்‌ கழித்தமையின்‌: 
ஷாஜி உறங்கக்கொண்டிருந்தார்‌. இவ்விருவரும்‌ வத்த காரியத்தை அறிந்ததும்‌ ஷாஜி குதிரை மேல்‌ 
ஏறி ஓட்டம்‌ பிடித்தார்‌. பாஜி கோர்படே துர.த்‌இச்‌ சென்று ஷாஜியைப்‌ பிடித்துக்‌ கொணர்ந்தார்‌, 
எ.தல்ஷா இதனையறிந்து அப்சல்கானை அனுப்பி ஷாஜியைத்‌ தன்னிடம்‌ கொணரச்‌ செய்தார்‌. (சர்க்‌. 
கார்‌ (7) பக்‌. 36), 


4. போ, வ, ௪. விலும்‌ (பக்‌. 88-25), இருமுடி சேதுராமன்‌ சுவடி யிலும்‌ .(பக்‌.. 
69-75), மெக்கன்சி சுவடியில்‌ உள்ளவாறு ஏறத்தாழ ஒரே மாதிரியாகவே கூறப்பட்டுள்ளன. 
பாதுஷா பல தடவையும்‌ வரச்சொல்லியும்‌ ஷாஜி செல்லாமையால்‌ முஸ்தஃபகான்‌ ஏவப்பட்டமை 
யும்‌, அவன்‌ பெங்களூர்க்குச்‌ சென்று சின்னாள்‌ தங்லயிருந்து நம்பிக்கையுண்டாக்‌ஃப்‌ பின்‌ வஞ்சக. 
மாகப்‌ போர்‌ செய்து கோர்படே:யால்‌ கைது செய்தமையும்‌ சிறப்பான செய்திகளாகும்‌. 


மன்னர்‌ வரலாறு ர 


(4 சஹஜிராஜாவுடையமூத்த குமாரன்‌ சம்பாஜிருஜா பெங்களூரிலே 
லக்‌ யிருந்தவருக்கு* முஸ்தபகான்‌ தன்‌ தொகப்பனாருக்கு பண்‌ 
5 ணின ஒறுத்திரமமும்‌ அவரை விசையபுரத்துக்கு அனுப்பிவிச்ச 
சேதியும்‌ சவவிஸ்தாரமாக கேழ்விபட்டு” முஸ்தபகானோடே சண்டைக்கு? ஆயுத்த 
மானார்‌. முஸ்தபகானும்‌ பெங்களூர்‌ கோட்டையை சாதிக்க வேணுமென்கற 
அபேட்சையினாலே* சண்டைக்கு வந்தான்‌. இருவருக்கும்‌ சண்டையாச்சுது. இந்த 
சேதிவாஜிருஜாவுக்கு தெரிந்து அவர்‌ சேனைகளை முஸ்த்தீது பண்ணிக்‌ கொண்டு. 
அல்லியெதல்‌ ஷாவின்‌ பேரிலே போறதாகயிருந்தார்‌. இந்த ரெண்டு இடத்து 
சேதியும்‌ அல்லியெதல்‌ ஷாவுக்கு தெரிந்து பல்லாளறாஜா வேடராஜா” பத்தே 
கான்‌ முசேக்கான்‌ இந்த மூணு சற்தார்க்களையும்‌ சேனைகளையுங்‌? கொடுத்து 
சிவாதிராஜா பாச்சாயியுடைய கோட்டைகள்‌ கெடிஸ்தலங்கள்‌ பிடிச்சுக்‌ கொண்‌ 
டிருக்கற தெல்லாத்தையும்‌ விடுவிச்சு சிவாஜிருஜாயிருக்கற புரந்த கெடிக்குப்‌* 
போய்‌ அவரைக்‌ கைப்பிடியாக பிடித்துக்கொண்டு வருகிறதென்று கட்டளை 
யிட்டு? அனுப்பிலிச்சான்‌ .. 


அதின்‌ பிற்ப்பாடு அந்த மூணு சற்தார்களும்‌ சீறோபா? னென்கிற கெடிஸ்‌ 
தலம்‌ சிவாதிறாஜா கட்டிக்கொண்டிருந்ததை!? வாங்கி அவடத்தில்‌ வேடபல்லாள 





5, இவெபாரதத்தில்‌ (பக்‌. 24-25) மெக்கன்சி சுவடியில்‌ உள்ளவாறு ஓரளவு இருப்பினும்‌. 
ஷாஜியின்‌ சீழ்க்‌ கர்நாடகப்‌ பருஇ முழுவதும்‌ அடங்வெதென்றும்‌, ஷாஜியின்‌ போக்னொல்‌ 
பல இற்றரசர்களுக்கு முஸ்லிம்‌ அச்சம்‌ நீங்கெதென்றும்‌, ரணதுல்லாகான்‌ இறந்த பிறகு 
கர்னாடகத்துக்கு வந்த பிஜப்பூர்த்‌ தலைவர்கள்‌ ஷாஜி கூறியவண்ணமே நடக்கலாயினர்‌. 
என்றும்‌, இவற்றை அறிந்த ஏதில்ஷா ஷாஜியைச்‌ றைப்பிடிக்குமாறு முஸ்தஃபாகனை ஏவி. 
னார்‌ என்றுமுள்ளது (சிவபாரதம்‌ பக்‌, 24; சர்க்கார்‌ (8) பக்கம்‌ 90-91). 
8. முகம்மது ஏதில்ஷா ஏவலின்படி ஜஹுர்‌ (281102) என்பவரால்‌ **முஹம்மதுநாமா'” 
என்ற நூல்‌ எழுதப்பெற்றது. அதில்‌ ஷாஜி சிறைப்பிடிக்கப்பட்டமை பற்றிப்‌ பின்வருமாறு உள்ளது: 
**செஞ்சி முற்றுகை நீடித்தது. இந்நிலையில்‌ ஷாஜி தன்‌ நாட்டுக்குத்‌ இரும்பிச்‌ செல்லவும்‌. 

(தன்‌ சேனைக்கு ஓய்வு கொடுக்கவும்‌ வேண்டுமென்று முஸ்தஃபகானை வேண்டினார்‌. இப்பொழுது. 
செல்வது தகாது என்று அவர்‌ கூறினார்‌. உணவுப்‌ பண்டங்கள்‌ இடைப்பதரிதாக இருப்பதால்‌ அவர்‌ 
களால்‌ தாக்குப்‌ பிடிக்க முடியாதென்றும்‌, இசைவாணை எதிர்பாராமலேயே தான்‌ செல்வதாகவும்‌ 
ஷாதி கூறினார்‌. ஷாஜியின்‌ கருத்தை யறிந்த முஸ்தஃபகான்‌ தந்திரமாக ஷாஜியைச்‌ சிறைப்‌: 
பிடித்து அவருடைய பொருள்களையெல்லாம்‌ தன்வசமாக்‌கக்‌ கொண்டார்‌. (பார்க்க: தகாகாவ்‌, 
பக்‌, 181-122), 
3. மிருந்தவருக்கு - யிருந்தார்‌ அவருக்கு (டி. 3119) 
8. கேழ்லிபட்டு - தெரிந்து கொண்டு (டி 2119). 
. சண்டைக்கு - யுத்தம்‌ பண்ண (டி 2119) 
4. அபேட்சையினாலே - தார்ப்பிரியத்தனாலே (டி3119) 

பல்லாளருஜா வேடருூஜா - வேடருக்கு எசமானனாகய பல்லாளன்‌ (டி.8719) வேடர்‌-பேடர்‌.. 
9. **சேனைசளையும்‌'' என்றதற்குமுன்‌ (டி5119) இல்‌ **உயுத்த சன்னாகமும்‌'” என்பது அதிகமாக: 

வுள்ளது. 
7. புரந்தகெடி - ஸ்தலம்‌ புரந்தார்கெடி (டி3119). 
8. கட்டளையிட்டு - ஆக்கயொவித்து (டி.31197) 
9. சறோபான்‌ - எஜேபா (டி8762); ரயில்‌ (டி.3119); சிரோபலம்‌ (சிவபாரதம்‌ பக்‌. 28) 
10. கட்டிக்‌ கொண்டிருந்தத்தை - கட்டிக்கொண்டு யிருந்தார்‌, அதை (டி3119) 


22 தஞ்சை மராட்டிய 
ருஜா(வை) வைச்சுப்போட்டு முஸேக்கான்‌ பத்தேகான்‌ ரெண்டு பேரும்‌ சிவாஜி 
ருஜாயிருந்த புரந்தர்‌ செடியை சுத்திக்கொண்டார்கள்‌. அப்போ சிவாஜிராஜா 
'தன்னுட சேனாபதி பீமனென்றவனை அழைப்பிலிச்சு மெத்த கோபித்துக்‌ 
கொண்டு இந்தச்‌ சணமே நீ போய்‌ சிறோபால்‌ கோட்டையை வாங்க நம்‌ 
முடைய டாணையம்‌ மறுபடி வைத்துப்போட்டு வரவேணுமென்று கட்டளையிட்‌ 
டுப்போட்டு தாம்‌ பத்தேகான்‌ முசேக்கான்‌ பேரிலே சண்டைக்கு ஆயித்தமானார்‌. 
பீம சேனாபதி அப்படியே போய்‌ சரொபால கோட்டையை சுத்திக்கொண்டு 
நாலு பக்கமும்‌ மோற்சா போட்டு பிறங்கெளாலேயும்‌!! பாணங்களினாலேயும்‌ 
சரவருஷமாய்‌ பொழிஞ்சு போட்டான்‌, அப்போ பல்லாளன்‌ சேனைகள்‌ ஓரட்‌. 
டுக்கும்‌!?'தலைகாட்டாமல்‌ கோட்டைக்குள்ளே ஒளித்துக்‌ கொண்டு யிருந்தார்கள்‌. 
பீமசேனுபதி!5 கோட்டையை நாலு பக்கமும்‌ யிடித்து உள்ளே போய்‌ வேடர்‌ 
பல்லாள ருஜாவை கொண்ணுபோட்டு கோட்டையை சுவாதீனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு டாணையமும்‌ வைத்துப்போட்டு சவாஜிராஜா வண்டையில்‌ வந்து. 
சேந்தான்‌.!* அவன்‌ வந்து சேருகிறத்துக்குமுன்னே பத்தேகான்‌ முசேகான்‌ 
ரெண்டுபேரும்‌ சேனைகளுடனே புரந்தர்‌ கெடியையேறி பிடிச்சு சேனையும்‌. 
கோட்டையின்‌ பேரிலே ஏறிப்போச்சு.4* அப்போ சிவாஜிருஜா கோட்டை 
மேலிருந்து கடினமான சண்டைபண்ணி சல சேனைகளை கல்லுக்களை உருட்டியும்‌ 
சில சேனைகளை பீறங்கெள்‌ பாலா பறச்சி? கத்தி இதுகளினாலும்‌ ஈயத்தை காச்சி 
கத்தியும்‌ இப்படி கோரமான சண்டைபண்ணி கோட்டையின்‌ பேரிலேறின 
சேனைகளை இருப்பிப்‌* போட்டார்‌. அஇன்‌ பிற்ப்பாடு ரெண்டாம்‌ விசை பத்தே 
கான்‌ முசெகான்‌ தங்கள்‌ சேனையோடே சந்து! பார்த்து இருந்தாப்‌ போலே 
யிருந்து புரந்தகெடி கோட்டை வாசல்படிக்கு இட்டபோய்‌ சேர்ந்தார்‌ 
கள்‌. அப்போ சிவாதிறாஜா கொஞ்சம்‌ சேனைகளோடே வெளியில்‌ வந்து வெகு 
சண்டைகள்‌ பண்ணி சேனைகளோரட்டுக்கும்‌ அடித்து துரத்தி வந்த ரெண்டு. 
சற்தார்களுக்குள்ளே முசேக்கான்‌ என்ிறவனைக்கொண்ணு போட்டார்‌. பத்தே 
கான்‌ மிஞ்சின!” சேனைகளோடே ஒடிப்போய்‌ விட்டான்‌.” அப்போ”? சிவாஜி 





37, மிறங்கிகளாலேயும்‌ - பீரங்கி அடியினாலேயும்‌ (டி2719)) 
78, ஓரட்டு-ஒரெட்டு (டி3119); (ஓரொட்டு-முழுவதும்‌-தமிழ்ப்‌ பேரகராதி, சென்னைப்‌ பல்‌. 
கலைக்‌ கழகம்‌). 

78, காவுகன்‌ என்பவன்‌ தலைமையில்‌ பீமன்‌ முதலிய சற்தார்கள்‌ சிரோபல்‌ கோட்டையை மீட்கச்‌. 
சென்றனர்‌ என்று சிவபாரதம்‌ கூறும்‌ (பக்‌. 29). 

74. சேந்தான்‌ - சேந்தான்‌ (டி3768) சேர்த்தான்‌ (டி3119,) 

75, போச்சு - போச்சுது (டி3762)) 

16. பறச்சி - பரசி (டி8762); பறசி (டி3119). 

77. இருப்பி - துரத்தி (டி3119) 

78. சந்து - சந்துக்கட்டு (டி3119). 

72. மிஞ்ச - இச்சொல்‌ டி3119இல்‌ இல்லை. 

79௮. இப்போருக்கு முன்னதாகவே புரத்தர்க்‌ கோட்டையைச்‌ வாஜி பிடித்திருந்தாராதல்‌: 
வேண்டும்‌. புரத்தர்‌ என்பது பூனாவுக்கு 18 மைல்‌ தென்கழக்கலுள்ள கோட்டை (சர்க்கார்‌ (1). 


பக்கம்‌ 39). இது நீலோஜி நீலகண்டராவு என்பவருக்குரியதாயிருந்தது. இதனைச்‌ சாமர்த்தியமாகக்‌. 
இ.பி. 7648இல்‌ சவொஜி பிடித்த வரலாறு சர்க்கார்‌ (2) பக்கம்‌ 39-40 இல்‌ காணலாம்‌. 


20. அப்போ - அதின்பிற்பாடு (டி3179) 


மன்னர்‌ வரலாறு. 29 


ரஜா சேனைகளை மூஸ்த்தீது”! பண்ணிக்கொண்டு அல்லியெதல்‌ ஷாவின்‌ பேரிலே 
சண்டைக்கு போறத்துக்கு ஆயித்தமானார்‌. அப்போ”? பீமசேனாபதயும்‌ வந்து: 
சேர்ந்தான்‌. இப்படியிருக்கக்கொள்ள த்திரக்கல்லு துற்க்கத்திலே ராச்சிய 
பாரம்‌ பண்ணுகிற பீச்சுகத்து பறமா?5 என்றவன்‌ மஹாசூரன்‌; அவனுடைய 
வலது பக்கத்தில்‌ மூவாயிரம்‌ குஇிரைக்காறர்கள்‌; அவர்களுடைய கத்திகளுக்கு 
பொன்னினால்‌ பண்ணப்பட்ட உறை?*4; அவனிடதுபச்கத்தில்‌ மூவாயிரம்‌ குதி 
ரைக்காறர்கள்‌; அவாளுடைய கத்திக்கு வெள்ளியினால்‌ உறை; யிதுவுமல்லாமல்‌ 
அவனுக்கு முன்னேயும்‌ பின்னேயும்‌ போற சேனைகள்‌ வேறே; அவனுடைய 
சேனைகள்‌ வெகுசூராள்‌; அவன்தன்சேனைகளோடே4 அல்லியெதல்‌ ஷா சீர்மை: 
விஜையாபுரம்‌ பேட்டையில்‌ வந்து விழுந்து கொள்ளையடித்துக்கொண்டு போறது; 
இப்படி அனேகம்‌ விசை பண்ணிக்கொண்டு வந்தான்‌. அவனந்தலிசை 
யும்‌ முன்‌ தென்டகப்படிக்கு விஜாபுரத்து பேட்டையை கொள்ளையடித்‌ 
துக்‌ கொண்டு போய்விட்டான்‌. அப்போ அல்லியெதல்‌ ஷா பண்ணின 
யோசனை: தெற்கு பிராந்தத்தில்‌ பெங்களூருக்கு முஸ்தபகானை அனுப்பியிருந்தும்‌ 
உயித்தமாகுது. ஆனால்‌ சம்பாஜிறாஜா சுவாஇனமாடறதில்லை. இத்திரக்‌ 
கல்லு துற்கத்து பறமா என்றவன்‌ விஜாபூர்பேட்டை முதல்‌ அடிச்சு?* 
கொள்ளையடித்துக்‌ கொண்டுபோனான்‌. புனாவுக்கு முசெகான்‌ பத்தெகான்‌ 
இவாளை அனுப்பிவித்த இடத்தில்‌ சிவாஜிராஜா முசெக்கானை கொண்ணு 
போட்டார்‌. ப.த்தேகான்‌ எல்லாத்தையும்‌ தோத்து உயிரோடே தப்பிவந்தான்‌. 
இப்போ சிவாதிறாஜா விஜாபுரக்கோட்டையின்‌ பேரிலே பாளையமெடுத்து 
பிறப்பட்டு வர ஆயித்தமாகயிருக்கிறார்‌. அவர்‌ மகாசூரன்‌; ஈசுவரப்பிறசா தி;”* 
யெங்கே போனாலும்‌ செயத்தை அடைகருர்‌. அப்படிக்கொ.த்தவர்‌ இவடத்தில்‌** 
வந்தால்‌ விஜாபுரத்துக்‌ காரியமுஞ்‌ சமுசயமாக யிருக்குது. இதுக்கு நன்றாய்‌ 
யோசனை பண்ணிக்கொண்டு சஹஜிருஜாவுக்கு கவுல்‌ குடுத்து? விடுதலை 
பண்ணி இவரைக்‌ கொண்டு இந்த ருஜகாரிய மெல்லாம்‌ ஸ்த்திரப்படுத்த 
வேணுமென்று உறுதியாய்‌ யோசனை பண்ணி சஹதிருஜாவை கயிதுலே? 
யிருந்து விடுதலை பண்ணி பேட்டிக்கு அழைப்பிவித்து அல்லியெதல்ஷா சொன்‌ 
னது; ஓய்‌ ருஜாவே உமக்கும்‌ யென்னுடைய தொகப்பனார்‌ யிபரறாயிமுகானுக்கும்‌?! 








21. மு்த்தீது - முஸ்‌தபு (டி3762; டி2119). 


28, 1*அப்போ'” என்ற இடத்தில்‌ டி2119இல்‌ **சிறேபால துருக்கத்தைச்‌ சாதித்துக்‌ கொண்ட”! 
என்ற பகுதி அதிகமாகவுளது. 


23, பீச்சுகத்தி பறமா - பிச்சுகத்திவர்மா (டி3119); விச்சகத்திபரமா (போ, வ, பக்‌, 87). 
24. உறை - ஒரை (டி2762). 

25, அவன்தன்‌ சேனைகளோடு - இந்தச்‌ சன்னாகத்தோடே அவன்‌ (டி3119)) 

26. அடிச்சு - இச்சொல்‌ டி.3119 இல்‌ இல்லை. 

27, ஈசுவரப்பிறசாதி - வரப்பிரசாி (டி.3119) 

28. இவடத்தில்‌ - பாளையம்‌ எடுத்து (டி31197) 


29. கவுல்‌ குடுத்து - வாக்குக்‌ கொடுத்து (போ. வ. ௪, பக்‌. 18) 
80. கயிதுலே - கைஇயிலே (டி3219). 


91. இப்ராஹம்‌ எதல்‌ ஷா (௫. பா. பக்‌. 203 எண்‌, 6) 


கூ தஞ்சை மராட்டிய 


வெகுநாளாய்‌ சினேகம்‌. உம்மாலே யிபராயிமுகானுக்கு வெகுகாரியங்கள்‌ கூடி 
வந்துது. யிபராயிமுகானும்‌ உமக்கு வெகு உபகாரங்களை பண்ணார்‌. இப்போ 
'நாமூம்‌ உமக்கு அப்படியே நடப்பிவித்தோம்‌. உம்மை நாம்‌ தெற்கு பிராந்தியத்‌ 
துக்கு அனுப்புவித்தத்துக்கு நீரும்‌ எம்‌ சொன்னபடியே காரியங்களைச்‌ செய்தீர்‌. 
ஆனால்‌ உமக்கு பெங்களூருக்கு சா£ர்‌ குடுத்தபடியினாலே நீர்‌ நம்மண்டையில்‌ 
வராமல்‌ சமுசாரத்தையும்‌ அழைப்பிவித்துக்கொண்டு அங்கேயே யிருந்துவிட்டீர்‌. 
நீர்‌ நம்மண்டையி லிருக்கவேணுமென்று உம்மை அழைத்துக்கொண்டு வருகிற. 
'நிமித்தியம்‌ முஸ்தப்புகானை அனுப்புவித்தொம்‌. அவன்‌ வித்தியாசமாக உம்மை 
நம்மண்டையில்‌ அனுப்புவித்தான்‌. இருக்கட்டும்‌; போன காரியத்தை ஒன்றையும்‌ 
மனிதிலே வைக்க வேண்டாம்‌, இப்போ உமக்கும்‌ நமக்கும்‌ சமாதானம்‌ இது 
தான்‌. உம்முடைய குமாரின்‌ சிவாஜிறாஜா நம்முடைய சிம்மகெடி ஸ்த்தள.த்தை”? 
கட்டிக்‌ கொண்டார்‌.” அதை நமக்கு விட்டுவிடவேணும்‌. உம்முடைய மூத்த 
குமாரன்‌ சம்பாஜிறாஜா பெங்கஷூரிலே யிருந்துகொண்டு முஸ்தபகானோடே 
சண்டைபண்ணுகிறார்‌. அவரையும்‌ உம்முடைய சமுசாரத்தையும்‌ சாத்தா. 
ராவுக்கு அழைப்பிவித்துக்கொண்டு பெங்க:ஸரை நமக்கு விட்டுவிடவேணும்‌. 
மூணாவது சித்திரக்கல்லு பிறமா?* என்றவன்‌ ரொம்பவும்‌ இல்லுதிரியாவரம்‌?* 
பண்ணுகிருர்‌. அவன்பேரில்‌ பாளையம்‌ மெடுத்துப்போய்‌ அவனைக்‌ கைக்குள்‌ 
எடக்க வேணுமென்று சொன்னார்‌. இந்த மூணு வாற்தையும்‌?? சஹஜிறாஜா 
அங்கீகாரம்‌ பண்ணி ரெண்டு பிள்ளைகளுக்கும்‌ யெழுதி அனுப்பி பெங்களூர்‌ 
சிம்மகெடியையும்‌ விட்டுவிடச்சொல்லி யெகொஜிராஜாவையும்‌ சம்பாஜிருஜாவை 
யும்‌ அவடத்திலிருந்த சமுசாரத்தை சாத்தாராவுக்கு வந்து விடச்‌ சொல்லி 
எழுதிப்போட்டு”” தாமும்‌ பாளையம்‌ முஸ்‌தீது பண்ணிக்கொண்டு பறமா என்ட 





82. இது **கொண்டன”* என்ற பெயருடைய கோட்டையாகும்‌. இது பூனாவுக்கருஇல்‌ இருப்பது: 
பீஜப்பூர்‌ அரசுக்குரியது. சிவாஜி அக்கோட்டையின்‌ இல்லேதாரை விலைக்கு வாங்கக்‌ கோட்டையைப்‌ 
பிடித்துக்கொண்டு புதுப்பித்தார்‌. அது முதல்‌ அக்கோட்டை சிம்ஹகாட்‌ (சிங்கக்‌ கோட்டை) என்று, 
சொல்லப்பட்டது (தகாகாவ்‌ பக்‌, 100-101; டஃப்‌, பக்‌, 68), இது புரந்தர்‌ கோட்டையைப்‌ பிடிப்‌: 
பதற்கு முன்னே நிகழ்ந்தது. 
25... கட்டிக்கொண்டார்‌ - பிடித்துக்கொண்டிருக்கறார்‌. (டி3119) 
34. சித்திரக்கல்லு பிறமா - சத்தரகல்‌ துருக்கத்துப்‌ பரமா (டி3119) 
2௪, இல்லுஇரியாவரம்‌ - இல்லும்‌ இரியாவரமும்‌ (டி3119); இல்லு முல்லு, இல்லுமல்லு என்ற 
சொற்களே சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராஇயில்‌ காணப்படுகன்றன; அட்டுழியம்‌ 
என்று போ; வ, ௪. வில்‌ (பக்‌. 28இல்‌) உள்ளது. 
98. வார்த்தை - விஷயங்கள்‌ (போ. வ. ௪. பக்‌. 29). ய 
ஈந்ச இயிரகவ ஒட ௫89 றாசறகாசம்‌ 60 8021௭௦ 615 [யிட ௦8 &. 97016 மாப்‌96756. 
ஐ1௧௦54 $ற்வரபி1்‌ 48 க்காழக ௦8 கங்ரரசம்‌ ற்று கரம்‌ 22௦1லாகம்‌ 12115 ௬௦யிம்‌ 6 
றலா006ம்‌ 8ம்‌ 06540200்‌ $0 148 8010ச2 ௦௦5, 18 36 ஐ௨௭6 மற (௦ 186 [றத (66 
நீ௦ம1$ 08 3$0பப௨0௨ (எர்ம்௦்‌. நக ௨3 5612௪4 பியார்பத 605 15801ய110ற. ௦8 116 791௪௨௩. 
இருக ந8ீ௦யகா0்ட) ந வஜ21௦75 ஊம்‌. 8 ஷக்காறர்‌ (64 ஐ. 2851 ௦8 நொர்ரவ1பயஜ) 
(881182 (2) 826 56). இதல்‌ கண்ட கந்தர்ப்பி என்பது சித்‌திரகல்லாக இருக்கலாம்‌ போலும்‌! 
37... இங்கனம்‌ விடுதலையடைந்தது. 76-5-1649 ஆகும்‌ (சர்க்கார்‌. (1) பக்கம்‌ 38), 
“தி 500. ஹம்‌ நசர் ஸ2$ 907ஐ. 60 நிகியம் வயாகம்‌ க011 ஒற்ண்‌ ௦0. 5ம்‌. நஹி 1649. 
ஓரும்‌ 1118 3030 சரகறு$்‌ ௫488 81ற1௦00௧(1௦வ11$ு 159௦ம்‌ 88 ௨ ற16& 801 6 றலாம்௦ற ௦84 
இந்‌?” (விமா (1) 8826 39). 


மன்னர்‌ வரலாறு கா 


ஐவன்‌ பேரில்‌ பிறப்பட்டு சித்திரகல்லுக்கு போய்‌ சேர்ந்தார்‌. அப்போ பறமா 
தன்‌ தோட்டத்தில்‌ மீன்‌ வேட்டையாடிக்‌ கொண்டிருந்தான்‌. அவனுக்கு அல்லி 
யெதல்‌ ஷா பாளையங்கூட்டி சஹஜிருஜாவை உன்‌ பேரிலே சண்டைக்கு அனுப்பி 
யிருக்கறார்‌ என்று அவனுடைய மனுஷாள்‌ சொன்னார்கள்‌. அப்போ பறமா தன்‌ 
பிருது குதிரைமேலேறிக்கொண்டு மேல்‌ எழுஇயிருக்கறபடி அவனுடைய சன்னாகத்‌. 
துடனே சண்டைக்கு பிறப்பட்டு வந்தான்‌. சஹாஜிருஜா அவனுடனே மஹா 
சண்டை பண்ணி தன்கையினாலே அவனைக்‌ கொண்ணு”? பரமா தலையை அறுத்து 
உறுமாலையில்‌*? கட்டிக்கொண்டு அவனுடைய பிருதுகள்‌*!* தாஜா*?அ என்‌ 
இறது, குதிரையின்‌ முகத்தில்‌ போடுகிறது, சறஜா தோடா இந்த மூணும்‌** 
எடுத்துக்‌ கொண்டு அவனுடைய பாளையத்தில்‌ சிறுது கொள்ளையடித்துக்‌ 
கொண்டு ராஜா விஜாபுரத்துக்கு வந்து அல்லியெதல்‌ ஷா சமூகத்திலே பறமா 
வின்‌ தலையையும்‌ அவனுடைய குஇிரையின்‌ மூணு பிருதும்‌ வைத்து குறனீசு 
பண்ணினார்‌. அப்போ அல்லியெதல்ஷா மஹாசந்தோஷத்தை அடைந்து அவர்‌ 
கொண்டு வந்த விருதை அவருக்கே கொடுத்து தன்னுடைய சகலபிருதுடனே 
'நிறையப்பட்ட சதரை சஹதிராஜாவுக்கு யினாமாக குடுத்தார்‌: அதிலிருந்த 
பிருதுகள்‌ வஸ்துக்கள்‌ என்னமென்றால்‌*3* பச்சை மகமல்‌*3அ கூடாரம்‌, அகாடி. 
யிலே ஆனைமேல்வைத்துக்‌ கொண்டு அடிக்‌றெ*5& தாசு, சதிரிலே வைக்கற. 
ஒ.த்தை நகாரா, பச்சை மகமல்‌ சானனனி, பொன்‌ கலசத்துடனே கூடினது 
அகாடியிலே போற பொன்னு வெள்ளி அம்பாரியும்‌, ஆனையும்‌, பாச்சாய்‌ 
சதஇிரிலே ரெண்டு பக்கத்திலேயும்‌ பிடிக்கிற நங்கச முசோ என்கற ரெண்டு 
கத்திகளும்‌ சஇரிலே யிருந்த குதிரையின்‌ தாஜ சரஜா உமா உடன்‌ குதிரையும்‌, 
மாயமரதெப்பு என்கிற மகாபிருது, வெள்ளி பொன்னினால்‌ செய்யப்பட்ட 
சந்திர சூரிய வாச்சியம்‌, பச்சை மகமல்‌ நாலு புரையுள்ள கூடாரம்‌, பச்சை 
பேஷ்‌ படுதாப்பட்டு கவுறுடன்‌ அந்தக்கூடாரத்துக்குள்ளே போற வழியில்‌: 
பச்சை மகமல்‌ சானனனி, இந்த சானனனிக்கு கவசம்‌ வைத்ததினாலே 
இழைக்கப்பட்ட** பட்டு இவாசும்‌, சறஜாவின்‌ கால்போலே காலுள்ள சிம்மா 
சனம்‌, அஇன்‌ பேரிலே போடுற சுசினியம்‌, டேராவின்‌ சமீபத்தில்‌ ஒன்றை*” 





28, மீன்‌ வேட்டை - மூயல்‌ வேட்டை (இருமுடி சேதுராமன்‌ சுவடி பக்‌. 87) 

39. லிச்சகத்தி பரமாவுடன்‌ ஷாஜிமட்டும்‌ தனியாகப்‌ போரிட்டுச்‌ சகம்‌ 7874 தமிழ்‌ நந்தன 
ஆண்டில்‌ (இ.பி. 1662) கொன்றார்‌. என்று இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ (பக்கம்‌ 90) உள்ளது. 
40. உறுமாலை - உருமாலை (டி.8119); அங்கவஸ்திரம்‌ (போ. வ. ௪. பக்‌. 29). 

418 முதல்‌ 48* வரை போ. வ, ௪. வில்‌ இல்லை. 

41௮ தாஜா - தாக (டி5119) 

42௮. மகமல்‌ - வெல்வெட்டு (யோ. வ. ௪, பக்‌. 29) 


43ஆ....*ஆனைமேல்‌ வைத்துக்கொண்டு அடிக்‌கற”” என்ற இடத்தில்‌ டி2119இல்‌ **போற'” என்பது: 
மட்டும்‌ உளது. 


44. **கலசம்‌ வைத்ததனாலே இழைக்கப்பட்ட'” என்ற இடத்தில்‌ டி.5119இல்‌, **வச்சிரக்‌ கல்லினால்‌: 
'இழைக்கப்பட்ட கலசமும்‌'” என்ற வாக்லயமுளது.. [்‌ 


45, ஒன்றை - ஒண்டை (டி3702). 


69-6 


42 தஞ்சை மராட்டிய 
மேல்வைச்சு சுடுகிற சுத்தானாலா யென்ற துபாக்கி, பச்சை கலாத்து கொடிய 
மானையும்‌, பொன்‌ முலாம்‌ பண்ணின ஆனை முசப்பட்டையும்‌, ஆனையுடன்‌. 
ஆனைகொம்பிலே போடுற (சனிகை னுமானை)$ யும்‌, பச்சை மகமலுடைய 
காசு மூகப்பட்டையுடன்‌ (பாறாவானை)$ இத்தனையும்‌ நிறைந்த சதிரை 
சஹதிராஜா வுக்கு இனாம்‌ (பண்ணிப்‌)$ போட்டார்‌.*1* 


சஹஜிருஜா இந்த வெகுமதிகளை யெல்லாம்‌ அடைஞ்சு அல்லியெதல்‌ 
ஷாவுடைய உத்திரவு வாங்கிக்‌ கொண்டு (சகல பிருது சம்பத்துடனே)$ யும்‌ 
சாத்தாறாவுக்கு வந்து தன்‌ சமுசாரத்துடன்‌ சுகமேயிருந்தார்‌. 


(5). இப்போ சவாஜிறாஜாவுடைய பிறக்கியாதியான சவிஸ்தா 
ம்‌ த ரத்தை இதெரியப்பண்ணுகறேன்‌. 

'தனது தகப்பனார்‌ சாஜிறாஜா அல்லியெதல்‌ ஷாவண்டை (யிலிருந்து)$ 
விடுதலை பண்ணிக்கொள்கறநிமித்தியம்‌ (தன்சுவாதீனமாகயிருக்கப்‌)$ பட்ட 
ருச்சியத்தை விட்டு விட்டுசாத்தாராவிலே போயிருந்த பிறகு சிவாதிருஜா. 
புரந்தர்கெடி! யிலேயிருந்தார்‌ (அவர்‌ தன்மந்திரி ச)$ வற்ணம்‌ என்றும்‌ அல்லது 











46 * இனாம்‌ பண்ணிப்போட்டார்‌ - இனாமாகக்‌ கொடுத்தார்‌. 


48* முதல்‌ 46* வரை டி3180க்கும்‌ டி3119க்கும்‌ பல இடங்களில்‌ வேறுபாடுண்டு. போ, வ. ௪. பக்‌, 
39-20இல்‌ பின்வருமாறு கூறப்பட்டுள்ளன?- 





**பச்சை நிறமுள்ள வெல்வெட்டுக்‌ கூடாரத்தையும்‌, நகரா என்னும்‌ மெய்க்காப்பாளர்‌ 
முரசையும்‌, பச்சை வெல்வெட்டினால்‌ செய்யப்பட்ட விதானம்‌ கூடியதும்‌ தங்கம்‌ வெள்ளி இவை 
களினாற்‌ செய்யப்பட்டதுமான அம்பாரியையும்‌, யானையையும்‌, பாதுஷாவினுடைய உருவிய கத்தி 
யோடு கூடிய காவலர்களையும்‌, விச்ச சித்த பரமாலின்‌ குதிரை விருதுகளையும்‌, நவதாம்‌ என்ற 
பெயருடைய பாதுஷாவின்‌ குதிரை லாயத்திலுள்ள குதிரைகளிற்‌ சிலவற்றையும்‌, அவற்றின்‌ விருது, 
களையும்‌, சில அடையாளச்‌ சின்னங்களையும்‌, *சந்இிர' “சூரிய! என்னும்‌ வாத்தியங்களையும்‌, 
தங்கம்‌ வெள்ளி இவைகளினால்‌ செய்யப்பட்ட இரகரியக்‌ கூடாரத்தையும்‌, உலோகத்‌ தகடு 
கொடுத்த பச்சை வெல்வெட்டுத்‌இிரைகளையும்‌, மெத்தை போன்ற அதன்‌ உறைகளையும்‌, பட்டு 
ஜாலர்களையும்‌, அக்கூடார.த்இின்‌ கால்கள்‌ படிகள்‌ நடைபாதை இவைகளின்‌ மேல்‌ போடும்‌ பல 
வர்ண வெல்வெட்டு உனறைகளையும்‌, நவரெ.த்தனங்கள்‌ வைத்திழைத்த கலசத்தையும்‌, பட்டு விரிப்‌: 
புக்களையும்‌, வெல்வெட்டுத்‌இண்டுகளையும்‌, அடிமணை மெத்தையையும்‌, டேராவின்‌ £ழ்‌ உள்ள பீரங்க 
சுமக்கும்‌ ஓட்டகத்தையும்‌, பச்சை நிறமுள்ள அகன்ற துணியில்‌ யானை உருவம்‌ பொறிக்கப்பட்ட 
கொடிகளையும்‌, தங்கம்‌ வெள்ளி மூலாம்‌ பூசப்பட்ட பகுதிகளையும்‌, பூ வேலைப்பாடு செய்யப்பட்ட 
தந்தப்பிடியுள்ள *சனியன்‌” "என்ற குத்தாயுதத்தையும்‌, மீன்‌ உருவங்களுடன்‌ வெல்வெட்டினால்‌. 
மூடப்பட்ட ரஸமணி யானையையும்‌, இவைகள்‌ அனைத்தையும்‌ ஷாஹாஜி ராஜாவுக்குச்‌ * சன்மான 
மாக அளித்தார்‌." 
$ பிறை வளைவுகளில்‌ இருப்பவை டி.3180இல்‌ சரியாகப்‌ புலப்படாமையால்‌ டி. 9763. பார்த்துத்‌ 
தரப்பட்டன. 

3. புரந்தர்‌ கெடி - பிறந்தர்கெடி (டி3119); புரந்தர்‌ கோட்டை (போ. வ. ௪. பக்‌, 20), இக்‌ 
கோட்டை பூனாவுக்குத்‌ தென்‌ ஒழக்கில்‌ 18 கல்‌ தொலைவிலுள்ளது. இக்கோட்டையைச்சுற்றியுள்ள. 
பகுதி நீலகண்ட ஹைபத்ராவ்‌ என்பவரிடம்‌ இருந்தது. இவர்‌ இறந்ததும்‌ இவர்‌: மக்களில்‌ மூத்தவர்‌. 
ஆலை நீலோபத்த்‌ என்பவர்‌ தனக்குரிய தாக்‌லக்கொண்டு ,தன்‌ தம்பிகள்‌ ஆயெ பீலாஜி சங்கராஜி 
என்பவர்கட்குரிய உரிமையை அளிக்க மறுத்தார்‌. சவொஜி இக்கோட்டையைத்‌ தனக்குரியதாக 
ஆக்குகொள்ளவேண்டும்‌ என்று நினைத்தார்‌, ஒரு தீபாவளி சமயத்தில்‌ தம்பியர்க்குள்ள மாறுபாட்டு. 
உணர்ச்சியை போக்க முயன்றார்‌ சிவாஜியின்‌ முயற்சிகள்‌ பயனளிக்கவில்லை. நீலோபந்த்‌, அயற்ச. 


மன்னர்‌ வரலாறு கம 


சோனாஜி? பண்டித (ரெண்ணும்பேர்‌ அவ)$ரை யேகாந்தமாய்‌ அழைப்பித்துச்‌ 
சொன்னது (நமதுடய தொகப்பனார்‌)$ நல்ல பறாக்கிறமசாலி யோகசாலி. அவர்‌ 
பண்ணிய காரியங்களும்‌ நல்ல மனசுடனே பண்ணியிருக்கறுர்‌. ஆலும்‌ அதிலே 
கொஞ்சம்‌ தோணுறைது என்னமென்றால்‌, முதல்‌ நிஜாம்வுடைய சஹவாசத்திலே 
யிருந்தவர்‌ அல்லியெதல்ஷாவுடைய போதனையினாலே அவர்கட்டசேர்ந்தும்‌ 
மறுபடி நிஜாம்ஷா அழைத்தவுடனே அவர்கிட்டேபோயும்‌ திரும்பியும்‌ அல்லி 
யெதல்ஷா இட்டவந்தார்‌. இப்படி ரெண்டு மூணு தரம்‌” போய்‌ வந்ததில்‌ 
யெவாள்‌* சஹவாசத்திலே எத்தனை நாள்‌ இருந்தாரோ அது வரைக்கும்‌. 
அவாளவாள்‌ காரியங்களிலே வஞ்சினை யில்லாமல்‌ பார்த்தும்‌ அவாளுக்கு” 
இவரிடத்தில்‌ கபடமே தோணிக்கொண்டு யிருந்தது. அவாளவாள்‌ காரியத்து 
'நிமித்தியம்‌ இவரை கையிலே பிடித்து காரியம்‌ சேகரமான பிற்ப்பாடு அதுக்கு 
தக்கன பெகுமதிகள்‌ பண்ணினதே யல்லாமல்‌ மனப்பூறுவமாய்‌ இவர்‌ நம்‌ 
முடையவர்‌ என்று தொணும்படியாய்‌ நம்முடைய தொகப்பனார்‌ பண்ணிக்‌ 
கொள்ளயில்லை. இப்போதும்‌ பெரிய மனுஷாளா யிருக்கிறபேர்‌ ஒருத்‌ 
தருடனே சஹவாசம்‌ பண்ணி அவாளிடத்தில்‌ மனஸ்த்தாபத்துக்கிடம்‌ 
வைத்துக்கொள்ளவேபடாது. ஒரு வேளை மனஸ்த்தாபத்துக்கு இடம்‌ வந்தால்‌ 
அவாளுடனே கூடவே போகாது. இப்படி பிறச்சித்தமாக£ இருக்கச்சே 
இப்படிக்கு நடந்து போச்சுது. இத்தனைக்கும்‌ நம்முடைய தொகப்பனார்‌ நல்ல 
பறாக்கறமசாலி; வஞ்சினையில்லாமல்‌ காரியம்‌ பார்த்தபடியினாலே கறுத்திரம 
புத்தியை யுடைத்தான துலுக்காளண்டையிலிருந்து சாமி ரக்ஷித்தார்‌ . 
நாம்‌ பிறையாசத்தினாலை வாங்னை சிம்மகெடியும்‌* அவர்‌ சம்பாதித்த: 
பெங்களூரும்‌ குடுத்துப்போட்டு சாத்தாராவிலே வந்து இருக்கிறார்‌. அவருக்கு. 
விறுத்தாப்பிய தெசையும்‌ வந்துது. இனிமேல்‌ நமக்குத்‌ தோணினபடிக்கு பண்ண 
வேணும்‌. அல்லியெதல்‌ ஷாகிட்ட நம்முடைய தொகப்பனார்‌ அனேகம்‌ பிறையா 





யினால்‌ உறங்கச்சென்ற சமயம்பார்த்துத்‌ தம்பிகளின்‌ உதவியால்‌ சிவாஜி அவரைக்‌ கைதுசெய்தார்‌.. 

,தம்பியர்களும்‌ பின்னர்க்‌ கோட்டையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்‌. எனினும்‌ இனாம்‌ நிலங்கள்‌: 

அவர்கள்‌ அளிக்கப்பெற்றனர்‌. இது 1648இல்‌ நிகழ்ந்தது (தகாகாவ்‌ பக்‌. 101-102) 
$பிறைவளைவுகளில்‌ இருப்பவை டி.3180இல்‌ சரியாகப்‌ புலப்படாமையால்‌, டி3762 பார்த்துத்‌ 

தரப்பட்டன, ்‌ 

8. சோனாஜிபந்த்‌ சிவாஜியிடம்‌ “*டபீர்‌" என்ற அலுவலர்‌ (சர்க்கார்‌ (1) பக்‌, 34); *ஸப்னீஸ்‌" 

என்று ஸபாஸத்‌ கூறும்‌ (சென்‌, பக்‌. 4). 

3. தரம்‌ - தரம்‌ (டி119) 

4... யெவாள்‌ - அவாள்‌ (டி3119). 5. அவாளுக்கு - அவாளவாளுக்கு (டி3719) 

6. பிறச்சித்தமாக - பிரசித்தமாக (டி8112). 

7. புத்தியையுடைத்தான - புத்தியாயிருக்கப்பட்ட (டி31.19). 

8. சம்மகெடி-சிமாகெடம்‌-சிம்மகட்கோட்டை. (போ, வ. ௪. பக்‌. 3). இதற்குக்‌ கொண்டனா என்று. 

பேர்‌ “-7லுச]46 நர்‌] 65 நரறசபி1க18]]7 50111. ௦8 7௦008. 3985 196 224 80710655 ௦4 0ற- 

கஸஃ)” (௫, பா.பக்‌, 188), இக்கோட்டையைப்‌ பீஜப்பூர்க்குரிய ஒரு தலைவன்‌ காவல்‌ செய்திருந்தான்‌. 

அவனுக்குச்சிறிது பொருள்‌ கொடுத்து அக்கோட்டையைச்‌ சிவாஜி தனதாக்‌சக்கொண்டார்‌ (,தகாகாவ்‌,, 

யக்‌, 110); அதற்குச்‌ சம்ஹகெட்‌ (5170102280) சிங்கக்குகை என்று பேரிட்டார்‌. இது உ.பி. 1648 

இல்‌ பிஜப்பூருக்குத்‌ இருப்பிக்‌ கொடுக்கப்பட்டது. 


க்க தஞ்சை மராட்டிய 
சம்பண்ணி யிருந்தாலும்‌ அவருடைய சித்தத்திலே நமக்குக்‌ காலிபண்ணவேணு£ 
மென்றிருக்குது. அபறங்கசேபுக்குமப்படியே யிருக்குது.1 இப்படி ரெண்டு பிற 
பல சத்துரு இருக்கச்சே னாம்‌ புரந்தரகெடியிலிருந்து ரச்சியம்‌ பண்ணுறது!" 
எப்போதும்‌ கூடாத காரியம்‌; மோசம்‌ பண்ணிப்போடுவாள்‌. ஆகையால்‌ நாம்‌. 
வெளியிலே பிறப்பட்டு இவாள்‌ ரெண்டு பேரையு மடக்கனால்‌ நமக்கு க்ஷமம்‌, 
இந்த யோசினை உமக்கு செம்மையா யிருக்குதா என்று கேட்டத்துக்கு அந்த மந்‌ 
'இரி சொன்னது: மஹாருஜா அவர்கள்‌ பண்ணின யோசனை யுக்த்தந்தான்‌!* 
இதுகாரியம்‌ பண்ணால்‌ ஈசுவர சஹாயமும்‌ கூடிவருமென்று சொன்னப்பிற்ப்பாடு 
சிவாஜிறாஜா சகல சேனைகளையும்‌ சேத்து முஸ்‌இப்பு பண்ணுகிறத்திலேயும்‌ துலுக்‌ 
காள்‌ பேரிலே பிறவர்த்திக்கற விதம்‌ இவாள்‌ ரெண்டுபேரும்‌ என்ன பிறை 
யாசப்பட்டாலும்‌ அவாளெத்தினம்‌ நடக்காமலிருக்கப்பட்ட யிடத்திலிருந்து: 
கொண்டு எத்தினம்‌ பண்ணவேணுமென்று யோசனை பண்ணி, மேல்‌ இடம்‌ 
விசாரிக்கும்போது மேற்க்கே விறாட்டதேசத்திலே சஹிய!3 பறுவதத்துக்கு .8ழ்‌ 
பாரிசம்‌!* மேற்க்கு சமுத்திரததுக்கு சமீபம்‌ லோஹபருவதத்தண்டையில்‌ பிற. 
தாபகெடிக்கு!” சமீபம்‌ செயவலி நகரமென்று இருக்குது; அதை செயிக்கறதும்‌ 
மஹாசடினம்‌; யெவாள்‌ எத்தினமும்‌ நடவாது; வழிகளிலேயும்‌ வெகு கணவாய்க 
எிருக்கறபடியினாலேயும்‌ அந்த தளத்தை சுவாதீனம்‌ பண்ணிக்கொள்ளுகறத்‌ 
துக்கு வழிகளிலே அல்லியெதல்ஷாவுக்கு தோப்பா!* குடுக்கறபேர்‌ வெகுபேரிருக்‌. 
இருர்கள்‌. அவர்களை செயித்து அந்த ஸ்த்தளம்‌ சுவானம்‌ பண்ணிக்கொள்ள 
வேணுமென்று நிச்சயம்‌ பண்ணி முதல்‌ நாம்‌ வாங்கியிருந்த சம்மகெடத்தை 
சாசிறாஜாவை விடுதலை பண்ணுற நிமித்தியம்‌ அல்லியெதல்‌ ஷாவுக்கு குடுத்த 
ருந்தத்தை வாங்கி அதுமுதல்‌ நம்முடைய கெடிஸ்தளங்களுக்கெல்லாம்‌ சாமான்‌ 
களும்‌ சேனைகளும்‌ வைச்சு பந்தோபஸ்த்து பண்ணி 'நல்ல சமற்த்தாளாய்‌ 
பொறுக்கி!1* எடுக்கப்பட்ட பதாதி சேனைகளை கூட அழைத்துக்கொண்டு. 
வேண்டிய றஸத்துக்களு!** மெடுத்துக்கொண்டு பிறயாண நிச்சயம்‌ பண்ணி 
அனேக இரவியங்களை யாத்திரா தானமாக குடுத்து குலதெய்வ இஷ தெய்வா 
;இகளை!5 பிராத்தனைகளை விசேஷமாக பண்ணி பிறயாண சமையத்திலே குல: 





9, காலிபண்ணவேணும்‌ - வீழ்‌.த்திவிடவேண்டும்‌ (யோ,வ.௪. பக்‌.32), 
10. **அவுரங்கசபுக்குமப்படியேயிருக்‌கறது"* என்ற இடத்தில்‌ போஃவ.௪. வில்‌ பக்‌, 38 இல்‌ பின்வரு 
மாறுள்ளது:: 

**அதுபோலவே நிஜாம்ஷாவின்‌ ராஜ்யத்தைப்பிடித்துக்கொண்டு தேவலரி தூர்க்கத்தில்‌: 
இருக்கும்‌ ஒனரங்சப்பிற்கும்‌ நாம்‌ ஒரு முள்ளைப்போல்‌ தோன்றுஒறோம்‌'".. 
37, “-ருச்சியம்‌ பண்ணுகிறது” - டி.3179 இல்‌ இல்லை. 
38, யுக்த்தம்தான்‌ - யெதார்த்தமே (டி3119). 
38, சயெ- சாக (போ.வ.௪.பக்‌. 28) - மேற்குத்‌ தொடர்ச்சி மலை. 
74... கீழ்ப்பாரிசம்‌ - தாழ்வரையில்‌ (போ. வ, ௪. பக்‌. 32) 
35. பிரதாபகெடி - இது ஜாவலிக்கு இரண்டுகல்‌ மேற்கலிருப்பது, இங்குச்‌ வாஜி பவானி ௮ம்‌. 
மனின்‌ உருவை எழுந்தருளச்‌ செய்தார்‌. (சர்க்கார்‌ (2) பக்‌, 44). ஜவாலிக்கோட்டையைப்பிடித்த. 
பிறகே பிரதாபகட்‌ கோட்டை எழுப்பப்பட்டது (சென்‌. பக்‌, 7). ்‌ 
36. தோப்பா-தோஃபா (10ற18); கப்பம்‌; (குண்டுகளின்‌ மரியாதை போ. வ. ௪. பக்கம்‌ 22). 
377 மூதல்‌ 787 வரையுள்ளவை டி3119 இல்‌. 
19. **இஷ தெய்வாதகளை'” என்ற விடத்தில்‌ டி3119இல்‌ **தேவதா'' என்ற ஒரு சொல்மட்டு. 
முளது. 





மன்னர்‌ வரலாறு கத 


தெய்வம்‌ இவர்‌ சொற்பனத்தில்‌?? செயமாகிற சின்னங்களை?! காண்பிவித்துது. 
அதையும்‌ பார்த்து செயபேரியுமடித்து நல்ல முகுற்தத்தில்‌ விசைய தசமியில்‌ 
பிறப்பட்டார்‌. விசையஇசமி பண்டிகையில்‌ பிறப்படுவா(னே) னெனில்‌ பொசலெ 
வம்சத்திலே செயமான நாளதுதானென்று பரம்பரையாக நடந்து வந்தபடியி 
னாலே” அந்த நாளையிலே இவரும்‌ பிறப்படும்‌ போது உத்தம சகுனங்களு 
மாச்சுது. பிறப்பட்டு செயவல்லி நகரம்‌ போறவரைக்கும்‌ வழிகளிலே சீமுதமான. 
காடும்‌ மலைகளு மிருந்துது. அத்தந்த யிடங்களிலே இருந்த அனேக தேசாதிபதி. 
கள்‌ துற்க்காதுபதிகள்‌ பாளையகாறர்கள்‌ சமேத்துவார்கள்‌ 55 இவாளனைவரையும்‌ 
செயித்து செத்துப்‌ போனவர்கள்‌ ஓடிப்போனவர்கள்‌ போக கைப்பிடியாக 
பிடித்துக்‌ கொள்ளப்பட்டவர்களில்‌₹** கொல்லப்பட்டவர்கள்‌ சிறுது, விட்டு 
விடப்பட்டவர்கள்‌ சிறுது, பத்திரமான இடத்தில்‌ கையிலே வைக்கப்பட்டவர்‌ 
கள்‌ சிறுது, அதிலே பெரியராஜாக்கள்‌ பாஜிருஜா?* இஷ்ணருஜா?" செனகறாஜா?? 
சந்திரறாஜா”” இந்த பேர்வழிகள்‌ நாலு ராஷ்யத்துக்கும்‌ டானையம்‌?? வைத்துப்‌ 
போட்டு செயவல்லி நகரத்துக்கு வந்து சேர்ந்தார்‌. அந்த பட்டணத்தின்‌ பிற 
பாவத்தை?! கொஞ்சம்‌ தெரிய எழுதப்பட்டிருக்குது என்னமென்றால்‌ சஹியாமலை 
அல்லது சையாமலை என்ற பறுவதத்‌இன்‌ எல்லையின்‌ கணவாய்க்கு ழ்‌ ரடத்‌ 
தொண்டி?* கணவாய்‌ என்று பேர்‌. அதுடைய இருக்கம்‌ நெருக்க மகா** பிற. 





20. **சொற்பனத்தல்‌'" என்தற்குப்பிறகு டி3119 இல்‌ **பிரத்தியட்சமாக'' என்பதுள்ளது 
21. சின்னங்களை - சன்னதங்கள்‌ (டி3119). 


தத, *4நரர்றும்மு 6க314௦௩ 08 ௦803 ஊ௱பர்மெயர்டர கரம்‌ 82070. (96 6ற1௦ றசார௦ம 0௦8094108 
1600 த0196 16 (0 ஷகா&) 88 6௫6 70091 ஐய$ஐ60100$ 8 802 046 0 0ேப்ய த 08 ௨ ௨ 
ஐகந்தம? - (நிவிவிஸ்ஷ, 2௨26 391) 

29. சமேத்துவார்கள்‌ - சிமையதார்‌ (டி3119); ஜமேதார்‌ (போ. வ. ௪. பக்‌. 34). 


547 முதல்‌ 25* வரை டி8119இல்‌, **சலது பேரைக்‌ கொன்றுபோட்டுச்‌ ஏிலது பேரை லிட்டு: 
விடப்பட்டுச்‌ லது பேரை பத்திரமான யிடங்களிலேயும்‌ கைதுலேயும்‌ வைக்கப்பட்டது'' என்று. 
காணப்படும்‌, 


26/27. பாஜிராஜாவும்‌ இருஷ்ணராஜாவும்‌ சத்திரராஜாவின்‌ பிள்ளைகள்‌. ஜாவலிக்‌ கோட்டைக்‌. 
குச்‌ சொந்தமானவர்‌ சந்திரராஜா. சத்திரராஜாவை வென்ற பிறகு அவருடைய இரு மக்களையும்‌. 
சிவாஜி சிறைப்படுத்திப்‌ பூனாவுக்கு அனுப்பிவிட்டார்‌. அங்கு அவர்கள்‌ கொல்லப்பட்டனர்‌ 
(சென்‌, பக்‌. 164). ஆனால்‌ ஜாதுநாத்‌ சர்க்கார்‌, பாஜிராவ்‌ கொல்லப்படவில்லை என்பர்‌: 
(சர்க்கார்‌ (2) பக்‌. 47) அடிக்குறிப்பு 26 காண்க. 

28. செனகராஜா யார்‌ என்று தெரியவில்லை. 89. சத்திரராசா ஜாவலியின்‌ தலைவன்‌: 

20, **நி்துறுஙுக 1166மவ]9 உர்தாம்56 க ஜகாரார்‌50., 016 11 ௨150 6805 ௦௦76 6806618113 
$௩ 17௪௦03 நுர்‌9$013, 198 ஊர்‌118காரு ஐ௦58 ௨1 ஏர்ம்ர்‌. (6 நஈமீரர்‌02 7046006 ௦11878 ௨75 
8181100௦64 1௦ றர௦1601 (6 600113, 814 696 001106 803 ௦௦1160 106 7646006, *16-. 
நந்கா 806 90௨14௦006௨ 8071 ௦1 ௨௩ 0060 911826. "146 பே1(1481075 ௦00டிப்ப6 1ம்‌ரூ. 
ர்ச்‌ 051௫2 ர%௦ 18 1௦ ஐ 0556851008. 08 (8௩08; 807 4/5 228500. ஜ2ர1500 0068 
ற௦1 60098 1௫5 8ய11 ஹககப1்‌௨த ௦8 662௯0௨”7- (இயன்‌, கஜ 506, 71௦168 802 8. 99, 
11௦5 10) 

27. பட்டணத்தின்‌ பிறபாவத்தை - பட்டணத்தினர்‌ பிரஸ்தாபத்தை (டி3119). 

22. ரடத்தொண்டி - நடத்தோண்டி (டி.3.179); ரணதோண்டி (போ, வ. ௪, பக்‌ 347) 

2௪. **நெருக்க மகா”* - டி8119 இல்‌ இல்லை. 


46 தஞ்சை மராட்டிய 
பலமாக யிருக்கும்‌. அதிலிறங்கி ஓரடி வழியாய வெகுதூரம்‌ வரைக்கும்‌ போய்‌ 
லோஹ பறுவதத்தின்‌ சகரத்திலே3* ஏறி ழே பார்க்கும்‌ போது3” சிமூதமாய்‌ 
நெருங்கி யிருக்கிற வனத்தினாலே சூரியரணம்‌ பட்டபூமி ஒரு மாட்டுக்‌ குளம்‌ 
படி நில முதலாய்‌ தெரிய வரவில்லை. இருண்ட யிடமாயிருந்துது. அப்படிக்‌ 
கொத்த வன துற்க்கத்தன்‌ ஆவரணத்தின்‌ நடுவே செயவல்லிப்பட்டணம்‌. 
அதுக்கு சமீபத்தில்‌ பிறதாப து.ற்கம்‌. அதையுஞ்‌ செயித்து அந்தப்பட்டணத்துக்கு 
மேலே யெழுதியிருக்கப்பட்ட?? சந்திர ருஜாவையுந்‌ துரத்தி சுவாதீனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு செயவல்லி நகரத்திலே பிறதாப துற்கத்திலேயும்‌ டானையம்‌ வைத்துப்‌ 
போட்டு தாம்‌ அப்பால்‌ மேற்குச்‌ சமுத்திரக்‌ கரையிலிறங்கி அந்தக்கரை ஓர 
மாய்‌ தண்ணியிலே ஒரு கோட்டை யெடுப்பிவித்து அதுக்கு லங்கை யென்று 
பேர்வைத்து அதில்‌ செனங்களுங்‌ குடியேத்தி நவரத்தின கெஜிதமான ஒரு 
சிம்மாசனத்தை உண்டுபண்ணி அதன்பேரிலே தாம்‌ ஏறிக்‌ கொண்டு தன்பே 
ரால்‌ சவசக மென்று பேர்வைச்சு தன்னுடைய அ.இகாரத்துக்‌ குள்ப்பட்ட தேசம்‌ 
9ரட்டுக்கும்‌ அந்தப்படியே கணக்கும்‌ எழுதவைத்து தாம்‌ அவடத்திலே யிருந்தார்‌. 


அந்த செயவல்லி நகரத்து சந்திரராஜா3” அல்லியெதல்ஷா வண்டையில்‌ 
வந்து சேர்ந்து சிவாஜிருஜாவுடைய சவுரியமும்‌ தயிரியமும்‌ நடத்தைக ளெல்‌. 
மாத்தையும்‌ அவருக்குத்‌ தெரியபண்ணினான்‌. அந்த அல்லியெதல்ஷா* மஹா: 
ஆச்சரியப்பட்டு யிதுவரைக்கும்‌ சிவாஜிருஜா இன்ன இடத்தி லிருக்கிறாரென்று 
ஒருத்தருக்கும்‌ தெரியாமலிருந்துது. சந்திரராஜா சொன்னதன்பேரில்‌ அல்லி 
யெதல்‌ ஷாவுக்கு மகா ஆச்சரியமும்‌ அதக பொரறாமை?யு மதிகமாக யெந்த 
மிதத்திலேயும்‌ சிவாஜிருஜாவை காலி பண்ணவேணும்‌; யில்லாமல்‌ போனால்‌ 
நம்முடைய அதிபத்தியம்‌ நிற்றது கடினமென்று நிச்சயம்‌ பண்ணி அவர்கிட்ட 
பிருக்கப்பட்ட பணிரெண்டு வ௫ர்களிலே முக்கியமாய்‌ இருக்கப்பட்ட வஜிர்‌ 
அப்சல்கான்‌ அல்லது அப்துல்லாகா*? னென்று பேர்‌, அவனை அழைப்பிலித்து: 





14, சிசுரத்திலே - கொடுமுடி (டி.311897) 

15. பார்க்கும்போது - இறங்கும்போது (டி.3119). 

௪. பட்டணத்துக்கு மேலேயெழுதியிருக்கப்பட்ட - பட்டணத்து (3119) 

5. ஜாவலிக்குரிய சந்திரராவ்‌ மோரேயின்‌ மக்கள்‌ இருஷ்ணாஜி, பாஜி என்ற இருவர்‌ ராயிரி 
௨1) கோட்டையில்‌ இருந்தனர்‌. சிவாஜி அக்கோட்டையைப்‌ பிடித்து ராய்சாட்‌ (1882ம்‌). 
ஈன்று பெயரிட்டு அவ்விருவரையும்‌ பூனாவுக்கு அனுப்பினார்‌. இருஷ்ணாஜி சில மாதங்கட்குப்‌ பிறகு: 
1கால்லப்பட்டார்‌. பாஜி :38-8-1686 இல்‌ சிறையினின்று தப்பியோடிச்‌ சந்திரராவ்‌ என்ற தம்‌ குடிப்‌: 
9பயரைப்பூண்டு பீஜப்பூரை யடைந்தார்‌ (சர்க்கார்‌ (1) பக்‌. 44,47) அடிக்குறிப்பு 17,18 காண்க. 
௪. இத்நானில்‌ பீஜப்பூர்‌ அரசராக இருந்தவர்‌ அலி அடில்‌ ஷா 11, இவர்‌ மிக்க இளைஞர்‌ ஆயினமையின்‌: 
9வருடைய தாய்‌ ஆட்சிப்பொறுப்பி விருந்தார்‌. அவர்‌ 8௧௦1 ஸாஹேபா என்று வழங்கப்பெற்றார்‌. 
க்காகாவ்‌ பக்‌. 151. 

9, அதிக பொருமை - ஈரிஷை (டி3119). 


0. அஃப்சல்கானுக்கு அப்துல்லா படாரி (ருரீய11 இந்கந்ரர்‌) என்பது இயற்பெயர்‌ சர்க்கார்‌. 
7) பக்‌, 54), “5116 ௫85 ர2ற0116ம்‌ 40 06 8௫ 111621(4ர௩௨16 500. ௦8 (86 1816 நகீயந் காகம்‌. 
நுகர, நமத 0௦1 நகர்த்‌ 0௪௪௩ & 0௦0% 1௩ 1186 20/௨] 1410, 186 ௭25 048007 
ம 9/2ம்‌ 1649 - 1654''- (லம்‌, 826 123). 


மன்னர்‌ வரலாறு 47 


நீர்‌ பாதுஷாகிட்ட வெகுகாரியம்‌ பண்ணியிருக்கறீர்‌. சமைகளையும்‌ செயித்திருக்‌ 
இறீர்‌. உம்மைத்தொட்டு பாதுஷாயி என்‌றபேர்‌ நிலைநின்‌றிருக்குது. இப்போ 
சாள்ராஜாவுடைய பிள்ளை சிவாஜி யென்றவர்‌ வெகுசாய்‌ பெலவானாய்‌ 
தொகப்பனார்‌ பேச்சையுங்‌ கேளாமல்‌ தான்‌ அதிக்கறமமாய்‌ பாற்ச்சாவுடைய 
சீமைகளெல்லாங்‌ கட்டிக்‌ கொண்டு பாற்ச்சாயி கசானாவுக்கு வருற இரவி 
யத்தை யெல்லாம்‌ கொள்ளையிட்டது*” மல்லாமல்‌ பாஜிராஜா இஷ்ணராஜா 
செனகறாஜா இவாளுடைய சீமையும்‌ கட்டிக்‌ கொண்டு அப்பால்‌ சந்திர ராஜா 
வுடைய சீமை ஜெயவல்லி நகரம்‌ அல்லது ஜாவல்லி நகரத்தையும்‌ கட்டிக்‌ 
கொண்டு சமுத்திரத்து நடுவே கோட்டையுங்‌ கட்டிக்கொண்டு அதுக்குப்பேர்‌ 
சிவலெங்கை என்று பேர்வைத்து றத்தன** சிம்மாசனம்‌ பண்ணி அதின்‌ 
பேரிலே தாம்‌. உளுக்கார்ந்து தம்முடைய சகமும்‌ உண்டு பண்ணி இருக்கிறான்‌. 
இன்னம்‌ என்ன காரியம்‌ பண்ண மாட்டான்‌; ஆகையால்‌ நீர்‌ விசேஷமாக 
சேனைகளை சேத்துக்‌ கொண்டு தஇிரவியமும்‌ எடுத்துக்கொண்டு“? உம்மோடே 
கூட பதினொரு வூரையு மழைத்துக்‌ கொண்டு மஹாபுத்தியுடனே சிவாஜி 
ருஜாவை உயிரோடே பிடித்துக்கொண்டு வரவேணும்‌***; இல்லாவிட்டால்‌ 
கொண்ணுபோடவேணும்‌; இப்படிக்கு பண்ணாவிட்டால்‌ நமக்கு இருக்க 
வொட்டாமல்‌*₹* பண்ணிப்போடுவானென்று சொன்னத்துக்கு அப்துல்‌ 
லாகான்‌ சம்மதித்து பஇுனொரு வ£ீர்களையும்‌ சேனைகளை எதெஷ்டமாக சேத்துக்‌ 
கொண்டு வக்கில்‌ இஷ்ணாஜி பண்டிதரையும்‌* அழைத்துக்கொண்டு பயணம்‌ 
பிறப்படுறைத்துக்கு சத்தமானான்‌. இப்படி இருக்கச்சே சிவாஜிறாஜா புணாவுக்கு. 
வந்து சேந்ததாய்‌ சேதி வந்துது. அப்போ சந்திரறாஜா சொன்னது: சிவாஜி 
ரஜா அங்கேயிருந்து புனாவுக்கு வந்து சேர்ந்தது ஒருகாரியத்துக்கு பெல மாச்‌ 
சுது? சாவலி கெடியிலே யிருந்தால்‌ அவரைக்‌ கண்டுபிடிக்கறது மகாகடினம்‌. 
அவர்‌ புணாவுக்கு வந்தவர்‌** மறுபடி அங்கே போய்‌ சேருகறத்துக்கு முன்னே 
நாம்‌ பண்டரிபுரத்து மேலே செவையாய்‌ சாவல்லி கெடிக்குப்‌ போய்‌ 
அத்தையும்‌ பிரதாபக்‌ கெடியும்‌ நாம்‌ சாதிச்சுக்‌ கொண்டால்‌ சிவாஜிறாஜா. 





கர, “நித்த நிசாம்‌ (௧ ௨ 1லாதச 18800௪ ௭88 601ஜகாம்கம்‌ 10 ௦007௫ 09 %4௦௦18௭௨ 
கீர்ராறகம்‌, ஐ0167௩0 08 881 கய, ரகர ஐய நண்ஸதக]8 கர்‌ (06 நகம்‌ ௦8 300 %௦786, 
803 80180%54. ௨௫3 ப15றசர$6ம்‌ (96 690071, 091464 196 4728௨5 

8ம்‌ ௦0014296ம்‌ 18 என்ம்‌ வி1 றச0414௦ 1௦ 8வந்தயாம்‌”- 





291 101 
(மிய ௨ 71-72) 
42, றத்தின - ரெற்றின (டி3119). 

43. இரவியமும்‌ எடுத்துக்கொண்டு - கசானாவும்‌ வாங்‌ கொண்டு (டி3119) 
447 முதல்‌ 65* வரை டி3119இல்‌ **இல்லாவிட்டால்‌ நம்மை யிருக்கவொட்டாமல்‌'' என்றுளது.. 


பு இஷ்ணாஜிபண்டிதர்‌ (8£ர1$ரக]ர்‌ 188102, (95 86ய]1காறம்‌ ௦4 9981-3வக்கேக]்‌, 1826. 


47. பெலமாச்சுது - செளகுரியமாவிட்டது (போ. வ. ௪, பக்‌. 36). 
48... வந்தவர்‌ - வத்தபடியினாலே (டி.5119) 


48 தஞ்சை மராட்டிய 
மைதானத்திலே அகப்படுவான்‌,*! அப்போ அவனை சகசயமாய்‌*3 பிடித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று சந்திரராஜா சொன்னத்தை யுக்த்தமாய்‌ நினைச்சு அப்துல்லா 
கான்‌ பயணம்‌ பிறப்பட்டுப்போனான்‌.** அப்போ அனேக** அவசகுனங்களாச்சுது. 
பாச்சாயியுடைய முக்கியமாயிருக்கப்பட்ட பத்தேலஸ்க்கர்‌** என்ற கொடி*£ 
கொண்டுபோற ஆனை முதல்‌ மஜிலிலேதானே செத்துப்‌ போய்விட்டுது.*7ச இது 
களை பறவாய்‌ பண்ணாமல்‌ அப்துல்லாகான்‌ சந்திரராஜா சொன்னபடியே 94௫ 
ரத்தில்‌ முடிக்க வேணுமென்கிற அபெஷ்சையோடே போனான்‌.*5* அப்போ 
சிவாஜிராஜாவுடைய குலதெய்வம்‌ ஸ்ரீஜெகதாம்பா துளஜா பவானி* ராஜாவுக்கு 
ருத்திரியிலே பிறசன்னமாயி, அல்லியெதல்‌ ஷா உத்தாரம்பண்ணி அப்துல்லாகா 
னென்றைவனை அனுப்பிவித்திருக்கறது. அப்துல்லாகான்‌ ஒருவேளை சுபடமாற்க 
மாய்‌ சந்தி சொல்லி அனுப்பிவித்தால்‌ அதை-நம்பவேண்டாமென்றும்‌ புணாவை 
இந்த க்ஷணமே விட்டுபுறப்பட்டு செயவல்லி நகரத்துக்கு போய்‌ அவடத்திலே 
நானுன்னைக்‌ கொண்டு அப்துல்லாகானென்‌கறவனை சம்மாரம்‌ பண்ணிவிக்கிறோ 
மென்று சொல்லித்துது.*3* அந்த க்ஷணமே ரஜா எழுந்திருந்து தேவிக்கு 
நமஸ்க்காரம்‌ பண்ணி தேவி அப்பிறத்தியகஷமான பிற்பாடு நாம்‌ சொற்பனங்‌ 
கண்டோ மென்றாலும்‌ முழித்துக்கொண்டுதா னிருக்கறோம்‌. இப்படி தன்குல 
தெய்வம்‌ வரப்போற காரியத்தை அறியப்‌ பண்ணிவித்தத்துக்காக சந்தோஷ 
மாயி அந்த நாழிகைக்கு புணா பிறாந்தத்திலே யிருக்கப்பட்ட கெடிஸ்தளங்‌ 
களையும்‌ துற்க்கங்களையும்‌ பந்தோபஸ்த்துப்‌*! பண்ணிப்போட்டு தாம்‌ சாவல்லி?? 
கெடிக்கு பயணம்‌ பிறப்பட்டார்‌. அப்போ வழிகளிலே யிருக்கப்பட்ட கோட்டை 
களிலே யிருக்கப்பட்ட சறுதார்களுக்கெல்லாம்‌ சங்கேதம்‌ சொல்லிவைத்த 
தென்னவென்றால்‌, அப்துல்லாகான்‌ என்சிறவன்‌ வெகு சேனைகளோடே பண்டறி 





41, அகப்படுவான்‌ - விழுத்துவிடுவான்‌ (டி3179), 
42... சகரியமாய்‌ - சகசமாய்‌ (டி8119). 
43, புறப்பட்டது செப்டம்பர்‌ 1659 (சர்தேசாய்‌, பக்கம்‌ 156). 
44... அநேகம்‌ - வெகுசாய்‌ (டி5119) 
யத்தேலஸ்கர்‌ - பத்தலகார்‌ (டி.8119) **17த181. 1, க8ர்பிகர (06. மகம்‌ 8ஜங்வர்‌ ௦8 106 
நந்தா 180185 பெ்சம்‌” - இக]184 ௦8 ததீசர்‌ 8ங்கற (8.8, 825 157). 


40. கொடி- நிசான்‌ (டி3719); கொடி கொண்டுபோ௫ற - நிசாம்‌ உட்காரும்‌ (போ. வ. ௪. 
பக்‌, 37) 


47% முதல்‌ 4௪4 வரையுள்ள வாக்கியம்‌ உள்ள விடத்தில்‌ டி5172இல்‌, **அத்தையும்‌ அலட்சியம்‌. 
பண்ணி அப்துல்லாகான்‌ என்‌இறவன்‌ பண்டரீகபுரத்து மார்க்கமாய்‌ சாவனி கெடியும்‌ பிர.தாபகெடி. 
யும்‌ முதல்‌ சாதித்து அப்பால்‌ சிவாசி பேரிலே யெதிர்க்க வேணுமென்று யோசனை பண்ணிக்கொண்டு. 
தடத்தான்‌'” என்ற வாக்கயமுளது.. 

49. துளஜாபவானி - துளஜா புரத்தில்‌ கோயில்‌ கொண்டுள்ள தேவி 

49 முதல்‌ 50* வரையுள்ள பகுதி டி5179இல்‌ துசிறு வாக்‌கயங்களாகப்‌ பிரித்து எழுதப்பட்டுள்ளது. 
௪4. பந்தோபஸ்த்து - சுமத்து (டி5119). 

௪2. சாவல்லி - சாவடி (டி5719). 


மன்னர்‌ வரலாறு 9. 


புற? மாற்கமாய்‌ சாவல்லி கெடிக்கு போனான்‌. இதிலே!* நாமும்‌ அவடத்திலே 
போய்‌ சேருகிறோம்‌. அவன்‌ நம்முடைய பேட்டி ஆக வேணுமென்று சந்த பேச 
வான்‌. நாம்‌ அதுக்குத்‌ தக்கதாயி உத்திரவு கொடுக்கிறோம்‌. நீங்களுங்களுடைய 
கோட்டைகளை பந்தோபஸ்த்து”” பண்ணிக்‌ கொண்டு சேனைகளை மாத்திரம்‌ 
காண்பிவிக்காமல்‌ காடுகளிலே ஒளித்து வைத்துக்‌ கொண்டு அப்துல்லாகான்‌ 
வருிறவனுக்கு அவன்‌ சேனையுடனே தாருளமாக உள்ளே விட்டு விடவும்‌. 
சாவல்லிகெடி மைதானத்திலே நமக்கும்‌ அவனுக்கும்‌ பேட்டியாற இடத்திலே 
சந்தி முறிஞ்சு போற சமையத்திலே சங்கேத நகாரு*? அடிக்கிறோம்‌. அந்த சப்தம்‌. 
கேட்ட நாழிகைக்கு எல்லாரும்‌ வெளியிலே பிறப்பட்டு கணவாய்‌ வழியை கட்‌ 
டிக்கொண்டு உள்ளே வந்த சேனைகளை ஒருதனை யாகிலும்‌ வெளியிலே விடாமல்‌: 
வெளியிலே யிருக்கப்பட்ட மனுஷர்களை ஒருதனை யாகிலும்‌ உள்ளே விடாமல்‌ 
யாரை யெங்கே காணுகிறீர்களோ அங்கே அடித்துப்போடுகிறது என்று தாக்‌ 
இதை பண்ணிப்போட்டு சங்கேதமாய்‌ அடிக்கப்பட்ட விதங்களையும்‌ அவாளுக்‌ 
குத்‌ தெரியப்பண்ணி அப்பால்‌ தாம்‌ சாவல்லி கெடிக்குப்‌ போனார்‌. அதுக்குமேல்‌ 
அப்துல்லாகான்‌ விசாரித்தவிடத்திலே சிவாஜிறாஜா சாவல்லி கெடிக்குப்போய்‌ 
சேர்ந்தார்‌ என்ற சேதி தெரிந்து பண்டரிபுர மாற்க்கத்து வழியாய்‌ போறவன்‌ 
ஸ்ரீ விட்டோபா என்ற மூர்த்திக்கு உபத்துறவம்‌ பண்ணுகறத்துக்கு யோசனை 
பண்ணினான்‌". அப்போ விட்டோபா என்றை மூற்த்தி அதெரிசியமாய்‌ போய்‌. 
விட்டுது.” அதுக்குமேல்‌ துளஜாபுரத்துக்குப்‌ போய்‌ ஸ்ரீ துளசாபவானியென்கற 
மூர்த்திக்கும்‌? உபத்திரவம்‌ பண்ண ஆரம்பிச்சான்‌. அந்த மூர்த்தியும்‌ மறைந்து 





52. பண்டரிபுரம்‌- இது பீமா என்ற ஆற்றங்கரையிலுள்ள தலம்‌, இங்குக்‌ இருஷ்ணன்‌ கோயிலுண்டு,. 
அவரை **விட்டோபா'' என்று அழைப்பர்‌ - (.பா.பக்‌,102,107).. 

84. இதிலே - இதற்குள்ளாக (போ. ௨. ௪. பக்கம்‌ 38). 

55, பந்தோபஸ்த்து - மசுமத்து (டி8119). 2 

5௪, 11௪ ஐா6000067164்‌ 8]த081 802 18ச0£]ிழ ௬௧5 106 5186௦8 & ௦௦1160 ௩௦7௨. (மயா, 
நிஐஐ8 90) **] உற்க]1 ஸர்‌ 940003 கரம்‌ £2(020 1௦ 606 8011. 160 ௦/3 006 8600 ௬111 


6 8254 0200. 66 8071. 1988 3௦1 876 4௦ 085080 8000) 605 ஐங்கர5, ரீவி] மற௦௨. 
4ங்டி $$ந்கற”$ கரண உறும்‌ ௨1180% 1('' - (இச, நதற6 18). 


57. றட ர்க கோருக (9 இதறசிர்காறமா ௨ம்‌ 00169₹64 006 60016 ௦4 64௨4 ற12௦௧ 
நீ ரக ॥றதஜச5 ரக நர்ம்சசேோ ூ (ந்௨ ௨11சர010த ஜக: (பெர்றர்த 54). 
(86, 18ஐ6 183). ““1%௪௭௦5 115 8நுதற ரரகா௦்சம்‌ 60 நவாக$5 (6 ஐம்‌ ௦8 நிதறம்ற்காறயா 
௭ம்‌ 1௦ சேர 118%்‌ (௪ 62158 ௦8 1/ரம்யு.. ஐ௦௦5. இய (16 றா/254 1கறர 116 1யிர்கறமா 
ரப்‌ கரம்‌ 16 10௦ 267௩0146ம்‌ நர5 ஐ௦4'* (ரக 0121] ஷுக&) (இற, ௨26 188) 
58. அதெரிசியமாய்‌ போய்விட்டுது - மறைந்துபோய்‌ இருஷ்டிக்கு விழாமற்‌ போச்சுது: (டி3119) 
௧9, இரத] 1௨ நந்த றார்க்சு ரகரக்கம்‌ ௦ யிவ்கறமா. 175 ௦ய]0 ௨6 ௦௦1யப்(15ம்‌ 
$80111626 முற0௫. 606 ஐ0ி4295 ம% 8௨ 88 ர£ர0016ம்‌ நந 106 நப௦்௧1ஐ றார்(- 
(கெர்கபீட) (5௭, £8ஜ6 183) 

“நத கறக 1௦ 7யிஷ்கறமா நந 51805. 11 ௭88 146 சந்த; 1௦ ச251703. 106. 
(044655 08 16௨8 ற1806; ய% 8௪ சவரம்‌ (%8 றாரர்சே18 1௨ & மகர - **த்றஸிய] ங்கற 
3$ 00ர்புஜ 60 மீரீ116 06 118728076 780016 106 1௦ 80706 ௦022 18௦8.” 10876 மற௦ய 
1/6 ஐ௦்‌0658 9485 ஈ8001/௪ம்‌. *9சீந்கற 606 ேந்தற கரரர்‌௭60 88௨ ௭௨8 04 (0 05 801040? 
(வ்கயிஜரர்ஷி௨) (ற, ௨26 188), 


69-7 


50 தஞ்சை மராட்டிய 


போய்விட்டுது. அங்கேயிருந்து பிறப்பட்டு வந்து ஸம்புமஹா தேவ மூர்த்திக்கும்‌ 
உபத்திரம்‌ பண்ண ஆரம்பித்தான்‌.” அவனண்டையிலிருந்த மாறாஷ வஜிர்கள்‌ 
ஆறுபேர்‌ யிருந்தவர்கள்‌ குறுக்கேவந்து மறித்து தடைசெய்தார்கள்‌.₹%? ஆனபடி 
யினாலே அங்கேயிருந்து பிறப்பட்டு பல்லிவனம்‌ என்று சொல்லப்பட்ட பாலி 
யென்ற கெடிக்கு வந்தான்‌. அங்கேயும்‌ கண்டேறாவ்‌ யென்ற மூற்தி ஆச்சரிய 
மான?” இஷ்டாந்திரங்களை காண்பிவித்தஇனாலே உபத்திரவம்‌ ஒண்‌ ணும்‌ பண்ணா 
மல்‌ அங்கேயிருந்து வைல்‌ இஷ்ணாசி பண்டிதரை?3 அழைப்பிவிச்சு சிவாஜி 
ருஜாவுக்கு சந்தி சமாதானம்‌ பண்ணவெணுமென்று சொல்லி ராசா பேருக்கு 
அப்துல்லாகான்‌ எழுதின கடுதாசியின்‌ வயணம்‌: நீர்‌ யெத்தனை யானாலும்‌ அல்லி 
யெதல்‌ ஷா பாச்சாவுக்கு விரோதம்‌ பண்ணினீர்‌. உம்முடைய சனேகத்துக்கு 
அப்படி. பண்ணப்போகாது. உம்முடைய தொகப்பனார்‌ சாஜிருஜா பண்ணின 
காரியங்களை நீரும்‌ கேழீவிப்பட்டு யிருப்பீரே. இப்போதும்‌ நீர்‌ பாதுஷாவுடைய 
கோட்டைகளெல்லாம்‌ கட்டியிருக்கிறீர்‌. பாதுஷாவுடைய மன சுபெதாரை 
யெல்லாம்‌ அடித்துப்‌ போட்டீர்‌.* கசானாவையுங்‌ கொள்ளையிட்டீர்‌, ரத்தின 
சிம்மாசனம்‌ ஒண்ணுபண்ணி அதின்‌ பேரிலே பாச்சாவாய்‌ உளுக்கார்ந்தீர்‌. 
இதுவுமல்லாமல்‌ துலுக்காளுடைய மதத்தை நிந்தனை பண்ணுறீர்‌. ம£துக 
ளெல்லாம்‌ இடித்துப்போட்டீர்‌. இப்படிக்‌ கெல்லாம்‌ தவெஷம்‌ வளறுறைபடியி 
னாலே நீர்‌ பாச்சாயிக்கு குத்தவாளியாகப்போனீர்‌. அல்லியெதல்‌ ஷாவுடை.ய மன 
சிலே உமக்கு றொம்பவும்‌ கஸ்‌இபடுத்த வெணுமென்று தோணியிருக்குது. சாசி 
ருஜாவுடைய சினேகத்தினாலே பாதுஷாவுக்கு னானாவிதமாய்ச்‌ சொல்லி இப்போ 
நீர்கட்டி யிருக்கற சிம்ம கெடி பீமநதி புரந்தர்‌ கெடி செயவல்லி இதுகளை விட்டு 
விடுறது. யெதாபிறகாரமாம்‌ உம்முடைய தேசத்திலே நீர்‌ சுகமாயிருக்கிறது. 
என்று இர்த்துக்கொண்டு னாம்‌ வந்திருக்கிற படியினாலே உமக்கும்‌ நமக்கும்‌ 
பேட்டியான பிற்பாடு மைத்த சேதிகளும்‌ தெரியவருமென்று கடுதாசி யெழுதி 
வைக்கில்‌?? கஇஷ்ணாசி பண்டிதர்‌ கையில்‌ கொடுத்து கபட புத்தியும்‌ போதினை 





60. கேத] ங்க ம்ரசாரகம்‌ நர ரஙகா௦%ு 8௦00 ௦௦௩௧ 60 9784 06507க (த (6௨. 
*சரவற16 ௦8 இர்கரம்ப்மு 1கீகந்கக்ச 84 8] தஙகறமா ௦௩ ௩ப்5 1405 ௦8 மூலாஷ்‌ - (நவிவிஸ்கா, 
நஐஜ6 155) 

81. மறித்துத்‌ தடைசெய்தார்கள்‌ - அடுக்காயிச்சார்கள்‌. (டி.3119) 

81,அ.. *1*]8நதற08 809 15 & சேடு ௦8 ]8ர்யார்‌ 6 $க1லா௨- 8௨26 328, றஷ௦ன்ப்0 ௦ 
கறர்சவி1்‌ வரக 8ஷ்ச்‌, 1 கேகைலோம, 0. 8. 31௦ 26 ௦8 1912 *உஸ்‌6 ௦000௦8 (6௨ 
$ய101 040216 ரீய3ஐ௪, 1 நவர்காஙா. 

68. **ஆச்சரியமான'' என்றவிடத்தில்‌, டி3119இல்‌ **சமனத்காரமாக'" என்பதுளது 

63. இருஷ்ணாஜி பண்டிதர்‌: *“ரேஹ( 19ப41 211௯5 118 நூலாக 08 116 7818075010] 85 
நிவா்வரிட ஜேறரகம்‌ (மயா 2, 88); நெம்மகதமறக ஐ. 11௦ ஹட ெறய்ஷிப்ட 
௨ம்‌ 106 $ற்ர்க மெ்ஜுழ்8ு 0410௧5 & 560000 614037 சொர்கம்‌ உல்‌, 8200. 06 
சேர்ட்‌ 10 ஈங்ட நாஷங்தம்‌ ௦0றந ௦8 605 $வூற்கககமத இ12]62ர 106 ஐ௨ா6 "௦ ம்‌௨ ௦81௦ 
ட] எர] 15 இரருசு 86. சஹர்‌! நிகாம்‌. 115 ங்கம்‌ 220187 மவிர்லா 0௧115 116 
81 தர7த ஊோ10] வராகி பங்கா” ”- (1 வவிரண்கா, ௧26 157 ஈ.ஐ) 

௪4. **பாதுஷாவுடைய மன சுபெதாரையெல்லாம்‌ அடித்துப்‌ போட்டீர்‌'” என்பது டி. சச1சதல்‌ 
இல்லை; போ, வ. ௪. பக்‌. 39இல்‌ உள்ளது. 

62. வைக்கில்‌ - வக்கீல்‌ - 72],11) ௨. ஐதே; ௨ற. ரோர03. (1வ]பவிப்ஜர, 1226 643). 


மன்னர்‌ வரலாறு 55 


பண்ணி சிவாஜி ருஜாகட்ட அனுப்பிவித்தார்‌. அவர்‌ ருஜா௫ட்ட வந்து றம்பவும்‌ 
ஆப்த்தமாய்‌ பே? பேட்டி சந்தி வாற்தைகளும்‌ சொன்னார்‌. அதை சிவாஜிராஜா 
அங்ககொரம்‌ பண்ணி மெத்த உத்தமமாச்சுது, நம்முடைய மனதிலே அபெட்‌ 
சையா யிருந்தபடியே அப்துல்லாகானும்‌ சொல்லி அனுப்பிவித்தார்‌. அவர்‌ 
செயவல்லிபுரமூம்‌ சாவளி என்னப்பட்ட மைதானமும்‌ இவடத்‌இய காடும்‌ 
செடிகளும்‌ இதுகளை ஒண்ணும்‌ பாத்ததில்லையே, ஆகையால்‌ இவடத்திலே 
தானெ வந்தால்‌ பேட்டியும்‌ வாங்க பேசவேண்டிய பேச்சு:்‌.பே9க்‌ கொள்ளலா. 
மென்று சொல்லி அனுப்பிவித்தார்‌. இந்த வற்தமானம்‌ வைக்கில்‌ கஷ்‌ண? பண்‌ 
டிதர்‌ வந்து சொல்லச்சே அப்துல்லாகான்‌ றம்பவும்‌ சந்தோஷமாய்‌ பாளையம்‌ 
கூச்சுப்பண்ணிப்‌ பயணம்‌ பிறப்பட்டான்‌. அப்போ கூடயிருந்த வசர்கள்‌ சொன்‌ 
னது: அந்த யிடத்துக்கு போக போகாது. சிவாஜிருஜா கொஞ்சக்‌ காரனல்லர்‌.?? 
யேதாகிலும்‌ சுபடம்‌ பண்ணுவாரென்று வெகு விதமாய்ச்‌ சொன்னார்கள்‌. அப 
சகுனமும்‌ றொம்பவு மாச்சுது. அதுகளை ஒண்ணும்‌ பறவாய்ப்‌ பண்ணாமல்‌ 
லொஹபறுவதம்‌ தாண்டிப்‌ போய்‌ சாவளி கெடிக்கு வெளியிலே இறங்கி ரஜா. 
வுக்குச்‌ சொல்லி அனுப்பிவித்தான்‌. அப்போ ரஜா கணவாய்கள்‌ கெடிஸ்‌தளங்க 
ளெல்லாம்‌ கட்டிக்‌ கொண்டு வெளியிலேயிருக்கிற மனுஷாளை உள்ளே வரா 
மல்படிக்கும்‌ வழிகளிலெல்லாம்‌ மரம்‌ வெட்டி அப்துல்லாகானுடைய' மனுஷியா 
ளுக்கு தாங்கள்‌ வந்த வழிகூட தங்களுக்குத்‌ தெரியாமல்‌ பண்ணி அந்தந்த கெடி 
துற்க்கங்க ளெல்லாம்‌ மசுபத்துபண்ணி?! புனாபிருந்தியங்கள்‌ பின்னையும்‌ தாம்‌ 
நூதினமாய்‌ சம்பாதித்த சீர்மைகளிலும்‌ அந்தந்த டாணாவிலே இருக்கிறவர்‌ 
களுக்கு தம்முடைய சங்கேத நகாரு அடிச்ச உடனே அந்த சப்த்தம்‌ கேட்ட 
னாழிகைக்கு நாலுபக்கத்திலேயு மிருக்கற சேனைகளும்‌ கூடி அப்துல்லாகான்‌ 
பாரிசம்‌ ஒரு பூனைக்குட்டியை முதலாய்‌ விடப்‌ போகாது என்று தாக்கிது பண்ணி 
தாம்‌ சாவளி கெடி வன துற்க்கத்துக்குளளே மைதானத்திலே சஇிற்ப்பண்ணி 
அப்துல்லாகானை பேட்டிக்கு அழைத்தனுப்பிவித்தார்‌. 


இப்படியிருக்கிற சமையத்திலே சிவாதிருஜாவுக்கு சேதி வந்தது என்ன 
மென்றால்‌ அப்துல்லாக்கான்‌ விசையாபுரம்‌ விட்டு வருகிற வழியிலே நாம்‌ பு.தி 
சாய்‌ கட்டியிருந்த சமை ஓரட்டுக்கும்‌ அவன்‌ கட்டிக்கொண்டு கொள்ளையுமடிச்சுக்‌ 
கொண்டு வருற போது உம்முடைய மூத்த தமையனார்‌ சம்பாதிறாஜா சில. 
சேனைகளை சேர்த்துக்‌ கொண்டு உயித்தத்துக்கு போனார்‌. அவரை வளைத்துக்‌ 
கொண்டு முன்னே கவுலும்‌ கொடுத்து கிறுத்திறமம்பண்ணி அவரைக்‌ கொண்ணு 
போட்டார்கள்‌.** அந்த சம்பாஜிறாஜா பரமபதம்‌ அடைத்தது சாலியவாகன 





௪8... கொஞ்சக்‌ காரனல்லர்‌ - சாமானிய மானவர்‌ அல்ல (போ, வ, ௪. பக்‌. 40). 
௪7. மசுபத்துப்பண்ணி - பலமுள்ளதாகச்‌ செய்து (போ. வ, ௪. பக்‌. 40. 
6௪. சம்பாஜி இறப்புப்பற்றிச்‌ சர்தேசாய்‌ (பக்‌. 80-81) கூறுவது பின்வருமாறு:- 

கட நீகறுத]கதரரர்‌ இதறாஞுந்கரிழ ரசதர்கீசம்‌ எர்ப்ட நந்த கோர்சா; ....... கறறக கீந்த (௪. 
றவிகதகா. ௦8 8கரவிபவதிரர்‌ ரகர்தகம்‌ (க உர்கரும்வாம்‌ 08 ர௭016 அர்ப்‌. ஐற்ர்௦்‌ 5நகந்ப்ர்‌ ௨4 
இதுங்க 8ீ௦யரம்‌ பந6ரவ961406 பரஷ௦(6 10 ௦06, 8௦ 1 1654 (6 தப11 நக்‌ ர்‌ 
த்தது 002 6௦ (ர்ச்‌ ஓப்றற௦ரர்‌. இமாமத்‌ 16 6000ம40ே 1121 மோ9050 $வரம்ங்கர்ர்‌ ஏஷ 





52 தஞ்சை மராட்டிய 
சகம்‌ கூடள.௮௰ விகாரி?” வருஷம்‌. அந்த சேதி சாசி ரஜா கேழ்விப்பட்டு அவரு: 
டைய றியா கற்மங்கள்‌"? ஆன பிற்ப்பாடு அந்த விசனத்‌தனாலே ரெண்டு மாசத்‌ 
துக்கு பிற்பாடு இந்த சகம்‌ இந்த : வருஷத்திலேதானே சாசிருஜாவும்‌ பரமபத 
மடைந்தார்‌"்‌. அவருடைய உத்தரசிரியை யேகொஜி ரஜாபண்ணார்‌."3 மாதோஸ்ரீ** 
சிஜாவுபாயி!* சாயபு உங்கள்‌ பேட்டிக்கு வந்தார்களென்று சேதி'* சொன்னார்‌ 
கள்‌. அப்போ சிவாதிராஜா ரொம்பவும்‌ விசனப்பட்டு ஜிஜாவுபாயி சாயபு அவர்க 
ளுடைய பேட்டி வாங்கி சமாதானம்‌ பண்ணி ஆவுசாயபு அவர்களை பிறதாபக்‌ 





%ப1]6ம்‌ த$ 484 8ய000864்‌ (1002௫ 6௬5 51106286 ஐ6ஐ16௦4 08 தழீதம1 ங்கா (௦ ரகம 
10706 $வடப்வ்1 ௨4 & செர்ப்௦ஷி ௩0024". 


69, சகம்‌ 76௪0 - இ.பி. 1658; சம்பாஜி 9. பி. 1684இல்‌ இறத்தார்‌ என்று சர்தேசாய்‌ கூறியிருக்க, 
டஃப்‌ (பக்‌, 78இல்‌) , பி, 1653. என்பர்‌. 

**இய1 ௦௩ (ற்௪ கர்மா 08 ௦ரரகர்ர 8405 109071ஐ(1005 4150098764 18 (06 லேோ- 
811௦ 116 மெக9(40௩ 15 ரவ196ம்‌ சற்கற்சோ 6 பிம்‌ ஐ௦% 1146 மற 1௦ ம்‌௨ நக 
1663'” என்ற தகாகாவ்‌ கூற்றுக்‌ கருதற்பாலது (பக்‌, 81 அடிக்குறிப்பு). 

70, இறியா கற்மங்கள்‌ - உத்தரக்கரியை 


71, ஷாதி இறந்ததுபற்றிச்‌ சர்தேசாய்‌ கூறுவது (பக்‌, 83-84) பின்வருமாறு:- 

இய கறி! 1663 கம்‌ யி] இந்கர்‌ ஐகார்சம்‌ உத8ர்ரக( இவபிவறமா ஊறம்‌ மாதரி]: 
௦௨15ம்‌ 10 ந்த றாச$6006 48 18௦0 0001ரஷிரச்சர5 88ந்‌1௦1 மற 8ம்‌ 8நக்ரி, நவ 
கோர்சம்‌ கறம்‌ ரச 0014 1501 மறம்சே கர£ச5%, $ந்கண்டி1 ௭௧5 ௦98462 76168560 பர்பம்ர்ட 
1990 ச838 வரம்‌ 8804 உறகர்5௫ (ர 11832]: ௦8 ௪ர்ஸமா ௬௬௦ கப்‌. ர6061164. 8182 ௨௦௦௦- 
ஐ்சம்ர்வத 115 0ரயாப்த$10௩ சர்ம்ம்டு ௨ 828 ௩௦041௯, 16 848ா(சம்‌ 807 80 2ய1076. ம 
ந்வபிப்வத 8௫ நிஷக௲கறகிரகா 00 17௪ க்ஷ நக 68ம்‌ 08 90706 ஜயரா6 1௨ (6 ஈர்ச்்டு! 
8௩0 006 0ல்‌ 807 உ நயா ௦8 எற்ர்க்‌ நச வல புர 80ரம்‌. 41ம்‌16 1011௦94யத ௨௩ 
881006 11 %௦796'$ 8001 ஐ0% (கர த1சம்‌ 1௨ & ௫௦15 பப ஜ/யஜ 0௦8௨ 6010 146 8௦56 
ன்‌ 116 ஈர்சரே. 10௪ 181162 ரேர்கத 1ர5(கற(பி$, பத நகறற கேசம்‌ 0௩ 8க1யா0ஷு 23, வமர: 
1664”. 


சம்பாஜி இறந்தது ௨, பி. 1658; இவர்‌ இறந்த இரண்டு மாதத்துக்குப்பிறகு ஷாஜி. 
இறந்தார்‌ என்று மெக்கன்சி சுவடியும்‌, போ. வ, ௪ வும்‌ கூறியிருக்க வரலாற்றாசிரியர்கள்‌ ஷாஜி 
33-1-1664இல்‌ இறந்தார்‌ என்று கூறுதல்‌ அறிதற்பாலதாகும்‌.. 
72, “0௩ 23ரம்‌ ரீதவயகர 1664 18 80௦ 6781 ௦80௭௯௦1168 94676 0000ம0(64 37 812077 
ந்ர்த 500” (8 பெண்க, 825 99, 8.௨.) “க ஜ12ை0ர4்‌ ஐ.2050120௩ ௫88 6760164 1௦. 
நர நறுரோ௦ரு'* (இர்றம்ரகவ,, 1826 99). 

நர, 11, 98. ப்ஸ்க, 1012௪002 ௦8 கர௦்க௧௦1௦ஜ, 14ீ$ 5008 188 0150016760 11௦ 
00 ௦8 $ற்வ்டிர்‌ ௧₹ 81௦428, $0ய815ம்‌ 8௫ & 418140௦6 ௦04 ௨000 51% ஜர்‌ ர 1௦ 146 
8894 08 மெஜருகஜாரர்‌ கம்‌ க ராப்1௪ 6௦ 665 ௦1ம்‌ ௦8 196 நிற்கம்ரகரலம்‌ நெ(210யத 
1080, 116 028 7205ம்‌ & றகர்‌ 0நீ (96 8008 1890701100) க்ர்6்‌ ரககம 100; “ர்‌ 
இந்ஹஹ்ரிழ 8விகறக 8க(ஸ806])'* ($ஈர்2ர்986கற, 226 99-100 8, ௨.) 

(தஞ்சையில்‌ ஆட்சிசெய்கையில்‌ ஏகோஜிக்கும்‌ சிவாஜிக்கும்‌ ஓர்‌ உடன்படிக்கை ஏற்பட்டது. 
அவ்வுடன்படிக்கையின்‌ 19ஆவது பிரிவு **ஷாஜி ராஜாவின்‌ சமாதியை ஏகோஜி பராமரித்தல்‌: 
'வேண்டும்‌'' என்பதாகும்‌ - (சர்தேசாய்‌, பக்கம்‌ 243). 


72. மாதோஸ்ரீ - மாதத்தி ஸ்திரி (டி3119). 
74. சஜொவுபாயி - சாயி (டி3119); ஜிஜாபாயி. 
75, சேதி - வர்த்தமானம்‌ (டி3119). 





மன்னர்‌ வரலாறு 5 


பக்கெடியில்‌ வைத்து சம்பாஜி ருஜாவைக்‌ கொண்ண பழி வாங்கிறோமென்று"* 
கொபமாய்‌ அப்துல்லாக்கான்‌ பேட்டிக்கு எதிர்பார்த்துக்கொண்டு யிருக்கை: 
யிலே!?*, அப்துல்லாக்கான்‌ பல்லாக்கலே யேறிக்கொண்டு வைக்கில்‌: இஷ்ணாஜி 
பண்டிதரும்‌ அஞ்சாறு ஊழியக்காறர்களோடே"* சிவாஜி ருஜாவுடைய சதிறுக்கு 
வந்தான்‌. சிவாஜி ராஜாவும்‌ அதுக்கு தக்கனாப்போல்‌!* நாலுபேரை கூட 
அழைத்துக்கொண்டு பேட்டிக்கு வந்தார்‌." ஒருதருக்கொருதர்‌ பேட்டியாகிற 
சமையத்திலே கொஞ்சம்‌ பேச்சு வார்த்தைகள்‌ நடந்துது. அப்துல்லாகானென்‌. 
இறவன்‌ ருஜாவைக்‌ கட்டி பிடித்துக்கொண்டு மடியிலே யிருந்த கட்டாரியை!* 
உருவிக்கொண்டு ர௬ஜாவுடைய வயற்றிலே ரெண்டுமூணு இரம்‌”? குத்தினான்‌.ஆனால்‌: 
(ரஜா ஒருதருக்குந்‌ தெரியாமல்‌ அங்கிக்குள்‌ மெல்லீ*ு £ரா* போட்டிருந்தபடியி 
னாலே அந்த சூத்துகள்‌ வியற்தமாய்‌ போச்சுது, இதிலே ரஜா தன்‌ கையிலே பிச்‌ 
சுவாவினால்‌ அடிகாண்பித்து இடதுகையிலே புலிநிகம்‌!* போட்டுக்‌ கொண்டிருந்த 
படியினாலே அப்துல்லாகான்‌ வயற்றிலே அடித்து யிழுத்தார்‌. வயறு பீ.றி யீரல்‌ 
வெளியே பிறப்பட்டுது. ஆ௫லும்‌ அப்துல்லாகான்‌ தயிரியஸ்‌ தனானபடியினாலே* 
தன்‌ வயறு பீறி வெளியில்‌ பிறப்பட்ட மீரல்குடலை?** உள்ளே தள்ளி ரெட்‌. 
டைச்‌*! சாலுவையினாலே வயத்தை கட்டிக்கொண்டு கையிலே பட்டா எடுத்துக்‌ 
கொண்டு ருஜாவை வெட்டத்‌** தலப்பட்டான்‌. அப்போ ராஜாவும்‌ கையிலே 
பட்டா வாங்கிக்‌ கொண்டு அவனடிச்சடியெல்லாம்‌ பட்டாவினாலே தாங்க தம்‌. 
மூடைய பட்டாவினாலே அவனை யிடது தோள்‌ முதல்‌ வலது பாரிசம்‌ விலாப்‌. 
பக்கம்‌ வரைக்கும்‌ வெட்டின படியினாலே அப்துல்லாகான்‌ ரெண்டு துண்டாய்‌!? 
கழே விழுந்தான்‌. அப்போ சாலிய வாகன சகம்‌ கூடுள௮௦௧”” விகாரி வருஷம்‌: 
மாற்கழி மீ” சுக்குலபக்ஷம்‌ வியாழக்கிழமை மத்தியானம்‌”! அப்த்துல்லாகான்‌ 





7௪ * முதல்‌ 77* வரை டி9112;ல்‌ '*கோபமாயிருக்குற சமையத்திலே அப்போ”* என்பது மட்டு. 
முளது,. 


7௪. ஊழியக்காரர்களோடே. - இசமுதாரரும்‌ (டி3119) (இசுமுதாரர்‌-116750112ர3 0108 ௦1 
உரு॥11826 ௦14௦6 (ஹய்‌ 12:௦௦, 84. 0.) 


79. தக்கனாப்போல்‌ - தகுமானாப்போல்‌ (டி3119). 
௪௦. வத்தறாள்‌ 10-17-1689 வியாழக்கிழமை (170௨ 1கீமத்வ] 8106, 9822 258) 


௪1. கட்டாரி - பிச்சவார; **1௨ 926014௨01. 9007ஐ1010 19 கறபீறு ஐ8ஸசம்‌ 18 115 2856௯012௦06 
1௦ (௨ ஐப்‌] (பயன, 2௨௪ 505 - 8222 90, 1௦6 37, 8௨.) 


2... இரம்‌ - குத்து (டி3112) 
௪9. சர - இரும்புக்கவசம்‌ (போ, வ, ௪, பக்‌, 48) 


44. *ருந்த வலதுப0% 07 (26279 லல 15 & ஊக] 5468] ர்றக1ரமஸறேர, மச்ச 1௦ 11%. 
௦0 10௪ 807௪ வும்‌ 111116 81 ஐச. 14 ௫5 107௦5 0200%6ம்‌ 91கப5 ஈஎற்ப்ம்‌ காக கவிழ 
1000068164 18 க நக! 610554 கறம!” (0௦37, 8க26 505; *. ௩. 7826 90 11௦6 39). 


௪5. தயிரியஸ்தனானபடியினாலே - செதிகலங்லெவனால (போ, வ, ௪, பக்‌. 48) 

85 முதல்‌ 86*வரை டி3119இல்‌ **தன்கையினாலே குடலை'' என்றுள்ளது. 

௪7... ரெட்டை - சோடு (டி2110) வெட்ட - அடிக்க (டி3119). 

)ரண்டுதுண்டமாய்‌'' என்றவிடத்துப்‌ போ. வ, ௪, வில்‌ **மூர்ச்சையடைந்து"' என்றுளது. 
90. சகம்‌ 1587 


97. இங்கனமே சிவபாரதத்தில்‌ பக்கம்‌ 47இல்‌ காணப்படுவது. 








54 தஞ்சை மராட்டிய 
விழுந்த பிற்பாடு அவனுடைய கத்தியை வக்கில்‌ ஷ்ணா? பண்டிதன்‌ எடுத்துக்‌ 
கொண்டு ருஜாவை வெட்ட தலப்பட்டான்‌. அப்போ ரஜா சொன்னது; நீர்‌ 
பிருமணர்‌;.உம்மை அடிக்கிறது நமக்கு தற்மமல்ல. நாம்‌ பிருமணாளுடைய பாதத்‌ 
தூளைப்‌” பூசை பண்ணிக்கொண்டிருக்கிறோம்‌. நமக்கு குரு தெய்வம்‌ பிராமணா 
ளானபடியினாலே கையிலே யிருக்கற க.த்தியை போட்டுவிட்டு உமக்கு போக 
மனதாயிருந்தால்‌ போய்‌ விடும்‌. கணைவாய்வழி மொக்களா பண்ணிக்‌ கொடுக்கச்‌ 
சொல்லி உத்தாரம்‌ பண்ணுகிறோம்‌. அல்லது இங்கேதானே யிருக்க மனதா 
யிருந்தால்‌ அன்னவஸ்த்திரம்‌ கொடுத்து நடப்பிவிக்கறோம்‌ யிருமென்று வெகுவித 
மாய்‌ சொல்லியும்‌ அந்த பிருமணன்‌ கேழ்க்காமல்‌ மேலுக்கு மேல்‌ கத்தியினாலே 
அடிக்க தலப்பட்டான்‌. அதெல்லாம்‌ பறவாய்‌ பண்ணாமல்‌" திரும்பி பார்க்காமல்‌ 
ரஜா போய்‌ விட்டார்‌. 'அப்போ ராஜாவுடைய ஊழியகாறனில்‌ ஒருதன்‌?5 
பார்த்து பிராமணன்‌ அடமாய்‌ அடிக்கிறான்‌; ஒரு வேளை அடி தப்பிப்பட்டால்‌, 
கோட்டியாவதி பிறசைகளை** காப்பாத்துற ரஜாவுக்கு காயம்‌ படுமென்று 
நினைத்து கத்தி பிடித்து வெட்டுகிற பிராமணனை சுகமாயடிக்கலாமென்று 
சொல்லி அந்த இஷ்ணாசி பண்டிதனை வெட்டி ரெண்டு துண்டாக்ூப்‌. 
போட்டான்‌. அந்த பிராமணன்‌ தெய்வ கெதியான பிற்பாடு சிவாஜிருஜா. 
முன்சங்கேதம்‌ சொல்லியிருந்த படிக்கு நகாறா அடிக்கச்சொன்னார்‌. அந்த 
சப்த்தம்‌ கேட்ட நாழிகைக்கு அங்கங்கே யிருக்கப்பட்ட சேனைகள்‌ அப்‌ 
துல்லாகானுடைய சேனையை ஓரட்டுக்கும்‌ வளைத்துக்‌ கொண்டு அடித்துப்‌. 
போட்டு மத்த வர்களை பிடித்துக்கொண்டு பாளையத்திலே யிருக்கற 
யானை குதிரைக ஸளெல்லாத்தையும்‌ பிடித்துக்‌ கொண்டு ருஜாவண்டையில்‌ 
கொண்டு வந்து சேர்த்தார்கள்‌. அப்போ ரஜா அகப்பட்ட வஜீர்களுக்கெல்லாம்‌. 
வெகுமதி பண்ணி அனுப்பிவித்தார்‌. இந்த வஜீர்களும்‌ மிஞ்சின சேனைகளும்‌!? 
அல்லியெதல்‌ ஷா வண்டையில்‌ போய்‌ நடந்த சேதிகளை சவவிஸ்தாரமாகச்‌?* 
சொன்னார்கள்‌?", ட 


92, பாததாளை - இது போ, வ. ௪, வில்‌ இல்லை. 
93. ருஜாவுடைய ஊழிய காறனில்‌ ஒருதன்‌ - சிசமுது கான்‌ ஒருத்தன்‌ (டி3119) 
94. கோட்டியாவதி பிறசைகளை - கோடிசனத்தை (டி3119). 
95. மிஞ்ச சேனைகளும்‌ - அதசேஷாளும்‌ (டி2119). 
26. சவவிஸ்தாரமாக - இது 8119இல்‌ இல்லை; (டி8762இல்‌ சவிஸ்தாரம்‌ என்றே உளது) 
97, இந்தப்‌ போரைப்‌ **பிரதாபகட்‌ போர்‌'' என்று குறிக்கலாம்‌. 
* “ந்த 021015 18 1100யி4்‌ 0௨.90 0வ]1௪ம்‌ 18 180091. 85 106 6௨405 ௦8 நிரக(கட்ஹ்ம்‌'* 
($வாம்‌868], ௧26 130) இது பற்றிய கதைப்பாடல்‌ (981180) உண்டு. சர்தேசாய்‌ கூறுவது: 
பின்வருமாறு: 

ததவ] 88ந்தற9 டகர1௧4 ௦௦0005௪484 ஊத 3 தர்ற சீதே 1928 6௪2. றார்றரகமி 1. 
ஏ்ர்ளிட மச ஓயடம்௦ா 5838 ந 98% 5௪01 807 8070. 0௦௧ 63 714௧ நி௨4்‌ 60 நிரகரகறஜகம்‌. 
இறக்‌ ௫88 ரொக்கம்‌ 1௦ $மஐத (15 ஜ1ரரர்ப5 ஐடந்ர்சசறேறர்‌ ௦8 நமே 800. 13 60௦55 3. 
நீந்த 9௨8 (06 ௦வ]9 சகர ரீ றவடு|ர்்ர்ரத ஸ்‌ களர$, கர்றகறக்கதி 5895 6 
6010005604 196 621120 றம்‌ 80 1027655680 31ந& கர்‌ ௨3 5ந்ர்ரஷநி] ௭ர்மம்‌ 106 76௦11811௦0. 
ம்க்‌ ம்‌ ர227466 நரம. எர்ம்‌ (௬௦ 1605 ௦1 014 19 ஐ01 ௨3 ௨௦728. 76 01605 
இரர்ர$ ௦ய நகக்‌ ச6ர. 6083 ௨ற4 0014]08 நஙகாடு: ச4கழ]த ஏற்ர்ற்‌ மஜடு 56 12160) ௨8 
800816, இறு ஏஷ (மப்த 18 106 ௦1] 1208 76000 08 4984 2061007815 10௦1ம₹ோ1, 





மன்னர்‌ வரலாறு த்த 


அல்லி யெதல்ஷா அப்துல்லாகானுடைய மரணசேதி கேழ்விப்பட்டு 
ரெண்டு நாழிகை வரைக்கும்‌ மஹாவிசனத்தினாலே குண்ணிப்‌ போய்‌ வெகுசற்‌ 
தார்கள்‌ வெகுசேனைகள்‌ மடிந்து போனபடியினாலே ரொம்பவும்‌ மறுபடியும்‌ தயி 
ரியம்‌ பண்ணிக்கொண்டு சிவாஜிரறாஜா பேரிலே சண்டை பண்ணவேணுமென்று 
சேனைகளை முஸ்‌தீப்பு பண்ண துடங்கனார்‌.. 


(6) முன்னாலே சவொதிருஜா அப்துல்லாகானை அடிக்கெ நிமித்தியம்‌ 
கள்‌ சாவளிகெடிக்கு போறபோது புனா தேசமெல்லாம்‌ சேனாபதி, 
நெத்தொஜி பாரிசமாய்‌* ஒப்பிவித்து சாவலி கெடியிலே தாம்‌. 
சங்கேத நகாறா அடித்த சேதி! கேட்டவுடனே நடக்க வேண்டிய காரியம்‌ இன்‌ 
னபடி யென்று சொல்லிப்போட்டு போயிருந்தார்‌. அந்த நெத்தோஜி என்கற 
சேனாபதி அப்துல்லாகான்‌ தெய்வகதியான சேதியும்‌ அல்லியெதல்ஷா மறுபடி. 
சண்டைக்கு சேனைகள்‌ சேகரம்‌ பண்ணுகறா ரென்கற சேதியும்‌ கேழ்லிப்பட்டு 
அப்துல்லாகான்‌ சாவளி கெடிக்கு போறபோது அவன்‌ டாணையம்‌ வைத்திருந்த 
கோட்டைகள்‌ கெடிகள்‌ எல்லாத்தையும்‌* எடுத்துப்போட்டு தன்னுடைய சேனை 
களை வைத்துப்போட்டு ருஜாவுடைய பேட்டிக்கு வந்தான்‌. 


அதின்‌ பிற்பாடு சிவாஜிராஜா நெத்தோஜி சேனாபதியை கூட அழைத்‌ 
துக்‌ கொண்டு அல்லியெதல்‌ ஷாவுடைய கோட்டையை கட்டினது லெட்சுமி 
நகரம்‌ சூப்புகாவ்‌* ராசவட்டு இந்த பட்டணங்களை" கோட்டையுடனே பிடித்‌ 
துக்கொண்டு யிதுகளுக்கு அதிகாரியாக யிருந்த அல்லியெதல்ஷாவுடைய காரி 
யஸ்தன்‌ இலால்கானை செயித்தார்‌. அவனும்‌ நிற்மல மனசோடே ரஜாவண்டை 
யிலிருக்க சம்மதித்து ருஜாவும்‌ அவனை அங்கிகாரம்‌ பண்ணிக்கொண்டு கூட 
அழைத்துக்‌ கொண்டு அல்லியெதல்ஷா டில்லியீசுவரன்‌* இந்த ரெண்டு பாதுஷா. 
அல்லது பாச்சாயிகளுடைய கெடிகள்‌ துற்கங்கள்‌ கோட்டைகள்‌ சீமைகள்‌ 
கட்டிக்கொண்டதுகளின்‌ பேர்‌ வழி*: மாயாவனி, ராமபுரம்‌, களதுதிகா, செயந்தி. 





௨ கீ ருரு. 262021016 21154. (780812110 10 46796 18 றப்‌ 1126ம்‌ 63 ௧௦௭௦11 
(32ப்‌688], க26 129, *.௨.) 

3... தேதாஜிபால்கர்‌ ஸர்தோபத்‌ (சென்‌, பக்‌. 72); ஸர்தோபத்‌ - சேனைத்தலைவர்‌ (0010702045 
ரு 5 பெப்சி) (தகாகாவ்‌ பக்‌. 643). பீம சேனாபதி போரிலிறந்தார்‌; சிவாஜி, சேனாபஇப்பதவியை 
நேதாஜி பால்கருக்கு அளித்தார்‌. (இருமுடி சேதுராமன்‌, பக்‌. 146). 

2. சேதி - வர்த்தமானம்‌ (டி3119). 

2. சாவளிகெடிக்குபோறபோது அவன்‌ - டி3179இல்‌ இல்லை. 

&... எல்லாத்தையும்‌ - எல்லாவற்றையும்‌ அவன்‌ சைனியத்தை (டி.3 119) 

5. சூப்புகாவ்‌ - சூட்டி நகரம்‌ (டி3119), 

௪. ராசவட்டு - சாசவட (டி3119); சாசவட்டு (டி378:2)) 


7. **லெட்சுமிநகரம்‌ சூடிதகரம்‌ சாசவட்ட இத்தப்பட்டணங்களை - இருமுடி சேதுராமன்‌ (பக்‌. 148). 
**சம்பகாவரசாவடு என்ற பட்டணத்தை''- (போ.வ.௪.பக்‌.44)) 


௪, டில்லியீகவரன்‌ - டில்லிசுவான்‌ (டி.51197. 


9. இங்குக்கொடுத்த பெயர்கள்‌ போ.வ.ச௪,விலும்‌ (பக்‌. 44), இருமுடி சேதுராமன்‌ சுவடியிலும்‌: 
(பக்‌. 149) சிறிது வேறுபட்டுள்ளன. 








56 தஞ்சை மராட்டிய 
கர்‌, அஷ்ட்டி, அஷவட்‌, வேலாபுரம்‌, உம்பர்காவ்‌, மசூர்‌, கஹார்‌, தாம்பகாவ்‌,, 
பலிக்கர்‌, நேரளி, காமநகரம்‌, பகுமுரண்‌, கோலாபுரம்‌, கரவீர்‌,1?  இந்தப்பிற 
காரம்‌ எல்லாறாஷ்சியத்தையும்‌ கட்டிக்கொண்டு அதுகளிலேயிருந்த சறுதார்க்கள்‌ 
சிறுது பேரை சவுல்‌ மேல்‌ விட்டார்‌; சிறுது பேரை கொண்ணுபோட்டார்‌; 
சிறுதுபேரை கயிதிலே வைத்தார்‌”. சா.தச்ச ராஷ்சியத்துக்‌ கெல்லாம்‌ பலமான 
டாணையம்‌ வைத்துப்போட்டு அதின்‌ பிற்பாடு நேத்தோஜி சேனாதிபதி கூட 
சேனைகளை கொடுத்து அல்லியேதல்ஷா அபறங்கசபுடைய குறை ருச்சியங்களை 
யும்‌ கட்டச்சொல்லி உத்திரவு பண்ணிப்போட்டு தாம்‌ பனாளாகெடியை 
செயிக்கவேணுமென்று வீந்து அதுக்கு மோற்சா போட்டு அடிக்கும்போது, 
உள்ளேயிருக்கிற சேனைகள்‌!5 பீரங்கி குண்டுகளினாலேயும்‌ ஈயத்தை காச்சி. 
ஊத்துகிறத்தினாலேயும்‌ வெகுசாய்‌ அடித்தார்கள்‌. அதை ஒன்றையும்‌ பறவாய்‌. 
பண்ணாமல்‌ சிவாதிராஜா கெடியின்‌ பேரிலேறி கெடியை பிடித்துக்கொண்டு!* 
உள்ளேயிருந்த சறுதார்களை சிறுது பேரை கொண்ணுபோட்டு சிறுது பேரை 
விட்டுவிட்டு? அந்த பனாளாகெடியிலே தாம்‌ வாசம்‌ பண்ணிக்கொண்டி 
ருந்தார்‌, அல்லியெதல்ஷா யோசனை பண்ணிக்கொண்டிருந்தது: சிவாஜி ராஜா 
மகாசூரர்‌; இப்போ செயவல்லி பிறதாபகெடி பிருந்தத்திலே யிருக்கிறார்‌; 
அங்கேயிருந்து பனாளாகெடி சமீபமானபடியினாலே அங்கேவருவார்‌; அது 
மெத்த நல்ல தேசம்‌; அதுதான்‌ நமக்கு ஒரு ஆஸ்த்தியாக யிருக்குது; ஒருவேளை 
அந்தக்கெடியை சிவாஜிருஜா பிடித்தால்‌ நமக்கு ரொம்பவும்‌ கஷ்டமாக!* 
யிருக்கும்‌, ஆகையால்‌ அதை ரக்ஷிக்க வேணுமென்று ருஸ்த்தும்கான்‌ என்ற 
சற்தார்‌ பின்னோடே வெகு சேனைகளை குடுத்து பனாளா கெடியை சவரக்ஷிக்க 
அனுப்பிவித்தார்‌. அந்த ருஸ்த்தும்கான்‌ வந்து சேறுகறத்துக்கு முன்னே 
சிவாதிருஜா பனாளா கெடியை பிடித்துக்கொண்டார்‌. அது சேதி ருஸ்த்தும்‌ 
கானுக்கு தெரிந்து அல்லியெதல்‌ ஷாவுக்‌ கெழுதி யனுப்பிவித்தார்‌. அதைப்‌ 
பார்த்து அல்லியெதல்‌ ஷா மஹா விசனப்பட்டு பனாளா கெடியை சிவாதிரஜா 
பிடி.த்துக்கொண்டபடியினாலே இனிமேல்‌ நமக்கு சிவாஜிராஜாவை செயிக்கப்‌ 
போகாது; வெகுருச்சியம்‌ கட்டினார்‌; வெகு சேனைகளை சேர்த்தார்‌;!” நாமொருவ 
னாலே அவரை செயிக்கப்போகாது என்று டில்லியீசுவர1* னாய அவரங்க?பு 





30. கரவீர்‌ - சூரலீர்‌ (டி2119)) 

34. சிறுதுபேரைகவுல்மேல்விட்டார்‌ - டி3119இல்‌ இல்லை. 

32, வைத்தார்‌ - வைத்து (டி5119). 

32, சேனைகள்‌ - சனங்கள்‌ (டி5118). 

34. பனாலாவைப்பிடித்தது 1859 அக்டோபர்த்‌ இங்கள்‌ ஆகும்‌ என்பர்‌, தகாகாவ்‌ (பக்‌.178),. 
சர்தேசாய்‌ (பக்கம்‌ 130 - 1347இல்‌) **8றம்92]] 28றவ10ற௪ம்‌ இருவரி] 19௧10 கற்‌ ௦றர்மாகம்‌. 


மிகாம்வ]க 106 கெறர்2] ௦8 102 37 ச51ச௩ கபீர்‌] $ந்கம்‌ ௦௦ 286. 3100 ம்க்‌ 18 
நர்ம்ப்டி 18 088 ௦4 தரசவ] 8ற்கர75 02211,” 


35, விட்டுவிட்டு - விரட்டிவிட்டு (போ. வ. ௪, பக்‌. 45) 

36. சுஷ்டமாக - சங்கட்டமாக (டி119) 

27... வெகுசேனைகளை சேர்த்தார்‌ - வெகுசனங்களும்‌ சமாவாச்சுது (டி3119) 
3௪. ில்லியீசுவரன்‌ - டில்லிசுவான்‌ (டி3119). 





மன்னர்‌ வரலாறு 57 


(க்கு) காத மெழுதஇ அனுப்பினது என்ன வென்றால்‌: சஹஜிராஜாவுடைய 
மகன்‌ எவொதிருஜா கேவலம்‌ உன்மத்தனா) உம்முடைய ஏர்மைகளையும்‌. 
நம்முடைய சீர்மைகளையும்‌ கட்டினார்‌. அதுவுமல்லாமல்‌ துலுக்காளைக்‌ கண்டால்‌ 
கொண்ணுபோடுகருன்‌ மசுவிதி!” யெல்லாம்‌ இடித்துப்போடுஒறான்‌. றத்தின 
சிம்மாசனம்‌ ஒன்று பண்ணி அதன்‌ பேரில்‌ தான்‌ உளுக்கார்ந்துகொண்டு தான்‌. 
பாச்சாயி என்று சொல்லி கொள்ளுஒருன்‌. தன்பேரால்‌ வசகம்‌ என்று நடப்‌ 
பிக்கருன்‌.*? இப்படி உன்மத்தனாயிருக்கிறான்‌. நம்முடைய வசத்இி லகப்படுகற 
இல்லை. நம்முடைய பனாளாகெடியை கட்டிக்கொண்டார்‌. ஆகையால்‌ நீர்‌ 
சேனைகள்‌ அனுப்பிவித்தால்‌ நம்முடசேனைகளும்‌ கூடக்கூட்டி அனுப்பிவித்து 
சிவாஜிருஜாவை வசவிற்த்‌இக்கு?? கொண்டு வருகிறேனென்று எழுதியனுப்பினார்‌ . 
அவரங்க?பு அதை பார்த்துக்கொண்டு அனேகம்‌ மொகல்சேனையை கூட்டி 
சுலுப்காற்கான்‌?? என்கிற சற்தார்‌ பின்னோடே அனுப்பிவித்தார்‌. அந்த சற்தார்‌ 
பனாளா கெடியை சவரக்ஷிக்கற நிமித்தியம்‌ அல்லியெதல்ஷாவா லனுப்பப்பட்ட 
ருஸ்த்தும்கானை கூட கூட்டிக்கொண்டு பனாள தேசத்துக்கு வெகு சன்னாகத்‌ 
தோடே யிருவரும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. அப்போ சிவாஜிருஜா தன்சேனையுடனே 
வெளியிலே பிறப்பட்டு இவாளுக்கெதிராக புனா தேசத்தண்டையில்‌ வந்து 
ரஸ்த்தும்கான்‌ சேனைகள்‌ சுலுப்க்கார்கான்‌ சேனைக ளெல்லாத்தையும்‌ அடிச்சுப்‌. 
போட்டு?” சுலுப்புக்காற்கானுடைய கொடியை பிடுங்கிக்கொண்டு சேனைகளை 
யெல்லாம்‌ சின்னாபின்னமாகபோய்‌ சுலுப்காற்க்கான்‌ அபசெயத்தை அடைந்து 
ஓடிப்போய்விட்டான்‌. 


ரெண்டாம்விசை சுலுப்காற்கான்‌ தரியாகான்‌ பத்தேகான்‌ முஸேகான்‌. 
இப்படிக்கொத்த சற்தார்கள்‌ வெகு சேனைகளுடனே வந்தார்கள்‌. அப்படியே. 
அல்லி யெதல்ஷாவும்‌ சேனைகளை அனுப்பிவித்தார்‌. அதையு மழைப்பிவித்துச்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. ரெண்டாம்‌ விசையும்‌ சிவாஜி றாஜா வெளியிலே பிறப்‌: 
பட்டு சகல சேனைகளையும்‌ சின்னாபின்னமாக துரத்தி அடி.த்துப்போட்டார்‌. மறு. 





79, மசுவிதி - மசூத்‌ (டி3119)) 

2௦. எவொஜியின்‌ பட்டாபிஷேகம்‌ 8--7--7௪74இல்‌. நடத்தது. (சர்தேசாய்‌, பக்கம்‌ 211) 
““இயுமிபிற்க '1ீர2$/00884 சகட நம 6௫6 ர௦ற4% ௦1 நிறுகர்2்ர்க 10 10௦ நக 1596 ௦8 0௨ 
இவிர்முகர்க& சரக்‌!” (8௪௩ (1) 8கஐ5 115). **[௨ வ11 161275 ௨ம்‌ 80௦ய02018, 66௦ இகழ 
நரபதி சரக றாக௦௪460்‌. 0] 196 ஐ1ாக56 **$டக8 பவர்‌" 35 ௨14295 0664 120 001106 1 ட்ப 
9506ம்‌ (196 62006” (56௩ (1) 2௨26 117). **1%6 20200௨1100 8௧. 101704 நர 
இற்ம்ரி1 028 19 156 6௦ 806 ஈரம்‌ 06 066 94காகா6ம்‌ கந்‌ 1௦ 1818”- ($8008581, 1௨26. 
214 8. ௩.). மேற்கண்ட மேற்கோள்களால்‌ அரசுகட்டில்‌ ஏறிய ஆண்டு முதல்‌ ஆட்சியாண்டு. 
குறிக்கப்பட்டு வந்தது என்றும்‌, அரசு. கட்டிலேறியது இ.பி. 1674 என்றும்‌ அறியவ( 
சகம்‌ என்று பெயரிட்டார்‌ என்பதும்‌, அஃபசல்கானுடன்‌ போரிட்ட காலத்துச்‌ 
தொடர்பு படுத்தியமையும்‌ பொருந்துமாறு தெரியவில்லை. அஃபசல்கானொடு போரிட்டது ௫, பி. 
7659 என்பது மூன்‌ கூறப்பட்டது. 

27. வசவிருத்திக்கு - வழிக்கு (போ, வ. ௪. பக்‌, 46). 

22. சுலுப்காற்கான்‌ - சுலுவுகான்‌ (டி3119). 

2௪, “நியர்றத. 6125௨ ம்க்‌ (க இர்கறமா  ஐ09ச£வாய201 மகர்ற [வய 53 கற. 10ற0112௦1 
கிபரவாரு 81௧1௦0 ௨ ரிகீர்ரகர்‌, (௫5 ஐரச2002 0ரீ ஏற்ர்ம்‌. ௭29 ௨ தமேகக]. ப்பட்டது பப்பி 


69-98 





58 ,தஞ்சை மராட்டிய 


படியும்‌ சுலுப்காற்கான்‌ சேனைகளை முஸ்‌தீப்பு பண்ணிக்கொண்டுவந்து அபசெயப்‌ 
பட்டுப்‌ போய்விட்டான்‌. இப்படி பதினாறுவிசை அல்லியெதல்‌ ஷாவுடைய சேனை 
யுடன்‌ தன்சேனையுங்‌ கூட்டிக்கொண்டு சுலுப்காற்கான்‌ வத்து அபசெயப்பட்டு 
ஒடிப்போய்‌ கடசியிலே ரெண்டு சேனைகளும்‌ நாசமாய்ப்‌ போய்விட்டுது. 


இந்த சேதி மிஞ்சின செனத்‌தினாலேயும்‌?* அல்லியெதல்ஷா எழுதினத்‌. 
'இனாலேயும்‌ அபறங்க?புக்குத்‌ தெரிந்து மெத்தவும்‌ ஆக்கிரகத்தோடே இப்போ 
சிவாதிறாஜா எங்கேயிருக்கறான்‌ என்று கேட்டார்‌. அப்போ இட்டயிருக்க 
பேர்கள்‌ சொன்னது; சிவாஜிருஜா செயவல்லி சக்கிறாவதி பிருந்தத்திலே. 
அநேக பாச்சாயி கோட்டைகள்‌ கெடிகள்‌ துற்ச்கங்கள்‌ செயித்து பனாளாகெடி. 
யும்‌ வாங்கு அதிலே வாசமாயிருக்கிறான்‌, அவனுடைய சேனாபதி நெத்தோஜி 
யென்சிறவன்‌ பாச்சாயி சீர்மைகளை கட்டிக்கொண்டு வருகிறான்‌. அவன்‌ 
அல்லியெதல்ஷாவுடைய சீர்மையிலே கட்டின தேசம்‌: கபித்தகாம்‌, யதாகாம்‌. 
மலகாம்‌, கூடல்‌, கோக்காக, பரற்காவ, உளணவாட்டு, கமலாபுரம்‌, சரமகாம்‌, 
இப்பல்‌, துசுதவாட்டு, மங்கள, ரயபாபி, சித்திரக்கூட, சந்தமிரையெட, குற 
ணிகா, சூறவாட்டு, கானாத, துகேயிரிகா, காக்கல்‌, அரித்திரா, மிரிஜே, மாத்தில 
தார்வாட்டு, கறதமவாட்டு, காண்டகரும்‌, கோதகாம்‌, க்ஷத்திரலாட்டு, அணுவ, 
குணிகா இது முதலான ருச்சியங்களைக்‌?* கட்டினார்‌. அதுவுமல்லாமல்‌ பாச்சாயி 
சர்மை ஓரட்டுக்கும்‌ கொள்ளையடிக்கிறதும்‌ கொளுத்துகறதும்‌ யிப்படி பண்ணிக்‌ 
கொண்டு வருிருன்‌?* நேத்தோஜி என்ற சேனாபதி என்று சொன்னார்கள்‌. 
அப்போ அபறங்க?பு தன்னுடைய மாமனார்‌ சாஸ்த்தாகான்‌?! என்றவன்‌ பிற 
காலே முசேகான்பட்டான்‌, கா.திகேவுட விட்டலதாசு மருஷ்ட்டயர்‌, காட்டிகே 
ருஜா, சுலுத்தான்‌ அமறசிம்ம மறாஷ்ட்டர்‌, கொக்காடே, யிமாபிறதீகான்‌, 
சற்ஜேறவு மருஷ்ட்டா, ரஜலா8ண்‌, ஸாதல்கான்‌ பட்டான்‌, ராமசம்ம மருட்டி 
யர்‌, காரதலதாகான்‌, சமுத இஷ்ணராஜ யிந்த பேர்வழிகளை கூட்டி சாஸ்த்தா 
கானுக்கு உத்திரவு பண்ணினது என்னவென்றால்‌, சிவாஜிராஜா மனுஷன்‌ நேத்‌ 
தோஜி என்றவன்‌ பாச்சாயி தேசத்தில்‌ பண்ணுவறை சுலும்புக்கு?? நூறுபங்கு. 





வீவறவற, 1115 ஏாரி4(கார ௦௦4௭01 (80064 8௦0 6௦01/கறமா 6௦ க்கத்‌ 
பட தீத 8000) 88 நக மீச புக 105 8௦21 (கவ்வ), $ரர்ரவிர்‌ கவ11சம்‌ ௦0% 8௦0. 
எ்காதாம்‌ எர்ஸ்‌. வி1 118 கொவிரு. 50 000166 ௭௦ 510108 087521 (24 1௨ 
9488. பிரர்ரிசமு 0300ம்‌ 406 1மேர்க்றக கரம்‌ 048564 802 மலரு மம்‌16677- 7விஃவிஸ்த, 
82% 179-160) 

24... செனத்இினலேயும்‌ - அதசேஷாளால்‌ சொல்லப்பட்ட (டி.8119); மிஞ்சின சேனைகளினாலேயும்‌: 
(டிர722) 

25. இப்பெயர்கள்‌. போ. வ. ௪. விலும்‌, இருமுடி சேதுராமன்‌ சுவடியிலும்‌, டி8119, டி5764. 
ஆயெவற்றுள்ளும்‌ சிறு வேறுபாடுகளோடுள்ளன. 

26, **வருகருன்‌'* என்ற இடத்தில்‌ டி3119இல்‌ "*பிரபலமாயிருக்கறான்‌'' என்றுளது.. 

27. சாஸ்த்தாகான்‌ - 881518. 88180; இவர்‌ அவுரங்கசபின்‌ தாய்மாமன்‌; தக்காணத்தில்‌ முகலா. 
யப்பகுஇக்கு ஆளுநர்‌ ஆக தியமிக்கப்பட்டார்‌. இவர்‌ தக்காணத்தில்‌ படையெடுத்தது 88-2-1680இல்‌. 
(சர்க்கார்‌ (1) பக்‌. 79). 


28, பண்ணுற சுலும்பு - அழிப்பு சோராபுரி (டி3119): தொத்தரவுகள்‌ (போ, வ. ௪, பக்‌. 48) 


மன்னர்‌ வரலாறு 49 


அதிகமாக புனா தேசத்திலே பண்ணி கொள்ளையடித்துக்கொண்டும்‌ கொளுத்திக்‌ 
கொண்டும்‌ செயவல்லி சக்கருவதி தேசத்தின்‌ பேரிலே போய்‌ அதுகளை 
யெல்லாம்‌ பிடித்துக்கொண்டு பனாளாவுக்கு போய்‌ சிவாஜிருஜாவை கண்டி 
யென்று சாஸ்த்தகானுக்கு?” ஆக்கியாபிச்‌ சனுப்பிவிச்சார்‌. அவனும்‌ உத்தரவுக்கு. 
பத்துப்பங்கதமாக சோராவரி3? பண்ணிக்‌ கொண்டு சீர்மைகளையும்‌ கட்டிக்‌ 
கொண்டு சக்கிறாவதி பிருந்தத்துக்கு வந்தான்‌. இப்படி சாஸ்த்தகான்‌ பிறப்‌ 
பட்டு வருற சேதி அல்லியெதல்‌ ஷாவுக்குத்‌ தெரிந்து பனாளாவிலிருக்கிற 
சிவாஜிருஜாவுக்கு இந்த சேதி தெரிந்தால்‌ தான்தானே அவாளுக்கெதிரே போய்‌ 
சாஸ்த்தாகானை வர ஒட்டாமல்‌ அவடத்திலே தானே தடை பண்ணுவான்‌ 
ஆகையாலவனை பனாளாவைவிட்டு வெளியே பிறப்படாமல்‌ பண்ணவேணு 
மென்று கணனூல்‌”5 ஜோஹர்கானுக்கு?? யெழுதினது: தாமும்‌ வல்லிகானும்‌ 
பாய்கான்‌ கொற்படே முதலான சற்தார்களும்‌ வெகுசேனைகள்‌ றஸதுகளுடனே 
பிறப்பட்டு பனாளாவுக்கு வந்து யாவத்து சக்த்தி சண்டைபண்ணி பனாளா 
கெடியையும்‌ சிவாஜிறாஜாவையும்‌ கைவசமாக்கக்‌ கொள்ளுகறதென்று எழுதி 
அனுப்பிவித்தார்‌. ஜோஹர்கான்‌ அந்த காகிதத்தை பார்த்துக்கொண்டு அத 
எக்கரமாய்‌ சேனைகளை சற்தார்களை சரஞ்சாமான்களை?3 சேகரம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு பனாளாமேல்‌ பாளைய மிறங்கி முத்திக்கைப்‌?* போட்டு அஞ்சுமாசம்‌ 
மட்டுக்கும்‌ சண்டைபண்ணிக்கொண்டு வந்தான்‌. ஆகிலும்‌ சவாஜிருஜா அதைச்‌ 
சட்டை பண்ணாமல்‌ அலட்சியமாக எண்ணி சண்டை பண்ணிக்கொண்டு 
வந்தார்‌. 


அவரங்கசபா லனுப்பப்பட்ட ஸாஸ்தாகா னென்கிறவன்‌?” சக்கராவத 
பிராந்தத்தில்‌ சங்கறாம துற்கத்தை சு.த்‌தக்கொண்டு சண்டை பண்ணிக்கொண்டு. 
இருந்தான்‌. அந்த சங்கிறாம து.ற்கத்திலிருந்த சிவாஜிருஜாவினுடைய டாணைய 
தார்‌3* சாஸ்‌. தாகானை சட்டைபண்ணாமல்‌ சண்டை பண்ணிக்கொண்டு யிருந்‌ 
தார்கள்‌. சிவாஜிராஜா பனாளாகெடியில்‌ அஞ்சுமாசமாய்‌ ' சொஹர்க்கானுடைய 
முத்திக்கையிலகப்பட்டு உயித்தம்‌ பண்ணிக்கொண்டிருக்கற வேளையில்‌ ராஜா 
வுடைய தாயார்‌ ஜிஜாவு சாயபு*?* பிறதாபக்செடியிலே கொஞ்சநாளிருந்து. 
அதின்பிற்பாடு ருஜகெடிக்கு யேகோஜிருஜாவண்டையில்‌ போயிருந்த ஆவு 
சாயபு5₹* இப்போறாஜா முத்திக்கையிலகப்பட்டுக்கொண்டிருக்கிறார்‌ அவடத்தில்‌ 





89. சாஸ்த்தாகான்‌ - சாஸ்த்திரகான்‌ (டி3119). 
80. சோராவரி - சோராபுரி (டி8119) 27, கணனூல்‌ - கர்நூல்‌. 


52. ஜோஹார்கான்‌ - இவர்‌ கர்நூலில்‌ ஆண்டவர்‌; 51041 உய என்று குறிக்கப்‌ பெறுவர்‌; இவர்‌. 
ஸலபத்கான்‌ (812021 நகர) என்ற சிறப்புப்பெயர்‌ உடையவர்‌. 


32. சரஞ்சாமான்களை - தூஞ்சாலான (டி3119). 

34. முத்திக்கை - முற்றுகை (டி8119); முத்திகை (டி2782)) 

௪௪. என்கிறவன்‌ - புறப்பட்டவன்‌ (டி212). 

2௪. சிவாஜிராஜாவினுடைய டாணையதார்‌ - சவாசிராசாவை தாணையத்தால்‌ (டி5119). 

57* முதல்‌ 88* வரையுள்ள செய்தி போஃவ.சவிலில்லை. (பக்‌.49); ஆனால்‌ இருமூடி சேதுராமன்‌: 
சுவடியில்‌ **பிர.தாப கெடத்தை விட்டு யேகோஜி ரூ.ஜாவிடம்‌ வத்தருந்து'' என்றுள்ளது. 





60 தஞ்சை மராட்டிய 
சங்கிறாம சக்கிறாவதி கெடிகளை சாஸ்த்தாகானானவன்‌ முத்‌இக்கைப்போட்டுக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ என்று யோடத்து, சிவாஜிருஜாவை பார்க்கவேணும்‌, 
அதெ ஒரு பிள்ளை நமக்கிருக்குது, எப்படியும்‌ அவரைப்பார்க்கவேணும்‌. 
ரெண்டாவது கொஞ்சம்‌ சேனைகளைக்‌ கொண்டுபோய்‌ ராஜாவுக்கு மொக்களா 
பண்ணவேணு”? மென்ற தயிரியமும்‌ பண்ணிக்‌ கொண்டு சிஜாவுபாயிசாயபு 
பனாளாவுக்கு போறத்துக்கு சித்தமானார்கள்‌. மறுபடியும்‌ ஆவுசாயபு யோசனை 
பண்ணினது: சங்கிறாமகெடி சக்கிறாவதி துற்க்கம்‌ சாஸ்த்தாகான்‌ கையில்‌ 
அகப்பட்டாப்போலே காணுது. புனா சாஸ்வளி சூப்புகாவ்‌*? இதுகளும்‌ மொகல்‌ 
கையிலகப்பட்டுது. சிவாஜிருஜாவும்‌ பனாளாவிலே முத்‌திக்கையிலே அகப்பட்டுக்‌ 
கொண்டபடியினாலே தாமே*! போய்‌ விடுதலை பண்ணவேணு மென்று நிஷ்‌ 
கர்சை பண்ணார்கள்‌. அப்போ ராஜாவின்‌ சேனாபதி நெத்தோஜி என்சிறவன்‌ 
இலால்கானோடே கூடவந்து சாஷ்டாங்கமாக தெண்டனிட்டார்கள்‌. ஜிஜாவு, 
சாயபு*? ரெண்டு பேரையும்‌ பாத்து, என்‌ குமாரரான உங்கள்‌ யெஜமான்‌ 
பனாளாகெடியிலெ சத்துரு வோடெ சண்டை பண்ணுகரூர்‌; நீங்கள்‌ ரெண்டு. 
பேரும்‌ வெட்க்கமில்லாமல்‌ உங்கள்‌ வனை பெரிதாக யெண்ணி பயந்து ஓடி. 
வந்து விட்டபடியினாலே னான்போய்‌ யென்‌ குமாரனை சத்துரு மத்தியிலே யிருந்து: 
விடுதலை பண்ணுகறேனென்று சொன்னதுக்கு சேனபதி சொன்னது: அம்மாள்‌. 
தங்களுடைய ஆ$ர்வாதத்தினாலே ராஜா அஸக்காய சூரர்‌*3 அவருடைய உத்திர 
வின்‌ பேரிலே விசைய கெடியை செயிச்சுக்கொண்டு இந்த பிறாந்தத்தில்‌ மொகல்‌ 
சேனைகளோடே சண்டை பண்ண வந்தோம்‌; தாங்கள்‌ இவடத்திலே யிருந்து 
யெங்களை சவரக்ஷணை பண்ண வேணும்‌; பனாளாவுக்கு போசுவேண்டியதில்லை; 
போனால்‌ நம்முடைய சேனை சமற்த்தாளாயிருக்கற முகல்‌ சேனையை செயிச்சு 
கெடி துற்க்கங்களை வாங்க மாட்டார்கள்‌; னாங்களே யெஜமான்‌ அண்டையில்‌ 
போறொமென்று ருஜாவின்‌** தாயாருடைய உத்தரவு கெட்டுக்கொண்டு. 
பனாளாவுக்கு பிறப்பட்டார்கள்‌. அப்போ சேனாபதி சேனைகளை அழைத்துக்‌ 
கொண்டு வருற சேதி ஜொஹர்கான்‌*” கேழ்லிப்பட்டு கொஞ்சம்‌ 
சேனைகளை முன்னாலே அனுப்பி வழியிலே மறிச்சு கொள்ளச்‌ சொல்லி. 
அனுப்பிலிச்சான்‌. இந்த ரெண்டு சேனைகளுக்கும்‌ வெகுசண்டையாய்‌ 
அந்த சண்டையிலே இலால்கானுடைய மகன்‌ மஹா பராரக்கிறமம்‌ 
பண்ணி காயமும்பட்டு காபிறாவானான்‌. அவனை துலுக்காள்‌ பிடிச்சுக்‌ கொண்டு 
போயிவிட்டார்கள்‌. சேனாபதிக்குத்‌ தெரிஞ்சும்‌ விடுவிக்கறத்துக்கு இல்லாமல்‌ 
போய்லிட்டுது. இந்த சேதி ராஜா கேழ்விபட்டு விசனத்தினாலே நித்திரை 
பண்ணிக்கொண்டிருக்கிறபோது துளஜா** பவானி சொற்பனத்தில்‌ வந்து 





89. ருஜாவுக்கு மொக்கனா பண்ணவேணும்‌-ராஜாவை விடுவிக்க வேண்டும்‌ (போ,வ.ச.பக்‌.49). 
40. புன சாஸ்வனி சூப்புகாவ்‌-புனா பிராத்தியத்தைச்‌ சேர்த்த ஸரல்லி ஸுப்காம்‌ (போ. வ, ௪, 
யக்கம்‌, 49) 

43. தாமே - நானே (டி3119) 48. ஜிஜாவு சாயபு - சா தாயார்‌ (டி.8119) 

42. அஸக்காய சூரர்‌ - ஹஸகாயசூரர்‌ (டி3762); அஸகாயசூரர்‌ (டி3119). 

44. முஜாவின்‌ - சோவின்‌ (டி.3119) 45. ஜொஹர்கான்‌ - சொஸ்தகான்‌ (டி3119). 

4௪. துளஜா- துள9 (டி3119). 


மன்னர்‌ வரலாறு 67 


சொன்னது: உன்னுடைய தாயார்‌ ராஜகெடியில்‌ உன்னைப்‌ பார்க்கவேணு 
மென்றுறொம்பவும்‌ கஸ்த்‌இப்படுஒருள்‌. இப்போதானே தாயாருடைய பேட்டிக்கு, 
கொஞ்சம்‌ சேனைகளைக்‌ கூட அழைச்சு கொண்டுபோ. போற வேளையில்‌ சத்து: 
ருக்களை மயங்கடிக்கிறேன்‌. ஜோஹர்கான்‌*? ஒரு காரணத்தினாலே நாசத்தை 
அடையுவானென்று சொல்ல, 'ர.ஜா முழிச்சுகொண்டு ஸ்ரீதேவிக்கு சாஷ்ட்டாங்‌ 
கமாக தெண்டம்பண்ணி புணா பிறாந்தத்தைத்‌ துலுக்காள்‌ ஆக்கிறமிச்சுக்‌ 
கொண்டிருக்கிற படியினாலே னாமிங்கேயிருக்கியது விஹித மல்லவென்று யோசனை 
பண்ணிதிரும்பக்‌ பாஸ்க்கர்‌*? யென்டுறவனை ,பனாளாவிலெ வைச்சுப்‌ போட்டு 
தேவியின்‌ உத்தரவுபடிக்கு ஜொஹர்கானுக்கு, னான்‌ ரஜாகெடிக்குப்‌ போறென்‌? 
யென்னுடைய சேனை உன்னுடனே சண்டைபண்ணும்‌; இல்லாவிட்டால்‌ உம்‌ 
முடைய சேனை நம்முடைய சேனை** மைதானத்திலே நிறுத்து; சண்டை 
பண்ணுவோம்‌”?*5 என்று சொல்லி அனுப்பிவிச்சார்‌. அதை ஜொஹர்கான்‌ 
கேட்டும்‌ கேளாமலிருந்தான்‌.* அ.இன்‌ பிற்ப்பாடு ராத்திரி சாமத்துக்கு மேல்‌ 
௬ள 9 கால்தளத்தோடே. பேரி”3 அடிச்சுக்கொண்டு சத்துருக்கள்‌ இறங்கியிருக்‌. 
இற இடத்துக்கு சமீபத்து மாற்கமாக போனார்‌. அந்த சப்தத்தை சத்துருக்கள்‌ 
மேக கேற்சனை என்று இருந்தார்கள்‌. அப்போ கடினமாகயிருக்கப்பட்ட காட்டு 
மாற்கமாய்‌ அஞ்சுகாதவழிபோய்‌** விசாலகெடிக்கு?? போய்‌ சேர்ந்தார்‌. அந்த 
சேத சொஹர்கான்‌ கேழ்லிபட்டு நாம்‌ சுத்திக்கொண்டு இருக்கச்சேயும்‌ எப்படி. 
தகா பண்ணி? போனானென்று கோபமாய்‌ சேனாபதி மஹசூதுகானுக்கு”* 
கொஞ்சம்‌ சேனைகளை குடுத்து ருஜாவை பிடித்துக்கொண்டு வரச்சொல்லி 
அனுப்பிவித்தான்‌ அந்த மஹசூதுகான்‌ அங்கேயிருந்து போறபோது வழி 





47. ஜோஹர்கான்‌ - சொஸ்தகான்‌ (டி5119). 

4௪. இரும்பக்‌ பாஸ்க்கர்‌ - இரியம்பக பாஸ்கர்‌; ரகுநாத்‌ பல்லால்‌ என்பர்‌ தகாகாவ்‌ (பக்‌, 782) 
49,* முதல்‌ 50 *வரை டி 2112இல்‌ '*இரண்டு மைதானத்திலே நிறுத்தித்‌ தேர்ந்த யுத்தம்‌ பண்ணு: 
வோம்‌'” என்றுளது.. ச்‌ 

54, சவெபாரதத்தில்‌, பக்கம்‌ 57இல்‌ பின்வருமாறுளது:- **இல்லாவிட்டால்‌ நம்மோடு தானே 
யுத்தம்‌ பண்ணவேண்டு மென்று உன்‌ மனதிலே யிருந்தால்‌ இந்தப்‌ பனானாகெடிக்குச்‌ சமீபமாய்‌. 
நீயும்வா. .... தானும்‌ வருலறேன்‌. இரண்டு பேருடைய சேனையையும்‌ தூர: வைத்துவிட்டு நீயும்‌. 
'நானுமாய்க்‌ கையிலே குத்‌இ எடுத்துச்‌ சண்டை பண்ணுவோம்‌ என்று சொல்லியனுப்பியதற்கு. 
இந்தச்‌ சேஇ சோகற்கான்‌ கேட்டுக்‌ காபிரிப்பட்டுப்‌ பயத்து கொண்டு பதில்‌ சேதி சொல்லாமல்‌. 
இருந்துவிட்டான்‌'" . (பக்‌. 57), **தளங்களை யொதுக்‌க நாமுபயத்திரான்‌ மாத்திரம்‌ துவந்த: 
யுத்தம்‌ செய்வோம்‌" என்று சொல்லியனுப்பிவித்தார்‌ (இருமுடி. பக்கம்‌ 176). 

52. ௬ள - 600; ௬௦-6௦ (டி5212); அறுநூறு (யோ. வ. ௪. பக்‌. 52). 

௪3, பேரி -.பேரிகை (டி3119); தேரி (போ, வ. ௪. பக்‌, 81) 

54. அஞ்சுகாதவழிபோய்‌ .- ஐந்து ஊர்களை மிகக்‌ கடினத்துடன்‌ கடத்து (போ. வ, ௪. பக்‌. 51) 
இருமுடி சேதுராமன்‌ சுவடியிலும்‌ ஐந்து காதம்‌ என்று இருக்கறது (பக்கம்‌ 1777) 

௧5. விசாலைகெடி - விசால்கட்‌ (1814812804 07 02% 120 0௦18 தகாகாவ்‌ பக்‌. 772). 
இங்கனம்‌ சென்றது 18-7-1660இல்‌ (சர்க்கார்‌ (1) பக்‌. 77); பன்னாலிலிருந்து விசால்கட்‌ 27 கல்‌. 
தொலைவினது (அவுரங்க?பு, பாகம்‌ 11/7 பக்‌. 28) 

'தகாயண்ணி - ஏமாற்றிவிட்டு (போ. வ, ௪. பக்‌. 57). 


**:அஃப்சல்கானின்‌ மகன்‌ ஃபஜில்‌ முகம்மதுகான்‌, ஜோஹர்கானின்‌ மகன்‌ சித்த அஜீஸ்‌ ஆல. 
யோர்‌ துர.த்திச்சென்‌றனர்‌ (தகாகாவ்‌ பக்‌. 787 சர்க்கார்‌ (1) பக்‌, 753) 








62. தஞ்சை மராட்டிய 
களிலே அவன்‌ சேனைகள்‌ வெகுசாய்‌** புதைந்து போச்சுது.” கொஞ்சம்‌ 
சேனைகளுடனே விசால கமெடிக்குப்‌ போய்‌ சேர்ந்தான்‌. இதுக்கு முன்னே 
பல்லிவனத்து யேசவந்து ரஜா? ஸ்ரீங்காபுரம்‌ சூரிய ரஜா இவாள்‌ 
ரெண்டுபேரும்‌ ஜோஹற்கானுடைய உத்தரவின்‌ பேரிலே விசால செடியில்‌ 
சண்டை பண்ணி அபசெயப்பட்டு யிருந்தவர்கள்‌, மஹசூதென்றை 
சேனாபதி வந்த சேதி?! கேழ்விப்பட்டு, அவன்பேட்டி வாங்கி மூணு பேரு 
மாய்‌ விசால கெடியை சுத்திக்கொண்டார்கள்‌. அப்போ ராஜா தம்முடைய 
சொந்த சேனைகளைக்‌ கூட்டிக்‌ கொண்டு &யித்தம்‌ பண்ணி சத்துருக்களை 
செயித்து துரத்தப்போட்டு அவடம்விட்டுப்‌ புறப்பட்டு ரஜகெடிக்கு வந்து. 
சேர்ந்து தம்முடைய தாயாருக்கு சாஷ்ட்டாங்க நமஸ்க்காரம்‌ பண்ணி நடந்த 
வற்தமானங்களெல்லாம்‌ சொல்லி ஒருநாள்‌ அங்கேதானே யிருந்தார்‌. மஹ. 
சூதனும்‌?3 ரொம்பவும்‌ அவமானப்பட்டு பிருணனுடனே ஜோஹற்கான்‌?3 ஈட்ட 
வந்து சேர்ந்தான்‌. இந்தசேதி டில்லியீசுவர** னுடைய அம்மான்‌ சாஸ்தாகானும்‌. 
மத்த பேர்களும்‌ கேழ்விப்பட்டு தங்களுடைய மனோ ஏித்திப்படி ஆறைதில்லை. 
யென்று விதனப்பட்டார்கள்‌.₹ இப்படியிருக்கற சமையத்திலே சிவாஜிராஜா. 
ஆலோசனைபண்ணி??* பனாளா கெடியிலே யிருக்கிற இரும்பக்‌ பாஸ்கருக்கு எழு: 
'இன வயணம்‌!7*, பனாளாகெடியை துலுக்காள்‌ வசம்‌ பண்ணிப்போட்டு தாம்‌. 
இவடத்துக்கு பிறப்பட்டு வரவும்‌; அந்த கெடிக்கு சமானமா இருக்கிற கெடிகளை 
அல்லியெதல்ஷாவண்டையிலிருந்து பிடித்துக்கொள்ளுவோம்‌; ரெண்டு யிடத்‌ 
'இலே உயித்தம்‌ பண்ணக்கூடாது; ஆகையா** லிதை நிற்செயமாக!? எண்ணி 
சுறுக்கலே பிறப்பட்டு வரவேணுமென்று சொல்லி அனுப்பிலிச்சத்தின்‌ பேரிலே 
'இரும்பசு பாஸ்கர்‌ ரஜாவுடைய உத்திரவின்படியே அந்த கெடியை ஜோஹர்‌ 
கான்‌? சுவாதீனம்‌ பண்ணிப்போட்டு அவன்‌ பேட்டியும்‌ வாங்கிக்கொண்டு 
அவன்‌ இட்ட யிருந்து வெகுமதிகளையும்‌ வாங்கிக்கொண்டு ராஜாகிட்ட வந்து 
சேர்ந்தார்‌. இந்த சமையத்திலே அல்லியெதல்‌ ஷாவுக்கு தோணினது: ருஜாகிட்ட 
ஜோஹர்கான்‌ லஞ்சம்‌ வாங்கக்‌ கொண்டு விட்டுவிட்டானென்று அனுமானப்‌. 
பட்டு ஜோஹர்கானுக்கு எழுதஇன"* வயணம்‌: நீ ரஜாகிட்ட லஞ்சம்‌ வாங்கின 





58. அவன்‌ சேனைகள்‌ வெருசாய்‌ - சேறுகனிலே வெருசேனைகள்‌ (டி.3119) 


59, 1410 89 (0௪ 101169% றகர்‌ ௦8 66 நுகர. 106 தமகவறடி நகம்‌ வி] மோர்சம்‌ மற?” 
என்றமை (தகாகால்‌ பக்‌. 189) இங்குக்‌ கருதுக: 


80. யேசவந்து ௬ஜா - ஜஸ்வத்த்சிங்‌ (போ. வ.௪. பக்‌, 51) 

64. சேதி - வர்த்தமானம்‌ (டி8179) 62. மஹசூதனும்‌ - மோகசூதனும்‌ (டி3119). 

52. ஜோஹர்கான்‌ - சோரகான்‌ (டி2119) 84, டில்லியீசுவரன்‌ - டில்லிசுவான்‌ (டி.3119), 

௪8. ஆறதல்லையென்று விதனப்பட்டார்கள்‌ - ஆஒறத்தில்‌ சமுசயமாச்சுது (டி3119), 

65* முதல்‌ 87* வரையுள்ளவை டி 2119 இல்‌ இல்லை. 

68. உயித்தம்‌ பண்ணக்கூடாது ஆகையால்‌ - யுத்தம்‌ பண்ணுறது கூடாத காரியமானபடியினாலே. 
௪2, நிற்செயமாக - நிச்சயமாக (டி3763; டி3119)) 

7௦. ஜோஹர்கான்‌ - சுகார்கான்‌ (டி3779) 77, எழுதின - கடுதாசி யெழுதன 


மன்னர்‌ வரலாறு 63. 


பணத்தை குடுத்தனுப்பிவித்தால்‌ நல்லது; இல்லாவிட்டால்‌ நீ அதுக்கு தக்கன 
பிராயசித்தம்‌ பண்ணப்படுவாயென்று எழுதி யனுப்பிவித்தான்‌!3. அந்தக்கடு 
'தாசியை ஜோஹர்கான்‌ பார்த்துக்கொண்டு மன வேசாறலாய்‌:5 தன்னுடைய 
சேனையை கூட்டிக்கொண்டு கற்ணாபுரத்துக்கு* போய்‌ சேர்ந்தான்‌. அல்லி 
யெதல்ஷாவானவர்‌ நம்முடைய பயமில்லாமல்‌ பிறப்பட்டுப்‌ போய்விட்டான்‌. 
என்ற திவேஷத்தனாலே அவனுக்கு தெரியாமல்‌ படிக்கு சிறுது மொகல்‌ 
சேனைகளை அனுப்பிவிச்சான்‌. அவாள்‌ ஜோஹர்கானுக்கு விஷத்தைக்‌ குடுத்து: 
கொண்ணுபோட்டார்கள்‌!*. சக்கருவதி சங்கிறாம துற்கம்‌ இதுகளை ததுலுக்காள்‌ 
சண்டைபோட்டு வாங்கெ சேதியை ரஜ கெடியிலே யிருக்கற சிவாஜி 
ரஜா. கேழ்விப்பட்டு மந்திரியை கூப்பிட்டு மொகல்‌ சேனைகள்‌ பேரிலே 
சண்டைக்கு பேரீறதுக்கு அனேகம்‌ இரலியந்‌ தேவையாயிருக்கற படியினாலே 
சிறுது இராட்சியத்தை செயித்துக்கொண்டு வரவேணுமென்று சொன்னதுக்கு 
மந்திரி பிறத்தி யுத்தாரமாகச்‌ சொன்ன தென்னவென்றால்‌, மஹாராஜா 
அவர்கள்‌ பண்ணின யோசனை உத்தமம்‌; சண்டைக்குப்‌ பிறப்படவேணும்‌; 
டில்லிசுவானுடைய அம்மான்‌ இப்போ தாங்கள்‌! ராசகெடியிலே வந்த 
சேதி கேழ்விப்பட்டு சஹியபறுவதத்துக்கு சமீபமாக யிருக்க நம்முடைய 
(ச்சியங்களை ஆக்கிறமிச்சுக்கொள்ளவேணுமென்று யோசிச்சு கர.தலபாகான்‌"* 
என்சிறவனோடெ ௫றுது சேனைகளைக்‌ கொடுத்து அனுப்பிவிக்கிறதுக்கு யெத்‌ 
'இனம்‌ பண்ணிக்கொண்டிருக்கிறான்‌. ஆகையால்‌ அந்தவழியை மறிக்க வேணு 
மென்று சொன்னத்துக்கு அதை ராஜா கேட்டு தாம்‌ கொஞ்சஞ்‌ சேனைகளுடனே 
செயவல்லி பிறாந்இயத்துக்கு போய்‌ கணவாயிக்கு ழே காட்டிலே சேனைகளை 
யதுங்கவைச்சுக்கொண்டிருந்தார்‌. இப்படி.யிருக்க கா.றதலபுகான்‌, அமறசிம்மன்‌, 
ரஜ வியாக்கிறி, ஜெஸவந்து, சூரியராஜா, கொக்காட்டே, மித்திரசேனன்‌ இவா 
ளெல்லாரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ சேனைகளுடனே கூட பிறப்பட்டு பீமாபுரம்‌, 
கல்லியாணபுரம்‌, பணவல்லிப்புரம்‌, ககபதேசம்‌ இதுகளெல்லாத்தையும்‌ சுவா 
னம்‌ பண்ணிக்‌ கொண்டு லோகபறுவதத்தின்‌ காட்டு மாற்கமாய்‌ சஹிய7* 
பறுவதத்துக்குக்‌ கழே யிறங்கு அதின்‌ கீழே பிறத்தியார்‌ சேனைகளை வைத்துக்‌ 





2, *“ந்து. (மேரர்‌005 0௦0214878) ம்யெயிகர்கம்‌ & ரயர௦ய2 (124 124 நகம்‌ 20. 
001ம்ழக்கம்‌ ந இர்ப்ரக், 62% நர 65 ௮88 0௨ 10௨ 9011064௦07" (1 விஃவிஸ்கா 
நிதஜ 19. 

72, மனவேசாறலாய்‌ - மனத்தாங்கலாய்‌ (டி3119). 

௪4. கற்ணாபுரம்‌ - கன்னபுரம்‌ (டி.3179) ; கர்நூல்‌. 

75, 418104 7௦0௦2 ........ 9988 855888ம்றக1கம்‌ நந: நப9 ௦௭௦. 5018151517 (1 வ4விப்தர, 0௧௦. 
773; நயா, 8௨25 99) 

௪௦. **தாங்கள்‌'” என்பதற்குப்பிறகு **புனப்பிராத்தியத்திலே'" என்பது டி.3119இல்‌ இல்லை. 

77. சரதலபாகான்‌ - கார்தலப்கான்‌ **8தர 1 வ] ப2ற, ௨0 (த்ய: ௭௦ 3 ஐ41210504 
$௦ 1ஞ்ச ரகா ௦8 ௨ 4-11கமகார்‌ ௧8 கேபி ஊ 1658'7- ($கோ%மா (1) ௨26 83), 

8, சஹிய-சைகாம்‌ (டி3719); சம்ம (போ.வ.௪.பக்‌. 53). 


64 தஞ்சை மராட்டிய 
கொண்டிருக்கிற”? சேதி தெரியாமல்‌ அந்த காட்டிலே யிறங்கி ரெண்டு மூண்டு”? 
னாள்‌ வாசமாக யிருந்து அப்பாலே போய்‌ சாதிக்கவேணுமென்று பிறப்‌ 
பட்டார்கள்‌. அப்போ சிவாஜிருஜா யெதிரேவந்து மறித்தார்‌. இந்த ரெண்டு. 
தளத்திலே"! யிருந்த ருஜாக்களுடைய சேனைகள்‌ சூழ்ந்து கொண்டு உமற்கா”” 
மென்கிற காட்டிலே வெகு சண்டை பண்ணினார்கள்‌. ரெண்டு சேனைகளும்‌ 
உயித்தம்‌ பண்ணுறபோது துலுக்காளுடைய சேனைகளுக்கு சண்டைபஸ்ண 
சாமார்த்திய மில்லாமல்‌ போச்சுது. அப்போ ருஜவியாக்கிறி யென்ிறவன்‌??*' 

சற்தார்‌ காறதலப்கானைப்‌ பாத்து டில்லிசுவானுடைய சேனைகளை ஓரட்டுக்கும்‌ 
இந்தக்காட்டிலே அதம்‌ பண்ணிப்போடுகறைத்துக்கு நினைத்திருக்கறாய்‌; வாஜி. 
ரஜா உன்னை பிருணனொடே விடுறெ;இல்லை; ஆகையாலவரைச்‌ சரணமடைந்து 
இவடத்திலெ யிருந்து தப்பிப்‌ போகவெணு மென்று சொன்னத்துக்கு அது. 
யொக்த்தந்தானென்றெண்ணி கார்தலபாகான்‌ தன்னுடைய வைக்கலை ரஜா 
கட்ட அனுப்பிவித்து பரவசம்‌ வாங்கிக்‌! கொண்டு தன்னுடனே கூட வந்திருக்‌ 
இற ருஜாக்களையும்‌ தன்னுடைய சற்வசொத்தையும்‌ ருஜாவுக்குக்‌ கொடுத்துப்‌. 
போட்டு?* சாஸ்த்தாகான்‌? இட்ட பிறப்பட்டுப்‌ போய்விட்டான்‌. அதின்‌ பிற்‌. 
பாடு சிவாஜி ராஜா மிகவுஞ்‌ சந்தெொஷமாூ சத்துருக்கள்க்கொடுத்த சேனையுந்‌ 
'இரவியங்களையும்‌ வாங்கிக்கொண்டு தன்னுடைய மந்திரி நெத்தோஜி யென்ற 
வனுடனே யோசினை பண்ணி மறுபடியும்‌ துலுக்காளுடைய ருச்சியத்தை சுவா 
இனம்‌ பண்ணிக்கொள்ளுற நிமித்தியம்‌ தால்பியபுரத்துக்குப்‌*? போய்‌ அந்த 
தேசத்தை சுவாதஇனம்‌ பண்ணிக்கொண்டு பல்லிவன*” பிருந்தியத்துக்குப்‌ 
போனார்க *. அந்த தேசத்திலே ஸேசவந்து ரஜா** முன்னாலே சிவாஜி ரஜா 
வுடைய ப8)த்தினாலே*? ஸ்ரீங்கார்புரம்‌ பிறபாவளி பட்டணத்தின்‌?” பிறபு சூரிய 





79, வைத்துக்கொண்டிருக்கற - அடைத்துக்கொண்டுயிருக்கற (டி3119)) 

௪௦. ரெண்டுமூண்டு-ரெண்டுமூணு (டி3762) 81. தளத்திலே-தானத்திலே (டி.8119)) 

88. உமற்காம்‌ - உம்பர்காம்‌ (போ,வ,௪.பக்‌. 84); 1 ரமசாிஸ்ர்றம்‌ (சர்க்கார்‌ (2) பக்‌. 827) 

82௮. “'ருஜாவியாக்‌றணன்‌ என்ற பெண்‌ பிள்ளையானவள்‌' என்று இருமுடிசேதுராமன்‌ சுவடி. 
யில்‌ காணப்படுவது (பக்‌, 1:88). இப்போரில்‌ கார் தலப்‌ கானுடன்‌ உதவிக்கு வந்தவர்களுள்‌: 
ஒருவராசு பீராரில்‌ மாஹுருக்குச்‌ சா£ர்தாராயிருத்த உதாஜிராமின்‌ வீரம்‌ பொருந்திய மனைவி 
(கைம்பெண்‌) ராய்‌ பானி (188% ந௨ஜர்ர்றர) ஒருவர்‌ என்று தெரிலறது (சர்க்கார்‌ (1). 
பக்கம்‌ 83) 

42. பரவசம்வாங்கி - நம்பிக்கையெற்று (போ.வ.௪.பக்‌. 54). 

8௯. *நிரத (கர வ160'6) காடு 966ர05ம்‌ 8௦௦0064ீ (0 றபி9%்‌ 8200 (148, ஈர்பி- 
04 ந்தரர்பத (0௦ ற௦௭67 10 0046, 13 885றவ12 நச ஐல பற 811 46 ஐ£0ற₹ேரு 1௨ 
ங்ர்க கேர றம்‌ றகர்ம்‌ & 1காஜ€ £௧௦500 (௦. கவி ழ்‌ 0ய20ம க 8875 ஈரக்‌ 802 
நீங்க கணட (3ரம்‌ *'சம்பகார, 1661) ($கா%கா (1) 8826 84) 

85. சாஸ்த்தாகான்‌ - சாஸ்‌தரகான்‌ (டி.3119); (5481512]ப180)) 

86. தால்பியபுரம்‌ - தாலபீபுரம்‌ (டி8172); தாளியபுரம்‌ (யோ.வ.ச,பக்‌. 54) 

7. **இது][ப்ரகறக 18 606 $கற$]யர்ர்சகம்‌ 8020) ௦8 றவ]கரவ௨, & 60௬0 8110812412 ஊம்‌188. 
று௦ா*ம்‌ ௦8 ிகற௦1ம (ககா (1) 8826 84 8. ௨) 

௪௪. வேசவத்துருஜா - செயவத்திராசா (டி3119) 82. பயத்தினாலே - இது ,டி3119இல்‌ இல்லை. 


90, **நிரஜடந்ஜுவபிழ 19 05$ 661௦4 112 வி ஜாம்‌ (௦ 15 5௦00ம்‌ ௭65(””- (8வாஃ8ா (1) 
ந8ஜ6 8௪, 2.ற.). 








மன்னர்‌ வரலாறு. 65 


ருஜாவண்டையில்‌ ஓடிப்போயிருந்தான்‌?", அந்த ருஜாவும்‌ அவனை சவரக்ஷணை 
பண்ணிக்கொண்டு வந்தான்‌. அந்த ராஜாக்கள்‌ முன்னாலே குத்தவாளிகளாக 
யிருந்தார்கள்‌. அந்த குத்தம்‌ பிறத்தியாராலே ஏவப்பட்டு செய்தபடியினாலே 
அந்த குத்தத்தை எண்ணாமல்‌ தயவு பண்ணிவிட்டு சித்திரா புளி துற்கத்துக்குப்‌ 
போய்‌ அவடத்திலே ஸ்ரீ பரசுராமமூற்த்தியுடைய தெரிசனம்‌ பண்ணி?” வெகு 
பூசைகளை பண்ணி அந்த சுவாமியினிடத்திலிருந்து வரத்தை அடைந்து அத்த 
பிருந்தத்து ருஜாக்கள்‌ குடுத்த சம்பத்துகளையும்‌ வாங்கிக்கொண்டு பிறா 
மணாளுக்கு வெகு தானதற்மங்களைப்‌ பண்ணி சங்கமேஸ்வரத்துக்குப்‌* 
போனார்‌. அவடத்திலே யிருக்கும்‌ மிலேச்சாள்‌ முன்னாலேதானே ராஜா 
வுடைய பயத்தனாலெ ஓடிப்போயிருந்தார்கள்‌.”* அந்த தேசமெல்லாம்‌ சுவாதி. 
னம்‌ பண்ணிக்கொண்டு அவடத்திலே யிருக்கெபோது நீலகண்ட ருஜாவினு. 
டைய பிள்ளை பிரூமண மலசூர்‌ வமிசத்திலுண்டான தானத்தாசு”* என்ற. 
வலனோடேகூட ருஜாவுடைய அனுமதியினாலே சங்கமேசுவரத்துக்கு வந்து சேர்ந்‌ 
தார்கள்‌. அதுக்குப்‌ பிற்பாடு மகாருஜாவானவர்‌ சூரியராஜாவின்‌ பேரிலே தயவு 
பண்ணி அவருக்கு அரிகாரன்‌ அண்டையில்‌”? சொல்லி அனுப்பிலித்து சங்கேமஸ்‌ 
வரத்தலே நம்முடைய சேனைகள்‌ இருக்கிறத்தை உம்முதாக: எண்ணிக்கொண்டு. 
துற்பு,த்தி ஒன்றும்‌ பண்ணாமலிருமென்று சொல்லி அனுப்பிவித்து”"தமக்கு சரண 
மாய்வந்த ருஜாக்களுக்கெல்லாம்‌ அபையம்‌ கொடுத்து ருஜபுர.த்தலே வந்து: 
சேர்ந்து அங்கேதானே யிருந்துகொண்டு?* சமு.த்‌இரக்கரை ஓரங்களிலே யிருக்க 
வெள்ளக்காறர்கள்‌ தீபாந்திரங்களிலே யிருக்கறவாள்‌ கப்பல்‌ வியாபாரம்‌. 
பண்ணிக்கொண்டிருக்கறவாள்‌ சாமந்து?? ரஜாக்கள்‌ இவர்களை யெல்லாம்‌. 
சுவாதினம்‌ பண்ணிக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து அனேகத்‌ இரவியங்களை 
வாங்கிக்கொண்டு! ருஜபுரத்திலே யிருக்கிறபோது சிவாஜிருஜாவுக்கு மொஹ 





5, **7தஜவுகர(க 880, 686 கந்க/்‌. ௦8 இவிரர்ஏகவக ௭7௦ ந்தம்‌ 109211 ந61றகம்‌ ரீகமங்கா 
பெயர்றத 10௪ நிஹந் விக கொறறகர்ஜமு 4001 228026 என்ப. இயக 880 106 வு்‌ ௦5 
நிரதட்ற்காக!ர்‌, 145 செர்சசீ 400. 6சக்பத கபம்டதகாறமா”'- ($கா%கம (1) ௨26 84). 

99.  **நரத றசர$01ரகம்‌ (6 (ஜூர்ற க ஐச %௦ (1௧ ஷ்ரர்றக ௦8 நிவாகஷண்டாவாமு வரம்‌ 0௨3௦. 
1லாத6 2805 4௦ 1/5 இிரகர்பவவாக”” - (காகா (1) ௧26 85). 

92.  சங்கமேசுவரத்துக்கு - சுகமே துருகத்துக்கு (டி8119)) 

94. **நிந்ட நிகியத]10ு த௦ர₹௩0௨ 08 இக தகா கனகா ௨0 8164 ஊளஷு, 83 50 814 வி1 
க ந்வங்கநர்டிவ ஐங்‌ நகம்‌ காஷரம்ம்வத 6௦ 10867”-($வா1கா (1) 8௨26 85), 

95, *தானடத்தாக" என்ற பெயர்‌ போ. வ. ௪. வில்‌ இல்லை. (பக்‌, 55), “*$ய்ர்ர2நி1 8604 
நீர்‌ 241 16கரரம்‌. வறம்‌ நவரந நீத] ஷயா”? ($கா%22 (1) 88௨26 85) 

98. அரிகாரன்‌ அண்டையில்‌ - அரிக்காரருடனே (டி.3119); அரிக்காரர்‌ - ஒற்றர்‌ (11821:872). 

5ர, 111 (நந்ம்ரவ்ர்‌) ௦ஈச்சாசம்‌ இயாறுக 8௧௦ 4௦ றறமரர்‌ ந்த சீசந்தப்ரறே(””- (இவிக 
(1) ௨6 85); (சூரியராவ்‌, சிருங்கார்பூர்‌ அரசர்‌) 

9௪. ராஜபுரத்தையடைத்தது 8-8-1282 ஆகும்‌ (சர்க்கார்‌ (1) பக்‌. 85) 

99. சாமந்து - சமத்த (டி5119).. 

100, “1875 (நந்ம்ரகரீ1) ஐரிமரும்சரகம்‌ 1௫6 நஜி]. 82௦௦37 ஹம்‌ %கறர்‌ மரபச£ ரசக2104 
௦8 06 1. 1. 6” 50800816. 896 ௦011604560 ௨ 1காஜ5 ற1மரம்மே 8000. 788ர்கறமா ஊம்‌. 
8ற0௦1ம7கம்‌ 145 ௦௭% உம்றம்றர்த((2%078 84 06 ற௦147* (இலாக்‌, 2௨26 138). 


69-9. 






66 தஞ்சை மராட்டிய 
ராக்களால்‌15% நிறைநத்திருக்கப்பட்ட கெடாரங்கள்‌!53 இருஷிக்குப்‌ பட்டத்தையும்‌ 
எடுத்துக்கொண்டு அந்தந்த தேசாஇபதிகள்‌ சட்ட இருந்து வந்த சாமானுகள்‌ 
பொன்‌ வெள்ளி யெகு!?3 யீயம்‌ தாம்பரம்‌ விரும்பு காரீயம்‌ வெண்கலம்‌ மேற்கு 
சமூத்திரத்து பொன்மணல்‌ முத்து பச்சை பதுமறாகம்‌ வச்சிரம்‌ பழகம்‌!"*அரக்கு 
கடகபாத்திரம்‌” மிறுகத்தின்‌ கொம்புகள்‌ முதலானது, சாமரம்‌,155* சிகக்கிறீவ, 
சாக்ஷ9, யாமுனே இந்த மூணு வஸ்த்துக்களும்‌, அஜோமது, பாவலீக்க, ச8ரக்க, 
லோத்திறகு, குங்குலியம்‌, பாவக, மஞ்சிஷ்ட, னாகசம்பலம்‌, றசம்‌, அரிதாளம்‌: 
கெந்தகம்‌, மனசிலே, கெந்தஸமம்‌, கொரறோசனம்‌, அப்பிறகம்‌, பச்சனாபி முதல்‌ 
கொண்டு விஷவஸ்த்துக்கள்‌ விஷபரிஹார வஸ்த்துக்கள்‌, சரிகை வஸ்த்திரங்களும்‌ 
'தினுசுவாரி சாலுவைகளும்‌, பட்டுதினுசு வஸ்‌திரங்களும்‌, மயிர்னா லுண்டான 
வஸ்த்‌இிரங்களும்‌ வாங்கிக்கொண்டு தம்முடைய யெல்லா துற்க்கங்களிலேயும்‌ 
இதுகளை வைச்சுப்‌ போட்டு அப்பால்‌ சடவல்லி, சமத்தளே, ஹரிசரி நைர்வனாத, 
குந்தவட்ட, கேளி வல்லி, கசேளிகா, நாந்தவாட, பிருமசு,தா, மனசு பிலவ வட 
கஷராபட்டன இப்படிக்கொத்த தேசத்து ரஜாக்களண்டையிலிருந்து திரவியங்கள்‌ 
சேனைகளும்‌ வாங்கக்‌ கொண்டு சகல தேசங்களையும்‌ சுவாதினம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு ராசபுரத்திலெயிருந்தார்‌.!?”* இப்படியிருக்கற வேளையிலே அல்லியெதல்‌ 
ஷா சவொஜிருஜாவுக்கு சல்லியம்‌ பண்ணவேணு மென்று சூரிய ராஜாவுக்கு 
யெழுதி அனுப்பிவித்ததன்‌ பேரிலே அவன்‌ சங்கமேஸ்வரத்தி லிருந்த சேனைகளை 
ரத்திரியிலே வந்து சூழ்ந்துகொண்டான்‌.!?* அவனை மல்லசூர னென்கிறவன்‌!? 
(தன்னுடைய சாமர்த்தியத்தினால்‌ அற்புதமான உயித்தம்‌ பண்ணி அடித்து துரத்‌ 





201. மொஹராக்கள்‌ - தங்கநாணயங்கள்‌ (கே. எம்‌, வே. பக்‌, 188-3). 

308. கெடாரங்கள்‌ - பாத்திரங்கள்‌; டொரங்கள்‌ (டி3119); (போ. வ, ௪. பக்‌. 58). 
808. யெகு- எஃகு (யோ, வ, ௪, பக்‌. 58)) எகு (டி3119) 

704. பழகம்‌ - பவழம்‌ (டி4112). 

205, சுடசுபாத்திரம்‌ - கை ஆபரணங்கள்‌ (போ. வ, ௪. பக்‌. 88). 


7068 முதல்‌ 1074 வரையிலும்‌ உள்ளவை பின்வருமாறு போ, வ, ௪, வில்‌ (பக்‌. 55 - 86). 
தெளிவாகவுள்ளன:- 


மயில்‌ தோகை, தாரதிருஷ்டிக்‌ சண்ணாடிகள்‌, இன்னும்‌ மருந்துச்‌ சரக்குகளும்‌, வாசனைத்திர. 
வியங்களுமாயெ ஓமம்‌, வெட்டிவேர்‌, சவ்வியம்‌, சிவப்பு லோ,த்‌திரம்‌, குங்லலியம்‌, குந்துருக்கம்பிசின்‌,, 
மஞ்சிட்டி, சிந்தாரம்‌, பாதரஸம்‌, அரிதாரம்‌, வேறு சிலவாசனைச்‌ சாமான்கள்‌, வாணகந்தகம்‌, 
கோரோசனை, அபிரேகம்‌, பச்சைநாபி இன்னும்‌ வேறு ல விஷ வஸ்துக்களும்‌, விஷ பரிகாரமான: 
வஸ்துக்களும்‌, ஜரிகை வஸ்இரங்களும்‌, சால்வைகளும்‌ பட்டு வஸ்திரங்களும்‌ இவற்றைத்‌ தவிர 
அநேக அழல நுட்பமான சாமான்களும்‌ அவர்களிடம்‌ பெற்று அவைகளைத்‌ தன்‌ பா.துகாப்பின்‌£ழ்‌: 
வைத்தார்‌. அதன்‌ பிறகு சடவல்லி, சமதன்‌, ஹரிச்சரி, வைகநாத்‌, குதவட்கேலா, வல்லீகம்‌, சாண: 
வல்லிகா, நா.தவாட்‌ இந்தப்‌ பிரதேசங்களில்‌ இருந்தும்‌, தாவே, சாம்வாலா, வடசார்பட்டணம்‌: 
இந்த ராஜ்யங்களின்‌ அரசர்களிடமிருந்தும்‌ கப்பத்தொகையைப்‌ பெற்று, எல்லாத்‌ தேசத்தையும்‌: 
'தன்வசப்படுத்திக்கொண்டு ராஜபுர,த்திலேயே இருந்தார்‌. 
308, **[றும்‌6ர றர9$9ம76 8200. 145 501ரசந்து &411 5ந்க்‌ ஜ்‌௪ கநக ௦8 $ங்ார்புதகாறமா 
நகம்‌ ஐகர்ச & நர்தந$ ௭4080% ௦௩ $ரர2ிர்‌'$-.. சச(கம்ரறம்‌ 1 ககறுதவரகேண்வலர மய1 ௨3. 
௪0. ஈஜறய1964 63 (5 தவி1கார்‌ கவ நகீவியகவா௦'- (521%கா (1) 8826 85). 
309. மல்லசூரன்‌ - 1802]] 1421105876 


மன்னர்‌ வரலாறு 67 


இப்‌ போட்டான்‌. உடனே சிவாஜிராஜா ருஜாகெடியை விட்டு சங்கமேஸ்வர.த்‌ 
துக்கு வருகருரென்று சேதி கேழ்விப்பட்டு மல்லசூர்‌ பிறமுகான்‌ ராஜாவுக்கு. 
யெதிர்க்‌ கொண்டு போய்‌ பேட்டி வாங்கினார்கள்‌. அப்போ நீலகண்ட ராஜா 
வுடைய பிள்ளை!19 தானசித்தனுடைய/!!3 சாமற்த்தியத்தை மஹராஜாவுக்கு தெரிய 
ப்படுத்தனான்‌. அப்போ ரஜா அதைக்கேட்டு அவருக்குஞ்‌ சகலசனத்துக்கும்‌ பெகு 
மதிகள்பண்ணிசூரியராஜா1* பேரிலே யிருந்தகோபத்தையும்‌ பொறுத்துமறுபடியும்‌ 
தம்முடைய அரிக்காறருடனே சொல்லியனுப்பிவித்தது: னாம்‌ பல்லிவனதேசம்‌ 
வாங்கப்போறோம்‌; நீ வெகு குத்தவாளியாக யிருந்தாலும்‌ அதை மன்னித்து?15* 
உனக்குயென்ன பாவசம்‌ வேணுமோ அதுகள்‌ எல்லாம்‌ முன்னையே கொடுத்திருக்‌ 
இரோம்‌; நீர்‌ சீக்கிரம்‌ பிறப்பட்டு நமக்கு சகாயம்‌ வந்து சேருமென்று சொல்லி 
அனுப்பிவித்தார்‌.11* அதை சூரியராஜா கேட்டு தான்‌ வாரோ மென்று' சொல்லி 
அனுப்பிவித்தான்‌. ஆனால்‌ போசுயில்லை. ருஜா பல்லிவனத்துக்குப்‌ போய்‌ அந்த 
ருஜியம்‌ கெடிகள்‌ கோட்டைகள்‌. யெல்லாம்‌ தம்முடைய சுவாதீனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு அவடத்திய சனங்களுக்கு அபயங்‌ கொடுத்து முன்பே யிருந்ததைப்‌ 
பார்க்கிலும்‌ அதக சனங்களை ஸ்தாபனை பண்ணி அவடத்தில்‌ சிரதுற்க மென்று 
ஒரு மலையிருந்துது அதஇின்பேரிலே ஒரு நூ.தினமாய்‌ஒரு கோட்டை. யெடுப்பிவித்து 
அது மண்ட கெடமென்று!3* பேர்வைத்து அவடத்தில்‌ யோக்கியமான பேரை அதி 
காரியாக நேமித்து அந்த பிறாந்தத்தை ரக்ஷிக்க சேனைகளும்‌ வைத்துப்போட்டு 
ஸ்ரீங்காரபுரம்‌ வாங்கவேணுமென்று கோபத்தினாலே பதினய்யாயிரம்‌ சேனை 
யுடன்‌ பிறப்பட்டார்‌. அந்த பட்டணத்தை முதலெ வாங்காமல்‌ விட்டு இப்போ 
கோபம்‌ பண்ணக்‌ காறணமென்ன வென்றால்‌ சிவாஜிருஜா செயவல்லி பிருந்‌' 
'தத்தைச்‌ சாதிக்கிறபோது சூரியருஜா மஹாருஜாவை ஈசுவராவதாரமென்‌ 
றெண்ணி தான்‌ அவருக்கு குறைய!4 பு.த்திரனென்று சொல்லி சரணமாக வந்திருந்‌ 





110, நீலகண்டராசா என்பவரிடமிருந்து புரந்தர்‌ கோட்டை. பிடிக்கப்பட்டது. அவருடைய தம்பி 
பீலாஜி நீலகந்த்‌ என்பவர்‌ சிவாஜியின்‌ அன்பைப்‌ பெற்றவராயிருந்தார்‌. ஆகவே **நீலகண்டராஜா. 
வின்‌ பிள்ளை" என்பதைப்‌ **தம்பி'” என்று கோடல்‌ தகும்‌. ன்‌ 

211.  தானடித்தனுடை௰ - தானாதியின்‌ (போ. வ. ௪, பக்‌. 88), தானாஜி சிவாஜியின்‌ நம்பிக்கைக்‌: 
குரிய சேனைத்தலைவர்களில்‌ ஒருவர்‌. கொண்டனகெடியைப்‌ பிடிக்கச்‌ சென்ற போது அப்போரில்‌: 
இவர்‌ இறந்தார்‌ (சர்க்கார்‌(1) பக்‌. 285). 

172. சூரியராவ்‌ ஏிருங்கார்பூர்‌ அரசர்‌; சிவாஜிக்கு அடங்ல யிருப்பதாக உறுஇகூறினார்‌;. எனினும்‌ 
பிஜப்பூர்‌ அரசருக்கு அஞ்ி அடிக்கடி சிவாஜிக்குக்‌ கொடுத்த வாக்குறுதியை மீறி வந்தார்‌. 
எடழும$௨ 7840, 106 கர்வம்‌ ௦8 $ோர்வதகா ந்தம்‌ 1ரர்கம்‌ 1௦ 881/6 ர்009612 ந றா௦ராம்கம்றத. 
நத $0 இர்ப்டிகர்ர்‌ ரே 840௦௪ (05 8811 ௦8 ரலர11 (1656) ஊம்‌ 120 2ே15ய13 07016௨. 
நூர்த ஜேர்$8 1௨ சகா ௦8 ந்த இட்ர்கறமார்‌ ரக5ர₹2”"-($கோ]கா (2) 7826 85). 

ந12* முதல்‌ 1747 வரை **உமக்கு உயிர்ப்பிச்சை அனித்திருக்வறேன்‌;: நெகையினால்‌ நீர்‌ எந்தச்‌. 
சமயத்திலும்‌ முன்‌ ஜாக்ரெதையாக இருக்க வேண்டும்‌ என்று: சொல்லியனுப்பினார்‌'” என்று: 
போ. வ. ௪, பக்‌. 56 இல்‌ உள்ளது. 

நத, “நரச 80ம்‌ நெம்ரம்மாஜ வோல்‌ ஐ8ால54்‌ 14 நகிவ0 க்கத்‌!” (கவோ (1) 8௧2௨ 85). 
378. குறைய - சரய (டி3119) 


68 தஞ்சை மராட்டிய 
தான்‌. அப்படியே அடிக்கடி அநேசு ஊழியங்களும்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌. இப்போ அவன்‌ இகிறஹசாரத்தினாலும்‌ துற்புத்தியினாலும்‌ துலுக்‌ 
காளுடைய வாற்தையைக்‌ கேட்டு இவேஷம்‌ பண்ணிக்கொண்டான்‌. அப்‌ 
போது அந்த குத்தத்தை பொறுத்து!” அழைப்பிவித்திருக்கச்சேயும்‌ வருகிறோ 
மென்று சொல்லிப்போட்டு வராமலிருந்தபடியினாலே ராஜாவுக்கு வெகுகோபம்‌ 
வந்துது. அவடம்விட்டு ஸ்ரீங்காரவனத்துக்‌ கட்ட வந்து சேர்ந்தார்‌. அந்த சேதி 
சூரியருஜா கேட்டு மூன்னே அழைப்பிவித்த சேனைகள்‌ ஓரட்டுக்கும்‌ ரஜா பல்லி 
வனத்துக்கு போறபடியினாலே யினிமேல்‌ நம்முடையமேல்‌ வரமாட்டா ரென்று 
'இரும்பி அனுப்பிவிட்டோம்‌ என்று தன்‌ மித்திறனோடே யோசனை பண்ணிப்‌ 
போட்டுகொஞ்சம்‌ சேனையோடே யோடிப்போய்விட்டான்‌. அப்போசிவாதிராஜா. 
கடினமான வனங்களைக்‌ கடந்து வந்தும்‌ சூரியருஜா ஓடிப்போய்விட்டானென்று 
சேதிகேழ்விப்பட்டு விசனமாூ ஸ்ரீங்காரபுரத்தையும்வாங்கக்கொண்டு*1* அவடத்‌ 
'இயசெனங்களுக்கு!1? பரவசமுங்‌!15? கொடுத்துப்போட்டு அனேக சாதி பிறபல!35 
செனங்களையும்‌ காரியஸ்த்தர்களையும்‌ ஸ்தாபனை பண்ணி தஇரும்பகபாஸ்கருக்கு 
பிறபாவலி ராச்சியம்‌ கொடுத்து!*? யிதுக்குள்ளே வசந்தகாலம்‌ வந்தபடி.யினாலே 
சிவாஜிராஜா அநேக சயித்திய உபசாரங்கள்‌ அனுபவித்துக்கொண்டு ஸ்ரீங்கா 
புரியிலேயே வாசம்பண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌.1?3* அதன்‌ பிற்பாடு பணாளாவுக்‌ 
குத்‌ இரும்பியும்வந்து பனாளாவை சுவாதீனம்‌ பண்ணிக்கொண்டு தெற்கு பிறாந்‌ 
,தத்தலே பெங்களூர்‌ செஞ்9ி:35 சர்மைக்கு ஐ௬ள௭எ௰ளஎ வருஷத்தில்‌!3* வந்து. 
இந்த தேசங்களையும்‌ வாங்க செஞ்9 ராச்சியத்தைச்‌ சேர்ந்த புதுச்சேரி பந்தரிலே 
இருந்த பிறாஞ்சுக்காறருக்கு௯௬ள.௮0இ*3* கறார்‌ மதார்‌!*? இறிட்டி!?* பண்ணிக்‌ 
கொடுத்து அவடத்திலிகுந்து அனேக ருச்சியங்களை சுவாதீனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு புனாவுக்குப்போய்‌ சில்லறைக்‌ கோட்டைகளிலே முகல்‌ சேனைகளை 95 
கொஞ்சமிருந்ததுகளை சிறுதுபேரைக்‌ கொண்ணு சரணம்‌ வத்‌தவனை விட்டுவிட்டு 
சேவுக மபேஷ்சிச்சவனுக்கு சேவுகத்தில்‌ வைத்துக்கொண்டு இந்தப்‌ பிறகாரம்‌. 
அலிடத்திய டாணையமெல்லாம்‌ பந்தோபஸ்த்துப்பண்ணி அதன்‌ பிற்பாடு சக்‌ 
கஇராவதி சங்கராம துற்க்கங்களுக்கெல்லாம்‌ டாணையம்‌ வைத்து எல்லாத்தையும்‌ 





247. குத்தத்தைப்பொறுத்து - அபரா.தத்தைச்சமைபண்ணி (டி3119). 

118. ஏருங்கார்பூரைக்‌ கைப்பற்றியது 29-4-1661 (சர்க்கார்‌ (1) பக்‌. 85) 

779, செனங்களுக்கு சேனைகளும்‌ (டி3119)) 

380. பரவசமும்‌ - பாவகம்‌ (டி8119) 181, பிறபல - சகல (டி3119). 

நத, “றந்டி தரவ கர்தரக ஜக சேலிி$ு: 00மயறர்சம்‌ ஊம்‌ ற1க௦௦3 மறுமீரோ ரம்வம்க௦% 
இரு ல51௦ர 88 ஐ016௨01”* - (காகா (1) 8ஜ6 86). 

322 இது வரையில்‌ சிவபார.த சரித்திரத்தில்‌ உள்ளது. 

722, செஞ்சி - சந்தி (போ. வ. ௪. பக்‌, 58) 


384. இ.பி. 2877, ட0ம6 கேதரக5 4195. 9றமா5 1௦ ரயி 1677 (19161௦01௦௧1 சரதஜூமகய (6 
நிதஐ6 64) - (இர்வம்ரஷ, ௨26 156, %.௩. 2). 


325. 1680 ஞு 128. *மதார்‌'” - இச்சொல்‌ டி5119 இல்‌ இல்லை. 
327.  இறிட்டி - 1ரகே(ு; 18௪. மூகல்‌ சேனைகள்‌ - தாடோடி ஜனங்கள்‌ (போ. வ. ௪, பக்‌. 58). 


மன்னர்‌ வரலாறு 69. 


சல்லியமில்லாமல்‌ பண்ணிக்கொண்டு புனாவிலே வந்திருந்தார்‌. அதின்‌ பிற்பாடு 
டில்லீசுவரனும்‌ அல்லியெதல்‌ ஷாவும்‌ சிவாஜிருஜாவை தோஸ்த்திரம்‌ பண்ண 
ஆரம்பித்தார்கள்‌:5? நல்ல சூரன்‌; பரலா பறச்சி கத்தி!3? முதலான ஆயுதங்‌ 
களின்‌ சண்டை நன்றாய்‌ தெரிந்தவர்‌; இதுவுமல்லாமல்‌ பரலாகழி ஆயுத13% 
மொண்ணு நூதினமாயி உண்டுபண்ணினார்‌; ரெண்டாவது தான்‌ இசமானாக 
யிருந்து ஒவ்வொரு காரியத்தைத்‌ தானே பிறையாசையான காரியம்‌ முதலாய்‌!54 
பண்ணுறது; இதுவுமல்லாமல்‌ சகல செனத்தையும்‌ ரெம்மியமாகத்‌ தக்க 
னையாக பண்ணுகிறவர்‌; அதிசெயமான . புத்திசாலி; தயிரியசாலி;. சாம 
தான பேத தென்ற!55 இந்நாலுவித உபாயத்தையும்‌ சமைய மறிந்து 
பண்ணுகறவர்‌; எப்படிக்கொத்த ஆபத்து பிறளையமான காலத்திலேயும்‌ 
பிறமை யில்லாமல்‌ காரியத்தை ஆய்ந்து பார்க்கறவர்‌134; மஹா நீதியும்‌ 
தயவுள்ளவரும்‌!3* சரண மடைஞ்சவர்களை சவரக்ஷிக்கிறவரும்‌, ரூப சாலி; 
உதாரகுணத்தில்‌ பூரணர்‌; இதுவுமல்லாமல்‌ ஈசுவர இருபையினாலே!3* பூமியிலே 
அநேகந்திரவியம்‌ அகப்படுது; சத்துருவுடைய சேனைகள்‌ யெத்தனை லெட்ச!37 
மிருந்தாலும்‌ ருஜாவுடைய சேனைகள்‌ கொஞ்சமாக இருந்தும்‌ இவாள்‌ ௮ரசுர 
மகாதேவா!3* யென்று சப்தத்துடனே வந்து விழுந்தவுடனே சத்துரு சேனைகள்‌ 
சின்னா. பின்னமாய்‌ போய்‌ விடுகுது; இப்படிப்பட்ட ருஜாவை செயிக்கிறது. 
கடினம்‌. 159*அல்லது ரஜாவைப்போய்‌ மறித்து சண்டை போடுவோ மென்றால்‌ 
அதுனாலே நம்முடைய சேனைகளும்‌ இரலியமும்‌ அழிந்து போறதே யல்லாமல்‌ 
'பிறையோசனமில்லை. **9*நல்லது சனேசு.த்தனாலே ஆவத்தனாக்கக்கொள்ளுவோ 
மென்றால்‌ அது கனக்குறைச்சலாக யிருக்குது. சனேகமுமாகிறது கடினம்‌. ஆகை 





329. தோஸ்த்திரம்‌ - ஸ்தோத்திரம்‌; புகழ்த்து பேசிக்கொண்டதாவது (போ. வ. ௪, பக்‌ 58) 
380. பரலா பறச்சி கத்‌இ- ஈட்டி கேடயம்‌ பட்டாக்கத்தி (போ. வ, ௪. பக்‌. 58) 


781. பரலா கழி ஆயுதம்‌ - கம்பியைக்கொண்டு செய்த ஈட்டியைப்‌ போன்ற ஆயுதம்‌ (போ, வ,௪.. 
யக்கம்‌, 59) 


388, முதலாய்‌ - முதலானதுகளை (டி3119) 725, தென்ற - தண்டம்‌ (டி3119). 


344. ஆய்ந்து பார்கவ்‌ - அறி௫றவரும்‌ பண்ணுறவரும்‌ (டி.3119). 

325,  தயவுள்ளவர்‌ - தைசியவத்தர்‌ (டி3119), ய 
288, இருபையினாலே - பிரசா.தத்தினாலே (டி3119) 187. யெத்தனைலெட்சம்‌ - லட்சம்பவுக: 
7௪. அரசுர மகாதேவா - ஹரஹர மகாதேவ (போ, வ. ௪. பக்‌. 59). 

*எ7ிற்ச ஜவரர]500. 80ம்‌ கீசறசரகர்ே1$7 மட்‌ 1௫6 நகீகு1ே ஈர்ம்‌ ச்‌ எலா 00: 
**ந]தாக] ந]தால! நகீஹ்ஜச்ச!”* கெரார்சம்‌ 870௦ 101௦ ஸ்ர ரகாப்டி'” (காலா (1) 8௨26. 
165). இதனால்‌ மராட்டியர்‌ சேனை போர்‌ செயுங்கால்‌ ஹரஹர மகாதேவ்‌ என்று கூறிப்‌ புதிய 
வலிமை பெற்றுப்‌ போர்புரிவர்‌ என்பது ஊ௫க்க இடந்தருறது. பின்னாளில்‌ தஞ்சையை யாண்ட. 
சரபோஜி மன்னர்‌ காசியாத்திரை செய்து 1822இல்‌ இரும்புங்கால்‌ சிதம்பர,த்தில்‌ வரவேற்பு 
நிகழ்ந்த பொழுது சிப்பாய்கள்‌ '*ஜோஹர்‌ பரங்க! ஜோஹர்‌ யத்த்ர/ ஹரஹரமகாதேவ'” என்று: 
கூறித்‌ தம்‌ மஒழ்ச்சியைத்‌ தெரிவித்ததாக -மோடி ஆவண மொழி பெயர்ப்பால்‌ அறிய வருவது -: 
(கே. எம்‌. வே, பக்‌. 182) ட 


1898 இத்த வாக்கியத்துக்கு முன்‌, 2407 இத்த வாக்கியம்‌ டி3119இல்‌ உள்ளது. 


70. தஞ்சை மராட்டிய 
யினாலே தங்கள்‌ தங்கள்‌ டிக்காணாவிலே!*4 சும்மா யிருக்கிறது மெத்த உத்தம 
மென்று அல்லியதல்‌ ஷாவும்‌ அபறங்கசீபும்‌ இந்த ரெண்டு பாதுஷாக்களும்‌ 
யோசினை பண்ணிக்கொண்டு!*3 இருந்துவிட்டார்கள்‌. 


அப்போ!*3 டில்லீசுவானாய அபரங்க?வு!** சவாஜிருஜாவை உயிரோடே 
பிடித்துக்கொண்டு வரச்சொல்லி அவரைப்‌ பார்க்கவேணுமென்று வெகுபிறை 
யாசப்பட்டோம்‌; ஆனால்‌ அசாத்தியமாய்‌ போச்சுது. ஆனாலவருடைய ரூபத்தை 
யாகலும்‌!** யெழுதிக்‌ கொண்டு வரச்சொல்லி பார்க்கவேணுமென்று ஒரு சத்தி 
றக்காறனை கெட்டிக்காறனாய்‌ அனுப்பிவித்து யெழுதிக்கொண்டுவரச்சொன்னார்‌.. 
அந்தசித்திரக்காரன்‌ வெகுனாள்‌ வரைக்கும்‌ சமையம்‌ பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 
ஆலும்‌ ராஜா தேசங்கள்‌ சாதிக்கும்‌ அபெட்சையினாலெ யிருந்தவிடத்தி லிருக்‌ 
இறதில்லை. அவர்‌ ஒரு தேசத்திலிருக்கரா ரென்று சேதி கேட்டுக்கொண்டு இத்‌ 
'இரக்காரன்‌ போனால்‌ அந்த தேசம்‌ விட்டு அப்பால்‌ யிருபஇங்காத முப்பதிங்காத 
வழியிலே!*! யிருக்கருரென்று சேதி கேழ்லிப்படுறது. அவடத்திலே போய்ப்‌ 
பார்த்தாலும்‌ அவரிருக்கிற இடமே தெரிகறதில்லை. இப்படி யிருக்க சவாஜிருஜா 
இந்த தேசம்‌ சாதிச்சார்‌, அந்த தேசங்கட்டினார்‌, இத்தனை சேனைகளை இன்ன 





343. டிக்காணா - இடம்‌ (போ, வ. ௪. பக்‌, 59). 
248... *அவாளவாள்‌ டிகாணாவில்தானே"" என்று டி8119 இல்‌ அதிகமாக உளது: 
342. அப்போ - ஒரு சமயம்‌ (டிச119). 


344, **அவுரங்கரிபு என்ிறவன்‌"” என்பதற்கு அடுத்து **சீவாசி ராசாவை"" என்பதற்கு முன்‌: 
போ, வ, ௪, வில்‌ (59-00) பின்வரும்‌ செய்தி உளது:- தன்‌ சேனையுடன்‌ புறப்பட்டுத்‌ தானே 
சிவாஜியுடன்‌ யுத்தஞ்செய்ய எத்தனிக்கையில்‌, அவர்‌ சேனைகள்‌ எல்லாம்‌ சிவாஜி ராஜாவின்‌. 
பராக்ரெமத்தை நினைத்துப்‌ பயந்தார்கள்‌. இதைப்‌ பார்த்து மனவருத்த மடைந்து அவர்‌ படை. 
களின்‌ மேல்‌ மிகவும்‌ கோபித்துக்கொண்டு போகும்பொழுது, ஒரு பிரதேசத்தில்‌ உள்ள நதியில்‌ தான்‌. 
சவாரி செய்த குஇிரைக்குத்‌ தானே தண்ணீர்‌ அருந்த வைத்தார்‌. அப்பொழுது அந்தக்‌ குதிரை ஒரு: 
தடவை நன்றாகத்‌ தண்ணீர்‌ அருந்திவிட்டுத்‌ இரும்பத்‌ தண்ணீர்‌ குடிப்பதற்காகத்‌ தலையைத்‌: 
குனிந்து வாயைத்‌ தண்ணீரின்‌ அருகில்‌ கொண்டு போகும்‌ யோது மிரண்டு தண்ணீருக்கப்பால்‌ 
துள்ளிக்குதித்து ஆற்றின்‌ 'ரக்கு வந்தது. பிறகு தண்ணீரைக்குடிக்க மறுபடியும்‌ அணுகும்போது 
(தண்ணீர்‌ குடிக்கவில்லை. அப்பொழுது பாதுஷா குதிரையின்‌ மீது உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ மிக்க: 
ஜாக்கரதையுடன்‌ இருந்து கொண்டு தன்‌ குதிரையைப்‌ பார்த்து **இங்கும்‌ சிவாஜி வந்திருக்கிறான்‌. 
என்று பயப்படுறாயா?"” என்று சொல்லிக்‌ கொண்டே. தன்‌ படைகளை நோக்கினார்‌. அவர்‌ படை. 
களின்‌ நோக்க;த்தையறிந்து அவ்விடத்திலேயே முகாம்‌ செய்து"' - இச்செய்தி மெக்கன்?ி சுவடிகளில்‌: 
இல்லை; இருமுடி சேதுராமன்‌ சுவடியிலும்‌ இல்லை, 

* “டப்ப்கர்£த ரவ நகம்‌ வ]ரசகர் 60006 50 4₹ோரரி16 6நக$ 16 ஐ2ஷ ஏரு 
561000% (08% தாரு 0003 சகம்‌ (௦ கேடு நர” (இசவ, 170ரஈர்தம 14௦தூகறங்்கே ௦8 
இர்ப்ெவரர்‌, ந௧26 40) 

745, ரூபத்தையாலலும்‌ - முகத்தை (போ. வ, ௪. பக்‌, 80) 

இருபதிங்காத முப்பதிங்கா.த வழியிலே - இருபது முப்பது ஊர்கள்‌ பல்லக்கைக்‌ கொண்டு கடந்து 
ஃ. பக்‌. 60). இங்கு இரண்டு மூன்று வரிகனிலுள்ள செய்தியைப்‌ பின்வருவதுடன்‌ ஒப்பிடல்‌. 

தகும்‌: **9/60ு. 16 ௭85 ஐயறற08604்‌ $0 8 நரச 46 9485 19875 ௨3 எங்கே. 8ப5ற ௨5ம்‌ 

%௦ 06 6158918616 970014 ஊேரரே 1%20ய)ஐ%்‌ 1௬6 ஐ2466”- (இன, 1௦180 £4௦ஜூலறமம்க 

மீ 8ந்ம்ரகடிழ, 2௨20 34) 











மன்னர்‌ வரலாறு ரம்‌ 


இடத்தில்‌ டாணையம்‌ வைத்தார்‌, அப்பாலிந்த இராட்சியத்தின்‌ பேரிலே'** 
போயிருக்கிறாரென்று இப்படிக்கெல்லாம்‌ கேழ்விப்படுகறது மா.த்திரமேயல்லாமல்‌ 
ரஜா சித்திரக்காரன்‌ கண்ணுக்குத்‌ தென்பட யில்லை. இப்படி வெகு னாள்‌ 
வரைக்கும்‌ தேடிக்கொண்டிருக்கற வேளையில்‌ ஒரு னாள்‌ சண்டைக்குப்‌ போற 
வேளையிலே கால்‌ தளங்களை அநேகமாய்‌ முன்னே விட்டுக்கொண்டு மூணுலெட்சம்‌ 
கு. இரை சவார்களுடனே!*அ சவாஜிராஜா ராச்சியம்‌ சா.இக்கற காரியத்தினாலே 
சுறுக்காய்‌ போற சமையத்திலே இந்த சத்திரக்காறன்‌ பார்த்தான்‌. அப்போ 
அவரிருந்த அவசரம்‌: சிவாஜிருஜா நல்ல குதிரையின்‌ மேலேறிக்கொண்டு. 
தலையிலே முண்டாசும்‌ அரையிலே சல்லடம்‌ போட்டுக்கொண்டு தாடுபத்திரி 
மேலே போட்டு இடுப்பிலே சுத்திக்கொண்டு கையிலே யிருந்த பாலாவை 
தோளிலே வைத்து தலையை சாய்த்து அதை அமக்கக்கொண்டு சொளக்கொல்லை 
வழியாய்‌ போறவர்‌ சோளக்‌ குதிரைக்‌ இள்ளி அதை ரெண்டு கையினாலேயும்‌ 
பிசைந்து வாயிலே போட்டுக்கொண்டு அந்த ௧இர்‌ செத்தையை குதிரையின்‌ 
வாயிலே கொடுத்துக்கொண்டிருந்தார்‌. அப்படிக்கொத்த அவசரத்தை சித்திரக்‌ 
காறன்‌ பார்த்து படம்‌ எழுஇ அதை அபறங்க?புக்கு கொண்டு போய்‌ கொடுத்‌ 
தான்‌. அவர்‌ அதைப்‌ பார்த்து ஆச்சிரியப்பட்டுச்‌ சொன்னது: சிவாஜிருஜா. 
மூணுலக்ஷம்‌ குதிரைக்கு சற்தார்‌, ஸ்ரீமந்தன்‌;' அப்படிக்கொத்த ராஜா 
காரியத்தை செயிக்கிற அபேஷ்சையினாலே ஒரு விடத்திலே யிறங்க்‌ 
கொஞ்சம்‌ சாப்பிடுகறத்தனாலே நேரஞ்‌ சென்றுபோய்‌ காரியங்‌ கெட்டுப்‌ 
போமென்றும்‌ இட்டயிருக்கற சற்தார்க்கள்‌ தாம்‌ நினைத்தப்படியே காரியத்‌ 
இலே பிறவற்திக்கறத்தலே யோசினைபண்ணி குழம்புவார்களென்று தாம்‌ 
சோளக்கதிரை உடைத்து பிசைஞ்சு தண்ணு அந்த செத்தையை குதிரைக்கு 
மேய்பிச்சார்‌. இந்த விதமாய்‌ பிறையாசைப்படுகறதும்‌ சாகிறதையுமாக 
யிருக்கப்பட்ட ரஜாவை செயிக்கறத்துக்கு ஆராலே கூடுமென்று நினைத்து 
பிறையாசைப்பட்டும்‌ வியற்தமாய்‌ போகுமென்று யோசனைபண்ணி சொஸ்த்தமா 
யிருந்துவிட்டார்கள்‌. இந்தப்படிக்கு வெகு ரச்சியங்களை செயித்து அநேக இரவி 
யம்‌ சேர்ந்த பிற்பாடு தம்முடையபேர்‌ என்றென்றைக்கும்‌ பிறக்கொதியாயிருக்க 
வேணுமென்று யோசனை பண்ணி அதுக்குத்‌ தக்க யோக்கியமா யிருக்கப்பட்ட 
சிவகெட மண்டனகெடம்‌ இப்படிக்கு முன்னூத்தறுபது!*” கெடிகளை கட்டினார்‌. 


(7) அதுக்கு பிற்பாடு சிவாஜிறாஜா என்கிறவர்‌ தம்முடைய மூத்த 
ஏகோஜி 17 தமையன்‌ சம்பாஜி ருஜாவுடைய பிள்ளை உமாசி ராஜாவை. 
தஞ்சைப்‌ யும்‌ சம்பாஜி ருஜாவுடைய பெண்சாதிகள்‌ ஜெயந்‌தஇிபாயி 
படையெடுப்பு கெவுறாபாயி* பாற்வதிபாயி இந்த மூணு பாய்சாயபுகளு 








747. “பேசிலே'* என்பதற்குப்‌ பிறகு **சாசி'* என்ற சொல்‌ டி.5179 இல்‌ உளது 

747௮. சவார்கள்‌ - படைகள்‌ 148. ஸ்ரீமத்தன்‌ -இஸ்த்‌இரிமத்தன்‌ (டி 2279). 

749. 860 கோட்டைகள்‌ என்றிருப்பினும்‌ இருஷ்ணாஜி அனத்த்‌ எபாஸத்‌ எழுதிய சிவச்‌ சத்திர. 
(பதியின்‌ சரிதத்தில்‌ (சென்‌, பக்‌. 141 - 748) 341 கோட்டைகளின்‌ யெயர்கள்‌ தரப்பெற்றுள்ளன.. 
தகாகாவ்‌ (பக்‌, 568- 560) எட்ணிஸ்‌ எழுதியவரலா.ற்றை ஆதாரமாகக்‌ கொண்டு சிவாஜியின்‌: 
கோட்டைகள்‌ 280 என்றும்‌, அவற்றுள்‌ 117 சிவாஜியால்‌ எடுப்பிக்கப்பெற்றன என்றும்‌ கூறுவர்‌. 
3. கெவுருபாயி - கெளரிபாயி (போ. வ, ௪. பக்‌. 647, 


72. தஞ்சை மராட்டிய 
டனே கூட உமாஜி ராஜாவையும்‌ அவர்‌ பெண்சாதி மொக்குபாயி! சாயபு 
இவாளை எல்லாரையும்‌ ருஜாபுரம்‌ என்னப்பட்ட ருச்சியத்தில்‌ வைத்தார்‌. 
அதுக்குமேல்‌ சில நாளைக்குப்‌ பிற்பாடு உமாஜிருஜாவுக்கு* பறஸோறாஜா. 
சென்னமானார்‌. 


அதுக்கு பிற்பாடு சிவாஜிறாஜாவுடைய மாத்தான்தாயார்‌* துக்காய்‌ ஆவு 
சாயபுடைய பிள்ளை?* யேகோஜி மஹாருஜாவை இவருக்கு முன்னாலே இவருட 
தொகப்பனார்‌ கொடுத்தது குலதெய்வம்‌ முன்னேயிருந்த பிருதுகள்‌?* அல்லி 
யெதல்ஷா தொகப்பனாருக்கு கொடுத்த! பிதுருகளெல்லாம்‌” குதிரைமேல்‌ ௮ம்‌. 
பாரி ஒண்ணும்‌ அவர்‌ கொடுத்து ஸ்ரீகள்‌ இபாபாயி ஆவு சாயபு சயிராபாயி 
ஆவு சாயபு அனுபாயி, ஆவு சாயபு இந்த மூணுபேரையும்‌ கூட்டி சிறிது சேனை 
களுங்கொடுத்து பெங்களூர்‌ ராச்சியத்துக்‌ சுனுப்பிவித்தார்‌.! அவர்‌ பெங்களூர்‌: 
ரச்சிய்பண்ணிக்கொண்டிருக்கற சமையத்திலே சாலியவாகன சகம்‌ டள 
௯௩ பரிதாபி!” வருஷம்‌ யேகோஜி ராஜாவுடைய ஸ்ரீ தீபாபாயி ஆவு' சாய 
புக்கு முதல்பிள்ளை மூணாவது சாஜி றாஜா பிறந்தார்‌. அப்போ அல்லியெதல்‌ ஷா 





2, மொக்குபாயி - சகுபாயி (போ.,வ. ௪. பக்‌. 68). 

3. உமாஜி ரூஜரவுக்கு - உமாஜி ருஜாவுடைய ஸ்திரீ மொக்குபாயி சாயபுக்கு (டி3.1 19). 

4. மாத்தான்தாயார்‌ - மூத்தமாற்ருன்தாய்‌ (போ. வ.௪, பக்‌. 88). 

5* முதல்‌ 6* வரை டி2119இல்‌ '*யேகோஜி மகாராசா இவருக்கு முன்னாலே சாரி மகாராசா. 
வென்றவர்‌ யேகோடி மகாராசா மூத்தவளுடைய சந்ததி யானபடியினாலே யவருக்குக்‌ குலதெய்வ: 
மும்‌ முன்னேயிருந்த லிருதுகளும்‌'' என்று காணப்பெறும்‌. 

7. தொகப்பனாருக்கு கொடுத்த - இவருக்குச்‌ சதிரினாமாய்க்‌ கொடுத்ததில்‌ வந்த (டி3119) : 

ச. ஷாஜி சிறையினின்று விடுதலை. செய்யப்பெற்றதும்‌ விச்சகத்தி பரமாலிடம்‌ போர்‌ புரிந்து: 
அவனை வென்று அவனுடைய குதிரையின்‌ மூன்று விருதுகளையும்‌ எடுத்துக்‌ கொண்டு வந்து ஏதில்‌: 


ஞாவிடம்‌ கொடுத்தார்‌. ஏதில்ஷா அம்மூன்று விருதுகளுடன்‌ தன்‌ விருதுகளையும்‌ வேறு பல 
வற்றையும்‌ கொடுத்தார்‌. (விரிவு போ. வ. ௪, பக்‌. 89-20இல்‌ காணலாம்‌), 


ஏகோஜி பெற்ற விருதுகள்‌ பன்னிரண்டு என எஸபாஸத்‌ அறிவிக்கும்‌ (சென்‌, பக்‌, 728): 


**0ு மர நீதற்மே'த 080146 ** 
ப்பந்து 
மேற்படி பக்கத்து அடிக்குறிப்பாக உள்ள பின்வரும்‌ பருஇ அறியத்தக்கது: 
த த பிபதப்ப்ப த பப்ப தப்ப பதட்ட பப அப்பட்ட 
&௦௦௦144ஐத 4௦ 1016999011 16 நகக்‌ 6௧௫865 08 9௦௫௦17. 106 '1வாப்0ாச 18016 
$்ற$ரெர்ற (1௦0, ௦06, ரசற11006 110056 6170006, நிஹங்கறட்‌  நமாயறக்க 2ம்‌ 
ரே 61200 ஏர்ப்டே ௦01பிீசமாசம்‌ பற0ப 69212 09ய ரத 066 ஈர்2ம கற்‌ நார] 025 ௦4 
ஐமபபப்ரத ௦ர(41யு 082018 00. (0617 0௦7585 வேம்‌ 6]6றம2115 600. 10896 083/6 0௦6௩ 
90501106ம்‌. 84 50006 18% 19 198 7காரீ௦7௪ "நசத15 10501 ஐ 140 றயடப்ஸ்சம்‌ ந 84. 
3, 8. நவர்லலம்ே 10 10௦ ஐ௦௮ சேய ம்ஷ1"'. 
9, சகம்‌ 1588இல்‌ ஷாஜி ஏகோஜிக்கு இளவரசுப்‌ பதவியும்‌ பெங்களூர்ப்‌ பட்டமும்‌ தன்‌ விருது: 
களும்‌ கொடுத்துத்‌ தன்‌ குல தெய்வத்தைப்‌ பூசை செய்யுமாறு கொடுத்தார்‌. என்று மூன்னர்க்‌ 
கூறப்பட்டது (போ- வ. ௪, பக்‌. 22). இங்குச்‌ சிவாஜி கொடுத்தனுப்பினார்‌. என்றுளது, மீண்டும்‌. 
ஏகோஜி பெங்களூர்க்குச்‌ செல்வதால்‌. 3௦. சகம்‌ 1592 


மயா 069” 86 19 3002 ற0$$695103) &03 30 876 ஐேழ்0]/1 02 





மன்னர்‌ வரலாறு ரச 


யோசனை பண்ணினது: சிவாஜிறுஜா பிறபலமாய்‌ ருச்சியமெல்லாம்‌ கட்டிக்‌ 
கொண்டார்‌. அவரை அடக்கவேணுமென்று னாமும்‌ அபரங்கிசபும்‌ யெத்தினம்‌. 
பண்ணி: வெகுவிசை உயித்தம்‌ பண்ணியும்‌ அடங்காமல்‌ போயிவிட்டார்‌- 
இப்போ அவர்தம்பி மாத்தான்தாய்‌ பிள்ளை யெகோஜிருஜா பெங்களூரிலே. 
போய்‌ சேந்திருக்கறபடியினாலே இவரை சந்திபண்ணி நம்முடனே” சேத்துக்‌ 
கொண்டு தெட்சண ருட்சியத்திலாகிலும்‌ நம்முடைய சாசனம்‌!3 நடப்பிலிக்க 
வேணும்‌. இல்லாவிட்டால்‌ சிவாஜிராஜா அவர்பலம்‌ வைத்துக்கொண்டு அத்தை: 
யுங்‌ கட்டிக்கொள்ளுவார்‌. இப்போதானே யேகோஜிருஜாவை நம்முடையவ 
ராக்கக்கொண்டால்‌ சிவாதிருஜாவும்‌ நம்முடைய தம்பிதானே யென்று யோசனை 
பண்ணி அந்தஜோலிக்குப்‌ போகமாட்டா ரென்று யோசினைபண்ணி யெகோஜி 
ராஜாவுக்கு உங்களுடைய தொகப்பனார்‌ சாசிருஜா நம்முடைய மனசுப்பிறகாரம்‌ 
எப்படிநடந்து வந்தாரோ நீரும்‌ அப்படியே யிருக்கவேணுமென்று வெகுவித 
மாய்‌ சந்தசொல்லி அனுப்பிவித்தார்கள்‌. அதுக்கு யெகோஜிருஜா யோசினை 
பண்ணி இது யொக்த்தந்தா னென்று நினைத்து அல்லி யெதல்ஷாவுடைய 
மனோபிறகாரம்‌ அனுசரித்து நடந்து கொண்டு வந்தார்‌. யெகோஜி 
மஹாராஜா பெங்களூரிலே ராச்சியயாரம்‌ பண்ணிக்கொண்டு யிருக்கிறபோது 
(தஞ்சாவூர்‌ ராச்சியம்‌ பண்ணுற! நாயக்கர்‌ கூட்டத்துக்கும்‌ இருச்சினாப்பள்ளி 
ராச்சியம்‌ பண்ணுற நாயக்கர்‌ கூட்டத்துக்கும்‌ ஒண்ணுக்கொண்ணு சச்சறை 
யாய்‌ தருச்‌சனாப்பள்ளியி லிருக்கும்‌ நாயக்கர்‌ கூட்டம்‌ பலவந்தா ளானபடியி 
னாலே அவாள்‌ ராச்சியத்தை செயிச்சுக்கொண்டு போவார்களென்று நிற்செய 
மாய்‌ யெண்ணிக்கொண்டு இருச்சினாப்பள்ளியார்‌ தஞ்சாவூர்‌ மேல்‌ யுத்தம்‌ 
பண்ணிக்கொண்‌ டிருக்கிறபோது நிறுவாக மில்லாமல்‌ விசையாபுரம்‌!?' அல்லி. 
யெதல்ஷா பாதுஷாகட்ட யே௫பு!* அனுப்பிவித்தார்கள்‌. அவன்‌ போய்‌ 
வஜீர்‌ காதர்‌ யெகலாசுகான்‌!15 அப்தல்‌ அலிம்‌ இந்த ரெண்டு பேரையும்‌ 
அனுசரித்து இவாள்‌ முகாந்திரமாய்‌ பாற்சாவுடைய பேட்டி வாங்கக்‌ 
கொண்டு தங்களுடைய யெசமான்‌ மனோபாவத்தை! அறியப்பண்ணிலித்‌ 
தான்‌, அப்போ அல்லியெதல்ஷா இந்த ரெண்டு வஜீர்களையும கும்மக்காக 
போகச்‌ சொன்னார்‌. அவாள்‌ சொன்னது: தங்களுடைய சேனைகள்‌ போதாது 
இன்னம்‌ கும்மக்கு வேணுமென்று கேட்டபடியினாலே யெகோஜிருஜா பெங்களூ 
ரிலே இருக்கிறாரே அவருக்குங்‌ கடுதாசி கொடுத்து அவரையுங்கூட அழைத்துக்‌ 
கொண்டு போகச்‌ சொன்னார்‌. அப்படியே ரெண்டு வஜீரும்‌ பெங்களூருக்கு வந்து 





31. எத்தினம்‌ பண்ணி - பரேதப்‌ பிரயத்தனங்களைச்‌ செய்து (போ, வ. ௪. பக்‌, 63); இதன்‌ மூலமா: 
இய மராட்டிப்பகுஇியில்‌ **உத்தண்ட பிரயத்னே'” என்றுளது. 

32. சாசனம்‌ - அதிகாரம்‌ (போ, வ. ௪; பக்‌. 88) 75, விசையாபுரம்‌ - பிஜாபூர்‌ 

44. வேடிபு - அதிகாரி (போ. வ. ௪. பக்‌, 88); ஹேஜிப்‌- சணக்குப்பிள்ளை (கே. எம்‌, வே, பக்‌.76) 
35. காதர்யெகலாசுகான்‌-காதர்‌ என்பவளையும்‌ கலாஸ்கான்‌ என்பவனையும்‌ (போ.௪.வ,பக்‌. 62-84). 
26, மஜேபாவத்தை - இராஜ்யத்தின்‌ தற்சமய நிலைமையை (யோ. வ. ௪, பக்‌, 64). ்‌ 


69-10. 


74 தஞ்சை மராட்டிய 


யெகோஜிருஜா பேட்டிவாங்கிக்‌ கொண்டு கடுதாசி கொடுத்தார்கள்‌. ருஜாவும்‌ 
அந்த கடுதாசியைப்‌ பார்த்துக்கொண்டு இந்த ரெண்டு வஜீர்களையும்‌ அழைத்‌ 
துக்கொண்டு தஞ்சாவூர்‌ வக்கிலும்‌ யேகோஜி ரஜாவை பிருர்‌த்திச்சபடியினாலே 
அவர்‌ சகல சன்னாகத்துடனே பிறப்பட்டு வருறபோது வழியிலே 
ஆறணி ருச்சியத்தை வாங்கி! வேதாசி பாஸ்சு ரென்சிறவரை ஆறணிக்‌ 
கோட்டையில்‌ வைத்துப்போட்டு தஞ்சாவூர்‌ கோட்டைக்கு வந்து இருச்சினாப்‌ 
பள்ளியார்‌ பேரிலே உயித்தம்பண்ணிஅவர்களை துரத்திவிட்டுதஞ்சாவூரானுக்கு!* 
மோக்களா பண்ணி!” தாம்‌ பெங்களூருக்கு பயணமாய்‌ பிறப்பட்டு திருமுல்லை 
வாடியிலே"? வந்து இறங்கி இருந்தார்‌. அப்போ அவருடைய ஸ்ரீ $ீபாபாயி 
அம்மாள்‌ பூறண கெற்பமாயிருந்துது பிறவைமாயி? யெகோதிருஜாவுக்கு ரெண்‌: 
டாவது பிள்ளை சாலிவர்கன சகம்‌ ஐடூளகூ௬௱க்ஷத?? வருஷத்திலே மூளூவது 
சறபோஜி ரஜா பிறந்தார்‌. அப்போ யேகோஜி ருஜாவுக்கு சொற்பனத்திலே 
பகவான்‌”? வந்து சொன்னது: நீர்‌ தஞ்சாவூர்‌ ராச்சியம்‌ விட்டு போகவேண்டாம்‌ 
உம்முடைய வம்சபறம்பரையாய்‌ இந்த ராச்சியத்தை அனுபவிக்க வேண்டிய 
காறணமிருக்குது. னாளைக்காலமே உமக்கு சந்திவாற்தை?*வருமென்று சொன்னார்‌. 
அப்படியே மறுநாள்‌ தஞ்சாவூரிலே யிருந்து ஒருவருக்கொருவர்‌ சற்ச்சையாய்‌”5 
வித்தியாசம்‌ வந்து மந்திரிதனம்‌ பண்ணுகறவனையும்‌ பகைத்துக்கொண்டு 
'திருமுல்லைவா டி.யிலே யிருக்கிற யேகோஜிருஜா கிட்டபோய்‌ நீங்களிந்த ராச்சியம்‌ 
பண்ணவேணுமென்று பிரார்த்தனை பண்ணினார்கள்‌. ஈசுவர சங்கல்பத்தை 
தள்ளப்போகாதென்று எண்ணி அவாள்‌ சொன்னத்தை அங்கிகாரம்‌ பண்ணி 
யேகோதிறாஜா தஞ்சாவூர்‌ கோட்டைக்கு வந்தார்‌, இந்த பூற்வோத்திரம்‌ 
சவவிஸ்த்தாரமாய்‌ பின்னாலே தஞ்சாவூர்‌ பிருந்தியத்திலே இந்த ரச வம்சத்தின்‌ 
ருஜாக்களுடைய வற்தமானம்‌ யெழுதி இருக்கற? விடத்திலே எழுதியிருக்குது.. 


(8) புனா பிராந்தியங்களிலே சகல இக்கும்‌ செயித்திருந்த சிவாஜி 
சிவாஜியில்‌ ரஜாவுக்கு எட்டுப்பெண்சாதிகள்‌. அவாளுடைய பேர்கள்‌ 
மனைவியரும்‌ சவுபாக்கியவதி சயிபாயி நிம்பாள்கற்‌ வம்சம்‌; ரெண்டாவது 
மக்களும்‌ காசி பாயி ஜாதவ வம்சம்‌; மூணாவது சக்வாற்பாயி காயிக்கு 


77, **தீரி(சர கெறரமார்றத 606 80% ௦4 க்ராம்‌ 0 ந எஷஷு, 1%0]1 மகாஸ்மம்‌ ௦௩ 
ஹர்0ர6'” - (இர்வ்ககர, 2௨ஐ6 129). 

3௪. தஞ்சாஹானுக்கு - தஞ்சாவூருக்கு 

19. மோக்களாபண்ணி - தஞ்சாவூர்‌ நாயக்கரை ஆபத்தினின்றும்‌ விடுவித்து (பே, வ. ௪. பக்‌. 64). 
80. இருமுல்லைவாடி - இருமுலைவாடி (டி3179); இருமுல்லவாயில்‌ (டி.3768); இருமலவாடி (போ. 
வ. ௪. பக்‌. 64); இது திருமழபாடி யாதல்‌ கூடும்‌, 

23. பிறஸவமாய்‌ - பிரசோபமாய்‌ (டி179) 28. சகம்‌ 7596. 

28. பகவான்‌ - இஷ்டதெய்வம்‌ (போ. வ. ௪. பக்‌. 64) 

24... சந்திவார்த்தை - அழைப்பு (போ, வ. ௪. பக்‌. 64). 

25. சற்ச்சையர்ப்‌ - சற்சரையால (டி3119), 26... எழுதி இருக்‌ - காண்பிக்க (டி.3119). 


மன்னர்‌ வரலாறு 75 


வாட வம்சம்‌; நான்காவது புதுளா பாயி பால்கருச! , வம்சம்‌ 
அஞ்சாவது சகுணா*பாயி சிறிகே வம்சம்‌; ஆறாவது சுயரு*பாயி மோயித்தே* 
வம்சம்‌;'யேழாவது மாளவோ* வம்சத்துபொண்ணு; எட்டாவது விசாளே? 
வம்சத்துப்பொண்ணு; இந்த எட்டு இஸ்‌திரிகளுடனே சிவாஜிருஜா சவுக்கியத்தை: 
அனுபவித்துக்கொண்டிருக்கிறபோது மூத்தவள்‌ சயிபாயிக்கு மூணுபொண்ணும்‌ 
ஒரு பிள்ளையும்‌ பிறந்துது. அவாளுடைய பேர்‌: சம்பாஜிருஜாவென்று புத்திர 
னுக்குப்‌ பேர்வைத்தார்‌; அவர்‌ பிறந்தது சாலியவாகன சகம்‌ ஐூள௯௬* 
பிங்கள? வருஷம்‌; மூணுபெண்களிலே முதல்‌ பெண்‌ சக்குவாற்பாயிக்கு நிம்பா 
எகற்‌ வீட்டிலே குடுத்தார்‌; ரெண்டாவது பெண்‌ ராணுபாயிக்கு சாதவ வீட்டிலே 
கொடுத்தார்‌; மூணாவது பெண்‌ அம்பிகா!? பாயியை மாடிக்கு வீட்டிலே சொடுத்‌ 
தார்‌; அந்த அற்ஜி3 மாடிக்குக்கு செஞ்சி பிராந்தியங்களிலே ஏறுது சாகரும்‌!* 
கொடுத்தார்‌. ரெண்டாம்‌ பெண்சாக்கு சந்ததி யில்லை. மூணாவது ஸ்ரீ சக்வாற்‌ 
பாயி சாயபுக்கு கமளாபாயி என்று ஒருபொண்‌;அத்தை பானகாநெத்தோஜிக்கு!” 
குடுத்தார்‌. நாலாவது புதுளாபாயி!* சாயபுக்கு சந்ததியில்லை. அஞ்சாவது சகுணா 








7, புதுளா - புதலா (யோ. வ. ௪. பக்‌. 68). 


2. பால்கருசி- பால்கருதி (டி3788); பால்கர்‌ (டி3119); மோஹிதே (டஃப்‌ பக்‌. 168; சர்க்கார்‌. 
12) ௪22) 

3... சகுணா - சுகுணா (டி3119) 4. சுயரு - சோயரி (போ, வ. 
5. மோயித்தே - சர்கே (டஃப்‌ பக்‌, 163; சர்க்கார்‌ (1) 282). 
6. மாளவோ - மாலஹோ (டி). 

1 விசாளே - விசாரெ (டி3119); விசான்ய (டஃப்‌ பக்‌. 763). 

சகம்‌ 1898: போ. வ. ௪, 1898 என்னும்‌ (பக்‌. 60); ($ந வரவர] 6௦௨. 14 நரீஷு 

16 இகப:2ா (1) 2. 400, 0200010ஐ)). 


9. சகம்‌ 1896 பிங்கள அல்ல; சகம்‌ 1598 ம்‌ பிங்கள அல்ல; சகம்‌ 78992 பிங்கள ஆவது. 
(சாமிக்கண்ணுப்பிள்ளை), சம்பூஜி 14-8-1657 இல்‌ பிறந்தார்‌ என்பர்‌ (சர்க்கார்‌. (1) பக்‌. 322), 
'இருமுடிசேதுராமன்‌ சுவடியில்‌ (பக்‌, 117இல்‌) **செக்கம்‌ 1579 இறிஸ்து 1657 யேவிலம்பி ஆனி மீ" 
70௨" என்றும்‌, (பக்‌. 865 இல்‌ **செக்கம்‌ 1879 உரிஸ்து 1657 தமிழ்‌ யேவிலம்பி'" என்றும்‌ கூறப்‌. 
பெற்றுள்ளன. ஆனி மீ” 10 என்பது பொருந்தவில்லை; வைகாசி 78 என்று தெரிவது (சாமிக்‌ 
கண்ணுப்பிள்ளை). 

70. அம்பிகா - அமணிகா (யோ, வ, ௪. பக்‌, 88), இவ்வம்பிகாவை ஹர்ஜி மஹாடுக்‌ மணந்தார்‌. 
ரீசர்க்கார்‌ (1) பக்‌. 222). 


34. அத்தி - ஹர்தி - அறச்சி (டி119. 


2, **தீராழ்பிபடுகர்‌ ஏஷ ஜர்ரகே 1. ராகரார்கறக 40 ந8கா]1 ௨/6 நரீகந்கம்‌1% ௦8 1கரவபி6, 
இற 04080 நந 846 $4௦த, 666 ஐ098002 ௦08 71]ி1”- (8. 2, றக 277). 

38. பானகா தெத்தோஜி - பாளகாதேதோச (3119); நேதாஜி பாஸ்கர்‌ (போ. வ, ௪. பக்‌. 88); 
ஜனோதிபால்கர்‌ (9, பா. பக்‌. 877) 


34. **நிய(த]ம்‌ நிகம்‌ ௦ெறாம்‌86ம்‌ “லா!” மற௦; நக நமன்௨09 8ீமசாக] றா?” (6.2. 
85 278) 


யக்‌, 





9. 











76. தஞ்சை மராட்டிய 


பாயி சாயபுக்கு ருஜகுமாரபாயி!* என்றொரு பொண்‌; அதை கேணோஜி றக்‌ 
கேவுக்கு?? கொடுத்தார்‌. ஆறாவது சுயறாபாயி!” சாயபுக்கு ஒரு பிள்ளை பிறந்துது; 
அவருக்குறாமராஜா!*என்று பேர்வைத்தார்‌.ரெண்டாவதுபொண்ணு தாதுபாயி1?; 
இதுக்குப்‌ பிறகு சிவாஜி ரஜாவுக்கு??* ஏழாவது எட்டாவது ஸ்ரீகள்‌ வயத்திலே. 
சந்ததிகள்‌ யில்லை?!* ரெண்டு பிள்ளையில்‌ மூத்த பிள்ளை சம்பாஜிறாஜாவுக்கு 
சாலிய வாகன சகாப்தம்‌ ஐ௬ள௨ துந்துபி வருஷம்‌ தம்முடைய சொந்த ராட்‌ 
சியம்‌?” பட்டங்கட்டி இளையபிள்ளை ரஜாராமுக்கு செஞ்சி ருட்சியம்‌ கொடுத்திருந்‌ 
தார்‌3* உடனே வெகுகலாபம்‌ வந்து புனா பிராந்திய மெல்லாம்‌ துலுக்காள்‌ பாரிச 
மாய்ப்‌ போன உடனே ருஜாருமும்‌ செஞ்சி சமை விட்டுப்போட்டு தஞ்சாவூர்‌ 
கோட்டைக்கு வந்து சிறுதுனுள்‌ அண்ணனுடனே கூட? இருந்து மறுபடியும்‌ 
& 





75, ராஜகுமாராபாயி - நனிபாயி (௫. பா. பக்‌. 278) **812ம்‌ நர்‌ ௭௨ றாங்க 116. 
ஜய ௦4 &கரிவரகா நவ்‌” (1விவிஸ்கா, ௨6 556). 


28. கேனோ சிறிகே - 0௨௦0]% 8]6 81216 நீவ] (78.2. 1௨6 278) 


77. சுயரா - சோயரி (போ. வ. ௪. பக்‌. 68), இவர்‌ இருமணம்‌ பாதுஷா முன்னிலையில்‌: 
நடந்தது என்று சிவஇக்விஜயம்‌ கூறும்‌ (சென்‌, பக்‌. 160); சுயரா (டி2180,) 

8௪... ராமராசா - ராஜாராம்‌ ராஜா(போ,வ.௪. பக்‌, 66). இவர்‌ பிறந்தது 24-2-7670.இவர்‌ பிறப்புப்‌ 
பற்றித்‌ இருமுடி சேதுராமன்‌ சுவடி கூறுவது பின்வருமாறு (பக்கம்‌ 809): **சிவாஜி ராஜாவுக்கு. 
செக்கம்‌ 1583 வருஷம்‌ ஒரிஸ்து 7867கக.த்‌ தமிழ்‌ பிலவ வருஷத்தில்‌ கனிஷ்ட புத்திரர்‌ ஜென்மித்‌ 
தார்‌. அந்த செவானது பூ ஸ்பரிசமாகும்போது குப்புறக்கவிழ்ந்து பூ பார்வையாய்ப்‌ பி.றந்தபடியால்‌ 
டில்லி பாதுஷாவை கவிழ்த்துப்‌ போடலாம்‌ என்‌ற சந்தோஷத்தினால்‌ அந்தக்குழந்தைக்கு ராம: 
ராஜா வெண்டு நாமகரணம்‌ செய்து"; ஸபாஸத்‌ இது போன்றே கூறும்‌: 


*:17ச ௭85 9020. ஈர்6ர்‌. 8806 8௦ யலக3, 106 வரச ரச 31ம்‌ 4175 வர்‌11 ம0901. 
நந்ச நிகம்ஹ்கமம்‌ ௦8 0௪1407” (இறை, 1௨ஐ6 100). 
19.  தாதுபாயி - இபோபாயி; **9196 ௨3 & சீதபஐ46ர வக்கம்‌ 19றவூகர்‌ ௦ மகரார்சம்‌ & 
௦616 ௨6ம்‌ /150]1 ௨௦**- (&.2, ௧26 277) 
20* முதல்‌ 817வரை யுள்ள வாக்கியம்‌ டி8119 இல்‌ இல்லை. 
28. சகம்‌ 1808 - சகம்‌ 2602 (போ. வ. ௪, பக்‌, 68)) 


25, சொந்த ராச்சியம்‌ என்பதற்குப்‌ பிறகு டி8119இல்‌ **பூனா பிருத்தியத்துக்கு'” என்பது காணப்‌ 
டுவது. 

24. ஸபாஸத்‌ (சென்‌, பக்‌. 188), **] ஏற்க] 819145 நு %ற ஐம்ப 101௦ 69௦. 1106 &1 02 
8௦00 ௦8 ம்ம்‌ - ஜரகே௦்ர்யுத 82009. (96 மற ஹக0ப௨0௧ 1௦ (6 8கரரரர்‌ - 18 00௦ 81றத* 
8௦0. 706 96000 18 ௨ &/ஐ0்௦00. 00 166 ௦4/27 5ர்க்க 08 416 "1மயதக01%த0& 6:1800- 
றத ஏற 1௦ 14௨ ரர 0௦0வெலார்‌, இயம்‌ 85 16 6௪௦ 1020௦0 (1 ந்கா6). 7௦ 
மம மரு 614654 800, 1 ௦00487 0 6966 (06 10200௦10௦8 166 நகர ஐ110; 106 1402- 
8௦0 00 ஈம்ர்த 8106 ந ஜரர6 $௦ 8ர்காகம!” என்று கூறும்‌. 

11&. பிர்ஏம்்00௦8 19௨ 14௦ ஐம்‌௦0 0௪௭6௦௩. 196 6௭௦ றா10025 9788 ற1000564, 8௨ா- 
நறுக்‌ நவிப்த நீஷங்காக$பரரக வரம்‌ 8வரிகாகரா 605 கோர ௧( ௦௦0103 நம்‌ 16 மஜக, 
நுந்லரெல; மட *ந்க ஐ1க0. 428 00% ஜ1960. 687606 1௦” (தகக (1) 8826 330) 

வரலாற்றாசிரியர்கள்‌, சிவாஜி இறந்ததும்‌ ராஜாராம்‌ பட்டம்‌ கட்டப்பெற்றார்‌. என்றும்‌. 
சம்பாஜி தான்‌ காவலில்‌ வைக்கப்பட்டிருந்த பன்ஹாலாவில்‌ அரசைக்‌ கைப்பற்றினார்‌. என்றும்‌. 
கூறுவர்‌ (அவுரங்கசபு 117 பக்‌.192-4). 
தத, **8விவாகா (ார்௫ம்‌ நந்த 1461. 051 4௦ றரன204 198 ௦௫ ஈயம்‌. 08 196 கிய ஜப்பி 807௦௦ 
ஜெம்‌ ஏங்க 16 றம௦ரசல்‌ £ம0116) 1880 802 ௨ ற1806 ௦8 82மீ60 13 696 '1கயழ06 இர்றஐ0௦10. 














மன்னர்‌ வரலாறு, ரா 


சிவாஜிருஜா அழைத்தனுப்பிவித்தார்‌. அப்போ தொகப்பனார்கிட்ட போயிருந்‌ 
தார்‌. அவருக்கு பனாளா கெடியைக்கொடுத்து தாம்‌ சேத்து யாத்திரை நிமித்தியம்‌ 
ஒருதருக்குந்‌ தெரியாமல்‌ வத்து யாத்திரை சித்த பண்ணிக்கொண்டு யிதுக்கு 
முன்னே ஒரு தரம்‌ யெகோதிருஜா பட்டமாண்டு கொண்டிருக்கையில்‌ றகசிய 
மாய்‌ தஞ்சாவூர்‌ கோட்டைக்கு வந்து கோட்டை யெல்லாம்‌ சுத்திப்‌ பார்த்து 
வெளியிலே போய்‌ யெகோஜி ராஜாவுக்கு சொல்லி அனுப்பிவித்தது: நீர்‌ சம்‌ 
பாதித்த ராச்சியமெல்லாம்‌ னாம்‌ பார்த்தோம்‌; உம்முடைய கோட்டை 
கெருட முகமா யிருக்கறது;?* பெரிய கோட்டை, னாலு பாரிசமும்‌ கோட்‌ 
டையா யிருக்குது; ஆனால்‌ முன்னுக்கு கார்ப்பாத்துகிறது கடினமான 
படியினாலே : பின்னாலே தெற்குப்‌ பாரிசத்தலே இருக்கிற கோட்டை 
மாத்திரம்‌ தண்ணீர்‌ ஆசராவிலே! யிருக்குது; அதை மாத்திரம்‌ வைத்துக்‌ 
கொண்டு குறையை யிடி.த்துப்போடுகறது. னாம்‌ கோட்டைக்கு வந்தபோது ஒரு 
சரணிக்கடையிலே நம்முடைய சிகாமோதிரம்‌"* வைத்து ”றணி?? வாங்கி யிருக்‌ 
கிறோம்‌. அந்த சகா மோதிரத்தை அனுப்பிவிக்கச்சொல்லி அந்தக்‌ சடையை 
அடையாளமுஞ்சொல்லி அனுப்பிவித்தார்‌. அந்தப்‌ பிரகாரமாகத்தானெ தஞ்சா 
வூரிலிருந்த ராசாவும்‌ நடப்பித்தார்‌. அதுக்குப்‌ பிற்பாடு ஒருதிரம்‌ சேதுயா.த்திரை 
பண்ணி ருச்சியத்துத்குப்போய்ச்‌ சேர்ந்தார்‌. அப்பால்‌ சிவாஜிராஜா இரண்டு. 
பிள்ளைகளுக்கும்‌ இராச்சியத்தை நேமித்துப்போட்டு சகல தேசதத்திலேயும்‌ வெகு 
ற்தியாய்‌ போ்பட்டு சகல சத்துருக்களும்‌ அபஜெயப்பட்டு சல்லியமில்லாமல்‌ 
பண்ணி? செனனம்‌ யெடுத்ததுக்கு இருதகற்தியமும்‌ கொஞ்சமாச்சுது யென்று3* 
பிறபஞ்சியத்து ரட்சிய விபகார.த்தையும்‌ விடாமல்‌ பரலோக மாற்கத்திலேயும்‌. 
மனசுவைத்து அந்த அற்பியாசமே உறுதிபண்ணி குருவாக்கியத்தினாலே தியா 
னங்கள்‌ பண்ணுடறத்துக்கு யோக்கியமா யிருக்கப்பட்ட தெசையிலே யிருந்து: 
சாசுவதமா யிருக்கப்பட்ட பதத்துக்கு ஆனந்த ரூபமாய்‌ போயி சேர்ந்தார்‌.3” 


*ரப்‌096 18/0த $ங்கர்ர்| ௭௧8 ௨ 001510 ௦8 *]6'?- (இரர்யர4க880, 7த26199). இதல்‌ *அண்ணன்‌"” 
என்றது ஏகோஜியின்‌ முதன்‌ மகனாயய ஷாஜியை, 

26. கெருடமுகமாயிருக்கறது - கருடன்‌ யோன்ற உருவத்தோடு காணப்படுகிறது (போ. வ. ௪.. 
பக்‌, 66). 

279... ஆசருவிலே - சமீபமாய்‌ (போ. வ, ௪. பக்‌. 67)) ன்‌ 

28. சகொமோதிரம்‌ - தலையணி (போ, வ. ௪. பக்‌. 67); மூத்தரை மோதிரம்‌ (3௨11 1.621001)) 
29. சீரணி - சாமான்கள்‌ (யோ. வ. ௪. பக்‌. 87). 

௪0. ஒருத கிருத்தியம்‌ கொஞ்சமாச்சுது - செய்ய வேண்டிய வெல்லாம்‌ செய்தோம்‌ (போ. வ, ௪: 
பக்‌. 67). 

52. சிவாஜி தனது 58ஆம்‌ வயதில்‌ சகம்‌ 1807, றிஸ்து 7872இல்‌ இறந்தார்‌. என்றும்‌. 
அத்தச்‌ சமயத்தில்‌ அவருடைய ஆறு பத்‌இனிகளில்‌ ஜேஷ்ட பட்டஸ்ரீயான சாயிபாயி சாயேயு, 5. 
ஆவது பாரியை சுகுணாபாயி சாயேயு அவர்களும்‌ ராஜாவுடன்‌ கூடச்‌ **சாகுமானு'” (சககமனம்‌ -: 
உடன்கட்டை. ஏறுதல்‌) செய்தார்கள்‌ என்றும்‌, இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ உள்ளன (பக்‌. 227). 
சயிபாயி, சம்பாஜியின்தாய்‌ 5-9-1659 இலேயே இறந்தார்‌. சகுணாயாயி உடன்கட்டையேறியதற்கு: 
வரலாற்றாதாரம்‌ இல்லை. புதலாபாயிதான்‌ உடன்கட்டை யேறியவன்‌ (தகாகாவ்‌ பக்‌; 555). 
வரலாற்றாசிரியர்‌ கூற்று 





78 தஞ்சை மராட்டிய 


(9) அப்பால்‌ சம்பாஜிருஜா தொகப்பனாருடைய இர்த்தியை 
அதத லிசேஷிக்கப்‌ பண்ணிக்கொண்டு ராட்சியபாரம்பண்ணும் போது 


டில்லிசுவானா யிருக்கப்பட்ட அபறங்கிசீபு யென்கிறவர்‌ அன்‌ 
பத்திரெண்டு பாற்சாவுடைய சீமையுஞ்‌ சாதித்து சக்கிறவற்தி யென்று 
பேரெடுத்து சகல தேசாதிபதிகளையும்‌ அழைத்தனுப்பிவித்தார்‌. அபறங்காபா.து* 
என்னப்பட்ட ஒரு ஸ்தலம்‌; அபறங்கஜேபுனால்‌ நிற்மாணம்‌” பண்ணப்பட்டது.. 
அந்த ஸ்தலத்துக்கு யெல்லா ருஜாக்களுடனே கூட சம்பாஜி ராஜாவும்‌ வந்து: 
சேர்ந்தார்‌. அப்போ எல்லாரும்‌ பாதுஷாவுடைய பேட்டிக்கு போன வேளையிலே 
யெல்லாரும்‌ குனிந்து குறனிசு பண்ணார்கள்‌. சம்பாஜிராஜா குறனிசு பண்ணாமல்‌ 
.நிண்ணுகொண்டு யிருந்தார்‌. அதினாலே அபறங்கபாதுஷாவுக்கு கோபம்‌ வந்து 
சம்பாஜிருஜாவை காவலிலே வைச்சார்‌. அந்தக்‌ காவலிலே அஞ்சாறுமாச 
மிருந்து 2ரணிப்‌3 பெட்டியிலே ளுக்கார்ந்து வெளியிலே வந்து தம்முடைய 
ருச்சியத்துக்கு வந்து ராச்சியம்‌ பண்ணிக்கொண்டிருந்தார்‌. அந்த கயிதிலே 
இருந்து தப்பிவித்துக்கொண்ட சேதி அபறங்கசேபுக்கு தெரிந்து சேனைகளை 
அனுப்பிவித்து சம்பாஜிருஜாவை பிடித்துக்கொண்டு வரச்சொல்லி அனுப்பி 
வித்தார்‌. அந்த சேனைகள்‌ ரஜா பேரிலே உயித்தத்துக்கு வந்தார்கள்‌. அப்போ 
சம்பாஜிருஜா உயித்தம்‌ பண்ணி வந்த சேனைகளையும்‌ சேனாபதியையும்‌ அதம்‌ 
பண்ணி துரத்திவிட்டார்‌. அதசேஷாள்‌* போய்‌ பாற்ச்சாவுக்கு சொன்னதின்‌. 
பேரிலே அவர்‌ சூராளா யிருக்கப்பட்ட சேனைகளையும்‌ வஜீர்களையு மனுப்பிவித்‌ 
தார்‌. அவாள்‌ வந்து உயித்தம்‌ பண்ணி கறுத்திறமங்களைப்‌ பண்ணி சம்பாஜி 
ருஜாவை பிடித்துக்‌ கொண்டு பாற்ச்சாகிட்ட கொண்டு போய்‌ விட்டார்கள்‌. 
பாற்ச்சாயி சம்பாஜிறாசாவைப்‌ பார்த்து குனிஞ்சு குறனிசுபண்ணு விட்டுவிடு 
கரோ மென்று சொன்னார்‌*, அப்போ சம்பாஜிருஜா சொன்னது: நான்‌ உம்முட 
கிட்ட அகப்பட்டிருக்கறாப்போலே நீரும்‌ நம்முடைய கட்ட அகப்பட்டிருந்தால்‌ 
அப்போ தெரியவரும்‌ என்று சொன்னார்‌. அபறங்கசேபுக்கு கோபம்‌ வந்து திரும்ப 
வும்‌ பாராவிலே வைச்சார்‌. சிறிது நாளைக்குப்‌ பிற்பாடு சம்பாஜி ருஜாவை குனியும்‌. 





400 2304 நீகரர்‌ 1680 106 வரச. ௭25 உசசம்‌ எர்ஞ்‌. 80௪ ஊம்‌ 01௦௦. 
பரேம. 1ிந் 41100௯ 00ஐபிவய௦4்‌. 800. 000146. ச26, ற்‌ ஜூவி ௦1-1௦ 
நரீமாவ(ம்ட்‌ ஐ௨(0௦௩. றசோீ0ரரமம்‌ (96 1886 21108 08 ந்த. ரசிறர்ஜ/0ற. கறம 8211 181௦ ௨ 
122௦௦, ஈர்ப்பு. 088964. 101௦ கீககபப்ட 16 ஏஷ 10௪ 0௦௩ ௦7 83, 
4ம்‌ கீழ்யிட 1680, [டீ ரீய11 ௦௦௩ ௦8 6 ஸ௦ஐ44 ௦8 நெட்ல" (காரக (1) 8826 
2) 

ரிது ஏஷ (1௩. 411௧6 கந்தப்‌, 0௦08810௧௦4. 69 ஐவரி] 9௭ே]14வத 4 ட்ர்ச 
1206௪1௦4௨1, ஈரப்‌ 06௦௧௯6 ஜாகமீயக11 90258 8௦3 ஐ(16851 602௦௭ நர்ஸ. ரற0௦ கரப்ஜம்‌ 
ஜம ஒந்10% 0௩ 608 59004 மீஷ 12000 115 20௯௯680602 6ச22யபஐ8164 115 631512006 
௦௪ 5ம்‌ 889 ௦8 க்ப்‌ 1680, 4௩ 06௦ 53ரமீ 3682 08 ப$ ழ?''- ([ய3) கஜ 160). 
2. அவுரங்கபாது - அகம்மதாபாது (போ. வ, ௪. பக்‌, 67) 
8. நிற்மாணம்‌ - நிர்ணயம்‌ (டி5112) 3, ரணி - மிட்டாய்‌ (போ. வ, ௪. பக்‌. 68). 
4. அதசேஷாள்‌ - கொல்லப்பட்டவர்களைத்தவிர எஞ்சி நின்றவர்கள்‌ (போ. வ. ௪, பக்‌, 68). 


5. “*[$ஜ்னதாம்க5 88$8 (081 ங்கா வி1 26005௪ம்‌ 6௦ 00௭ 4௦ (ர்௪ மோறச£௦2 1%௦யதம்‌. 
முரஜ6ம்‌ 40 0௦ 50'* - (கிவாகவ தவசம்‌ - 14, ஹஜ 343, 8.3) 


மன்னர்‌ வரலாறு 79. 


படியாய்‌ பண்ணுவேணுமென்று ஒரு இடத்திலே ஒரு சின்ன வாசல்‌ படியாய்‌ 
பண்ணி அந்தவாசல்படியாய்‌ சம்பாஜிருஜாவை பேட்டிக்கு அழைத்தனுப்பிவித்‌ 
தார்‌. அப்போ அந்த வாசல்‌ படியிலே முன்னே காலைவிட்டு அந்த வழியாய்‌ 
வந்தார்‌. அதைப்‌ பார்த்து பாச்சாயி ரொம்பவும்‌ சந்தோஷப்பட்டு இவன்‌ வெகு 
சூரனாக யிருக்கறான்‌ அவனை யடிக்கப்போகா தென்றுசொல்லி யோசனைபண்ணி 
ருஜாவைப்பார்த்து நீர்‌ துலுக்கனாய்‌ போய்விடும்‌ உம்மைவிட்டுவிடுிறோமென்று 
சொன்னார்‌“, அப்போ சம்பாஜி ரஜா சொன்னது: உம்முடைய பெண்ணை 
நமக்கு கொடுத்தால்‌ நாம்‌ து.லுக்கனாய்‌ போறொமென்று சொன்னார்‌". இந்த 
சப்த்தம்‌ பாற்ச்சாவுக்கு மஹகடூரமாய்பட்டு இவரைக்‌ கொண்ணுபோடச்‌ 
சொல்லி உத்தாரம்‌ பண்ணினார்‌. அந்தப்படியே ருஜாவைக்கொண்ணு போட்‌ 
டார்கள்‌*. அப்போ சாலியவாகன சகம்‌ ஐ௬ளமஎ ஈசுவரவருஷம்‌?. இந்த 
சேதி பாற்ச்சாயுடைய பொண்‌ கெழ்லிப்பட்டு இப்படிக்கொத்த பெரிய மனு 
ஷன்‌ சமானமா யிருக்கப்பட்ட ராஜா பயப்படாமல்‌ என்னுடைய அபேஷ்சையின்‌ 
நிமித்தியம்‌ பிருணத்துடனே போய்விட்டார்‌. நான்‌ அப்படிக்கொத்த சூரனுக்கே 
பெண்சாதியே தவிர மத்த புருஷாளெல்லாரும்‌ எனக்கு பிள்ளை தொகப்பன்‌ 
தம்பி என்று நிச்சயம்‌ பண்ணிப்‌ போட்டு துலுக்காளுடைய தெண்டகப்படிக்கு?* 
பல்லுக்கு தாச்சனாபொடி?? போட்டுக்‌ கொண்டாள்‌. துலுக்காளுடைய தெண்‌ 
டகம்‌ விவாகம்‌ பண்ணிக்கொள்ளாதத்துக்கு முன்னே அத்த!1* பொண்கள்‌ 
பல்லுக்கு தாசினாப்பொடிப்‌ போடப்போகாது;*3 கல்லியாணமான பிறகு 
அந்தப்‌ பொடி பல்லுக்கும்‌ போடுற தானபடியினாலே பொண்ணு 'தாட்சிணாப்‌ 
பொடி போட்டுக்கொண்ட சேதி பாற்ச்சாய்‌ கேழ்விப்பட்டு பெண்ணைப்பாத்து 
இதுயென்ன இப்படிக்குப்‌ பண்ணினாயென்று கேட்டத்துக்கு, அவள்‌ சொன்னது: 





8. **தியாகருதகதக்‌ சர்‌ உ 006898ஐ5 ௦1768102 நர்ர 1176 ௦0 ௦0ர01(1௦0 ௦8 ௩48 
16000ம0ஜ & 8கீய99ய1 0௧௭” - (இமீ[, 0௧96 200) 

ச, **1211 106 சணழச0ா, **9கம்ம்‌ இயங்கர்க6, **6நகர. வ்‌ ல்‌ சம்11 ரகு 06 145 செப 
தற்‌ே, ம ௭111 06௦௦0௪ & நகியககய]0087” - (மி, 826 200) 

“இப காய0ங் வழ ஒறயாய6ம்‌. ௧6 6௫௫ 01762 ௦8 1186... வயம்‌ 9ரய2711018]3: ௨1:64 107 00௦ ௦ 
இயுர்தறஜக2010'8 பகயதப்ந்ம5 2 நப 4௦ நம்றறு 85 00௨ றார்‌ ௦4 நர. மீப்வக்ி்ற? 
(கமாக தகம்‌, 17, 0௨௨ 34: கட இவய ]1 ௨51604. ல்‌ 01 ௦08 ௦08 யாத தக2கம76. 
செயத்‌ 18. 8191௪0 1௦ ந்வல்ம்வ பப இப த: அத ய அபபட த ப்பி 
185 ௩0 $0மரு 0௧1100) 8880 $0 %த16 ற8886ம்‌ நறு 446 181687 000ப 0518 ... ய 1௦: 
௩081 14% 568105 (81 (85 0214610060 & 16ஐ5பப்‌ 01:16 1௦96 ௦8 210மய 791158, 10௦. 
பஜியஜர்ர்சா ௦8 கியாகற தவல்‌, ஏர்ம்‌, ககல்ற்வர்‌1'* - 2.5. 7௦ஸ்ம்‌, பெலமாகறகாமர்‌ ககபர்‌, 
8. 3 & ேெழஹடு 164, 0௭ம்‌, 1980, றக26 255, 11.௨.) 

௪. **இழுறந்தர்சக 99௧5 றழும்‌110137 சே60மர8ம்‌ 1௫ 135 கோறறம்கசகா ௧௩ 7௦1௧ஐ௦௦ன ஊ௦5₹ 
ம்ச நகஜம்மர்ுத ௦8 கீறும்‌ 1689””- (மவ, ற௨£ 201) 

5* முதல்‌ 117 வரையுள்ளவை டி3762இல்‌ இல்லை. 9. 7677 

20 தாச்சனாப்பொடி - தாச்சினப்பொடி (டி3112); தகஷணாபொடி (டி3788);) தாசினா (இருமுடி. 
சேதுராமன்‌ பக்‌, 838); & 10ம்‌ 08 ப60118106 £02 018010ர்த (௪௭14, ஓய ரேவ]13ழ7 5௦ம்‌. 
ழு விக்சா]$ு ௬௦020, பெரும்பாலும்‌ வயதுமுதர்த்த மகளிர்‌ உபயோடப்பதும்‌ பல்லில்‌: 
கறுப்புக்கரையை உண்டாக்குவதுமான ஒருவகைப்பற்பொடி” ('1ஊம்‌] 1,௦9:4௦௦0, நகீ.13.) 

32, போடப்போகாது - உபயோடுப்பஇில்லை (போ.வ,௪,பக்‌. 69). 












80. தஞ்சை மராட்டிய 


னான்‌ யுக்தமாயிருக்கப்பட்ட காரியந்தான்‌ பண்ணினேன்‌; ஆனாலும்‌ ரெண்டு 
வா.ற்தை!? நீர்‌ கியாபகமே பண்ணயில்லை: அதுயென்ன வென்றால்‌ உம்மைப்‌ 
போலோத்தவர்‌ வயத்திலே செனனமான பிற்பாடு நீரென்னை உம்முடைய 
கையின்‌8ழே யிருக்கிற பேர்களிலே!* ஒருவனுக்குக்‌ கொடுப்பீர்‌. சம்பாசிறாஜா 
அப்படிக்கொ.த்தவனல்ல; உமக்கு சமானமாக யிருக்கப்பட்டவர்‌: க்ஷ£த்திர தற்‌. 
மத்தினாலே!₹ உமக்கு சலாம்‌ பண்ணுகறைதில்லை யென்று சொன்னான்‌; தம்மு. 
டைய சவுரியத்தையும்‌ காப்பாத்தினவர்‌ ;இதுதவிர வெகுதேசத்துக்கு அதி 
பதியா யிருக்கப்பட்டவர்‌; அப்படிக்கொத்தவர்‌ யென்‌ பேரிலே ஆசைப்‌ 
பட்டு கேட்டபிற்பாடு அவரைவிட அதிகமா யிருக்கிறவரை நீர்‌ ஆரைப்‌ 
பார்த்திருக்கிறீர்‌; இதுவுமல்லாமல்‌ நம்முடைய மதத்திலே ஆராூலும்‌ துலுக்‌ 
கனாகிரோமென்று சம்மதழானால்‌ அவாள்‌ கேழ்க்காமல்‌ யிருக்கப்பட்டத்தைக்‌ 
கேட்டாலும்‌ கொடுத்து அவனை துலுக்கன்‌ பண்ணுகிறது ஞாயமானபடியி 
னாலே ரெண்டு காரியத்திலேயும்‌ நீர்‌ தப்பிப்போனீர்‌; இனிமேலைக்கு னான்‌ 
இன்ன மொருதனை சுலியாணம்‌ பண்ணிக்கொண்டு யெத்தனை?? னாளைச்குப்‌. 
பிழைத்திருக்கறது; முக்கியங்‌ 8ற்தியை கார்ப்பா.த்த வேணும்‌; ஆகையினாலே. 
யென்பேரிலை அவர்‌ மோ௫த்து பிராணத்தை விட்டபடியினாலே அவருக்கே னான்‌ 
இஸ்த்திறி* யானபடியினாலே வைதவியமா யிருக்கிறதே யெனக்கு சுதற்மம்‌!*; 
சம்பாஜிருஜாவைத்‌ தவிர வேறே புருஷாளுடனே பேசுகறது தனக்கு!$விபசார 
மென்று நிற்செயம்‌ பண்ணிக்கொண்டெனென்று கண்டிப்பாய்‌ உத்திரவு சொன்‌ 
னத்தின்‌ பேரிலே, பாச்சா விதனமாய்‌ இசுவரர்‌ நம்முடைய வயத்திலே மூணு 
பிள்ளைக்குப்‌ பிற்பாடு ஒருபெண்‌ கொடுத்தார்‌. அவள்‌ சமுசாரம்‌ வியத்தமாய்‌?? 
போய்விட்டுது. இதுவுமல்லாமல்‌ அவள்‌ இந்த ரெண்டு காரணமுஞ்‌ சொல்லி 
தன்னுடைய நிற்செயமும்‌ சொன்னது பிறபஞ்சத்துக்கும்‌ பாரமார்‌தகத்துக்கும்‌ 
யொக்தமாக யிருக்கப்பட்ட வாற்தைதான்‌ சொன்னாள்‌; ஆலும்‌ னாம்‌ கோபத்தி 
னாலே வஞ்சனை பண்ணின படியினாலே"!* பொறுமைக்கு சமானமானது லோகத்தி 
லொன்றுமில்லை; பொறுமையே பண்ணவேணும்‌; கோபம்‌ பாபம்‌; அதை விட 
வேணு மென்று சகல சாஸ்த்திரங்களிலேயுஞ்‌ சொல்லுறது நிஜந்தான்‌; ஆனால்‌ 
தம்முடைய கோபம்‌ தம்முடைய மகளை பிறபஞ்சிய சவுக்கியத்துக்‌ கடமில்லா மல்‌. 





42. வாற்தை - விஷயங்கள்‌ (யோ.வ.௪.பக்‌, 89). 
34... பேர்களிலே - இச்சொல்‌ டி3119இல்‌ இல்லை. 


22. கஷாத்திரதற்மத்தினாலே - க்ஷாத்திரவத்தத்துனாலே (டி578.2); சாத்‌ திர.தர்மத்தினாலே (டி.3119,) 
(3752 இல்‌ இருக்கற பாடமே சிறந்தது). 


38. யெத்தனை - எத்தினி (டிச7ச2) 17. இஸ்த்திறி - ஸ்ரீ (டிரச) 
28. சுதற்மம்‌ - சுகுத்த தருமம்‌ (டி172); சுவதர்மம்‌ (யோ. வ. ௪. பக்‌. 70). 
32. தனக்கு - எனக்கு (டி.3129) 20. வியத்தமாய்‌ - வியர்த்தமாய்‌ (டி.278:2) 


211 முதல்‌ 221 வரை; **பொறுமைக்கு மிஞ்சினபெகிஇல்லையென்று சாஸ்‌இரங்களிலே சொல்லு 
ஐது நிசத்தானென்று நிச்சயம்‌ பண்ணிக்கொண்டு தம்முடைய மனதிலே பட்டு அதற்கு மேலந்தப்‌: 
பெண்மனதுக்‌ கெந்தவிதத்திலே செனகலயங்‌ கொடுத்துப்‌ பார்க்கப்‌ போடுறோ மென்று ருருவிதனத்‌. 
'இலே'' - இங்கனம்‌ டி.3119இல்‌ காணலாம்‌. 


மன்னர்‌ வரலாறு. 87 


பண்ணிப்போட்டு தென்று மனதிலே ரொம்பவு கலிதமாய்‌”? இந்த பொண்ணுக்கு 
யெந்த விதத்திலே சந்தோஷத்தையுஞ்‌ சவுக்கியத்தையுங்‌ கொடுத்து பார்க்கப்‌ 
போறோ மென்ற விசனத்தினாலே?3* சம்பாஜிருஜாவுடைய பாக்கியத்துக்கு அதி 
பத ஆரிருக்கரானோ அதை விசாரித்து அவனை தம்முடைய ட்ட விடசொல்லி 
உத்தாரம்‌ பண்ணினார்‌. அதுக்குப்‌ பிற்பாடு பார்ச்சாயியுடைய மனுஷாள்‌ 
சாத்தாற புனா பிருந்தியத்தலே விசாறணை பண்ணினார்கள்‌. அப்போ சம்பாஜி 
ருஜாவை பிடித்துக்கொண்டு போறபோது அவருக்கு குணரெத்தினம்‌ 
குல$பகமா யிருக்கப்பட்ட சாவுறாஜா** சாலியவாகன சகம்‌ ௬௬௭௰௫15 
பவ வருஷம்‌ செனளமாய்‌ மூணுவருஷமா யிருந்துது. அதை அவர்களுக்கு தெரிய 
வொட்டாமல்‌ பாற்ச்சாயுடைய பயத்தினாலே ஒளித்து வைத்‌தருந்தார்கள்‌. 
அப்பால்‌ பாதுஷா இட்டயிருந்து அவாளுக்கு பிறமாண பூறுவகமாய்‌ அபையங்‌ 
கொடுத்து அனுப்பிலித்தபடியினாலை இவாள்‌ சாவுராஜா குழந்தையாக யிருக்கற. 
வரை ... எடுத்துக்கொண்டு விசாரிக்கிறத்துக்கு வந்த மனுஷாளுடனே கூட 
டில்லிக்குப்‌ போய்‌ அபறங்க?பு பாதுஷாகிட்ட கொண்டு வந்து லிட்டார்கள்‌”*, 
அப்போ பாதுஷாவுக்கு சந்தோஷமாய்‌ பசியாதாபப்பட்டு*! ஸாஹுருஜாவை 
எடுத்துக்கொண்டு** பொண்‌ இருக்கிற மாலுக்குப்போய்‌ அம்மா உன்பிள்ளையை 
வாங்கக்கொ வென்று அவள்‌ கையிலே?” கொடுத்தார்‌, அப்போ அவளுக்கு: 
மகாசந்தோஷமாய்‌ தனக்கு சகல சவுக்கியத்துக்கு, இந்தப்பிள்ளைதான்‌ கா.றண 





88, கவிதமாய்‌ - வியதனமாய்‌ (டி3762). 


24. சாவு - ஷாஹருூ **88பி8ரவரு 114௦4. 10 $மேறட ௦8 812 பஸ்ர்ற ஸர்ப௫ு 16850௦ நவ்‌, (௦. 
1621010௧16 ஊமீ6 ௦8 $யரகர்சச ௭௬௦, அர்ப்‌ 662 50௩ 8198]26, 1654054 1௨ 18வ்ஜகாம்‌- 
(மிய, 8௨ஐ6, 202); “1066 உண6206 14௯௦12 06௦௨0௦ காப 6௦ (6௦ 009 ஏய௦யட ம்‌ 
நுஸசம்‌ 54600, 8௩ கற 0511110896 00௦00௩௦1௨2 16 56௧௦, 05 ௭௭624100 00௦9௦ 
4௦ ரசகம்௨”” (02, ௨26 204), 
2௪. சகம்‌ 1614) போ.வ.௪.சகம்‌ 2835 என்று கூறும்‌ (பக்‌.71); ஷாஹு பிறந்தது. 18-5-1682. 
என்பர்‌, சர்தேசாய்‌ (11 பக்‌. 18). 
28. வரலாற்றாசிரியர்கள்‌ ஷாஹுவையும்‌ பிறரையும்‌ கைது செய்தார்கள்‌ என்பர்‌: 

ஈந்து ஏ$ம0ச 08 இங்களடந்கபிர கவும்‌ ௫62 60௩ 51௨168 8201 1௦6௦ 80௨ நவவத ௦7 
ரச்சகபிககம்‌ ந்கற; 610 8606 ௦௦09696669 கொர!” - ([0ய4[, 8886 203) 

கரிமா க 10 பயலுக ௨ (ப்தி 81௨௦) வயாகம்‌ 2 80௭1 (8வஜகம்‌) ௦௩. 
19 0௦9 1689 8௮ம்‌ 9526ம்‌ 1௩ 11 $ர்ரகர்‌[”த உபார141 பத ௭10௦௭9 ௨௦0 5ங்கா0வ]1'6 
இறும்‌ கரிக்க /$ 941408, கேய தகக ௨௦ம்‌ 5005, 1௦01ய/1த இங்கமய, ௨ நஞு ௦8 9608. 
"நற்கு ஜெற(1ர09 908 '020மதம்‌1 60 66 $ணறசேர்க! கேருற 26 32௦7௪த௨௦வ. (12 ஐபி 
0211-6854 08 மரக) ௦௦ 23ம்‌ 110400. 16 18165 ௭606 1௦0264 18. 55ஐ80௨(6: 
$2ற1(௧ எய்ம்‌ ௭0) 225000 ௨4 ந1ரரக௦, வங்கப்‌ 92௧ தர்ம 10௦ ரகவ ௦8 7-8ரககலாம ஊம்‌ 
ஸீச ப்பி ௦8 வர்கம்‌ 006-300 ௨. 6 கர 81௧ ந்வறசர14] 62017*- (க்யாவவத௲தல்‌, 11 
நத26 546). ங்கம்ப/த. 02௧1 கரக ௭௧8 இம்ப்ரகரி[ ௨ம்‌ ௦0. பப உ தப்பட்ட 
இயமகறதத00 081164 நரிஸு $ரம்ரஷிழ்‌ 60௧ ௧௭ (9௦௧654) 1௦ ௦௦௦17851. சம்ஸ்‌ நந்த வரு: 
ஐவமிர்தரர்மே, 1ப/த ௭௦2ம்‌. 883 15 8கம்ம்‌ (௦ 1௨4௦. ௪5௦. ௦௦2ரயற£கம்‌ 104௦ $ம்ஹ்ம 
(கர்ம - $ஹ்ம) 3 எப்சம்‌ ஐவரூக நக 5452௧௧1062 6001400௦4 10 66 110௭ம்‌! - 
(கேக்கல, நிகழா 351), 
27. பரியாதாயபட்டு - பசியா.த்றப்பட்டு (டி.3:119); பச்சா.தாபப்பட்டு - ஊனமிரல். 
3௪. எடுத்துக்கொண்டு - இடுப்பிலே எடுத்துக்கொண்டு (டி3119). 
49, கையிலே - கைலே (டி27642). 














69-11 


82 தஞ்சை மராட்டிய 
மென்று நிச்சயம்‌ பண்ணி அந்த பிள்ளையை யிந்து தற்மத்துக்கு எவ்வளவாக 
லும்‌”? வித்தியாசம்‌ வராமல்‌ சகல விதத்திலேயும்‌ சவரக்ஷனை பண்ணி வித்தையுங்‌. 
கற்பித்துக்கொடுத்தார்கள்‌. ்‌ 


ஸாஹுராஜாவுக்கு வித்தையும்‌ பரிபூரணமாய்‌ வந்துபணிரெண்டு வயது. 
மாச்சுது. அப்போ பாற்ச்சாவுடைய பெண்‌** தன்னுடைய பிள்ளையின்‌ ரூபம்‌. 
வயதும்‌ வித்தையும்‌ ௮ன்னியயொன்னியம்‌”” இத்தனை யோக்கியமா யிருக்கறத்தை 
யெல்லாம்‌ பார்த்து அவருக்கு கலியாணம்‌ பண்ணவேணுமென்று அபேச்சையாய்‌ 
பாற்ச்சாயிக்குச்‌ சொன்னாள்‌. அப்போ பாற்ச்சாயி கலியாணத்துக்கு யோக்கி 
யதைக்கி தக்கதாய்‌ சலவுக்குங்‌ கொடுத்து கலியாணம்‌ பண்ணிக்கொண்டு. 
பெண்ணையும்‌ பிள்ளையும்‌, அழைத்துக்கொண்டு வாருங்கோளென்று உத்தரரம்‌ 
பண்ணி அனுப்பிவித்தார்‌. அதுக்குத்‌ தக்கதாய்‌ ஸாஹு ராஜாவுக்கு ஜா.தவ?3 
வீட்டுக்‌ கன்னிகை சக்வாற்பாயியை கல்லியாணம்‌?* பண்ணியான பிற்பாடு 
பொண்ணையும்‌ பிள்ளையையும்‌ பாதுஷாகட்ட அனுப்பிவிக்கற வேளையிலே 
உறைமுறையா ரெல்லாருஞ்‌ சேர்ந்து யோசனை பண்ணினது; பாற்ச்சாயி எத்‌ 
தனை பிறியமாக யிருந்தாலும்‌ துலுக்காளுடைய சாதியென்று அனுமானப்பட்டு 
அந்த சக்வார்பாயியை அனுப்பாமல்‌ அந்த ஸ்தானத்துக்கு வீரு:£ யென்னப்பட்ட 
வெள்ளாட்டி?*யை நிச்சயம்‌ பண்ணி அனுப்பிவித்தார்கள்‌ அப்போபெண்ணையும்‌ 
பிள்ளையையும்‌ பாற்ச்சாயி தன்‌ ரெண்டு துடையின்பேரிலே உ௨ளுக்கார 
வைத்துக்கொண்டு பொண்ணைப்‌ பார்க்கற வேளையிலே இதிலே” கிறுத்திறமம்‌3* 





30. யித்து தற்மத்துக்கு எவ்வளவாஒலும்‌ - யித்தத்‌ தருமத்துக்‌ கொளவாூலும்‌ (டி4119). 
51. பாட்சாபெண்‌ - ஜிதத்‌ உன்னிஸா பேகம்‌ (221ந84-ய0-1115க நசதவாம சச நவ்‌110த 
தயவாப்18௮ ௨௮61 - 8வம்கேகர்‌, 11 2.18) 

44௫ நற ரசும65% 08 இசத௩ஸ $கந்ர்ட்‌, (05 சரற5₹01"8 கேயத01ச, & 01௧௦௦ 
இ$8][தய6ம்‌ ௦ (060) ௩௧௧2 %6ோ$518 ௧௩3 8/5 ௦001190644 1௦ 8௦௬ 1460 மயாசமர((10த. 
000658 மேோம்கத கவர 36௧78 04 வ] டூ. 1௫௪ 603 ௭25 84 828 ௦009801197 எர்ட்‌. 
நச, ௧௫ம்‌ கமுரகஙுஐத5(9 மோர்த நந்த *ர்தர(5 $0 145 சீகபத008ர, 60% 0௦% ௦௦1௦6 ௦4: 
ர்ம்ஸ?” - (ய) கச 330). ள்‌ 
52, அன்னிய யொன்னியம்‌ இத்தனை யோக்வயெமா விருக்இறத்தை - மன்னிய வுன்னியமு மித்‌. 
'தனையா யிருக்கறத்தை (டி.5119); எவரிடத்தும்‌ அன்பு மூதலிய நற்குணங்களை (போ.வ.௪. 
பக்‌. 71). அன்னிய யொன்னியம்‌ - அன்னியோன்னியம்‌ - ஒற்றுமை (18111 12210௦, 14.0) 
58, *$தம்௦ச 06 3101-0612, 60 ௬௦0 $%5 26202 ங்கம்‌ ஜருகய (06 (406 ௦8 
360080. 8௧௦* ((டுமீ[, 8௧26 12),ஜாதவ வீட்டு - சாதவாவுடைய (டி3119). 

4. $ந்க/ம600% 1௩ பி 80மா 1சும்றுக$ச எர்சதே கரப0யப௨02ர்‌, 5கர1 ம்‌, தவிக்க, 
௨௫0 $3ஜமரக்கர்‌, 8415 மகரர்கதச எரர்‌ 5௫ 3256 600% ஐ1௧௦5 80006 11006 ௨௦௦௦4 1703. 
$ய ௫௪ ற 6201”$ கேறற...$ங்க்மு ௦௩ ரத ஐயா ௦௧௦ ஸலார்சம்‌ 6௬௦ 1௭௯, 
இவ1வகஸ்கம்‌ 1/௪ ச1ம்52 வறம்‌ 83 தம௨36கம்‌ 6௫௪ 3௦ய0ஐ2"” ($81325ம்‌ 11 8௨25 289). 

25, வீரு: **$ந்கு ப$ ௦56 ௦14 ஸக$ 802 1௦௫த 5811588010211] 6001201164 637 15. 
81] சஜரப்ஸகச எ॥6சீ மம நக, க ௦௧616 90080 ௬6௦ 00054 கோரிய] ௨௮4 1௦110 தழ: 
1௦௦%8ம்‌ ௨8662 (6 050021 ௦00104 ௦8 ₹85 124௦த கரம்‌ ஈ4௦ ௪௯6201556௨ 06வ11ஈடு. 
0001201 0162 6௫5 64௦ 006605. மம ரசம்‌ ௦௩ 246. 02௦0௭ 1740'* - (8822ம்‌ 
31 ஜஜ 277). 

36. வெள்ளாட்டி - வேலைக்காரி (யோ.வ.௪.பக்‌. 787. 


27. இஇலே - பெண்ணிடத்திலே (டி3279) 38, ஒறுத்திறமம்‌ - மாறுபாடு (போ.வ,ச.பக்‌. 72). 














மன்னர்‌ வரலாறு 84 


இருக்குதென்று நினைத்து தம்முடைய துடையின்‌ பேரிலே உளுக்கார வைத்துக்‌ 
கொண்டபடியினாலே ஸாஹுருஜாவுடைய பாக்கயமெல்லாம்‌ இந்தப்‌ பொண்ணு 
தான்‌ அனுபவிக்குமென்று தம்முடைய கையினாலே ரெண்டு பேரையும்‌ தடவி. 
ரெண்டுபேருக்கும்‌ சகல ஆபரணமும்‌ கொடுத்து ஸாஹுருஜாவுடைய பெரி 
யோர்கள்‌ சம்பாதிச்ச ரட்சியம்‌ சசுலமும்‌?? ருஜாவுக்குக்‌ கொடுத்து அவர்‌ 
சொந்த தேசத்துக்கு உத்தாரம்‌ கொடுத்து அனுப்பிவிக்குறு சமையத்திலே. 
பாச்சாயி பொண்ணு கேட்டது: அவர்‌ ரூட்சியத்தை அவருக்கு கொடுத்‌ 
தர்‌; ஆனால்‌ நம்முது ஒண்ணும்‌ யென்னுடைய பிள்ளை ஸாஹாவுக்கு 
கொடுக்கயில்லை யென்று சொன்னாள்‌. இந்த சேதி பாற்சாயி கேட்டு 
யுக்த்தந்தானென்று நினைத்து நம்முடைய பாக்கியத்தலே நம்முடைய 
மூணு பிள்ளைகளுக்கு எப்படி பங்கு பிறித்துக்‌ கொள்ளுவார்களோ அப்படியே 
நீயும்‌ னுலாவதி குமாரத்தியான படியினாலே னாலத்‌ தொண்ணு அவள்‌ பிள்ளைக்‌ 
குச்‌ சேரவேணுமென்று*?* தனக்கு வருற ரவாத்துலே ஒரு பணம்‌ முதலில்‌ 
னஞாலத்தொண்ணு ஸாஹுருஜாவுக்குப்‌ போய்ச்‌ செருறது*?* என்று உத்தாரம்‌. 
பண்ணி*? கடுதாசிக்கொடுத்து** ஸாஹுருஜாவை பூனா பிருந்தியத்துக்கு 
அனுப்பிவைத்தார்‌.** சாத்தாறுக்கு வந்து சாலியவாகன சகம்‌ ஐ௬ள௨௰எ** 
பாற்திப வருஷத்தில்‌ சிம்மாதன.த்‌இல்‌ உளுக்கார்ந்தார்‌. அப்பால்‌ ஸாஹுருஜா 
தம்முடைய தாயாதியளுக்குள்ளே றகோஜி** யென்ற பிள்ளையை வளர்த்துக்‌ 





89, **]6 30202 0650864்‌ ௦௩ 5௫௧௦ 115 ப18471௦18 ௦7 கில110015, 1080௦௦, 
&00& ௨0 718042858& 88 7812” - (0078, 88ஐ2- 231). 

40* முதல்‌ 419 வரை: **யெங்கெங்கே யிருந்து பணம்வருமோ அதுகளிலே யெல்லாம்‌ சாவுராசா 
வுக்கு நாலத்தொன்று"" - இங்கனம்‌ டி5119இல்‌ உளது! 

42. உத்தாரம்பண்ணி - பிரமாணிக்கம்‌ பண்ணி (டி.3119); வாக்குறுதசெய்து (போ. வ. ௪. பக்‌. 
78); நாலத்தொன்று - சவுத்‌ (02ய/10); ** இயக தத 1218. 6௦ 809 01898021௦௧. கறம 
நங்க நகீவந்ரக(ர்பஷி 08 க்‌ இங்கஹ்ம தாகவ(10ஐ மஸ ௦8 $06 பெ(ம்‌ ௦8 (96 020080'- 
(கயாதறதகதம்‌ 17 நி௨2ச 158). 

42. கடுதாசிக்கொடுத்து - இது டி.8719 இல்‌ இலலை. 


க்கீ, “400 928 0விழு 8மீ(சர இியரதமுததகம்‌த பிசஜ6ட்‌ நந இரரற௦௧ த்தலாப....:..௦0001௭64. 1 
56 ௫50806 ௦4 8ந்கற்மு $0 666 106002ஊ'* -(கியாகவுதாகக 47 ந௨ஐ௨ 159) 


** இதய இங்கப்‌ ந்கற௦யாசம்‌ இற்வர்மு எரர்‌. ஐ1006 ௨௦ம்‌. ப நயா றம ௦18 06 


801181 2616886 802 006 768800 ௦ (16 ௦618₹......(136) 16 6 நகீயதம்ப1 கேயற ௦௨. 
&ழ்‌ நகீ8ு (1707)"-($8ம்கேம்‌ 11 8௨26 18) 


45, சகம்‌ 7927: சகம்‌. என்று போ. வ, ௪, கூறும்‌ (பக்‌, 74). 

**8080), 01. ௦டம்‌வப்ய1புத ஐ099688100. ௦8 58கர& [02108]137 5685ம்‌ 115617 ௦௩ 
நீங்கு 402006 1௦ 446 ௬௦௧1௩. ன்‌ நகீக2௦ர்‌ 17087- (ஐய, 1826 233). **7%6 ௦07002- 
டட்லி 06060000)7 988 மே19 றசே80மலம்‌ ௦௩ 1244) ரகரமலாரு 1708'*- ($8ம்‌282ம்‌ 1] ௨25 

). 

46. ரகோதி: **882100]26 183 0660. உறற௦ர்றரகம்‌:80 106 840814௦0௦8 820௨ 82ம்‌... 
ஒஸ்ம்த 80811009௧5 0௦ நமறாம்‌1௪ ₹0 மஈர்ப2 பர்ஸ 1௦0 ஐ 581 001106; 00% 6 நக0 1௨ 
&௨௦04105ம்‌ ஐறங்சாச 1501 ஜபர்தற்கம்‌ ஈர்5612 097 ௭0602 1௦ (811126805, க௦ப்ர்டு & 
நேர்பட ......... 8வதய0ந்2௧ 024. 80௦00யறகார்கம்‌ 808௦ 13 115 6ந0யர£ம்0த கயம்‌ 87010. 
நம்மத & 9௮14 ௨௭ம்‌ சேறசா$ ந்பய(க2 ந்தம்‌ 1வஜுக(ரக(64்‌. ல்‌ சம்ம (௪ கரக ஊயம்‌. 
001210௦ம்‌ & ஐ2க( 8505௩0௧003 01மே 1ம்‌0'*- ($கரம்ஷேமம்‌ 11 





















84 தஞ்சை மராட்டிய 
கொண்டு வந்தார்‌. அஇன்‌ பிறகு ஒரு னாள்‌ சாரிக்குப்‌ போனவிடத்தில்‌*? ஒரு: 
சுந்தரமா யிருக்கப்பட்ட குழந்தை விளையாடிக்கொண்டிருந்ததைப்‌ பார்த்து 
பல்லாக்கு மேல்‌ வைத்துக்கொண்டு அரமனைக்கு வந்து விசாரிக்க விடத்தல்‌ 
லொசண்டே யென்கிற ருஜாவுக்கு யாரோ ஒரு சனே௫தனாம்‌*? அவனுடைய 
பிள்ளை யென்று தெரிந்து அந்த குழந்தையை வளத்து அவனுக்கு பத்தே 
சிங்கு?” யென்று பேர்வைத்து அவன்‌ பேருக்கு பெரிய தவலத்து பண்ணி?” 
யோக்கியமா யிருக்கப்பட்ட ஆப்த்தனுடைய பெண்ணை பத்தே௫ங்குக்கு கலி 
யாணம்‌ பண்ணி அவனுக்கு அங்கல்கோட்டையையும்‌ அதுக்குக்‌ இழிருக்றெ 
ருட்சியத்தையும்‌ பத்தே௫ங்குக்குக்‌ கொடுத்தார்‌. அப்படியே ரகோஜி போச 
லைக்கு வீருபாயி மடியிலேபோட்டு** அவனுக்குக்‌ கலியாணம்‌ பண்ணி?3அவனை 
வீருபாயிக்கு தத்துக்கெயடுத்தபடியினாலே** குறைச்ச லென்றைத்துக்கு யிடமான 
படியினாலே அந்த ரகோஜி பொசலையை தம்முடைய சொந்த ருச்சியத்திலே 
வைய்யாமல்‌ னாசுபூர்‌ றாட்சியத்தை அவனுக்குக்‌ கொடுத்தார்‌. 


இன்னம்‌ தம்முடைய தாயாஇகளிலே முன்வம்சம்‌ எழுதியிருக்கறத்தில்‌” 
பதிமூணாவது புருஷன்‌ பாவாஜிருஜா என்று யெழுதி யிருக்குது. அவருடைய 
பிள்ளை மாளோஜி ரஜா வென்றும்‌** விட்டோஜிறாஜா வென்றும்‌!” ரெண்டு 
பிள்ளைகள்‌ எழுதி யிருக்குது. அந்த விட்டோதிறாஜாவுக்கு யெட்டு பிள்ளைகள்‌ 
பிறந்து தென்றும்‌ நிஜாம்பாற்ச்சாயி னாளையிலே இந்தயெட்டு பிள்ளைகளில்‌: 





47... சரரிக்குப்‌ போனலிடத்தில்‌ - உலாவச்சென்றவிடத்தில்‌ (போ, வ. ௪, பக்‌. 74). 

48. சனதமாம்‌ - ஆப்தனாவிருந்தான்‌ (டி.5119). 

**நரத (இங்கரும) 1௧4 ௨௦ 8௦௦445வ(௧1 141115 உயர்ந்‌ எரர்‌ (௪ ஏ1118ஜசர$ ௦4 1௨கம்‌. 
௨௦௯4 25 ஐய ௩௦ஈஎர்‌ ௦8 பிதய/க(க0கம்‌. 106 2111 ௦8 106 411826 ௭88 101164 ஐறம்‌. 
நூர$ ஈர்4௦௫ 0008 நம 116115 50௩ 4௦ இநுகந்மு வறம்‌ 50யஜ%$ 48 றா௦16௦0108. $ந்க/்ம 
1௦௦1402100 6%5 60000062 88 நத 8175 4௦௦19, ஜலக்‌ (5 00 106 நகரக 
ல்‌ மேம்‌ 00ம்‌ பர மற ௧8 45 ௦௭0 500. 1015 ர ௦4 (66 1,௦100806. 
நீஹாப்‌1$ு. கோராத (௦ ற18ு ௧ 4ர௩ற ரங்கம்‌. 8$ 8ங்கற்ம'த மோர்‌, ௬8 ௦ம்‌ மழ 
88 கறு நுகம்‌ பகம்‌ 8௮3 ௬௦ய14 ந0லி 13 ௨௭6 1ரஸ்5£1(50ீ இங கற்ம'த (02௦06) 18 66. 
நம்‌ 04 80110௦04 106 ற 051610 %100561777- ($தப்25கம 11 கஜ 20), 


50. பெருக்குப்‌ பெரிய தவுலத்பண்ணி - ஏராளமான சொத்துக்களையும்‌ கொடுத்து (போ. வ. ௪. 
யக்‌, 72). 


53, **நரத (இங்கட்ம) 94க11௦0௦3 7618610% $%0816 145 ஐ00-500) 8$ 18101 ௦௨ 106 
800/409670. [20011675 08 805 8கீகரக(ற்க 8றஜம்௦ர. 0] எஷு ௦8 ௯௦% மழ௦ய 146. 
பதனஹ்‌ ௦8 112ர்சேலம்கம்‌'- ($கர0252ம 11 ௨2௦ 62). 


௧2. மடியில்‌ போட்டு - சுவீகாரமாகக்கொடுத்து (போ. வ. ௪. பக்‌, 72). 


கத, **இற௦ நரகரார்கம்‌ நர்ணு (8 வத்0௦]) ₹௦ 80௪ ஊச ௦8 ௦06 ௦4 நந்த ௦௬௨ சரக 
ஒரீ மக $ம்மந்கநு சவோரி]ந”” - (ஸீ, 8826 289). 


54. வீருபாயிக்கு தத்துக்‌: கொடுத்தபடியிஞுலே - வீருபாய்‌ மடியிலே யோட்டபடியினாலே (டி8119)) 
5௪. கால்வழிமுறையில்‌ அட்டவணை 11 பார்க்க. 


என்றும்‌ - ஒன்று (டி3119) 57, என்றும்‌ - ஒன்று இந்தப்படிக்கு (டி8719) 














மன்னர்‌ வரலாறு 85 


ஒருத்தர்‌ ரெண்டு பேருடைய 8ற்தியை எழுதியிருக்குதே அந்த யெட்டு பிள்ளை 
களுக்குள்ளே மானோஜிருஜா என்கிறவருடைய பிள்ளை மாணுகோஜி*ருஜா, 
அவர்‌ பிள்ளை விட்டோஜிறாஜா, அவர்பிள்ளை பறஸோஜிரறாஜா, அவருக்கு. 
ரெண்டு பிள்ளைகள்‌, அதுலே மூத்தவன்‌ சையாஜி,*? இளையவன்‌ ராமறுஜா, இந்த 
ராமருஜாவை ஸாஹுராஜா யென்கறவர்‌ வளத்துக்கொண்டுவந்தார்‌. 


கொஞ்சம்‌ னாளைக்குப்‌ பிற்ப்பாடு சாஹ-ருஜாவுக்கு றம்பவும்‌ உபத்திரவ 
மாய்‌ புனாவிலே யிருந்து பேசுவாயி*? அழைத்தனுப்பிவித்து நீர்‌ யெப்படி யாகிலும்‌ 
நம்முடைய பேரை நிலைநிறுத்தவேணுமென்று சொல்லிப்‌ பரமபதம்‌ அடைந்‌ 
தார்‌.31 அப்பால்‌ ரஜா வளத்துக்கொண்ட ருமரறாஜாவுக்கு சாலியவாகன சகம்‌ 
௬௬ள௫௪௰எ௭33 ஸ்ரீமுக வருஷத்தில்‌ சிம்மாசனத்தில்‌ உளுக்கார வைத்தார்கள்‌, 
அவர்‌ சல னாள்‌ வரைக்கும்‌ ரூட்சியத்தை அனுபவித்து பிருணன்‌ போற சமை 
யத்திலே அந்த விட்டோதிருஜா பிள்ளைகள்‌ யெட்டுப்பேரிலே கேலோஜி ராஜா 
வுடைய பேரப்பிள்ளை உமாஜிருஜாவென்று வாய்‌? தேசத்திலே யிருந்தார்‌; அவர்‌ 
பிள்ளை சஹி!* ருஜாவுக்கு ரமறாஜா தெய்வகெஇயான பிற்பாடு சாலியவாகன 
சகம்‌ ௬ள௯௯ செயஸ்ரீ*? சாத்தாற தேசத்து சிம்மாசனத்தும்‌ பேரிலே உளுக்‌ 
கார வைத்தார்கள்‌. இப்போ அவர்தான்‌ ருஜாவாக யிருக்கருர்‌. 
சிவாஜி ருஜாவுக்கு ரெண்டாம்‌ பிள்ளை ராஜாரறாமுக்கு பனாளாதேசத்துக்‌ 


கஇிபதியாக யிருந்தாரே** அவர்‌ விழுந்து போன பிற்பாடு அவருடைய பிள்ளை?! 
சம்பாஜிருஜா யென்கிறவர்‌ ரூட்சியம்‌ பண்ணிக்கொண்டுவந்தார்‌. அவருக்கு 





மாணுகோஜி - மணகோஜி (யோ. வ. ௪. பக்‌, 73). 

சையாஜி - சம்பாஜி (போ. வ. ௪. பக்‌. 73) 

பேச்சுவாயி - பேச்சுவா (டி5119): (86810௭8-௨ 1106 ]சீர்றப்த(₹) பாவாஜி பாஜி ராவ்‌: 
87. **இற்தமு நேறர்ரகம்‌ கர ரப. (80௪ ௦8 1%உறஜலராமற்க] ஐ$ கங்ஹ்மயவகா ௦௦ 15ம்‌ 
12000௨ 1749". (8௦௯௨ம்‌ பதம 288). 

62. சகம்‌ 1847; டி21௪0 இலும்‌ இங்கனமே உள்ளது; போ. வ. ௪. வில்‌ 7674 என்றுளது. 


**0 ஐ நீறுமாதகேஷ 406 ரீதறமஜரறு: 1750, நிலம்‌ 8ட்யிபக 1, தங்க] 1671 8வலகாகர்க 
ப 80 ம்6ம்‌ 406 802006 84 $ற்கண்ம ஐ௨ ஐலா 1846 1 ₹05 வீ(₹௩௦௦ய7* த 
குறிப்பு: சிவாஜியின்‌ இரண்டாவது மகன்‌ ராஜாராம்‌. அவருக்குத்‌ தாராபாய்‌ என்றொரு மனைவி 
யுண்டு.அவளுக்குச்‌ சிவாஜி என்று ஒரு மகன்‌ இருந்தார்‌. அச்சிவாஜிக்கு அவருடைய மனைவி பவானி 
பாயிக்குப்‌ பிறந்தவர்‌ ராம்ராஜா என்று தெரிறது. **1ஜத0கர்‌ 080120 நம்‌ (௦ 06 ற௦௨- 
நுமபார௦ய$ 500. ௦8 ந 500 இந்ர்ரகர்ழ 0020. 08 64௦ 181182"த ஸழ$6 இங்கரகார்‌ இகர்‌. &௦௦௦2010ஐ. 
%0 நமே 84007 நக ரகஷ 0௦20 84 நிக௦/௨1& கம்‌ 3488 860761] 700964 4௦ 584881. 
ஓரம சே ஐ14065 802 சேகர $ம்க$ இகப்ப்பர்ர்‌ ௦8 50]நதறமா ௨௫3 நத ரலாம்‌ 710௧ வர்‌ ஊர்த்‌ 
18501% 4௦ $௦ய/] ஐ1ஷு கஜகந்5$ 616 ௦114'5 1186'7- ($வோம்கம்‌ 11 7௨26 301). 
63. வாய்‌ - 9781; வாயு (டி119). 


௪4. சஹிருஜா - சாவுராசா (டி.3119): ஷாஹு (போ.. யக்‌, 74). 

62. சகம்‌ 1694- சகம்‌ 1895 என்று போ.வ, ௪, விலுள்ளது (பக்‌. 74). 

68. தேசத்துக்‌ கதிபதியாக யிருந்தாரே - தேசத்து ராஜ்யம்‌ கொடுத்திருந்ததே (டி3119). 
67. அவருடைய பின்ளை - அவருக்குக்‌ குலதீபமா யிருக்கப்பட்ட பிள்ளை (டி3179). 








86. தஞ்சை மராட்டிய 
சந்ததி யில்லை. அவர்‌ விழுந்து போற சமையத்திலே?* தம்முடைய தாயாதி 
களிலே ஒரு பிள்ளை வாங்க அவருக்கு சிவாஜிருஜா*? வென்று பேர்வைத்து. 
சம்பாஜிறாஜா விழுந்து போன பிற்ப்பாடு அந்த சவொாஜிருஜா ருட்சிய மாண்‌ 
டுக்கொண்டு வருகிறார்‌. இப்போதும்‌ பனாளா தேசத்துக்‌ கதிபதியாக யிருக்கரூர்‌. 


(10)... இப்போ தஞ்சாவூர்‌ சாதிச்ச யெகோஜி ராஜாவுடைய வம்சம்‌ 

ஏகோதி 117 சவலிஸ்தாரத்தை! எழுதி யிருக்றைது. 

தஞ்சையைக்‌ நட்‌ தா்‌ ழ்‌ 

கைப்பற்றியது போசலெ வம்சத்தில்‌ இவர்‌ னாலாவது யெகோஜி ராஜா. 
இவர்‌ ரெண்டாந்திரம்‌ பெங்களூர்‌ ராட்சியம்‌ பண்ணிக்‌ கொண்‌ 

டிருக்கிறு போது விசையாபுரத்து பாதுஷா அல்லியெதல்‌ ஷாவுடைய 

கடுதாசி வந்தது. அதில்‌ தஞ்சாவூர்‌ ராட்சியம்‌ விசையை? ருசுவ நாயக்கர்‌. 

வகையெறா பேரிலே தஇிருச்சினாப்பள்ளியிலே றாட்சியம்‌ பண்ணுற னாயக்கர்‌?. 

கூட்டம்‌ யெதுத்துத்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டையை வந்து சுத்திக்‌ கொண்டிருக்‌ 

இறார்களென்று தஞ்சாவூர்‌ வைக்கலை அனுப்புவித்தபடியினாலே* காதிலய 





68. இறத்தது 18-18-1760 (சர்தேசாய்‌ 1] பக்‌. 873). 


69, *5£ற்க (10௧ 9186 ௦8 $உ௯0வபி1) ௨3௦064 ௦௨ 1௫6 19858௨ 085 ௦8 1762 (562. 27), 
௨௦5 0200. 66௪ 18 ௩கவஸக( 00௧௩௦4 ௧௩௮ ஐ௨050 நர்ரூ 5ம்ர்ரவரி1'” (கவக்கேகர்‌ 11 7826 314). 
குறிப்பு: சர்தேசாய்‌ (11 பக்கம்‌ 260) அவரங்கரிபு மகள்‌ பற்றிக்‌ கூறுவது பின்வருமாறு: - 


*20யத ௫00௫ 606 30 6ர0”8 (கமாக 266) 288146௩௦6 1ந. ₹06 0௪௦௦௧௮, 1448. 
4௦0065(10 888க128 ௭௫6 1௦௦166ம்‌ க4(சர 69: பரத ககம த$்‌(கர 210௨1-ப0-1118 சதக ௨௩ 
்றாே111ஜ9ல4, றகம்ர57கிய்டத கயம்‌ 40ம்‌ காரகம்‌ ]தபீழு ' பவஸகார1௦4, 0௦௭ 47 ௨8 ௦14. 
(602௦ 0௩ 5-10-1643) 6௦ ௭௫௦86 6878 (5 6000 6202 6110516016 ஐா15௦௦672 8ப்கற்ப 
&% 82ம்‌. நந்த நிகதகர ஏஷ 0020 08 66 ஒகஸ 5 000167 88 (96 68.றச£01'8 76061. 
800) கீிய்கம்‌ 8௫ம்‌ 14156 நர்ஷு சர ே(£ம்ற5ம்‌ & 460067 8561]ஐ 002 (க நிகீகாகர்ந்க, சர்வத 
ஜம ஊ6ய6 08 ௨ 01௦18 றர்ம்‌1090ற12] ௦0(1௦௦% 0௦0 1186. 866 8நகர28005 8811 & 
8660 10107658 803 00100 8884௦0 102 "சேய 82]. 1187 800 ௭௩௦ 0௩. 615 8௦௦௦00. 
8618040064. & 86086 ௦8 811141 2760008801 [2 எப்சம்‌. 20௦ய56 16நஜ 88062 கமாக 25- 
560” சேகரம்‌, "161௨ 210௧1-மர-71158 6யர்‌16 க 0௦5015 ௧4 9௪ம்‌ 0 ௦8162 ௭௦௩ றா1- 
*816 00/00637 & பீர௪ம்‌ 19 1721 .... 55 9428 செரங்கம்பிறு: 1051 2யரற கறக] 1௦ 161/0 த $ப்கண்ம 
$௦ 19801: (௦ (06 19608௩ 82000 (66 ஈ19சர 14காமககே 1 1707. 

7, சவவிஸ்தாரம்‌ - சவிஸ்தாரம்‌ - விரிவு 8, விசையை - விசய 
3. சொக்கநாத நாயக்கர்‌ 


4. நடத்த செய்திகள்‌ பின்வருமாறு: **தஞ்சையில்‌ . ஆட்ரிபுரித்த- விஜயராகவ நாயக்கருக்கும்‌ மதுரை: 
யில்‌ - இருச்சியில்‌ ஆட்சிபுரிந்த சொக்கநாத: நாயக்கருக்கும்‌ பகைமை யிருந்து வந்தது, ஒரு சமயம்‌: 
மதுரை நாயக்கர்‌ தஞ்சை நாயக்கரின்‌ 1மகனாரை மணம்‌, வேட்டார்‌. தஞ்சை நாயக்கர்‌ தன்‌ மகளை 
மகட்கொடை தேர்தற்கு விரும்பவில்லை. மதுரை: நாயக்கர்‌. தஞ்சை மேல்‌ படையெடுத்தார்‌; தஞ்சை 
'நாயக்கராகிய விஜயராகவர்‌ தன்‌ அரச குடும்பத்தவர்‌ எல்லாரையும்‌ பார்த்துத்‌ தான்‌ பெற்றி பெற்று: 
வாராவிடில்‌ இறந்துபடுக என்று. கூறி : அதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்து போர்க்குச்‌ 
சென்றார்‌; போர்க்களத்தில்‌ இறந்தார்‌. முன்னமே ஏற்பாடு செய்த வண்ணம்‌ அரசமாதேவியர்‌ உயிர்‌: 
துறந்தனர்‌, எனினும்‌ விஜயராகவருடைய மாதேலியருள்‌ ஒருவர்‌. தன்‌ நான்கு வயது .மகனை ஒரு: 
'தாதியிடம்‌ கொடுத்துத்‌ தப்பியோடுமாறு செய்தார்‌... 

(தஞ்சை நாயக்கர்‌ இறத்ததும்‌ மதுரைச்‌ சொக்கநாத நாயக்கர்‌ தனது தம்பி அன9ரி என்ப 
வரைத்‌ தஞ்சையில்‌ ஆட்ரி செய்யுமாறு அனுப்பினார்‌. ல ஆண்டுகள்‌ அடங்லிருந்த அளூரி கன்‌ 
னுரிமை எய்தவிரும்பினார்‌; இங்கனம்‌ அளூசி மாறியது அமைச்சர்‌ ஆயெ. ராயசம்‌ வெங்கண்ணா 
என்பவராலேயாம்‌.. 





மன்னர்‌ வரலாறு: ௪7 


சுலாசுகான்‌ அபதல்‌அலிம்‌ இந்த இரண்டு வஜீர்‌*களுடனே கூடக்‌ கொஞ்சஞ்‌ 
சேனையும்‌ கூட்டி அனுப்பிவித்‌தருக்குது. நீரும்‌ இந்த சேனைகளுடனே ௨ம்‌. 
முடைய சேனைகளையும்‌ அழைத்துக்கொண்டுபோய்‌ இருச்சினாப்பள்ளி னாயக்‌ 
கர்‌ சேனைகளை அடித்துத்துரத்தி தஞ்சாவூருக்கு மோக்ளாபண்ணி* பாதுஷா. 
வுடைய பேஷ்கஷ்‌ பணம்‌ அவாள்‌ பேரிலே பாக்கயிருக்கிறத்தையும்‌ இப்போ 
பாளைய மெடுத்துப்போற சலவுக்கும்‌ மொகறற பண்ணி! அந்தப்‌ பத்தை 
யும்‌ வாங்‌, அனுப்பிவிக்கச்‌ சொல்லி யெழுஇ யிருந்தத்தை வா௫த்துப்‌ பார்த்து 
கொண்டு ராஜா பெங்கு:ஸர்‌ றாட்சியத்தையும்‌ கோட்டையும்‌ காகலகற்‌ காட்‌. 
டிகே சுஞ்சாரா* வுடைய சுவாதீனம்‌ பண்ணிக்‌ கொண்டு வ9ருடனே கூடத்‌ 
தஞ்சாவூருக்கு வருற போது ஆரணிக்கோட்டையை செயித்து£அங்கேயிருந்து 
தஞ்சாவூர்‌ பிறநந்தியத்துக்கு வந்து இருச்சனாப்பள்ளி னாயக்கர்‌ கூட்டத்துச்‌ 
சேனைகளை அடித்து துரத்தி தஞ்சாவூருக்கு மோக்களாபண்ணி பெஷ்கஷ்‌: 
'தண்டுலைவு நிமித்தியம்‌ தாம்‌ இருமுல்லைவாடியிலே யிறங்‌க கூட வந்த 
ரெண்டு வஜீர்‌ காதிற்‌ யெகலாசுக்கான்‌ அபதல்‌அலிம்‌ இவாள்‌ ரெண்டு பேரை 
யும்‌ பணத்துக்கு கண்டிப்பு பண்ணுகிற நிமித்தயம்‌ கோட்டை வெளியிலே 
நிறுத்து வைத்து றாஜாமாத்திரம்‌ ரெண்டாவது புத்திரன்‌ சறபோஜி .றாஜா 
செனன மாகறபடியினாலே!* இருமுல்லைவாடியிலே இறங்கயைருந்தார்‌. அப்போ 
சாலியவாகன சகம்‌ ௲ூள௯௰௬5 ராக்ஷ்த வருஷத்திலே மூணாவது சறபோஜி 
ராஜா செனனமானார்‌ என்ற சேத முன்னமே எழுதி யிருக்கறது.!? 





இதற்டடையில்‌ விஜயராகவநாயக்கருடைய மகன்‌ செங்கமலதாஸ்‌ என்ற பெயரில்‌ நாகப்‌: 
பட்டணத்தில்‌ வளர்த்து வருவதை அறிந்த வெங்கண்ணா அளலரியை நீக்இச்‌ செங்கமல தாஸை. 
அரசனாக ஆக்க நினைத்தார்‌; நாகப்பட்டணத்துக்குச்‌ சென்றார்‌; செங்கமலதாஸாடன்‌ பிஜப்பூரை: 
யடைத்தார்‌? பிஜப்பூர்‌ சுல்தான்‌ உதவியை வேண்டினார்‌. பிஜப்பூர்‌ சல்தானும்‌ தன்‌ வசீர்களை 
அனுப்பினார்‌. 


5, காதில யெகலாசுகான்‌ அப்தல்‌அலிம்‌ இத்த இரண்டு வஜீர்கள்‌ - காதர்‌ என்பவரையும்‌ கலாஸ்‌: 
கான்‌ அப்துல்ஹலிம்‌ என்ற இருமத்திரிகளையும்‌ (போ. வ, ௪. பக்‌. 78) 


௪,  மோக்களா பண்ணி - விடுதலையனித்து (போ. வ. ௪. பக்‌. 78). 
7. மொகறற பண்ணி - மொகற்பண்ணி (டி3119). 
௪. காகல்கற்‌ காட்டிசே சுஞ்சாரா - காகல்கர்‌ காடேறா ஜாகா (போ. வ. ௪. பக்‌. 75). 


இ, **தரி(மர கற்பார்‌ 6௬5 807 ௦8 காம்‌ ௦௯ நந்த ஏஷ, 121௦]ம ர௩கரஸ்சம்‌ ௦௦. 1 கா௦1௦7? - 
(இரப்மம்ரகவய, 8௨26 129). 

30. இருமுல்லைவாடி - இருமலவாடி (போ. வ, ௪. பக்‌. 78); இது இருமழபாடியாதல்‌ வேண்டும்‌. 
கும்பகோணத்தில்‌ தங்கியிருந்தார்‌ என்று பின்வரும்‌ கூற்றால்‌ அறியப்பெறும்‌:--- 


4171 நத ௨150 கம்மி 11%க% 15 ர௦௦ர௭௧ம்‌ 416 பீரக11005 ௦8 நய ரக]ப௦றதரம, நசீவறபகர- 
1௦1] கரம்‌ நிதறகறகக் ற. 60 001 (க 6702 சோ358 ௦8 115 6; 0கபிர(1௦0.. கீமீரமே எமர்‌. 
131011 ரசமாற ௨ம்‌ 6௦ *8யர௧1௦0ஐ ௨10 802 ௨ 89௦7௫ 8423 ”*- (இர்மர்ரககக, கத 131) 


31. செனனமாூற படியினாலே - செனனமாகற சமயமானபடியினாலே (டி4119)) 
328. சகம்‌ 7598. 
75. **என்ற சேதி முன்னமே எழுதி யிருக்கறது'” என்ற பகுத போ. வ, ௪. வில்‌ இல்லை, 


98 தஞ்சை மராட்டிய 
அதுக்கு பிற்பாடு தஞ்சாவூர்‌ விசையறாகவ னாயக்கன்‌ வகையெறா 
பெஷ்கஷ்‌ முதலாகிய பணம்‌ குடுக்கறத்துக்கு இல்லுமல்லும்‌ பண்ணிக்‌ கொண்டு 
ஒண்ணுக்‌ கொண்ணு நீ பெரியவன்‌ நான்‌ பெரியவன்‌ என்று சற்ச்சையாய்‌. 
விசையாபுரத்துக்கு அனுப்பி வைத்த வைக்கலையுந்‌ தள்ளிப்பொட்டு!* கோட்டை 
வெளியிலே யிருக்கற ரெண்டு வஜீர்களையும்‌ தகாப்பண்ணவேணு "மென்று. 
யோசினைபண்ணி துருகறதம்‌ பண்ணினபடியினாலே பாறச்சாய்‌ கட்ட போ 
யிருந்து! வைக்‌£லும்‌ மந்திரியும்‌ பிகடாச்சு*? கோட்டை வெளியிலே யிருக்க. 
ரெண்டு வஜீர்கள்‌ கட்ட வந்து இந்த நாயக்கர்‌ கூட்டம்‌ றம்பவும்‌ துற்புத்‌இ 
யானார்கள்‌; நடத்தையும்‌ மஹா கெட்டதாக இருக்குது; ரச்சியத்தையு முழுக்‌ 
குடித்தார்கள்‌; ஒண்ணோ டொண்ணு சேரயில்லை; இவாளாலே ராச்சியம்‌ 
சமாளிக்கறெது கூடாதபடியினாலே நீங்களித்த ராச்சியத்தை ஆக்கிரமிச்சுக்‌ 
கொள்ளுங்கொள்‌; விறுதாவாய்‌ ஒண்ணுக்கொண்ணு சற்ச்சைப்பட்டு பதினைஞ்சு: 
இருபது பேர்‌ செத்துப்‌ போறதாக யிருக்கிறார்கள்‌; யிருக்கற சேனைகளும்‌! 
இந்த நாயக்கர்‌ கூட்டத்து கைக்குள்ளேயுமில்லை. இண்ணு நாளையிலே 
அல்லாபண்ணி!? நாயக்கரை அடிச்சுப்‌ போட்டு றாச்சியத்தையுங்‌ கொள்ளை 
யடிக்கறவர்களாக யிருக்கிற படியினாலே நீங்களே இந்த றாச்சியத்தை ஆள. 
வேணுமென்று சொன்னார்கள்‌. அப்போ காதலயெக்கலிசுக்கான்‌ அப்தல்‌ 
அலிம்‌ ரெண்டு வஜீரும்‌ ரெண்டொரு நாள்‌ மட்டுக்கும்‌ அப்பியந்திரம்பண்ணி 
சோதிச்சுப்‌ பார்த்தபோது இந்த ரெண்டு பேரும்‌ சொன்னது சரிதான்‌ இதுவு 
மல்லாமல்‌ றாச்சியததிலே சேனைகளுடைய*? சறுதார்களும்‌ வந்து பேசினார்கள்‌. 
அப்போ வைக்‌8லுக்கும்‌ மந்‌இரிக்கும்‌ ரெண்டு வஜீரும்‌ சொன்னது: நம்மாலே 
ஆசு மாட்டாது; யேகோஜி ராஜா இருமுல்லைவாடியிலே யிருக்கிறார்‌; அவருக்கு 
நாங்களும்‌ கடுதாசி யெழுதிக்‌ கொடுக்கிறோம்‌; நீங்களிருவரும்‌ போய்‌ அவரை 
அழைத்துக்‌ கொண்டு வந்தால்‌ காரியம்‌ செயமாகுமென்று சொல்லி கடுதாசி 
எழுதிக்‌ கொடுத்தார்‌. அந்தக்‌ கடுதாசியை வாங்கிக்கொண்டு அந்த மந்திரியும்‌. 
வைக்‌8லும்‌ ரெண்டுபேரும்‌ இருமுல்லைவாடியிலே யேகோஜி ராஜா கட்ட வந்து 
கடுதாசும்‌ கொடுத்து கோட்டையிலே யிருக்கற றாஜாவுடைய ரீஇயும்‌ சேனை 
களுடைய ரீஇயும்‌ தாயாதிகளுடைய நடத்தையும்‌ தெரியப்பண்ணி பிரூர்த்‌. 
தனைப்‌ பண்ணினார்கள்‌. அப்போ யேகோசிராஜா சடிசுவாரியாய்‌ ஏறுது 
சேனைகளை கூட அழைத்துக்கொண்டு தஞ்சாவூருக்கு வந்து ரெண்டு வஜீருட 
னேயும்‌ பேசிக்கொண்டு அவர்களையும்‌ கூட அழைத்துக்கொண்டு சாலிய 





34... தள்ளிப்பொட்டு - சரியான அதிகாரம்‌ இல்லை என்று நிராகரித்து (போ, வ, ௪, பக்‌. 75). 
25. தகாப்பண்ணவேணும்‌ - ஏமாற்றிவிடவேண்டும்‌ (யோ. வ, ௪. பக்‌. 787) 


28. பாறச்சாய்கிட்ட போயிருந்து - பாட்சாகிட்ட பணத்துக்குச்‌ சாமீனாயிருத்த தாய்க்கருடைய 
(டி சாலு 


37. பிகடாச்சு - விரோதமாக (யோ. வ. ௪. பக்‌. 78). 

26. யிருக்க சேனைகளும்‌ - பவுகம்‌ (டி.8119) 

32. அல்லா பண்ணி - கலகம்‌ செய்து (போ, வ,௪, பக்‌. 78). 
80, சேனைகளுடைய - பவுசுகறுடைய (டி2119). 





மன்னர்‌ வரலாறு 89. 


வாகன சகம்‌ ௬௫௭௯௯”) ரக்ஷ வருஷம்‌ மாச ம்‌” சுக்குலபக்ஷசம்‌ சப்த்தமி 
'இனம்‌ தஞ்சாவூர்‌ கோட்டை வடக்குவாசல்‌ வழியாய்‌ உள்ளே வந்தபடியினாலே. 
அவர்‌ வந்தவழி அல்லிதற்வாஜா என்று பேராச்சுது. அங்கேயிருந்து சத்தே 
தூரம்‌ வந்‌.த பிற்பாடு அரண்மனையிலே யிருந்து னாயக்கர்‌ அவர்‌ தாயாதி 
பந்துக்கள்‌ கொஞ்சம்‌ சேனையும்‌ வாங்கக்கொணடு யெதிரே வந்தார்கள்‌. 
அவாள்‌ கையிலே கத்திவாங்கக்‌ கொண்டு சண்டை போட்டபடியினாலே 
தஞ்சாவூர்‌ ராச்சியம்‌ பண்ண?” னாயக்கதம்‌ தாயா.தி வகையெறுவுகளிலே 
யேழெட்டுப்‌ பேர்‌ செத்துப்‌ போனார்கள்‌. மத்த பேர்‌ சின்னாபின்னமாய்‌ 
போய்விட்டார்கள்‌. கோட்டை கைவசமாச்சுது. அதுக்கு மேல்‌ , கொஞ்சம்‌ 
நஞ்சமிகுந்த சல்லியங்களை எடுத்துப்போட்டு”? உடனே ழவாசலாலே 
பிறப்பட்டு வெஸியிலே வந்து ரஜா யிறங்கினார்‌. செயித்துவந்த வாசலான 
படியினாலே பத்தேதர்வாஜா என்று பேராச்சுது. அதுக்கு பிற்பாடு கோட்டை 
மோக்களவாய்‌ முன்னே மந்திரித்தனம்‌ பண்ணினவன்‌ பாரிசமாகத்தானே 
கோட்டையை அந்த வேளையிலே காரியம்‌ பார்க்கச்சொல்லி நேமித்து ராஜா 
வும்‌ ரெண்டு வஜீரும்‌ கோட்டை வெளியிலே யிறங்கை' பிற்பாடு யேகோஜி 
ரஜா ரெண்டு வஜீரையும்‌ பெங்களூர்‌ போறத்துக்கு உத்தாரம்‌ கேட்டார்‌. 
அப்போ ரெண்டு வஜீரும்‌ யெங்கள்‌ விவகாரம்‌ தருறமட்டுக்கு மிருக்கச்சொல்லி 
பிரார்த்தனை பண்ணி இந்த றாச்சியம்‌ எனக்கு உனக்கு என்று சண்டை உண்‌: 
டாச்சுது. இப்படிக்கு ரெண்டு மாதமாச்சுது. இதுக்குள்ளே அபறங்க?பு 
பாதஷா சண்டைபோட்டு யெல்லா பாத்ஷாக்களும்‌ அபறங்க?ப்‌ கைக்குள்ளாக 
ஆனார்கள்‌ என்கிறசேதி வந்தது. விசையாபுரமும்‌ சண்டையாய்‌ நிக்குமோ 
போமோ என்கற சமுசயத்தில்‌ விழுந்தது. அப்போ காதல்‌ யெகலாசுகான்‌ அப 
தல்‌ அலீம்‌ ரெண்டு வஜீரும்‌ யோசனை பண்ணினது. நாமிருவரும்‌ சண்டை 
போட்டாலும்‌ ஒருவராகிலும்‌ இந்‌.த ராச்சியத்தில்‌ இருப்போமே ஆனால்‌ 
யேகோஜி ராஜா பிறப்பட்டு போய்‌ விடுவார்‌. அப்பால்‌ நம்மாலே இந்த கோட்‌ 
டையை சமாளிக்கக்‌ கூடாது. தருச்சினாபள்ளி நாயக்கர்‌ கூட்டம்‌ பலவந்தாள்‌. 
ரெண்டாவது அல்லியெதல்ஷாவும்‌ நமக்கு ராச்சியம்‌ தக்க ஒட்டார்‌.* யேகோஜி 
ராஜா சூரனாக யிருக்கிறான்‌. இருச்சினாபள்ளியாரையும்‌ செயிப்பார்‌: ரெண்‌: 





27. சகம்‌ 759௪ ரஈஷஸ ஆண்டு என்பது தவறு (சாமிக்கண்ணுப்‌ பின்னை);: 

**78016வர1 றா௦யி6ம்‌ 5 கற்க கேர்தமா1௦௩ ௨௨3 00% ஹர்‌0ாக 8 16 56 
8988ய11 ௦௩ 12 /கறமகரு 1676 ௨௨ம்‌ 5000. ௦௦2ய0100. 811 115 சாரர்003: மே௦ ம்ம 
நேர்ஸுதச16 88 1]௦த ௦8 7காபி௦26 ௦௩ 5 *கீக£௦்‌ 1676”- ($கா1க2 (2) றகஐ6 (67), 

“நக நீதம்‌! ௦1% 4058] 4கரக்கரு 2௭25 605 8816 08 106 கழக ௦ 
தர்‌ 88 232ம்‌ ரகமா 1675 ரம்ப. 15 ௭௦௦2 03 006 3287. 16 ௦07760 0816. 
38 12 ரகறபகாரு 1676 ௨ 18 றா௦1ம்‌ 09: 0௨ பீர்கரூ ௦8 7௧௩௦0]5 கீகா(்ப, 506 80 பச. 
௦8 ௦ெய/0்சாரு”” (வாகா (1) £,280 ௨.) 


22. கொஞ்சம்‌ நஞ்சமிருத்த சல்லியங்களை எடுத்துப்போட்டு - எஞ்சியிருந்த எதர்ப்புக்களையும்‌ 
வென்று (போ. வ. ௪. பக்‌. 77) 


54... தக்கஒட்டார்‌ - தக்னெத்துக்‌ கொள்ளும்படியாய்ப்‌ பண்ணமாட்டான்‌. (டி2119); நம்மிடமே 
விட்டு வைக்கமாட்டார்‌ (யோ. வ. ௪. பக்‌. 78) 


69-12 


90. தஞ்சை மராட்டிய 


டாவது அவர்‌ தம்பி?? சிவாஜிருஜா அத்த பிராந்‌தஇயங்களிலே பிரபலனாக யிருக்‌ 
இறபடியினாலே அல்லியெதல்‌ ஷாவும்‌ இவர்பேரில்‌ காரியம்‌ ஒண்ணும்‌ பண்ண. 
மாட்டான்‌. ஆனபடியினாலே யேகோஜி ராஜாவே ராச்சியம்‌ பண்ண வேணும்‌, 
அவர்‌ நமக்கு வமிச பரம்பரையாக நம்முடைய மரியாதையை நடப்பிக்க 
வேணும்‌. இந்தப்படிக்குப்‌ பண்ணவேணுமென்று நிச்சயம்‌ பண்ணி யேகோஜி 
ருஜாவுடனேயும்‌ பேசிக்‌ கொண்டு சம்மதப்படுத்தின உடனே யேகோஜி 
ராஜா சாலியவாகன சகம்‌ ௬௫ள௯௰எ”* நள வருஷம்‌ சித்தரை மாதத்தில்‌ 
தஞ்சாவூர்‌ ரச்சிய சம்மாசனத்திலே உளுக்கார்ந்தார்‌.*4*. யேகோஜி ராஜா 
(தஞ்சாவூர்‌ ருட்சியம்‌ பிறாப்த்தயான உடனே அல்லியெதல்ஷா பாதுஷாவுக்கு 
யோக்கியதைக்குத்‌ தக்கதாய்‌ நஜர்‌?*” கொடுத்து காதலயெகலாசுகான்‌ அப்தல்‌ 
அலிம்‌ இநத ரெண்டு வேஜீரையும்‌ தம்முடைய கட்டத்தானே வைத்துக்கொண்ட 
படியினாலே பாற்ச்சாவுடைய மனசுக்குத்தாங்கல்‌ வராமல்படிக்கு யுக்த்தி யுக்.த்‌ 
(தமாக கடுதாசி யெழுதி அனுப்பிவித்தார்‌. அதைப்பார்த்து அல்லியேதில்ஷா 
றம்பவும்‌ சந்தோஷப்பட்டு யெகோஜி மஹாருஜாவுக்கு வஸ்த்திரம்‌ பத்திரம்‌ 
அனுப்பிவிக்கிறபோது தஞ்சாவூர்‌ ரட்சியம்‌ யெகோஜி மஹா.றாஜாவுக்கு வம்ச 
பரம்பரையாய்‌ அனுப்பிவிக்கச்‌** சொல்லி சானக்குக்‌?? கொடுத்து அனுப்பிவித்‌ 
தார்‌. அதுக்குப்‌ பிற்பாடு இருச்சனாபள்ளி னாயக்கர்‌ கூட்டம்‌ யெகோஜி ராஜா 
பேரிலே முஜகாரியம்‌ பண்ணத்துக்கு?? ருஜா அவாள்‌ பேரிலே யெதிர்த்து 
உயித்தம்பண்ணி அவாள்‌ இட்டயிருந்து செந்தலைமால்‌! பாக்கு வெத்‌இலைக்கு. 
யென்று யெழுதி வாங்கிக்கொண்டு காதலயெகலாசுகான்‌ அபதல்‌அலிம்‌ ரெண்டு 
பேரையும்‌ அவாளுக்குப்‌ பேசின்‌ மரியாதைப்படிக்கு நடப்பித்துக்‌ கொண்டு 
ருட்சியம்பண்ணிககொண்டு வந்தார்‌. 


அப்பால்‌ சாலியவாகன சகம்‌ கடள௯௮ 3* பிங்கள வருஷத்திலே 
யெகோஜி ராஜாவுக்கு மூணாவது பிள்ளை துக்கொஜி ராஜா செனனமானார்‌. 
இந்த மூணு பிள்ளையும்‌ யெகோஜி ராஜாவுக்கு மூத்த பெண்சாதி யிங்களே 





85, தம்பியென்பது பொருந்தாது; ஏகோஜிக்கு முன்னர்ச்‌ சிவாஜி பிறத்தவராதலின்‌; போ. வ, ௪.. 
வில்‌ சகோதரர்‌ என்றுளது (பக்‌. 78). 


28. சகம்‌ 7597, 26 (அ) **1ந5 8081 ௦000081100 ௦8 (ந்க4 ௦௦1037 (7801௦6) ௭௨. 
00௨019 ௨ர்ப்4ச 403 000126 2622 606 ௦௨116 ௦8 நந்த 88, "நந்த சச 18 1௨௦24 றந 
உேரகவப$ரே]ற$ 480003. 08 நஹர0ரச 19 (5 "ஹாம்‌! 1கறஜம226 610ஜ/யத 40. 
8௨01சா215 00116011008'- 971116, 8912401௦௧1 8810௯. ற01த: 111500 ௦8 
நீீ$6015 (1817) 17௦1. 1 2825 78. 

27. நஜர்‌ - நர்‌ (டி2119); காணிக்கைகள்‌ (போ, வ. ௪. பக்‌. 78) 

2௪. அனுப்பிவிக்க 2 அனுபவிக்க (டி27௪2). 

29. சானக்கு - சாசுவத சானைம்‌ (போர. வ. ௪. பக்‌. 78) 

20. ரஜ. காரியம்‌ பண்ணத்துக்கு - ரகசியமாய்த்‌ தக்க யோசனை செய்தபோது (போ. வ. ௪.. 
யக்‌, 78-72) 

53. செந்தலை மால்‌ - சந்தலி மஹால்‌ (போ, வ, ௪. பக்‌. 79); இதனுடன்‌ இருக்காட்டுப்‌ பன்னி 
யையும்‌ செர்த்துத்‌ இருமுடி சேதுரரமன்‌ சுவடி கூறும்‌. 23. சகம்‌ 7292: 





மன்னர்‌ வரலாறு 93 


பொண்ணு இீபாபாயிசாயபு?* கெற்பத்தில்‌ பிறந்தார்கள்‌. அவருக்கு ரெண்டா 
வது பெண்சாதி மொத்தே?* பொண்‌ அண்ணுபாயி சாயபுக்கு ஒரு பொண்‌. 
இது தவிர அவருக்கு பரிக்கரஹ ஸ்ரீகள்‌** ஒன்பது பேர்‌, அவளுக்குப்‌ பிறந்த 
பிள்ளைகள்‌ பேர்வழி சந்திரபான்ஜி, சூரியபான்ஜி, மித்திரபான்‌, களேபான்‌, 
£ற்த்தபான்‌, விசையபான்‌, உதையபான்‌ இப்படி யேழுபிள்ளை பிறந்தவர்களில்‌ 
மூத்தபிள்ளை சந்திரபான்‌ சூரனானான்‌, ஆக யெகோஜி ராஜாவுக்கு பத்துப்‌ 
பிள்ளைகள்‌. அதுக்குப்‌ பிற்பாடு சில னாள்‌ வரைக்கு நீதியாய்‌ ருாட்சியபாரம்‌ 
பண்ணிக்கொண்டு சாலியவாகன சகாப்தம்‌ ௬௬ளச:?” ௬த்துறோகாரி வருஷம்‌ 
யெகோஜி ராஜா பரமபதமடைந்தார்‌. 


(11). உடனே அவருக்கு மூத்த பிள்ளை மூணாவது சாரிறாஜாவுக்கு பட்ட 
போதி ம்‌ மாய்‌ அவருக்கு ஸ்ரீ சிம்மாபாயி சாயபு ஒருத்திதான்‌. இது தவிர 
ரின்‌ ஆட்சி. மொஹ ஸ்ரீகள்‌! வெகுபேர்‌ இருந்தார்கள்‌. அந்த சாஜிராசாவுக்கு 

கொஞ்ச வயதுலே பிறாப்தமான நாட்சியம்தம்முடைய புத்தி 
யினாலேயும்‌ வைபவத்துனாலேயும்‌ தம்முடைய தம்பி சறபோஜி ராஜா 
துக்கோஜி ராஜாவுக்கும்‌ தமக்கும்‌ யோக்தகாலத்திலே” கல்லியாணம்‌ 
பண்ணிவித்துக்‌ கொண்டு தாயார்‌ தீபாபாயி ஆவுசாயபு அனுமதியினாலே 
சகல சனத்துக்கும்‌ சவுக்கியம்‌ வரும்படியாய்‌ தம்முடைய சேனைகளை 
யும்‌ சவரகஷணை பண்ணிக்கொண்டு கசானாவையும்‌ மறைத்து வைத்து£றாட்‌ 
சியம்‌ பண்ணிக்‌ கொண்டு வருறபோது ஒரு விசை முல்லா வென்கிறவனுடைய 
குலாபம்‌,* ஒரு தடவை சுலுபுகானுடைய* கலாபம்‌, இப்படிக்கொத்த கலாபம்‌ 





52)... சர்தேசாம்‌ (1) பக்கம்‌ 854 அடிக்குறிப்பில்‌ சண்ட பின்வரும்‌ ஆங்லெ மொழி பெயர்ப்பு: 
அறிதற்பாலது ஆகும்‌: ௩ 

**ந]கர 8026 5008 காச 81029. 

நச ௦8வ016 08 02079 2840. 

“ந்த |1ஜ%ம ௦8 ரங்சம்‌2 ர0நவ1 %௦ய56. 

நிரயிழு 6 உற்‌ 6௪௪௨ ௩௨06ம்‌ நிரறக1108ல 

இற்கு ஊ்ர்றுகே 111௪ உ 18? 

போம்பாள்‌ பற்றிய செய்திகளைத்‌ தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ வடமொழிப்‌ புலவர்‌ இரு, 

என்‌, ஸ்ரீநிவாஸன்‌ அவர்கள்‌ எழுதிய **குலவிளக்கு இீபாம்பாள்‌"” என்ற கட்டுரையில்‌ காணலாம்‌. 
(தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ முத்தங்கள்‌ இதழ்‌ பாகம்‌ 266111 எண்‌, 7, 2, 3, காண்க). 
44... மொத்தே - மோஹிதே. 
25. பரிக்ரெக ஸ்ரீகள்‌ - அபிமானத்தால்‌ செர்த்துக்கொள்ளப்பட்ட மனைவிகள்‌ (போ. வ, ௪. 
யக்‌. 79) 38. சகம்‌ 1804 


3. மோஹ ஸ்ரீகன்‌ - அபிமானமாக எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட ஸ்இரீகன்‌ (போ. வ, ௪, பக்‌. 797. 
8. யோக்தகால;த்தில்‌ - காலாகாலத்தில்‌ (டி3119)) 
3; மறைத்துவைத்து - விருத்தி செய்து (போ, வ. ௪. பக்‌. 80). 
4. கலாபம்‌ - கலகம்‌ (போ, வ, ௪, பக்‌. 80). ்‌ 

132 விமர்ச 4௦ நிகியி1க'த ரவ4க5ர்00. 15 4௦ 06 80000 உறர எங்கக 19. 666. 
முவரர்௦யத ந[80710 08 நறு ப4க 07 3ஐ 78௦18'8 ேற11௧(100ட ௦8 06 7கார்0ச கறக 
80 1௦௦81 4280110100) ஏமோறர்ஸ்சத ௦ றகாரர்ம1875 ௦8 1$ 89௦0ம்‌ ஜர்ரர்த 16 0216 
98 1696, 8கீய118 ௭2௨ றர௦க%1$97 & ம்சறமடு ௦8 2ய/8110த2 ேந்க"?- (17 சேபி3ககறம்‌ 8௧௦, 
நகறழ்0௪ 108. கீத மக], கார 14, 2௨2௦ 770-771) 
5. சலுபுகான்‌ - எஜுலீப்காரன்‌ (யோ. வ. ௪, பக்‌. 80); ஜல்‌ஃபிகர்கான்‌ (218127 32080) என்‌.ற. 














92. தஞ்சை மராட்டிய 
வந்ததுகளையும்‌ தம்முடைய றாட்சியமட்டுக்கும்‌ வர ஒட்டாமல்‌ வெளிக்கு 
வெளியாக தீர்த்து விசையாபுரத்து பாதுஷாவையும்‌ சினேகம்‌ வைத்துக்‌ 
கொண்டு பேஷ்கஷ்யும்‌” ஒரு மாற்கமாய்‌ தீர்ப்பு பண்ணிக்‌ கொண்டு றாச்சியம்‌ 
பண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில்‌ அவருடைய மூணாவது தம்பி” 'துக்கோஜி 
ராஜாவுக்கு சாலியவாகன சகாப்தம்‌ ஐ௬ளஎ* தாது வருஷம்‌ அஞ்சாவது 


மேகோஜி ராஜா பிறந்தார்‌. அவருக்குப்‌ பிறது னாமம்‌ பாவா சாயபு றாஜா 
என்று பேர்‌ வைச்சுது. 


அப்பால்‌ சாசிராசா நல்ல மாற்கமாய்‌ வெகுநாள்‌ வரைக்கும்‌ றாச்சிய 
பாரம்‌ பண்ணி சாலியவாகன சகம்‌ ௬௬ளக௰க* நந்தன வருஷத்தில்‌ பரமபத 
மடைந்தார்‌. 

உடனே அவர்‌ ரெண்டாவது தம்பி மூணாவது சறபோஜி .ாஜாவுக்குப்‌. 
பட்ட மாச்சுது. அவருக்கு முதல்‌ பெண்சாதி காட்டிகேயுடைய பெண்கள்‌ 
ரெண்டு, சுலட்சணாபாயி சாயபு அபுநூப பாயி சாயபு, சிரிக்கேயுடைய 
பொண்‌ நாஜேஸ்பாயி!? சாயபு, இந்த மூணு பெண்‌ சாதிகளுடனே றாச்சிய 
மாண்டுகொண்‌ டிருக்கிறபோது நாய நீதி தப்பாம லிருக்கிற வேளையில்‌ அப 
றங்கசேபு அல்லியெதல்ஷாவை கைவசப்பத்தினபோது!* அந்த சத்தியி? லுண்‌ 
'டான கலாபத்தின்‌ சங்கட்டத்தை!5 தம்முடைய ராச்சிய மட்டுக்கும்‌ வர ஒட்டா 
மல்‌ விசையாபுரத்திலே இருந்து நிறுவாக மில்லாமல்‌ வந்த பெரிய மனுஷாளை 
யும்‌ ஆதரணை பண்ணிக்‌ கொண்டு றாச்சியம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கிறபோது. 
அவருடைய தம்பி துக்கோஜி ராஜா விவாகம்‌ பண்ணிக்கொண்ட ஸ்ரீகள்‌: 
மோதெவுடைய பொண்‌ அறுணாபாயி,* யிங்களேயுடைய பொண்கள்‌!** 
.றாஜகுமாரபாயி, மொசனாபாயி, மஹினாபாயி, லக்ஷம்பாயி; இவா 
எஞ்சுபேரையுந்‌ தவிர!3* மோஹமான ஸ்ரீகளாறுபேரில்‌ ஒருத்தி மாத்‌ 





செனைத்தலைவன்‌, அவுரங்கசிபினால்‌ அனுப்பப்பட்டவன்‌, பல ஆண்டுகள்‌ செஞ்சியை முற்றுகை: 
யிட்டிருந்தனன்‌. அவன்‌ தஞ்சாவுரையும்‌ தாக்இக்‌ கப்பம்‌ பெற்றான்‌ என்று தெரி௰றது: 

“நீட வித்‌ 1௦0 32௨75 6௪ 1ரறாஜ&016 0௦266 861164 116 ௨11201 ௦8 தய1011622 
ரந்ஹ ஜம்‌ சேர்வத (0666 சகா 04௦ 4582 நார்வெற்றவய்டு ௦8 வாட்சு மறம்‌ விபி! 
ஸில்‌ 10% ம0ஸ084 1௦ 810 ஸ்௪ $1த£ம்‌ வர்காகாய....... 801 தர்0ர6 814 001 650805 
(௫ சீசறாசுகே(1008 ஐமீ (௪ நிகீயதாவ18 ஹம்‌ 38 1619 அயி நற்வா. 802௦6௯ 0௧. 10 ௨. 
க்‌ '௦0ற1219ம11௦௩ ௦8 8ம்‌ 1விஸ்த ௦8 யற௦௫6 & 3/02'- (இர்மர்ர்க்ற, நிக26 
6. பேஷ்சஷ்‌ - பேஷ்டஸ்‌இ பணமும்‌ (டி3119). 

ச... அவருடைய மூணாவது தம்பி!" என்றவிடத்தில்‌ போ, வ. ௪. வில்‌ (பக்‌. 80இல்‌) **ஏகோஜி 

ராஜாவின்‌ மூன்றாவது குமாரர்‌'* என்றுளது. ௪. சகம்‌ 1617 

9. சகம்‌ 3683: இதி தந்தன வருஷம்‌ அல்ல (சாமிக்கண்ணுப்பிள்ளை) 20, ராஜனபாயி 
(த்தனபோது - காவலில்‌ வைத்தஇனால்‌ (போ, வ, ௪. யக்‌. 80). 

78, சத்தியில்‌ - வேளையில்‌ (டி8119). 

3௪, இலாயத்தின்‌ சங்கட்டம்‌ - குழப்பம்‌ (போ, வ,௪. ப௯்‌ 80). 

34. அறுணாபாயி - அரணாயாயி (போ. வ. ௪. பக்‌. 51) 





35* முதல்‌ 16* வரை போ, வ, ௪. வில்‌ (பக்‌. 83) “ராஜகுமார்‌. பாயி, லக்ஷம்‌ பாயி என்ற 


மன்னர்‌ வரலாறு 93. 


'இரம்‌ மறாஷ்ட்ட சாதி, மைத்த அஞ்சு பேரும்‌ னஸாயக்கர்‌ கூட்டம்‌. 
அந்த மறாஷ்ட சாதி பெண்ணை கத்தி வைத்து கலியாணம்‌ பண்ணின 
வள்‌! பேர்‌ அனுபூறணா!:* பாயி வயத்தில்‌ சாலியவாகன சகம்‌ ௬௬ளச௬ 
இ? சாறவரி வருஷம்‌ பிறதாப சம்ம றாஜா பிறந்தார்‌. உடனே சாமா 
பாயி என்று ஒரு பொண்ணும்‌ பிறந்துது. மத்த நாயக்கர்‌ கூட்டம்‌ அஞ்சு 
பெண்களிலுமான?”? சந்ததி மாலசிறாஜா, அண்ணாசாயபு .றாஜா, இவருக்கு 
முக்கியமாய்‌ அழைக்கப்பட்ட பேர்‌ அரிசந்திர றாஜா, னானாசாயபு** 
றாஜா லு” ரெண்டு பொண்களும்‌ யிப்படி பிறந்தார்கள்‌. அதுமேல்‌ சறபோஜி 
றாஜா .நாச்சியம்‌ பண்ணிக்கொண்டிருக்றபோது அவர்‌ தம்பி துக்கோஜி 
ராஜா குல்லியாணம்‌ பண்ண பெண்சாதிக்கு பிறந்த அஞ்சாவது யேகோஜி ராஜா 
அவருக்கு பாவாசாயபு எண்ணும்‌ பேர்‌ மேல்‌ எழுதியிருக்குதே அவருக்கு கல்லி 
யாணம்‌ பண்ண ஸ்ரீகள்‌, முதலாவது இங்களேவுடைய பொண்‌ சுசானுபாய்‌”5 
ரெண்டாவது சேயந்திபாயி?* மூணாவது சக்கவாற்‌!* பாய்‌ சாயபு நாலாவது. 
சுகமாற?? பாயிசாயபு, அஞ்சாவது இரிதா*? பாய்சாயபு, ஆறாவது பாற்வதி 
பாயி சாயபு, இந்த ஆறு பெண்சாஇகளை கலியாணம்‌ பண்ணத்தில்‌, அவர்‌ 
தொசுப்பனார்‌ பண்ணி வைச்சது பொக மைத்தது தாம்‌ பெரியவனான பிற்‌ 
பாடு பண்ணிக்‌ கொண்டார்‌. இது தவிர மோஹகமான3! ஸ்ரீகள்‌ மூணு பேரை 
வைத்துக்‌ கொண்டார்‌. அந்தப்படியே துக்கோஜி ராஜாவுடைய ரெண்டாவது. 
பிள்ளை”? பிறதாபசிம்ஹ றாஜாவுக்கு விவாகம்‌ பண்ணினார்கள்‌. மொயித்தெ 
பொண்‌ அயில்லியா பாயி? சாயபு, சந்தே பொண்‌ யெமுணா பாயி சாயபு," 


வரையும்‌, பிங்களே குலத்தின்‌ பெண்களான மோஹினாபாயி, மனாபாயி என்ற இருவரையும்‌ 
இவ்வாறு ஐந்து ஸ்நிரீகளையும்‌ மணத்தார்‌'' என்றுளது.. 


37, கத்திவைத்துக்‌ கலியாணம்‌ - இது கட்க விவாஹம்‌ (1:08028. 719/௨) எனப்‌ பெறும்‌. 

“நந்சாக 15 ப11$ச2ர06 0ச1௭6௪௫ 18ஜங வர வரம்‌ 8ற்கண்தக *ர்ரகற்வாம, 10 (06 4௦1 
0896 146 1விம 15 ரகம்‌ நந 16 நமஷ/்வறம்‌ ஊறும்‌ 10 (46 111 0856 03 ௨ உயர ஜவ]1. 
இரகர்ராம்டு ௭௦00௨௩. க 8௬௦1ம்‌ ஈழி11 6௪ ஐ1௧௦௧ம்‌ 10 & ௦ங்கர்‌ற ௦2 80005 80% *மர்யஹ 8௦3 
ீற்ச நூவராரகஐ5 ௦6ர80037 18 ஐ௦ங5 11120யஜ%”'- (சே. எம்‌. வே. பக்‌. 25, அடிக்குறிப்பு 5). 


7௪. அனுபூறணா - அனுபுருன்‌ (டி8119) (அன்னபூரணா); **21818ற 51 யஜ1. (06 500 0௦2௦ 1௦ 
யிய௦]1 097 க 8௭0௦ம்‌. ஏரி தீறவவறமாரக]? - (இோ்றம்ரகககற, 2௧26 243) - 


72. சகம்‌ 1௪௪௪ - சகம்‌ 1864 சார்வரி (டி3119); ௪கம்‌ 17684 சர்வதாரி (போ. வ. ௪. பக்‌. 81) 
சார்வாரி சர்வதாரி இரண்டும்‌ சரியல்ல (சாமிக்கண்ணுப்பிள்ளை). இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌: 
சகம்‌ 1843 என்றுளது. இதுவே சரியாகலாம்‌.. 

20. பெண்களிலுமான - பெண்களில்‌ ஆண்‌ (டி8119). 

27, நாநாசாயபு 83, லு -வும்‌ (டி762) 28. சுஜான்பாயி 34, ஜெயந்திபாயி 

25, சக்வார்‌. 28, சுகுமார்‌ 89. ஓரிஜா 28. மோஹகமான - மோகத்துக்கு (டி2179) 
29, இங்குக்‌ **கத்தவைத்துக்‌ கலியாணம்‌ பண்ணின மராட்டிய பெண்பிள்ளை கெற்பத்தற்‌. 
பிறந்த” என்ற பகுதி டி3112 இல்‌ அதிகமாகவுளது. 

50, அஹல்யாபாயி 


31. சந்தேபொண்‌ யெழுணாபாயி சாயபு - மர்கோசி வமிசத்துப்‌ பெண்ணான யமராபாயி 
(போ. வ. ௪. பக்‌. 82); (யெமுணா - யெமுனா). 


இஃ தஞ்சை மராட்டிய 
சுகுவாற3* சாயபு மொயித்தே பொண்‌, துனுக்கு?? பொண்‌ துறொபதாயி”* சாயபு 
மாடிக்குபொண்‌ யெசவந்து பாயி சாயபு, இந்த அஞ்சு இஸ்த்திரிகளிலே தொகப்‌' 
பனாய்‌ பண்ணி வைத்தது ரெண்டு ஒண்ணு, மைத்தது தமக்கு பட்டமான 
பிற்பாடு பண்ணிக்‌ கொண்டார்‌. இது தவிர வைப்பாட்டிகள்‌ மாறாட்டிய சாதி. 
வடுக சாஇனாயக்கர்‌ கூட்டம்‌ உள்பட யேழுபேர்‌. பிறதாப சங்கு மஹாராஜா. 
வுடைய தங்கை சாமாபாயி என்று மேலே யெழுதியிருந்துதே அந்த பொண்ணை. 
மல்லாற்ஜி காடோஜி நாவுக்கு கலியாணம்‌ பண்ணிக்‌ கொடுத்தார்கள்‌. அப்‌ 
பால்‌ துக்கோஜி ராஜாவுக்கு வைப்பாட்டி சம்மந்தங்களில்‌ பிறந்த பிள்ளைகள்‌ 
மூணும்‌ அவர்‌ உயிரோடே யிருக்கச்சேதானே தெய்வசுஇ யானார்கள்‌. அதிலே 
னானாசாயபு என்றவனுக்கு மாத்திரம்‌ அப்புசாயபு யென்று ஒரு பிள்ளை. 
அவர்‌ கல்லியாணம்‌ பண்ணின பெண்சாதி கெற்பத்தில்‌ பிறந்தவன்‌. அந்த 
அப்புசாயபுக்கு சுல்லியணம்‌ பண்ண ஸ்ரீகள்‌ யில்லாமல்‌?* சுவறை'* கூட்டத்‌ 
இல்‌ வைத்துக்‌ கொண்டஸ்ரீகளில்‌ னானாசாயபு என்ற ஒரு பிள்ளை பிறந்துது. 
அவன்‌ இன்னஞ்‌ சுகமாயிருக்கறான்‌. இப்போ அந்த வைப்பு சம்பந்தத்தில்‌ 
பிறந்த ரெண்டு பொண்ணையும்‌ அதுக்குத்‌ தக்கதாய்‌ காடே கூட்டத்தில்‌ 
கொடுத்தார்‌. 





இந்தப்படிக்கு சறபோஜி றாஜா பட்ட மாண்டுகொண்டு அவர்தம்பி 
துக்கோஜி றாஜா சந்தஇயுள்ளவரும்‌ ரெண்டு பேரும்‌ ஒருமித்து றாட்சியபாரம்‌. 
பண்ணிக்‌ கொண்டிருக்கிற போது ஒண்ணுக்கொண்ணு வீட்டுச்‌ சண்டை 
யினாலே”* துக்கோஜி ராஜா கொஞ்சம்‌ சமை அண்ணன்‌ இட்ட கேட்டு வாங்கக்‌ 
கொண்டு மஹதேவ பட்டணத்தில்‌ பட்டணம்‌ பண்ணிக்கொண்டு தம்முடைய 
சமுசாரத்துடனே?! அவடத்தில்‌?* வாசம்பண்ணிக்கொண் டிருந்தார்‌. 


கோட்டையிலே சறபோஜி ராஜா றாட்சியம்‌ பண்ணிக்கொண்டிருக்கற. 
போது அவருடைய பட்டம்ஸ்ரீ மூணு பேரிலே ரெண்டாவது பெண்சாதி 





38.  ககுவாற - சக்வார்‌ (போ. வ, ௪. பக்‌. 88); சகரா பாயி (டி8112). 
22. துனுக்கு - துதபோஜி (போ. வ. ௪, பக்‌. 82); துணுக்கு (டி3119). 
84... துறொயதாயி - திரெளபதி பாயி (போ. வ. ௪, பக்‌, 8). 
25. கல்லியாணம்‌ பண்ண ஸ்ரீகன்‌. யில்லாமல்‌ - கல்யாணம்‌ பண்ணின ஸ்ரீகளே அல்லாமல்‌ (டி3762)) 
56௮... 8கூகரகம்‌ 15 606 றஜர௪ 801 இக][ரக (சப்தம 12௧310 த 08506) 90௦ ௨76 981154. 
ங்‌ கரம்‌! ௦௦ வ(ரு. 1க நய/% 08605 $லரலாகர்த 10 7கறற்06 875 8814 (௦ சக்‌ (06 
நம்பி $ஷவி:்‌” - (1%0ா500௨, 085065 ஊறம்‌ 1210௯ 13 8௦ய0ஸ்சம 121௨ 1701, 111 0௨ஜர 
263 ஊம்‌ 265). ப 
36. ஒண்ணுக்கொண்ணு வீட்டுச்‌ சண்டையினாலே - இரண்டு பேர்‌ அண்ணன்‌ தம்பிக்‌ 
இருத்திய சாஸ்திரத்தினாலே (டி.3.119); **சண்டையினாலே'" என்பது டி.3768இல்‌ விடுபட்டுள்ளது. 
27. சமுசாரத்துடனே - எல்லா சமுசாரத்துடனே (டி3119), 
௪௪, அவடத்தில்‌ - மகாதேவ பட்டணத்தில்‌ (டி3119); (போ. வ. ௪. பக்‌. 88); 

**தக்ஷண துவாரகபுரம்‌ என்னும்‌ ராஜமன்னார்கோயிலுக்குத்‌ தென்‌ பாசிசம்‌ பரதேக்கம்‌ மாயி 
கோட்டை. சட்டி, பாரிபட்டணம்‌ ஸ்தாபித்து, அதற்கு மகாதேவபட்டணம்‌ என்று பேர்‌ அளித்து" '-: 
(இருமுடி சேதுராமன்‌ சுவடி, பக்கம்‌. 287), 





மன்னர்‌ வரலாறு 95. 


அபறூபபாயி சாயபுக்கு சிறிது துஷ்டஸ்ரீகள்‌ போதனை பண்ணினது: இளை 
யவர்‌ துக்கோஜி நாஜாவுக்கு சந்ததி பெரு, யிருக்குது. மூத்தவருக்கு சந்ததி 
யில்லாத படியினாலே றாட்சிய அதிகாரம்‌ இளையவனுக்குச்‌ சேர்ந்து போகு 
மென்று' போதித்ததை இந்த? றாஜஸ்ரீ முதல்‌ 1 5 துஷ்ட்ட பொண்டுகள்‌ 
சொன்ன*? யெத்தினத்தின்படி*! கெற்பமில்லாம நக்கச்சே கெற்பமா யிருக்‌ 
இறோமென்று பயரங்கமாய்‌4* சொல்லி மறுப. ம்‌ பிள்ளையும்‌ பிறந்தது 
யென்று சேதி சொன்னதன்‌ பேரிலே ராஜாவும்‌ ட 6துக்களும்‌ சந்தோஷப்பட்டு 
.றாஜாவுடைய பிள்ளைக்கு பண்ண வேண்டிய ௨௦ வங்களும்‌ பண்ணி அந்த 
பிள்ளைக்கு சவவாயி சாசிறாஜா** வென்று டேர்வைத்திருந்துது. கொஞ்ச 
நாளைக்குப்‌ பிற்பாடு நடந்த கறுத்திறமம்‌ ராஜாவுடைய தம்பி மஹதேவ 
பட்டணத்திலிருந்த துக்கோஜி ராஜா முகாந்திரமாய்‌ ராஜாவுக்கு சவ விஸ்தார 
மாய்‌ தெரிந்து றொம்பவும்‌ ஆச்சரியப்பட்டு அந்த பிள்ளையை யெந்தவிதமாய்‌ 
பரிஹாரம்‌ பண்ணவேணுமோ அப்படியே செய்து போட்டார்‌. நஷ்டமா போன 
பிள்ளையினுடையகதையை யேன்‌ யெழுதவேணு மென்றால்‌ இந்தக்‌ காரணம்‌: 
பின்னாலே சொல்ல வேண்டி வருகிற படியினாலே யெழுத வேண்டியதாச்சுது**. 





அதுக்குப்‌ பிற்பாடு சறபோஜி ராஜா சிறுதுநாள்‌ ராச்சியபாரம்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருந்து சாலியவாகன சகம்‌ ௬௬ள௫௪௰௯/4* லக வருஷம்‌: தெய்வகெதி 
யானார்‌. அவரோடே கூட அபறூபபாயி சாயபுவைத்‌ தவிர மத்த ரெண்டு 
பேர்‌ சுலட்சணாபாயி சாயபு றாஜெசு பாயி சாயபு இவாள்‌ சாகமனம்‌** பண்‌ 
ணார்கள்‌. ட 


உடனே அவர்தம்பி துக்கோஜி ராஜா மகாதேவபட்டணத்திலே இருந்து, 
வந்து பட்டங்கட்டிக்‌ கொண்டு ராச்சியபாரம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கிற 
போது மேல்‌ எழுதி யிருக்கப்பட்ட வைப்பு சம்மந்தங்களிலே*? மூணு பிள்ளை 
நஷ்டமாய்‌ போனார்கள்‌. 





89. **இந்த'” என்ற சொல்‌ டி8768இல்‌ இல்லை. 40. சொன்ன - சொன்னபடிக்கு (டி3763). 
41, எத்தினத்தின்படி - எத்‌இனப்படிக்கு (டி3763) 48. பயாங்கமாய்‌ - பயங்கரமாய்‌ (டி5119) 
48. சவவாயி சாசிராஜா - ஸவாயி ஷஹாஜி (போ.வ.௪.பக்‌. 83). 

*-ந]த ($த£க00௦]]) நகம்‌ ஐ௦ ெப்‌1ம ஊறும்‌ 1280111௦0 761816 ௦௬ ௦06 ௦4 118 
௭06608 ௨ 6ம்‌ கறகரம்ற& 94ம்‌ 8சகார்புத 121 66௦ 60006 ௬0014 ஐ0 4௦ 118 8006 ௦8 
ய160], 001600௦0 றாதே3கறர. 800 80181564௦௨ 8 ம்ஙஹ்கறம்‌ 88 15 ௦௭0 
பிறப்பது, & $1ரக0தே 603 ௬௫௦ 988 23080 90056பம6ோ (1) 88 கரகம்‌ 5ம்வ்ர்‌, 8182 
180 ௭84 ௩௦௭240. ஐப்$கோர்சம்‌ உரம்‌ $8ரகந்0]ழ ௦70சசம்‌ 3840 826 21ம்‌ ௦8 
ற்‌ 1028 80'” - (இரம்ய்ர88௨0 2. 235) 

44... இதற்குப்‌ பிறகு பின்வருவது .டி3119இல்‌ காணப்பெறுவறது:- 

“இந்தக்‌ இருத்துருமமெல்லாம்‌ மூன்று பாயிசாயபுக்குள்ளே அபரூபாயி சாயபென்கிறவள்‌ துஷ்ட 
'ஸ்திரீயுடைய போதனையின்‌ வசியத்‌இனாலே பண்ணின காரியம்‌."' ்‌ 
48, சகம்‌ 1649. 

4௪; சாகமனம்‌ - சாகமானம்‌ (டி.376:8); சககமனம்‌ - உடன்கட்டை ஏறுதல்‌: 


47. மேல்‌ எழுதியிருக்கப்பட்ட வைப்பு சம்மத்தங்கவிலே - இவரால்‌ சேர்த்துக்கொள்ளப்‌ பட்ட 
ஸ்திரீகளுக்குண்டான (யோ.வ,௪.பக்‌, 847 


96. தஞ்சை மராட்டிய 
ஆனால்‌ ஸானாசாயபு என்றவனுடைய சந்ததியிலே அப்புசாயபு மாத்திர 
மிருக்கறா னென்று மேல்‌ எழுதின வயனம்‌ காரணத்துக்குத்‌ தக்கதாய்‌ யெழுதி 
யிருக்குது. ஆனாலிவர்‌ நரச்சிய பாரத்தில்‌ நடந்த காரியம்‌ அப்போ திருச்சி 
னாழ்பள்ளியிலே னாயக்குர்‌ கூட்டம்‌ மீனாஷ்ச யம்மாளென்கிறவள்‌ றர்ச்சிய 
பாரம்‌ பண்ணிக்கொண்டிருந்தாள்‌. அவளுக்கு பாளையக்காறர்‌ வகையே காறு 
பாறுகளினாலே வெகு சல்லியமாச்சுது.** அதுக்கு துக்கோஜி ராஜா தம்‌ 
மூட கட்ட யிருக்கற சேனைகளையும்‌ சேனாபதியையும்‌ அனுப்பிவித்து*?* அந்த 
சயில்லியமெல்லாம்‌ தீத்து மீனாட்சியம்மாளுக்கு சல்லியங்களில்லாமல்‌ பண்ணி 
ஸ்தாபனை பண்ணினார்‌.*5* 


அதுக்குப்‌ பிற்பசடு துக்கோஜி ராஜா வெகு நீதிமாற்கமாய்‌ றாட்சியம்‌. 
பண்ணிக்‌ கொண்டு சாலியவாகன சகம்‌ ௬௬ளடு௭”” நள வருஷம்‌ தெய்வகதி 
யாய்ப்‌ போனார்‌. ட 


உடனே அவர்‌ மூத்த பிள்ளை அஞ்சாவது மேகோஜி ராஜா அவருக்கு 
வபகள பாவா! சாயபு யென்று பேர்‌; அவர்‌. ஒரு வருஷம்‌ றாட்சியபாரம்‌ 
மரலம்‌  பண்ணுறைத்தில்‌ அவர்‌ சமீபத்திலே யிருக்க ஒருத்தர்‌ பேரிலேயும்‌ 
நம்பிக்கையில்லை. எவனண்டையாகிலும்‌ கட்டாரி அல்லது சூரி" 
யிருந்தாலும்‌ றம்பவும்‌ சமூசியபடுறது. வீதியிலே போறவாள்‌ வாறவாள்‌* 
கூட னாமஸ்மரனை* அல்லது வாயை அசைத்தாலும்‌ அல்லது ஒரு இடத்திலே 





48. வெகு சல்லியமாச்சுது - பல£ீங்குகள்‌ உண்டாயின (போ. வ. ௪. பக்‌. 84) 


49* முதல்‌ 50*வரை: எதிரிகளை வென்று மீனாட்சி அம்மாளுக்குத்‌ தொந்திரவு எதுவுமில்லாமல்‌ 
செய்தார்‌ (போ, வ.. யக்‌. 84). இதுபற்றிச்‌ சீனிவாசன்‌ கூறுவது (பக்‌. 229): 

நயார்கத 10௪ பெர்‌ி1 ஏலா 84 1ப்௦்ம்வ0ற ௦1, 1௫௨ 8வ்கம்‌. ௦8 காப்‌ ற்க0 நக] 
நரிர்கக]நர்‌, (ரச நிகீகமமோக ஏய66வ. எர்ப்ட 000061 & 420005 மறுபச இருவர்‌ 8௧௦, 40 
0010/சச781100ட ௭67601 19௦ 0660 11௦௭84 '1ய1:%0]1 1௦ ஊர ப 1ங்க கல 
0014 5௪ ஈசறவம்ம்‌, (௫5 20ரயம2$ ௦4 11யிபித0$மறறவ] ம ங்கிய: ]நந்த ளகக 116. 
கேயார்‌ வேம்‌ 106 0௦187001......”” 
இதுபற்றிச்‌ சுப்பிரமணியன்‌ கூறுவது (பக்கம்‌ 41):- 


0 நகீகம்ரதக ந8ீகருப$மெர்றட்‌ 8ம்‌ (௧ 18ீவாக(ரர்‌ 1080701100 190004 '1யிபி:௦]1'8 181. 
%9 1கீம்வவிடட்ர்‌ ௦8 1ர௦்ர்வ0ற ௦137 உதகஷ்ட( (9௦ 1௦11தகாத ௭௦ 2096: மய. 164011 கஜகர்ம9்‌ 
நமே... க 80. ௨௦௦௦05 1ஜர௫ 4௦ 06 421660) எரர்‌. (06 றா௦ரமே048] தகர்‌ ௦! 8816, 
௫46 29 சற 1210 (சர 88 ர௩கோர்புத 1886 ந யபப௦௦ர1 16]றகம்‌ நகிர்றுவியற்ர்‌ கஜகர்றக( 106 
81224 சழ சமீ11100. ௦8 பகவ 52ல்‌.” 

“ரிந்த 50050ம64 08 **0்தறுக்க'” 3 0௦ 0605 ௦010ற 110583 50001: 6௦ ந்ம்டட 
11 ந்த 1186. 1145 26௧1 நகாஙுக 985 1109581௨ [9௦54 120௨௮ '- வரக ஒரகாம்‌, 148.) 2௦1110௧1. 
1119500 08 கோறகப1௦ முஙம்மே 609 14களஹ்ஷு கஞ்ர்ம்மலா நியட1ம்க1100௨, 110 கமம்‌, 
1984, ௨26 46. 
51. சகம்‌ 727 
3. பாயா - டி2119 
8, கட்டாரி அல்லது சூரி - அரிவாள்‌ கத்தி முதலிய ஆயுதங்கள்‌ (போ. வ. ௪. பக்‌. 84). 
3. போறவாள்‌ வாறவாள்‌ - போஇறவர்‌ வருவர்கள்‌ (டி2119) 


6. னாமஸ்மரணை - பகவதஸ்மரணை (டி3119); கடவுளின்‌ பெயரைச்சொன்னாலும்‌ (போ. 
ல. ௪. பக்‌. 84). 








மன்னர்‌ வரலாறு 97 


ரெண்டுபேர்‌ கூடி வாற்தை சொன்னாலும்‌” எவனாூலுங்‌ கையிலே செபமாலை 
வைத்துக்கொண்டு போனாலும்‌, இவர்கள்‌ எல்லாரும்‌ தம்மை வசியம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளுகறத்துக்கு அல்லது நம்மை அடித்துப்‌ போடுகறத்துக்கு மந்திர 
தந்திரங்களை* பண்ணுறார்களென்று நிச்சயமாக யெண்ணி அதுகளை விசாரிக்‌ 
இறது* எனம்‌ நாஜா சமீபத்திலே இருக்கறவாள்‌ வேளைகாறர்கள்‌* பெரிய 
மனுஷாள்‌ இவாள்‌ தங்களுடைய பிள்ளைகள்‌ னாங்களென்று சொன்ன 
பேருக்கு றாஜா செம்மையாக நடப்பிக்கறது. மைத்த பேர்‌ சமீபத்திலே வரப்‌ 
போகாது. இப்படி சமுசயத்தோடே” நாட்சியபாரம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்‌ 
கற சமையத்திலே சந்தா சாயபு யென்று ஒருதன்‌ ஆற்காட்டு சுபை தொஸ்த்‌ 
'தல்லிகானுடைய மருமகன்‌?? இந்த சந்தாசாயபு சல சேனைகளை!! சேர்த்துக்‌ 
கொண்டு பிறஈஞ்சுச்காரரையும்‌ கும்மக்காக அழைத்துக்கொண்டு தஞ்சாவூர்‌ 
மேலே உயித்தத்துக்கு வந்தான்‌. அப்போ பாவாசாயபு நாஜா பத்திர 
வத்தினாலே அசக்தனாக யிருந்தாலும்‌ கோட்டையும்‌ சேனைகளையும்‌: 
பந்தோபஸ்து செம்மையாய்‌ பண்ணி தாம்‌ கோட்டை அலங்கத்தின்‌!3 பேரிலே 
நிண்ணுகொண்டு பீறங்களைச்‌ சுடச்‌ சொல்லியும்‌ தம்முடையை சேனை 
களை யெதிரி பாளையத்திலே போய்‌ விழுந்து சண்டை பண்ணச்‌ சொல்லி 
உ.த்தாரம்‌ பண்ணி: நல்ல சண்டை போட்டார்‌. அப்போ சந்தாசாயபுக்கு 
கோட்டை வாங்கறைத்துக்கு நிறுவாக மில்லாமல்‌ கொஞ்சம்‌ பணத்துக்கு உடன்‌ 
பிடிக்கை பண்ணிக்கொண்டு இருச்சினாப்பள்ளிக்கு பிறப்பட்டுப்‌ போய்‌ விட்‌ 
டான்‌.!5 அதுக்கு பிற்பாடு பாவா சாயபு றாஜா அந்த உ.பத்திரவத்தினாலே 
சாலியவாகன சகம்‌ கடள௰.௮1* பிங்கள வருஷத்தில்‌ தெய்வகதியானார்‌. 


ட. 


5. வாற்தை சொன்னாலும்‌ - பேசினாலும்‌ (டி3119). 
6. தந்திரங்களை - யத்நிரங்களை (டி3119); யத்திரப்பிரயோகம்‌ (போ, வ. ௪. பக்‌. 84). 
7. விசாரிக்ெது - அவர்களெல்லோரையும்‌ தண்டித்து வந்தார்‌. (போ. டபக்‌, 84). 


எநிட ட ஷர்மி 69 நகரக 060 ராடு ஒபர்ப்0ய5 01 சிச/தய5 வதக்க 1ம்‌” 
(யகறகா்க, 082 43) 


8. வேளைகாரர்கள்‌ - வேலைக்காரர்கள்‌ (டி3119). 
2, **சமுசயத்தோடே'" என்பது டி3119இல்‌ இல்லை. 
70, **நிகயய/ கீரிம்‌ ஸகஷ 811/சக்கா ௦8 37211௦06. 81% 6௦ மம2 ௭86 0௦ ரம்‌ ந்த 


ஷீரடி 84. 80 0வி$ு 500 ஐக்‌. 819௪ 50ற$-10-1௧௭ ௦8 ௭0௦௯ 186 பம்‌ எஷஷ 00௨ ௭௦11. 
7009௩. 84468(0262 02௭0௨ $க/்ே'*- (நங்க 8கீகாலஸ்க இயறாகலகர, 8௨26 312) 


17, சேனைகளை - பவுசுகளை (டி3119) 
72, அலங்கத்தின்‌ ச மதில்சுவரின்‌ (போ. வ. ௪. பக்‌. 85). 
2. “ற்ற ஜறர்டி ௦8 111௦௦௯௧ ௫ (இகஸ்க $ஸ்ஸ்‌) 80 நகரம்‌ ஐஜகர்ஷ4 நேக4க 8ச்ஸ்‌. 


ஏர 801201004்‌. 12ர்0ச ௦0. நந்த ஜு 1௦ 312ய0%100ற01 ந ஊம்‌ ரத ம்னு ₹ச1:281 
(1736) -($யம் வையக, 2820 43) 


“நட 1736 பேகம்‌ 8ஷ்சம்‌ 0ங46100% ௧௮0988 சேற84140௮. 1௦0௦ 606 1 காப்0ா5 
நீரவதம௦வ ௫0100. 600்ச்வுத 14002] இரத 602ய 2ம்‌ 1௦985 "1்ண்10ற0197”- 
($ப்ய/ர2820, 8226 252). 


74. சகம்‌ 7558 - இது 165௪ என்றிருத்தல்‌ வேண்டும்‌; டி8119-ம்‌ போ. வ, :௪.வும்‌ சகம்‌ 








69-13 


98 தஞ்சை மராட்டிய 


அப்போ மந்திரித்‌ இனம்‌ பண்ணுகறவனும்‌ யோக்கியமான பந்துக்களும்‌ 
றாச்சியம்‌ பண்ணு£றத்துக்கு ஒருத்தரும்‌ இல்லையென்று அந்த பாவா சாய 
புடைய பெண்சாதி சுஜானு பாயி சாயபுக்குடனே பட்டங்‌ கட்டினார்கள்‌. 
அப்போ சாலியவாகன சகம்‌ ௬௭௬ளடு௯!₹ பிங்கள வருஷ முதல்‌ கால யுத்தி 
வருஷத்தில்‌ கூட றாச்சியம்‌ பண்ணிக்கொண்டிருக்கையில்‌ உறைமுறையாரி 
லொருத்தன்‌ கோயாஜி காட்டிகே!? என்றைவன்‌ முன்னாலே சறபோஜி 
றாஜா.. றாச்சிய மாண்டு கொண்டு இருக்கற போது துஷ்ட இஸ்த்‌ 
'இரிகளுடைய துற்போதினையினாலே வஇறுத்திறமமாய்‌ ஒரு பிள்ளையை 
உண்டுபண்ணி அவனுக்கு சவவாய்‌ சாஜி ராஜா வென்று பெரும்‌ 
வைத்து இப்படி நடந்து றுத்திறமம்‌ என்று வெளியாய்‌ அந்தப்‌ பிள்ளை பரி 
காரமும்‌ பண்ணிப்‌ போ&டார்களென்று மேல்‌ எழுதியிருந்துதே இப்போ இந்த 
கோயாஜி காட்டிகே என்றவன்‌ அந்த சவவாய்‌ சாஜி ராஜா பிழைத்திருக்க 
றான்‌ என்று நூபி!* என்ற வெள்ளாட்டியின்‌ மகன்‌ ரூபவானா யிருந்தவனை 
இவன்தான்‌ அந்த சாஜி ராஜாவென்று எங்கும்‌ பிறபலம்‌ பண்ணி அவனைக்‌ 
கொண்டு வந்து உடையார்பாளையத்துக்‌ காட்டிலே!” வைத்துக்கொண்டு 
சமஸ்தானத்திலே இருக்கப்பட்ட மாதபா!? குடிகள்‌ பாளையக்காரர்‌ வகை 
யெறாவுக்கு பிறமை பொட்டு”? அவாள்‌ கட்டயிருந்து கொஞ்சம்‌ இரவியம்‌ சம்‌ 
பாதித்து கொஞ்சம்‌ சேனைகளையும்‌ சேர்த்துக்‌ கொண்டு தேவணாம்பட்டி 
னத்தி! லிருக்கிற இங்கிலீசுகாரருக்கு னானாவிதமாகச்‌ சொல்லி அவாளண்டை 
யிலிருந்து கொஞ்சம்‌ கும்மக்கு வாங்கக்‌ கொண்டு அவடத்திலே யிருந்து நாகப்‌ 
பட்டணம்‌ வகையறாவிலே யிருக்கப்பட்ட உலாந்தக்காரர்‌?3 கட்ட கொஞ்சம்‌ 
இரவியமும்‌ வாங்கிக்‌ கொண்டு சேனைகளையும்‌ பந்தோபஸ்த்து பண்ணிக்‌ 
கொண்டு தஞ்சாவூரிலே யிருக்கப்பட்ட சேனைகளுக்கும்‌ கில்லேதார்‌”3 முதலான 
பேர்வழிகளுக்கும்‌ பிறமை யுண்டுபண்ணி அவர்களை அந்தரங்கத்திலே 
சல்லியம்‌ பண்ணி வைத்து சாலிய வாகன சகம்‌ ஐ௬ள௬௰*4* காலயுக்தி 





வருஷத்தில்‌ கோட்டையிலே பிரவே௫ித்து றாச்சியபாரம்‌ பண்ணுகிற சுஜானு 
பாய்‌ சாயபுவை தள்ளிப்போட்டுத்‌ தான்‌ ம்மாசனத்திலே உளுக்‌ 
கார்ந்தான்‌. அவன்‌ காட்டிலேயிருந்து வந்தவ னானபடியினாலே காட்டு 





185௪ என்று கூறும்‌, இருமுடி சேதுராமன்‌ சுவடி. (பக்‌. 20.8) சகம்‌ 1681 என்னும்‌, (அடுத்த 
அடிக்குறிப்புக்காண்க) 
75, சகம்‌ 1659 - போ. வ. ௪. 1858 என்று கூறும்‌; 1689 என்பதற்கே பிங்கள பொருந்தும்‌. 


26, கோயாஜி காட்டிகே - கெளமாஜி காண்டகே (போ, வ. ௪, பக்‌, 88); போ. வ, ௪. பக்‌. 
74ல்‌ கோதாஜி காண்டகா என்றுளது. 1203/8ஐ1 பெலற.216 (8ரர்றர்ரஷவா, ௨26 235). 

37, நூபி- ரூபி; குப்பி (போ. வ. ௪. பக்‌, 88) 18, காட்டிலே என்பது டி.8768 இல்‌ இல்லை 
79, மாதபா - மாதுபரி (டி3279) **பாதபாகுடிகள்‌'' என்னும்‌ வேறு ஒரு தொடர்‌ டி3762இல்‌: 
உள்ளது.. 

20. “றமைபோட்டு - அறிமுகப்படுத்தி (போ. வ. ௪, பக்‌. 86). 

37. தேவளும்பட்டினம்‌ - தேவினாம்பட்டினம்‌ - 17071 54, 1092ம்‌ 

38... உலாந்தக்காரர்‌ - டச்சுக்காரர்‌ 23. இல்லேதார்‌ - கோட்டை காவலன்‌: 

34. சகம்‌ 1660. 


மன்னர்‌ வரலாறு 99. 


ராஜா யென்று பிறபலமாகப்‌ போச்சுது.” அந்த காட்டு ராஜா கொஞ்ச நாள்‌ 
ராச்சிய பாரம்‌ பண்ணுகறபோது அவன்‌ நடத்தையினாலே அறிந்து கொண்டு 
மூன்னாலே அவன்‌ பிரமையிலே அகப்பட்டிருந்த கில்லேதாரும்‌?? சேனைகளும்‌ 
சொன்னது: இந்த காட்சி றாஜா”” வென்று சொல்லப்பட்டவன்‌ வெள்ளாட்டி. 
ரூபி** யுடைய பிள்ளை. இவன்‌ பேர்‌ சுபானியா; இறுத்துறமத்தினாலே நாட்‌ 
சியம்‌ பண்ணுறதுக்கு வந்தா னென்று நமக்கு னிச்சயமாக தெரிந்து 
பிறதிட்சமாக றாஜ துறோகம்‌ பண்ணி வெள்ளாட்டி யுடைய மகனை 
சிம்மாசனத்தின்‌ பேரிலே உளுக்கார வைத்தோமென்று றொம்பவும்‌ லிதனப்‌ 
பட்டு யோசினை பண்ணினது: துக்கோஜி ராஜா சேத்துக்‌ கொண்டு வைத்தி 
ருந்த ஸ்ரீகளிலே பிறகாப சிங்க ராஜாவுடைய தாயார்‌ நாஜாவுடைய சமான 
சாதி பொண்ணானபடியினாலே அந்த பிள்ளை இராட்சியத்துக்கு யோக்கியம்‌ 
என்று எல்லாரும்‌ நிச்சயம்‌ பண்ணி சாலிய வாகன சகம்‌ ௬௬ள௬௧*7 த்தாற்து. 
வருஷம்‌ பிரதாப சம்ம ராஜாவுக்கு பட்டம்‌ கட்டினார்கள்‌. அந்த வருஷத்தில்‌ 
தானே பிரதாப சிம்ம ராஜா விவாகம்‌ பண்ணிக்‌ கொண்ட பட்டம்‌ ஸ்ரீகளிலே 
ரெண்டாவதுஸ்ரீ றோபதாபாயி?? சாயபு கெற்பத்திலே துளசா ராசா. பிறந்தார்‌. 


காட்டு ராஜா வென்றவன்‌ வெள்ளாட்டி மகன்‌ சுபானியயென்று பேர்‌. 
அப்படிக்‌ கொத்தவனுக்கு தஞ்சாவூர்‌ றாட்சியம்‌ போசலெ வமிச பரம்பரை 
யாய்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்த றாட்சியத்தை இந்த வெள்ளாட்டி மகனுக்கு 
ஆனது சேதி உறைமுறையார்‌ முதலான சகல செனங்களுக்கும்‌ வியக்தமாய்‌ 
தெரிந்த பிற்பாடு, இந்த கிறுத்திறமத்திலே சேர்ந்து இருந்த சயிது யென்கிறவன்‌ 
பரம்பரையாய்‌ ராஜாவுடைய சேவுகம்‌ பண்ணிக்‌ கொண்டு வருகறோமென்றும்‌, 
வெகு செனங்களுக்குள்ளே?% லட்சை?? யாகுதென்றும்‌, இதுலே முக்கியமாய்‌ 
யெகோஜி ராசா சேர்மானம்‌ பண்ணியிருக்கப்பட்ட33 ஸ்ரீகளுக்குப்‌ பிறந்த சந்திர 
பானுஜி போசலே அவர்‌ பிள்ளை னாயக்கஜி போசலே யென்கிறவன்‌ பாக்கி 
யத்திலேயும்‌ சவுரியத்திலேயும்‌ பிறக்கியாஇியாகயிருந்தான்‌. அவன்‌ பயத்தினாலே 
இப்போ றாட்சிய வம்சத்திலே பிறதாப சிம்ம ராஜா நூபத்திலேயும்‌ இறிகை3* 
குணம்‌ புத்தி இந்த குணங்களிலே யோக்கியமா யிருக்கிறா ரென்று பட்டம்‌ 





25. பிறபலமாய்ப்‌ போச்சுது - லோக வசந்தையாய்‌ அவனுக்குப்‌ பேராச்சுது (டி.4119). 

26. இல்லேதார்‌ - சையித்து அல்லது சையிது (போ. வ. ௪. பக்‌, 87). 3 

87. காட்‌? ராஜா - காட்டு ராஜா (டி3762) 28. ரூபி - குப்பி (போ. வ, ௪. பக்‌. 86) 
29. சகம்‌ 2687; போ, வ. ௪. சகம்‌ 1660 என்று கூறும்‌: 


2௦. ஜொபதாபாயி 2 இரெளப2 பாயி; துணுகொ௫ியின்‌ பெண்‌ துரோபதாபாயி (டி.3119; துக்கோஜி 
யின்‌ பெண்‌ (போ. வ. ௪. பக்‌, 88) 

௪1... வெகுசனங்களுக்குள்ளே - வெகுசனங்களுக்கு எல்லாம்‌ (டி376:2). 

32. லட்சை - லச்சை (டி.376:8); (டி.3179); லஜ்ஜை - வெட்கம்‌. 

35... சேர்மானம்‌ பண்ணியிருக்கப்பட்ட - சேர்த்துக்கொள்ளப்பட்ட (போ. வ. ௪, பக்‌. 87) 

84. இறிகை - செயல்‌ (போ. வ, ௪, பக்‌, 87) 


300. தஞ்சை மராட்டிய 


கட்டின பிற்பாடு அந்த சயிது£* யென்ிறவன்‌ ஒறுத்திறமத்திலே யிருந்தான்‌. 


(13).  இதுவுமல்லாமல்‌ இவன்‌* அடறுத்தியம்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்த 
பணய டது தென்ன வென்றால்‌ யெகோஜி ராஜா தஞ்சாவூர்‌ றாட்சியத்துக்கு 

முதல்‌ அதிபதியான பிற்பாடு இதுக்கு முன்னே பண்ணியிருக்கிற 
தற்ம்மமும்‌ தஞ்சாவூர்‌ றாட்சியத்திலே வெகுதேவாலையங்கள்‌ காவேரி தீரத்தில்‌ 
வெகு பிறாமணாள்‌ வாசமா யிருக்கறார்களென்று அக்கறாரம்‌ கட்டிவிக்கறது, 
தேவாலையும்‌ கட்டிவிக்கிறது, பிறாமணாளுக்கு சறுவமானியங்‌ கொடுக்கறது, 
யெக்கியம்‌? பண்ணிலிக்கிறது, அன்ன சத்திரம்‌ போடுவிக்கிறது, இந்த விதமாய்‌ 
அனேக தற்மங்கள்‌ யெகோஜி மகாராஜா நாள்‌ முதல்‌ பரம்பரையாய்‌ பண்‌ 
ணிக்‌ கொண்டு வந்தர்கள்‌. அப்பால்‌ பிரதாப சம்ம ராஜா பட்டத்துக்கு 
வந்த நாள்‌ முதல்‌ விசேஷ தற்மம்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்தார்‌. இந்த தற்மத்‌ 
துக்‌ செல்லாம்‌ சயிது விரோதம்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்தான்‌. இதுவுமல்லாமல்‌ 
'தான்‌ துலுக்க சா.இயாக யிருந்தும்‌ கற்ணாட்டச்‌ சா.இ? தேவடியாள்‌ கோவில்‌ 
தேவடியாளைக்‌ கெடுத்துப்‌ போட்டான்‌. அதிலே ஒருத்தி மொஹனா என்கற 
'தாசியைக்‌ கெடுத்துப்‌ போட்டு அவளைத்‌ தம்முடைய வீட்டிலே கொண்டு 
போய்‌ வைத்துக்‌ கொண்டான்‌. இப்படிக்‌ கொத்த துஷ்டருத்தியமும்‌ கறு.த்திற 
மும்‌ மஹாறாஜாவுக்கு எல்லாம்‌ தெரிந்திருந்தும்‌ தாம்‌ நூ.தினமாய்‌ றாச்சியத்‌ 
துக்கு வந்து இருக்கிறோம்‌ என்று அந்த சயிந்துக்கு தெண்டினை பண்ணாமல்‌. 
றிது நாள்‌ வரைக்கும்‌ அவனுடைய அதிகாரமும்‌ நடப்பித்தார்‌. ஆ௫ிலும்‌ அந்த. 
சயிது தன்இட்ட பவுசுதார்‌* அதிகாரமும்‌ கோட்டை இல்லேதாரத்துவமும்‌ சமஸ்‌ 
தான இட்டினிசும்‌* இப்படிக்‌ கொத்த பிறபல உத்தியோக மெல்லாம்‌ தன்னு. 
டைய சுவாஇனத்திலே இருக்கற படியினாலே இந்த அதிகாரத்தின்‌ பலத்‌ 
'இனாலே முன்னாலே வெள்ளாட்டி பிள்ளை சுபானி என்‌கறவனுக்கும்‌ ராஷ்சி 
யம்‌ கொடுத்தோம்‌. மறுபடியும்‌ அவனை கையிது பண்ணிப்போட்டு பிறதாப 
ம்ம றாஜாவுக்கு ஆகும்படியாய்‌ பண்ணினோம்‌. முன்னாலே பாவாசாயபு ராஜா. 
வுடைய சரிக்கல்‌? சித்தோஜி முதலானவர்களை காட்டு ராஜாவைக்‌ கொண்டு. 
சித்திரவதை பண்ணி வைத்தோம்‌. இன்னம்‌ நாம்‌ நினைத்ததெல்லாம்‌ பண்ணிப்‌ 





85. சமிது - சையிந்து (போ. வ, ௪. பக்‌. 87) 


குறிப்பு: இருமூடி சேதுராமன்‌ சுவடியில்‌ காட்டு ராஜாவைப்‌ பற்றியோ, பாபா சாகெயுக்குப்‌. 
பிறகு அவர்‌ மனைவி சுஜான்பாயி ஆட்சி யெய்‌தயது பற்றியோ குறிப்பிடப்‌ பெறவில்லை. மேலும்‌: 
பாபா சாகேபு சகம்‌ 1621இல்‌ இறத்தார்‌ என்றும்‌ அவர்க்குப்‌ பிறகு அவர்‌ தம்பி பிரதாப்‌ சங்கர்‌ 
பட்டம்‌ பெற்றார்‌ என்றும்‌ அச்சுவடி கூறும்‌ (பக்கம்‌. 20.2-3). 


3. இவன்‌ - சயிது என்ற இல்லேதார்‌ 8. யெக்கியம்‌ - யக்ஞம்‌ - யாகம்‌ - வேள்வி 

3. கற்ணாட்டச்சாஇ - கர்நாடக சாதி (டி3762) 4, பவுசுதார்‌ - ஃபவுஜ்தார்‌ - சேனைத்தலைவன்‌ 
5, ட்டினிச - பெழ்‌(015;) அரசனது செயலர்‌ (கே. எம்‌. வே. பக்‌. 76). 

6. சரிக்கல்‌ - சருக்கில்‌ (டி3119) - சர்க்கேல்‌ - தலைமையான அலுவலர்‌; மந்‌இரி; பெகாயடமர8ம 


மன்னர்‌ வரலாறு 207 


போடலாமென்று கெறுவத்தினாலே£தன்‌ பொண்ணை சந்தா சாயபு பிள்ளைக்‌ 
குக்‌ கொடுத்து அந்த சந்தாசாயபு பிள்ளைக்கு தஞ்சாவூர்‌ றாச்சியம்‌ சம்மா 
சனத்தின்‌ பேரிலே உளுக்கார வைத்து* சகல அயிசுவரியமும்‌ தான்‌ அனுபலிக்க 
வேணுமென்று நிச்சயமாய்‌ யோசினை பண்ணி தம்முடைய தம்பி சயிது காசி 
மூடனே யோசினை பண்ணினான்‌. இந்த போசலே உத்தம வமிசத்தினுடைய 
புண்ணிய பிறபாவத்தினாலேயும்‌ பிறதாப சம்மராஜா யோகத்தினாவெயும்‌ 
அந்த சயிது காசிம்‌ என்றவன்‌ தன்‌ தமையன்‌ பண்ணின றாஜ துரோகம்‌ 
சுவாமி துறோகம்‌ இதுகளை சயிக்க மாட்டாமல்‌ மகாறாஜாவுக்கு அந்தரங்கத்‌ 
'இலே இந்த சயிதுடைய கறுத்திறமமெல்லாம்‌ அறியப்‌ பண்ணிவித்தான்‌. அப்போ 
பிறதாப சிம்மறாஜா உடனே கோபம்‌ பண்ணாமல்‌ தூர யோசினை பண்ணி 
அந்த சயிது காசிமுவைப்‌ பார்த்து நீ சொல்லுகிறது நிசம்‌ தானா வென்று கேட்‌ 
டார்‌. அதுக்கு அந்த சயிதுகாசிமு என்கிறவன்‌ கொஞ்ச தினத்தில்தானே நான்‌ 
சொல்லுகிறது பிறத்திஷமாய்‌* மஹாறாஜாவுக்கு தெரியவருமென்று சொல்லி 
உத்தாரம்‌ வாங்கிக்‌ கொண்டு வீட்டுக்குப்‌ போய்‌ விட்டான்‌. உடனே நாலஞ்சு 
நாளைக்குள்ளே சயிது என்கிறவன்‌ தமக்கு முஸ்‌தீப்புப்‌ பண்ணி*? நாஜாவுக்கு 
வைத்து தன்‌ பெண்னை சந்தாசாயபு பிள்ளைக்குக்‌ குடுக்கிறோம்‌ அதினாலே 
சமஸ்‌.தானத்துக்கு பலம்தானென்று சொன்னான்‌.!3 அப்போ மஹா றாஜா 
சொன்னது: நம்முடைய ராஜ்யத்துக்கு பலம்‌ ஆக வேண்டுமென்று உம்முடைய 
பெண்ணைக்‌ கூட நவாயித்‌!3 தவனுக்குக்‌ கொடுக்கறாயென்று சந்தோஷப்பட்டு 
கல்லியாணத்துக்கு வேண்டிய சிலவுக்கும்‌ கொடுத்து கல்லியாணம்‌ மாத்திரங்‌ 
கோட்டையிலே பண்ண வேண்டாம்‌, மத்தியாற்சுனத்திலே!* பண்ணச்‌ சொல்லி 





௦8 0௦ 09 30096%018; 126815 ௬88 ௧௭0(982 ஐ௨௫6 807 400068010 மம்ற1816ா - 
(இப்ரவமஹர்தற, ௨26 78) 

7. தவிர்க்‌, ர்க 181115க்த2 ௦8 648 '7தர்‌026 8011 கம்‌ 696 10084 080701 08ற(81௨, 
0018501008 08 666 வாம ஏர்ப்௦்‌ 0301ம்‌ ந்னு, 10052841௪4 8000858113 1௨ (96 1110௨1 
108168]? - (இர்பும்ர85௨0, 2௨26 250). 

9. 4-6 ($வீரர்ம) $சகவ9 60 846 சேர்ரேரகர்புகம்‌ 85 4068 08 மதமாறர்பத (0௦ 412006 
மீ0ர நந்த சேய்‌” - (ஒய0ர2ரகறர்கவ, 1826 49), 

9. பிறத்திஷமாய்‌ - பிரத்தியட்சமாய்‌ (டி3119), 

30. முஸ்தீப்புப்பண்ணி - செய்ய வேண்டிய காரியங்களைச்‌ செய்து (போ. வ, ௪. பக்‌. 89). 

32. ராஜாவுக்கு வைத்து - ராஜாவிடம்‌ போய்‌ (போ. வ, ௪, பக்‌, 88). 

32, என்று சொன்னான்‌ - என்று அற்சு பண்ணினார்‌ (டி3119); அனுமதி வேண்டினான்‌. (போ* 
வ. ௪. பக்‌. 89); அற்சு - அர்ஜி - விண்ணப்பம்‌. 

நத, *மிந்க நதர காச உமரரசம்‌ மற 4௩ 605 8கீகம்25 சேற2ம5-: &6ற0ர்‌, 1901, ௨ 
உ நரிய$க1ஸகர மார்ச, எர்ப்௦்‌. கறறகோக 60 நகரக ௦யதரவக1]ந 86111604௨4 0௨1881 10. 
310111. கேருகாக, ம்‌ 18 %000. 00) 606 94651 00891 88 இட்ஷ(ப2வ]1, 10௨ ப2142110௨ ௦1. 
$ர்ட நகரக 15 ரஙம௦்‌. கதற ம6௦ம்‌. "நந்த வரகு 814 ஒய0-பீ11451008 08 106 12106, ஐக08]37 
கேமரகம்‌, நிகீக்12சரர்‌, நெர்கே, 05௧5 கரம்‌ நகீ௦1 ஜஜ]. 14 681605 & நர்தம ஐ1௧௦௦ வ௦யத 
நரம$$வ1 வற ௧௦3 8065 ௦4 நீறுரமேரகரரு எர்ப் ௦0௫௪ 12107? - (1மமா500, 05105. 
93 நரம ௯ ௦8 $0ய16 20௩ 1யப்‌1க, 17௦1. 7, 0௦91. 22885) 34௧085, 1909, 8886 272) 


74. மத்தியார்ச்சுனம்‌ - இருவிடைமருதார்‌. 


202 தஞ்சை மராட்டிய 


நல்ல பேச்சாய்‌ சயிதுக்குச்‌ சொன்னார்‌. அப்போ சயிது சம்மதித்து அப்படியே 
மத்தியாற்சுனத்துக்கு போய்‌ வெகு சம்பிறமாய்‌** கலியாணமும்‌ பண்ணி மறு 
படியும்‌ கோட்டைக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு சயிது பண்ணின ஒறுத்திற்மம்‌ 
என்னமென்றால்‌, சந்தா சாயபுவை சேர்ந்த பேர்களுக்கு நீங்கள்‌ மத்தியாற்சு 
னத்திலே இருந்து றா.த்திரியே பிறபட்டு அறுணோதை காலத்திலே கோட்டை 
யிலே வந்து சேருகிறது. வாடிக்கையின்படி*? கோட்டை வாசல்ப்படி!” இறக்கிற 
போது சேனைகளுடனே!*கோட்டைக்குள்ளே நுழைந்து றாஜாவுடைய லீட்‌ 
டின்‌ பேரிலே அல்லா பண்ணி! உள்ளே நுழைந்து சண்டைபண்ணி நாட்சியம்‌ 
சுவாதீனம்‌ பண்ணிக்‌ கொள்ளுகிறது. சேனாப.த?? கல்லேதார்‌ இந்த ரெண்டு 
தம்முடைய பாரிசமா யிருக்கறபடியினாலே உங்களுக்கு ஒருதரும்‌ யெதிர்த்து 
நிற்கமாட்டார்களென்‌ சொல்லி கடுதாசியெழுதி ஆப்த்த மனுஷியாள்‌ கையிலே 
கொடுத்து றகசியமாய்‌ அனுப்பிவித்த சேத இந்த சயிதுனுடைய தம்பி சயிது 
காசிம்‌ யென்கிறவன்‌ இந்த கடுதாசி பத்திரத்து றகசியத்திலே இருந்தத னான 
படியினாலே இந்த இறுத்தறமங்களை மஹா ராஜாவுக்கு முன்னாடியாகத்‌ 
தெரியப்‌ பண்ணினான்‌. அது தவிர மஹாறாஜாவுடைய அந்தரங்க மனுஷாளை 
யும்‌ கூட அழைத்துக்கொண்டு சயிது எழு.இன கடுதாசியும்‌** அதைக்‌ கொண்டு 
போன மனுஷனோடே பிடித்துக்‌ கொண்டு வந்து மஹாறாஜாகட்ட ஒப்புவித்‌ 
தான்‌. இந்த பிறகாரமாய்‌ மஹாறாஜாவுக்கு பிறபல சாக்ஷி வந்‌.த பிற்பாடு மஹா 
ராஜா அவர்கள்‌ மெத்தவும்‌ ஆச்சரியமுங்கோபமுமாய்‌ தம்முடைய ஆப்த்தமா 
யிருக்கப்பட்ட சிறுது பேரை சேத்துக்‌ கொண்டு அதல்‌ முக்கிய சற்தார்‌ 
மஹா நாஜாவுடைய மச்சினன்‌?* மல்லாற்? காடே, மஹாறாஜாவுடைய 
முக்கிய காரியஸ்தன்‌ அன்னப்பா சேட்டிகை, .ஆப்‌.த்தமா யிருக்கப்பட்ட சற்தார்‌ 
மனாஜி றாவு ஜக்தாப்‌ இவர்களுடனே யெல்லாம்‌ தம்முடைய -நிற்செய 
யோசனையைத்‌ தெரியப்பண்ணி சயிது யென்கிறவனை கொண்ணு” போடுகிற 
தென்று நிற்செயம்‌ பண்ணி ஒரு னாள்‌ தம்முடைய சறதாற்கள்‌ ஆப்த்தமா 
யிருக்கப்பட்ட சற்தார்களை யெல்லாம்‌ ஆயுதத்துடனே ஒரு யிடத்திலே பதுங்க 
வைத்து தாம்‌ ஒரு யிடத்திலே பிறத்தியேகமாய்‌ உளுக்கார்ந்து கொண்டு மொக 
லண்டையிலிருந்து வந்த சிறுது காத பத்திரங்கள்‌ பார்க்க வேண்டியிருக்கு 
தெண்டு சயிதுவை அழைத்தனுப்பிவித்தார்‌. அப்போ சயிது உன்மத்த இசை 
யினாலே மஹாறாஜாவுடைய யோசினை யெந்த விதத்திலே தெரியாம 
லிருந்தபடியினாலே மஹாறாஜா ஒட்ட யிருந்து அஞ்சாறுவிசை அழைக்க 








35 சம்பிறமாய்‌ - சம்பரமமாய்‌ (டி3119) 

78. வாடிக்கையின்படி - தண்டக்கப்படிக்கு அத்த வேளையிலே (டி3119) 

37... வாசல்படி - வாசல்‌ கதவு (டி129) 78. சேனைகளுடனே - பவுசுடனே (டி.31197. 

79, ராஜாவுடைய வீட்டின்‌ பேரிலே அல்லாப்‌ பண்ணி - அரண்மனை: நோக்கி வந்து (போ.வ,௪. 
யக்‌. 89). 

20. சேனாபதி - பவுகுதார்‌ (டி3119) 27. கடுதாசியும்‌ - பக்சினீசு காயிதம்‌ (டி.5119) 

28, மச்சினன்‌ - மைத்துனன்‌ (டி3119); சர்தார்‌ (போஃவ.சஃபக்‌. 90). 

28. கொண்ணு - அடித்து டி2119. 


மன்னர்‌ வரலாறு 104 


வந்த பிற்பாடு வந்தான்‌. அப்போ றாஜா அந்த சயிதொடே க்ஷண நேரம்‌ 
உபசாரமாய்‌ பே?க்‌ கொண்டிருந்து செல பாதைக்கு போயி வாறோமென்கிற 
வியாச்சியத்தினாலே தாம்‌ அப்பாலே யிருக்கப்பட்ட மாலுக்குப்‌ போய்விட்டார்‌. 
அப்போ மஹாறாஜாவுடைய. மூன்‌ சயிகை பண்ணிவைத்திருந்தபடிக்கு. 
அந்த மூணு சற்தார்களும்‌ சயிது கிட்ட ஒரு மனுஷனாகலும்‌ இருக்காமல்ப்‌ 
படிக்கு முன்னமே தானே பந்தோபஸ்த்து , பண்ணிவைத்த படியினாலே 
சில்லறை மனுஷரை”* சயிது கிட்ட அனுப்பிலித்து அவனை அசைய 
வொட்டாமல்‌ கையைக்‌ காலைக்‌ கட்டி இப்பால்‌ இடத்தில்‌ கொண்டு 
வந்து அவனை பரலோகத்துக்‌ கனுப்பிவிச்சார்கள்‌?*, உடனே அவன்‌ 
வீட்டு மேலேயும்‌ போய்‌ விழுந்து? ஓடிப்‌ போனாவாள்‌ போக, குறைப்‌ 
பேரை சத்துரு செல்லிய மில்லாமல்‌ பண்ணிப்‌ போட்டார்கள்‌. அப்பால்‌ 
மஹாறாஜா அவர்கள்‌ அன்னப்பா சேட்டிகைக்கு சரிக்கலும்‌ சேனாபதி 
'இனமும்‌, மல்லாற்ச காடேராவுக்கு கல்லேதாறும்‌, டபீர்‌ நாரோ பண்டிதருக்கு. 
சட்டினிசும்‌*” இந்தப்படிக்கு அதிகாரம்‌ கொடுத்து றாஜ்யபாரம்‌ சுபக்ஷ்யாக 
பண்ணிக்கொண்டு"* வந்தார்கள்‌. 


அப்பால்‌ மஹாராஜா அவர்கள்‌ ஸ்ரீறாமேசுவர யாத்திரைக்கு சகல 
சன்னாகத்துடனே போய்‌ யாத்திரை பண்ணி வெகுசாய்‌ தான தற்ம்மமும்‌ 
பண்ணி மறுபடி அவ்விடம்‌ விட்டு இரும்பி வருறவேளையிலே றாமனாத 
புரத்து மறவர்‌ ஜமீன்தார்‌ பரம்பரையாய்‌ மஹாராஜாவால்‌ தன்‌ றாச்சியம்‌ 
நிலைத்து இருக்குதென்று தெறிஞ்சிருக்கற படியினாலே காதவழி முன்னுதாக 
வந்து தன்‌ கோட்டைக்கு வந்து பார்த்து ஒரு நாள்‌ இருந்து போக வேணு 
மென்று பிறார்த்தனை பண்ணினபடியினாலே மஹா நாஜாவும்‌ அங்கோரம்‌ 
பண்ணிப்போனார்‌. அப்போ வாசல்படிக்குள்ளே இருந்த செனங்கள்‌ தெரியா 





24. சில்லறை மனுஷரை - சில வேலையாட்களை (போ.வ.௪.பக்‌. 90) 

௪, **நிரத(கற அங்கோ 06 0௪௦௧௭5 1]யத 9488 ௩௦6 றா6றகா6ம்‌ 1௦ 601686 106 மடிமாற6ம்‌. 
இப ராமு ௦4 6௫௧ 88/116482 ௨04 6%8704026 க$ 8௦ 00002105 7000801, 06 76000160௬. 
நிருர்த 6ர8ோோட 10 நப்ீத றக(ட்‌ 08 ௧344௩06004 37 6௩600110ஐ பர்ரி? ($ோர்வ1ரக5க0, ௨266. 
250-51), “86 849 ஊமரச்சாசம்‌ கயம்‌ மார்கம்‌ 00 196 ஐ௦ஈ1பசரவ 0௧% ௦8 "/கம்கரகா. 
ஏங்சோச & 1காஜ5 மகரந்த றகர 81111 ரரகர]8 696 800 08 நப்த ர்றர்ச£ரு 6 ௨௮4 18 0௨1164. 
39ம்‌ 0௦217! - (4426, கற 86). 

விரிவாகச்‌ சையிதுபற்றிக்கூரமல்‌,, 

“*பிறகு இராஜா தன்‌ சர்க்லான சையிது என்றவன்‌ அந்தக்‌ கலாபத்துக்கு ஒத்தாசை 
செய்தவன்‌ என்று அபிப்பிருயமாகய உடனே அவனைத்தள்ளி அண்ணப்பா சேட்ராவு யென்பவரைச்‌: 
சர்க்கலொகலும்‌. நியமித்துக்கொண்டு'' - என்று இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ ஒரே ஒரு: 
வாக்கியத்தில்‌ சையிது செய்தி கூறப்பட்டுள்ளது (பக்‌. 319). 

26. போய்‌ விழுந்து - அல்லாப்பண்ணி (டி3119) 
27... எட்டினிக - காரியதரிசி வேலையும்‌ (போ. வ. ௪. பக்‌. 90). 

“ரந்த ௦8]122க15ம்‌ இஹ்1ம ௨0416 ௧௫ சகறசார்‌ 19 7௭7006 081168 9788 ௨00116 
௦8 66 தூம்‌ வரே 10 115 ஸ்ர” - ($ய0ரகரகர்கற, 226 48) 

2௪. சுபக்ஷயாக பண்ணிக்கொண்டு - செவ்வனே நடத்தி (போ. வ. ௪. பக்‌. 90). 





204 தஞ்சை மராட்டிய 
மல்‌ படிக்கு பின்னாலே வருற சில்லறை சனங்களை அடக்காயித்தார்கள்‌.?? 
அது மஹா றாஜாவுக்குத்‌ தெரிந்து அப்படியே பிறப்பட்டு திரும்ப வந்து விட்டார்‌. 
அப்போ நாமனாதபுரம்‌ ராச்சியம்‌ பண்ணுறவன்‌ றம்பவும்‌ பயத்தினாலேயும்‌ 
விசுவாசத்தினாலேயும்‌ ரெண்டு நாழி வழி மட்டும்‌ கால்நடையாய்‌ மஹா 
.றாஜாவுடைய பல்லாக்கை பிடித்துக்கொண்டு றொம்பவும்‌ பிறார்த்தனை 
'பண்ணினபடியினாலே மஹா றநாஜாவுக்கு தயவு வந்து மறுபடியும்‌ றாமனாத. 
புரத்துக்குப்‌ போய்‌ ஒரு நாள்‌ இருந்து அவன்‌ பண்ணின உபசாரத்தை 
அடைஞ்சு மறுபடியும்‌ தம்முடைய சொந்த றாச்சியத்துக்கு வந்து சேர்ந்தார்‌. 
றாமனாதபுரத்தான்‌ இப்பால்‌ நவாபுடைய மனுஷனாக யிருந்தாலும்‌ பூற 
விக்கம்‌3? மறக்காமல்‌ படிக்கு மஹா றாஜாவுக்கு சேவுகம்‌ பண்ணிக்கொண்டு. 
வந்தான்‌. ௩ 


மூன்னாலே பாவாசாயபு நாஜியபாரத்தில்‌ சந்தாசாயபு என்றவன்‌ 

இருச்சிறாப்பள்ளி கோட்டைமேலே போய்‌ இறங்கினான்‌ என்று எழுதி 
யிருந்துதே?* அந்த சந்தாசாயபு திருச்சினாப்பள்ளி றாச்சியமும்‌ செயித்‌தருந்து?5 
,தஞ்சாவூரிலே பிறதாப சம்ம ராஜாவுக்கு பட்டமானவுடனே வந்து சுத்திக்‌ 
கொண்டான்‌. 


அப்போ பிறதாப சிம்ம மஹா நாஜா ரெண்டு மாசம்‌ வரைக்கும்‌ சந்தா 
சாயபுடனே யுத்தம்‌ பண்ணினார்‌. அப்பால்‌ சந்தா சாயபு இவருடனே என்‌ 
னத்துக்கு சண்டை போடவேணும்‌; எத்தனை நாள்‌ வரைக்கும்‌ என்னத்தைச்‌ 
சாப்பிட்டுக்‌ கொண்டு சண்டை போடுவார்‌ பார்ப்போம்‌; நமக்கு இருச்சினாப்‌. 
பள்ளி சட்ட பாளையக்காரரை பந்தோபஸ்த்து பண்ண வேண்டியிருக்கு 
தென்று யோசினை பண்ணி ஆற்க்காட்டிலேயிருந்து கூட வந்த சப்த்தற்‌ 
அல்லிகான்‌?3 என்றவனை அழைப்பிலித்து தஞ்சாவூறாச்சியமெல்லாம்‌ பட்டுக்‌ 
கோட்டை சுபைதவிர சப்த்தி பண்ணி சப்த்தற்‌அலிகான்‌ இட்ட ஒப்பிவித்துப்‌ 
போட்டு தான திருச்சினாப்பள்ளிக்குப்‌ போனான்‌. அதுக்குப்‌ பிற்பாடு சப்த்தற்‌ 
அலிகான்‌ றாச்சியம்‌ தனக்கு செரிக்கும்‌, கோட்டையிலே யிருக்கிற றாஜா 
என்ன பண்ணுவான்‌ பார்ப்போமென்று அகுழக்கரை3* மட்டும்‌ தன்‌ பாரிசம்‌ 
பண்ணிக்கொண்டு,35* இருவையாற்றுக்கு மேற்கே . அணையொன்று கட்டி 





29. அடக்காயித்தார்கள்‌ - தடுத்தார்கள்‌ (போ. வ. ௪. பக்‌. 91). 
௪௦, பூறவிக்கம்‌ - முன்னிருந்த நிலை; பூருவம்‌ (டி3119) 


சர, “நீரடி (௫2௨ $வ/60'6) ௨௦௦2854௦0 88௯ ௩0௦ 401881௦0. ௦4 ஹர 3. க்கக்‌ 
இஹ்ஸ்‌ ஏ%்‌௦ 'ஐ1பறச்சசம்‌ 11 ௦ நந்த ஷு ௦ 1ர்க்1௦௦ஐ௦19? - (இரப்ப ஹகற, 1௨26 243) 
32, நெ்தறுகே கந்தம்‌ நூ நர்த ஐசர[$2]7 ஊம்‌ $ரகேண்சா$ு 01௦0 த01 ௨௦௦4 60௨ ௨௦410௨110௩ 
௭ம்‌ ஸர்௦16 ௦8 வர்‌ நகீசகவ விஷமம்‌ கம்‌ 56௦௧0௧ 65 1௦73 ௦4 ம்ம்ம்ப0ற ௦] - 
(ர்க, ௨26 251-52). 


35. சப்த்தற்‌ அல்லிகான்‌ - 524482 811 - ஸஃப்தர்‌ அலி; சரபாதர்‌ அல்லிகான்‌ (டி3119). 
34. அடுழக்கரை - அகலக்கரை (டி3119); அழைக்‌ காப்பாற்றுபவனை (யோ.வ.௪.பக்‌. '92) 
35* முதல்‌ 36* வரை போ.வ.௪.வில்‌ பின்வருமாறுள்ளது:- *'இருவையாற்றுக்கு மேற்கும்‌. 





மன்னர்‌ வரலாறு. 105 


வைச்சான்‌. அதுக்கு சப்த்தற்‌ அல்லி அணையென்று பேராயிருக்குது. இப்படி 
இரண்டு வருஷ மிருந்தான்‌.5** 


அப்போ பிறதாப சிம்ஹ மஹாறாஜாவுக்கு றொம்பவுஞ்‌ சங்கட்டமாய்‌?* 
சேனைகளுக்கும்‌ தம்முடைய சலவுக்கும்‌ பண மில்லாதத்தினாலே சண்டை 
போடுகறைத்துக்கு தயிரிய மில்லாதத்தினாலே3* சாத்தாறாவுக்கு சாஹு.றாஜா 
வுக்குக்‌ கடுதாசி யெழுதஇ அனுப்பிவித்தார்‌. அப்போ சாஹு மஹா நாஜா 
வீருபாயிக்கு தத்துக்‌ கொடுத்த?” நாகபுரியிலே யிருக்கற றகோஜி போஜலேயும்‌*? 
ப.த்தேசங்கையும்‌ அறுபதினாயிரங்‌ குதிரை சவவார்‌*. கொடுத்து அனுப்பிவித்‌ 
தார்‌. அவாள்‌ அதத்துறையாக** கணைவா யிறங்கினார்கள்‌. அது சேதிக்‌ 
கேட்டவுடனே சப்த்தற்‌ அல்லிகான்‌ சமையை விட்டு இருச்சினாப்பள்ளிக்குப்‌ 
போயி விட்டான்‌? அதின்‌ பிற்பாடு றகோஜி போஜலே பத்தே?ிங்கு இவாள்‌ 
இருச்சினாப்பள்ளிக்கு வந்து மதுரையிலே யிருந்து வந்த சந்தா சாயபுடைய 
தம்பியும்‌ சப்த்தற்‌ அல்லிகானையும்‌ அடித்து** சந்தாசாயபுவை பிடித்து காவல்‌ 
பண்ணி இருச்சனாப்பள்ளிக்‌ கோட்டையை வாங்கக்‌ கொண்டார்கள்‌.** 
அப்போ பிறதாப சிம்ம மஹா நாஜா தம்முடைய மந்திரி அண்ணப்பா சேட்‌ 
டிக்கையை*? இருச்சினாப்பள்ளிக்கு அனுப்பிலித்தார்‌. அவர்‌ போயி றகோஜி 








பாகத்தைச்‌ சப்தர்‌ அல்லியானா என்று பெயரிட்டு அவ்விதமே நாணயத்தை வழங்க இரண்டு 
வருஷ காலம்‌ அதிகாரத்தை நடத்தி வந்தார்‌", 

இது பற்றித்‌ இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌, '*இருவையாற்றுக்கு மேல்புறமாகக்‌ காவேரியில்‌ 
எப்போதும்‌ சலம்‌ நிற்கு வேண்டும்‌ என்பதாய்க்‌ கங்காஜெலத்தை மறித்துக்‌ கல்லணை கட்டி அந்த. 
ஜல ஆசருவில்‌ சப்தர்‌ அலிகான்‌ இரண்டு வருஷகாலம்‌ வாசமாயிருந்தான்‌. அது முதல்‌ அந்தக்‌. 
கல்லணைக்கு சப்தர்‌ ௮ணை யென்று பேருண்டாயிற்று' (பக்‌. 3207-8). 
27... ரொம்பவும்‌ சங்கட்டமால்‌ - பணக்கஷ்டமேற்பட்டு (போ,வ,ச.பக்‌. 98) 


28... தைரியமில்லாத.த்தினலே - மறுத்ததினால்‌ (போ. 'வ. ௪. பக்‌, 98); சைனியமூம்‌ தைரியமாய்‌. 
இராதத்தினாலே (டி.8119,. 

39. தத்துக்கொடுத்த - மடியிலே போட்ட (டி3119). 

40. றகோஜி போதலே - ரகோஜி போன்சலே (போ. வ, ௪. பக்‌, 98); ,றாகோசி போசலை. 
(டிச) 

47... குதிரைச்‌ சவவார்‌ - குதிரைப்‌ படை. (போ. வ, ௪. பக்‌, 98) **சவவார்‌'' என்பது (டி3119) 
இல்‌ இல்லை. 

கேத, “பிட வு 88 ரத பப்0க 8நுத$ 69௦ ஒ0ய(98£3 $1க(8% ரகரய181(1௦0௦4 666 ந61ற ௦4 
நதீஹ்தாதர்க இங்கற்ம ௦4. $க(காக ௭௦ 10020564ீ 84 (08 ௨170010466 ௦00௯011164 637 106 
நரீயங்கஸுரகககறக 1௩ 10௧ 72௮௦7௧ 88]௩த3௦௯. 46502106௦4 80. வாரு ௦8 405௦ 50 
1108௧3 முறுச்சோ 88வஜ௫௦][ ௫08815 40 ரம 960 26௧006 ௦0. (06 ௭1௦0 த 0௦8:8''-. 
($ய்வ/9282ற, 1826 253) 

42... அதத்துறையாக - வெகுவேகமாக (போ. வ. ௪. பக்‌, 92) 

44, அடித்து - கொன்று; கொன்றது சகம்‌ 1669 (௫.பி. 1747) என்று இருமுடி சேதுராமன்‌: 
சுவடி கூறும்‌. 3 

ற, நிற்கு நீகாகட்ந்கத ஸமறமர்9சம்‌ ந்கறம்க 88ம்‌ ஐ 116 80% 8$ 1 24௦்1௭௦௦]] 1௦. 
எபரக ச்ச 11. 1 சவரர்புத ற்கு 80 நறு 66 நகரக ௦ரீ நசீமா 8௧௦ 0%௦1ற௨06, 0089 
817206 (6612. 81௪08 ௦௯௪௭ம்‌ எம்‌. நெகறகே கற்‌ ஷே 6242 ஐ0150001- (80ம்‌ 
பு ஹஹ, ௨26 253-4). 

46. அன்னப்பா சேட்டிகை - அண்ணப்பா சேடிகை (டி3119). 


2 69-14 


706 தஞ்சை மராட்டிய 


போசலே பத்தே௫ங்கு பேட்டி வாங்க உடனே அவாள்‌ தஇிருச்சினாப்பள்ளிக்‌ 
கோட்டையும்‌ ஒப்புக்‌ . கொள்ளச்‌ சொல்லிச்‌ சொன்னார்கள்‌. அப்போ மஹா 
றாஜா அங்கோரம்‌ யில்லாமல்‌ படிக்கு சொல்லி அனுப்பிவித்தபடியினாலே. 
அவாள்‌ இருச்சினாப்பள்ளி நாட்சியத்தையும்‌ கோட்டையும்‌ பாஜி றாவு கோற்‌ 
படே என்சிறைவனுடைய குமாரன்‌ முறார்ஜி கோற்படே!*4 வசம்‌ பண்ணிப்‌ 
போட்டு சந்தாசாயபுவை பிடித்துக்‌ கொண்டு சாத்தாறாவுக்கு ஸாஹு மஹா 
றாஜாவண்டை போயி சேர்ந்தார்கள்‌. இவடத்திலே பிறதாப சிம்ம மஹா 
'றாஜா நாட்சியம்‌ பரிபாலனம்‌ பண்ணிக்கொண்டிருத்தார்‌. 


எ*அப்பால்‌ அண்ணப்பா சேட்டிகை சரிக்கில்‌ பண்ணுகறத்தில்‌ றாட்சிய 
தந்திரத்துக்‌ காரியம்‌ ஓருமாற்கமாய்‌*? நயப்பிலித்துக்‌ கொண்டு வந்தாலும்‌ 
சிறுது பொல்லாத இறுத்தியங்களைப்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்தான்‌. அதென்ன 
மென்றால்‌”? மஹா றாஜாவுக்கு யோக்கியமா வயிருக்கப்பட்ட?? உடமைகள்‌ 
தனக்கும்‌ தன்‌ பெண்சாதிக்கும்‌ பண்ணிக்‌ கொண்டான்‌. மஹா.றாஜா அவர்கள்‌ 
இட்ட பேசுகிற போதெல்லாம்‌ மொறட்டுத்‌ இனமாய்‌ பேசிக்‌ கொண்டு 
வந்தான்‌. அதினாலே மஹா றாஜாவுக்கு கோபம்‌ வந்து அண்ணப்பாவுடைய 
சரிக்கலை வாங்கிப்போட்டு?3 மானாஜி நாவுக்கு சரிக்கலும்‌ சேனாபதியும்‌ 
குடுத்து அண்ணப்பா சேட்டிகையை கொஞ்சனாளைய காரியத்துக்கு வீட்டிலே 
இருக்கச்சொன்னார்‌. அது அண்ணப்பா சேட்டிகைக்கு பொறுக்காமல்‌ சரிக்‌ 
இலும்‌ பவுசுதாறும்‌!* தனக்கு பெரு னாளாய்‌ நடந்தபடியினாலே சேனை யெல்‌ 
லாம்‌ தன்பாரிசமாக இருக்குமென்று பிறமையினாலே தன்‌ அண்ணன்‌ தம்பி 
யுடனே மஞ்சள்‌ பிடவை*3 கட்டிக்‌ கொண்டு வெளியிலே பிச்சானா போட்டு** 
உளுக்கார்ந்தான்‌. அப்போ மஹா ராஜா அவர்களுக்கு இந்த அண்ணப்பா 
சேட்டிகையுடைய துஷ்பிறகுறதி முன்னமே தெரிந்திருக்கிறபடியினாலே அந்த 
சமுசயத்தினாலே ஆயுதத்துடனே வெளியிலே வந்து உளுக்கார வேண்டிய 
காரண மென்னவென்று கேட்டனுப்பிவித்தத்துக்கு அண்ணப்பா சேட்டிகை 





46௮. 1ர/க்ம்ப0ற013) 80 சகம்‌ 2640) சீகன்‌, 1741 ௨௦ம்‌ ப்கறக்க $வ்ச6 ஐ 
நர௦யதற்ட்‌ & றா150088 6௦ 8848௨ 4௦௦142 ௨௦ 0%05றமரவநு ௭௨8 1681 1௦ ௦௦10- 
203 08 646 807% ௦8 நரர்ஸ்1ற௦ற௦]3 ......””- (டியி 8௨26 120) 

47* முதல்‌ 667* முடிய 8119இல்‌ இல்லை; போ. வ. ௪. விலுள்ளது (பக்‌. 93-94, இருமுடி. 
சேதுராமன்‌ சுவடியிலுமில்லை. ஆனால்‌ டி.5764 இல்‌ உள்ளது. இடைத்துள்ள இரண்டு முழுச்சுவடி. 
களில்‌ இருப்பதால்‌, குறைச்சுவடியாகிய டி3112இல்‌ பெயர்த்தெழுதும்பொழுது இப்பகுி விடுபட்டி. 
ருத்தல்‌ கூடும்‌ என கடக்கலாம்‌. 


58. ஒருமாற்கமாய்‌ - ஒருவாறு (போ. வ, ௪. பக்‌, 93). 

59. அதென்னமென்றால்‌ - அதன்‌ விவரம்‌ சிறிது கூறப்படுகிறது (போ. வ. ௪, பக்‌, 93) 
௪0. யோக்கயெமாயிருக்கப்பட்ட - உரித்தான (போ. வ. ௪. பக்‌. 92). 

61. வாங்கப்போட்டு - பதவியிலிருந்து நீக்‌ (போ. வ. ௪. பக்‌. 93). 

62. பவுசுதார்‌ - சேனைத்‌ தலைவர்‌ பதவியும்‌ (போ. வ. ௪. பக்‌. 93). 

62, மஞ்சள்‌ பிடவை - விலையுயர்ந்த பட்டாடைகளை (போ. வ. ௪, பக்‌. 93). 

64, பிச்சானா போட்டு - மூடிவு செய்து கொண்டு (போ. வ, ௪. பக்‌, 98); பிசானா (டி3762)). 








மன்னர்‌ வரலாறு 107 


பொறுமையா யிராமல்‌ யெந்த மஹா: றாஜாவுடைய அன்னம்‌ சாப்பிட்டு 
பெரிய மனுஷனானானோ அவாள்‌ பேரிலே தானே ஆயுதம்‌ பிடித்து ரெண்‌ 
டொருத்தருக்கு காயப்படுத்தனத்தன்‌ பேரிலே மஹா நாஜாவுக்குத்‌ தெரிந்த. 
அடங்கமாட்டானென்று தம்முடைய சனத்துக்கு அல்லா பண்ணச்‌ சொல்லி!* 
உத்தாரம்‌ பண்ணினார்‌. ஒருவருக்‌ கொருவர்‌ அடிதடியிலே அண்ணப்பா 
அவருடைய தம்பி முதலான ஆறேழுபேர்‌ விழுந்து போனார்கள்‌. "அப்பால்‌ 
மஹா ராஜாவுக்கு அண்ணப்பா சேட்டிகை சர்க்கார்‌ காரியம்‌ பண்ணினத்தை 
நினைத்து நினைத்து பசியாதாபம்றொம்பவும்‌ படுகிறத்துக்கு காரணமாச்சுது??* 


அதின்‌ பிற்பாடு திருச்சினாப்பள்ளியிலே இருந்த முறார்ஜி கோற்படே 
என்சிறவன்‌ தன்னுஓடய மந்திரி யின்னிசுகான்‌ என்கிற துலுக்கனுடைய போத 
னையினாலே தஞ்சாவூர்‌ றாச்சியம்‌ கொஞ்சமாக!* யிருந்தாலும்‌ நல்ல? றாச்சிய 
மானபடியினாலே அதைக்‌ கட்டிக்க கொள்ள வேணும்‌; ஆனா லந்த நாஜா 
நமக்குயெஜமானன்‌ யாகையால்‌ சீமையை யேதாகிலும்‌ கட்டிக்கொள்ளவேணும்‌; 
அதுவும்‌ சமாதானமாய்க்‌ குடுக்க மாட்டார்கள்‌; ஆகையால்‌ சில்லரை உபத்திரம்‌ 
பண்ண வேணும்‌ என்ற புத்தியினாலே யின்னிசுகான்‌ பிறகாலே ரெண்டா 
யிரம்‌ குதிரை தயினாத்துப்‌ பண்ணி? அனுப்பிவித்தான்‌. அந்த யின்னீசுகான்‌. 
தஞ்சாவூர்‌ சீர்மையில்‌ சிறுது விடத்தில்‌ அடிக்கறதும்‌, சிறுது விடத்தில்‌ கொள்‌ 
ளையடிக்கிறதும்‌, இப்படியாக சண்டைக்கு எதிர்த்து நில்லாமல்‌ ரெண்டொரு 
வருஷம்‌ சில்லரை உபத்திரம்‌ றொம்பவும்‌ பண்ணினான்‌. அப்போ பிறதாப 
சிம்ம றாஜா தன்னுடைய சேனாபதி மனாஜி றாவுக்கு உத்திரவு பண்ணி 
சிறுது சேனைகளையும்‌ குடுத்து அனுப்பிலித்தார்‌. அவர்‌ போய்‌ அந்த யின்னிசு: 
காள்‌ யென்ிறவனை கொஞ்ச நாளாக துரத்திக்‌ கொண்டு கடைசியில்‌ ஒரு 
ஆத்தங்கரையில்‌ மடக்கிக்‌ கொண்டு 9*இரனூறு முன்னூறு பேரைக்‌ கொண்ணு 
அன்னூறு அறணூறு குதிரையும்‌ மனுஷாளையும்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்தார்‌.!?* 
அந்த சண்டையில்‌ இன்னீசுகான்‌ என்கிறவன்‌ ஒளித்து போய்‌ விட்டான்‌.!4 
அத்தோடே அந்த முறூ றாவு உபத்திரம்‌ நிண்ணுபோச்சுது."? 





65, அல்லாப்‌ பண்ணச்‌ சொல்லி - கலகம்‌ செய்யும்‌ படி (போ, வ, ௪, பக்‌, 947. 
67. கொஞ்சமாக - சிறிதாக (போ. வ. ௪. பக்‌. 94) 
68. நல்ல - செழிப்பான (போ. வ. ௪. பக்‌. 94) 
69. தயினாத்துப்பண்ணி - சேர்த்து (போ. வ. ௪. பக்‌. 94)) 
70* முதல்‌ 71* வரை போ. வ. ௪. வில்‌ பின்வருமாறுளது: **அவனுடன்‌ சண்டை, செய்து அவ 
னுடைய 800 குதிரைப்‌ படைகளை நாசமாக்க 700 காலாட்களையும்‌ 200 குதிரைகளையும்‌ 
கீழே வீழ்த்தினார்‌.” 
72. ஒளித்து சகம்‌ 1671 (2. பி. 1749) (இருமுடிசேதுராமன்‌ சுவடி பக்கம்‌ 217) 
75. நிண்ணுபோச்சுது - முடிவடைந்தது (போ. வ. ௪. பக்‌. 95) 

ரிப்சாச ௭5 111116 1042 2௭௦60 நிர2(8ஐ ஊம்‌ 7கிமாகார்‌ 8௧௦, ஊ & ஈஜ9ய]6 ௦8 
ஏந்ர்்‌ ஹை) 10 0478080010த 0௪16100608 06௭520. 196 181182 ஊற நந்த ிரசவ௦்‌, கயம்‌ (06. 
ரீ2வ101௫ 110 ஐம்‌. ௬௧8 8ம0)6௦164 60 606 7818011235 '8சறரகம்811008 சொர்கம்‌ 0 
ஜூ91மோ2110வ11$. 0 05 நீகிக£காஸ்த கம்றே(மாம்‌'" - (இப்மம்ர852, 2826 254). 


270௪ தஞ்சை மராட்டிய 


அதின்‌ பிற்பாடு பத்தேசங்கு றெகோஜி போசலே திருச்சினாப்பள்ளியி 
லிருந்து சந்தா சாயபுவை பிடித்துக்கொண்டு சாத்தாராபுனாவிலே றாஜாவின்‌ 
உத்தரவுப்படிக்கு ஒரு கெடியிலே போட்டுவிட்டார்கள்‌.!4 அந்த சந்தா சாய 
புடைய சனே௫தன்‌, மசமதரப்‌!* பென்இுறவன்‌, ஒரு பெரிய சறதார்‌, ரெண்டா 
யிரம்‌ மூவாயிரங்குதிரை அஞ்சானை”? கொஞ்சம்‌ பாற்‌** இதுகளோட கூட 
தான்‌ பிறத்தேகமாய்‌ ஒருதன்‌ ஆசறாவிலு மில்லாமல்‌!* புதுச்சேரியில்‌ வந்து 
பிறாஞ்சுக்காறருடைய கும்மக்கு கொஞ்சம்‌ வாங்கிக்கொண்டு தேசம்‌ ஓரட்டுக்கும்‌ 
கொள்ளையடித்துக்கொண்டு றாமாறு?? உடையார்‌ பாளையத்துக்‌ காட்டில்‌ 
பதுங்க இருக்கறதும்‌ இப்படிக்கு சல்லியம்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்தத்தினாலே 
'தஞ்சாவூர்‌ சீர்மை இருச்சினாப்பள்ளி முதலான சீமை றொம்பவும்‌, காபிறா 
வாச்சுது. அப்போ, பிறதாப "சிம்ம றாஜா தன்னுடைய இல்லேதார்‌ மல்லாற்ஜி 
காடேராவ்‌ மானோஜிராவை கொஞ்சம்‌ சேனைகளையும்‌ அனுப்பிவித்தார்‌. 
இவாள்‌ ஒருமாசம்‌ வரைக்கும்‌ அவாளை பின்‌ துடர்ந்து கடசியிலே இருக்காட்‌ 
டுப்பள்ளிக்‌ கோட்டை சமீபத்தில்‌ அந்த மஹமது அரப்‌? பென்கிறவனை 
மடக்கிக்‌ கொண்டு அவனுடைய ஆனை குதிரைகளைப்‌ பிடுங்கக்‌ கொண்டு 
அவன்‌ இட்டயிருந்த சுலுப்புகார்‌** யென்றைபிருது கொடியுடனே?* இன்னும்‌ 
அவனண்டையிலிருந்த பிருதுகளை பிடுங்கக்கொண்டு அந்த மஹமது அரப்‌ 
பென்கிறவனையும்‌ அவன்‌ சேனைகளையும்‌ கொண்ணு போட்டார்கள்‌. அப்போ 
பிறதாப சிம்ம றாஜா மகா சந்தோஷமாக அந்த பிருதுகளை மல்லாற்ஜி காடே 
.றாவுக்கு கொஞ்சம்‌ மானோஜி றாவுக்கு கொஞ்சமாகக்‌ கொடுத்து விட்டார்‌. 


தீவு கோட்டை”? வாங்கற நிமித்தியம்‌ இங்கிலேசுகாறருடைய சேனை 
கொஞ்சம்‌ வந்து அதைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ இந்த தீவு கோட்‌ 
டையை பிடித்துக்‌ கொண்ட காரணம்‌ என்ன வென்றால்‌ தீவுக்கோட்டை 





74. **ஜ்வறகே இகந்ஸ்‌, 18128௩ & 015008, ௭85 கர்மம்‌. ௦871௦ 8கரகாக'”. (வந்ஷுயம, 

நி௨26 26) த்‌ 

75. மகமதரப்‌ - மகமதமகாப்‌ (டி3119); முகம்மது அரபு: (போ. வ. ௪. பக்‌, 95). 

75. அஞ்சானை - ஐந்து யானை (போ. வ. ௪. பக்‌, 985). 

77... பாற்‌ - பார்‌ (டி5119); துப்பாக்யொட்கள்‌ (போ. வ. ௪. பக்‌, 95) 

7௪. தான்‌ பிறத்தேகமாய்‌ ஒருதன்‌ ஆசறாவிலு மில்லாமல்‌ - தன்‌ சொந்த மூறையில்‌ வெளிக்‌ 

இளம்பி (போ. வ. ௪, பக்‌. 987) 

79. றாமாறு - இராக்காலத்தில்‌ (போ. வ. ௪. பக்‌. 957. 

௪0. மஹமது அரப்‌ - முகம்மது அரபு: அத்த அராபியரை (போ, வ. ௪. பக்‌. 95). மூகம்மது துகாப்‌: 

(டிா19) ன்‌ 

௪1, சலுப்புகார்‌ - ஜுலுப்கவர்கான்‌ (போ. வ. ௪. பக்‌. 98). 

௪2. பிருது கொடியுடனே - வீர விருதையும்‌ (போ, வ, ௪. பக்‌, 95) 

௪௪. தீவு கோட்டை- தேவிக்கோட்டை? கொள்ளிடம்‌ கடலில்‌ சேருமிடத்தில்‌ தீவாக அமைந்துள்ளது, 
ரந்க 8024 ௦8 10ரூ1%௦16வ]1 - (௧4 ௫௨ ௧௦14-௦8 105 0௦167000) ௫89 -ஊ௦ர்‌ ௨ 

ரிக ந மெெ௦யொலரிசக௫ ௦6, ரிம்‌ சக115 18 8626 நந்ஹ்‌. கரம்‌ ரஷ $1கறிகம்‌ 2ம்‌. நறு கரம2பி 10- 

மமோவ]9... 63. ஐர0]6000பத. 1014075, 80006 400187 ௨03 50106: $ஏமக6'- (நம்பம்ரககஹ, 

நிக26 263) 


மன்னர்‌ வரலாறு 109 


துறையில்‌ இங்கிலீசுக்காறருடைய ஒரு கப்பல்‌ முழுகிப்‌ போய்‌ அதில்‌ ஏறுது 
சாமான்களும்‌ னாய்களும்‌ மஹா றாஜா வைத்துக்‌ கொண்டபடியினாலே அந்த 
தீவு கோட்டை தங்களுக்கு தேவையென்கற அபேட்சையாகப்‌ பிடித்துக்‌ 
கொண்டார்கள்‌.** அப்போ மகா றாஜா சேனாபதி மானோஜி நாவை”? கொஞ்‌ 
சஞ்‌ சேனையுடனே அனுப்பிலித்து அந்த தீவுகோட்டையை சண்டைபோட்டு 
வாங்கிக்‌ கொண்டு அந்தக்‌ கோட்டையில்‌ ராஜாவின்‌ உத்தாரப்படிக்கு ஜாபற்‌ 
சாயபு யென்றவனை இல்லேதாரனாக வைத்துப்போட்டு மானோதிறாவு 
தஞ்சாவூர்‌ கோட்டைக்கு வந்துவிட்டார்‌. ரெண்டாம்‌ விசை இங்கலிசுக்காற 
ருடைய சேனைகள்‌ இவு கோட்டை பேரிலே வந்தார்கள்‌, அப்போ கொஞ்‌ 
சம்‌ சற்தார்களையும்‌ சேனைகளையும்‌ அனுப்பிவித்தார்‌. அந்த சண்‌ 
டையில்‌ இங்கலீசுகாறருடைய கால்த்தளங்கள்‌ கொள்ளடக்கரையிலே நிண்ணு 
கொண்டு “மிருந்தார்கள்‌. தஞ்சாவூர்‌ சேனை அதின்‌ பேரிலே போறத்‌ 
துக்கு கொள்ளிடக்‌ கரை உன்னிதமான படியினாலே பின்னொரு யிடத்திலே 
யிருந்து ஆத்தைக்கடந்து போறத்துக்கு குதிரை சவவார்களுக்கு வழியில்லாமல்ப்‌ 
படிக்கு சத்தே அப்பாலே போய்‌ வழியோடே யிறங்கி ஒருவழியாக ஆற்றிலே 
வருவறைத்துக்கு யேதுவாக யிருந்த படியினாலே அப்படியே வருகிறபோது 
யிங்கலிசுக்காரருடைய சேனை சுரையி லிருந்தவர்கள்‌ அடிக்கவும்‌ சுடவும்‌ 
'தலைப்பட்டார்கள்‌. இவாளுக்கு ஆற்று மணலினாலே குதிரைகளை வேகம்‌ 
பண்ணி தங்களுக்கு வேணுமென்ற படியே இருப்பிக்‌ கொள்ளக்‌ கூடாமல்ப்‌ 
போனபடியினாலேயும்‌, கொஞ்சம்‌ சேனைகள்‌ சேதமா௫ ஒரு சந்தார்‌ வீரப்பா 
யென்கிறவனும்‌ விழுந்து போனான்‌. அப்பால்‌ இங்கிலீசுக்காறர்‌ மஹா ராஜா 
வுக்கு சமாதானம்‌ பேசி உடன்படிக்கையும்‌ எழுதிக்கொடுத்தார்கள்‌ அதின்‌ 





௪4. “ரந்த மீ681ச 60 8௦ய]/£க 50006 66221$013 ௬88 116 8ப/றச06 0௧086 807 1115 
௫9482''- (இயர்‌ ரக$கா, 2௨26 262) 
"பிடித்துக்‌ கொண்டார்கள்‌” என்று இங்கு இருப்பினும்‌, முதல்‌ தடவை ஆங்கிலேயர்‌ தோற்றனர்‌ 

என்பது வரலாற்றாசிரியர்‌ கூற்றாகும்‌: 

“ரிந்யகி (06 மேஜகஹமோே சாம்‌ ௦8 10௪ திஸ்‌ எர்ஸ்‌ ௨ ஐ௨(1௭6 றார்08 ௦2ம்‌ ௨ 
கடல்‌ தல்‌ ஹேம்‌ (நூ நகம்‌ 60 ரசமாற 1௦ 77௦0 80, நிலர்ம்‌'- ($ப்மம்கவ, 

௨26. ) 

“உ (நச 11%. ௦4 நகீஷ (1949) கேற(கர்ு ஜெக ஈர்ர்‌. நந்த காறரு 7615௧1641௨ 
0005182021100 $0 77௦7௩ 86, இக்க!” (8கந்8ுநகய, 8826 28), 
85. மாபனோஜிராவ்‌ - நாகாஜிராயர்‌ (போ, வ. ௪. பக்‌, 96). ச 


4௪, “ரந்த 8500ம்‌ ₹நற6ப்‌1(103 988 மருச்சர(2]65வ. 0௦4 எரர்‌ 696 146& ௦8 768011 0த 
சேக(ரம 8கந்க 1௦ (66 "$8ந்0ச 8௫2005, ம எர. 196 5018 றயா0056 ௦8 வெறயயார்மத 
ம்தட்க ர்வ 0142 60 ஐர்றக ௦87 ஸ்‌6 5ப[தமக ௦8 464684''- (நப்பப்ப6ம, 8௨2௦ 
“64). 
87. **&௦௦0010த 1௦ 106 நதர இரகக உதாசகம்‌ 10 நகர்‌ (௦. 1 நிறஜுன்‌, 
ங்ச 80% ௦8 நிஞு(1௦0கம்‌ 8ம்‌ 8006 ௨௭௦00௫ 4014லாே 416 சேறகற9தே ௦4 98 
8ம்‌ 60 றக 6௦ 888100 வர்க உ றமே54௦௩ ௦8 885, 40,000'” - ($ஈர்வர்‌/8520, 8௨26 264) 
சறிரதர்தற ரதம்‌. ஜகா 164 & 1186 றரே51௦0 ௦8 5, 4000 கநக (0. 8. %8ீக116- 
கக, 111540737 ௦8 106 2200௦. 3௦ 1044௧, ௨ஐ5 244)- (ஷ்ஷநய, ௧26 29, *. ௨. 20) 
தேவிக்கோட்டைக்காக ஆங்லலேயர்‌ ஆண்டொன்றுக்கு 1100 வராகன்‌ தஞ்சை மன்னருக்குக்‌. 
கொடுக்கலாயினர்‌ (கே. எம்‌, வே. பக்கம்‌ 58-59) 


110 தஞ்சை மராட்டிய 
பேரில்‌ தீவு கோட்டை யிங்கலிசுக்‌ காறருக்கு கொடுத்தது” ௲௭ள௫௪௯. 
வருஷம்‌.** 


அதுக்குமேல்‌ அயிதராபாதுலே யிருந்து பெரிய நிஜாம்‌ காஜஇகான்‌*? 
யென்கிறவன்‌ தெற்கு பிறாத்தியத்து சேதி கேழ்விப்படுகிறதில்‌ சந்தாசாயபு 
என்றவன்‌ தொஸ்தல்லிகா?? னுடைய பிள்ளை சப்த்தற்‌அல்லிகான்‌?? முதலான. 
வர்களைச்‌ சேர்‌த்துக்‌ கொண்டு பிறாஞ்சுக்காறரை சினேகம்பண்ணி அவர்க 
ளுடைய கும்மக்கும்‌ வாங்கக்‌ கொண்டு இருச்சினாப்பள்ளி றாச்சியம்‌ செயிச்‌ 
சான்‌. அதை ஸாஹு றாஜா ஒட்ட யிருந்து றகோஜி போசலே பத்தே இங்கு. 
இவாள்‌ தஞ்சாவூர்‌ ராஜாவுக்கு குமக்காக போயிருந்தவர்கள்‌ அவாள்‌ இருச்சி 
னாப்பள்ளி றாச்சியத்தையூம்‌ பிடித்து சந்தாசாயபுவையும்‌ பிடித்துக்‌ கொண்டு. 
கெடியிலே கொண்டு வந்து போட்டார்கள்‌. இதெல்லாம்‌ கேழ்விப்பட்டு திருச்சி 
னாப்பள்ளியிலே பாறச்சாயி கொடி பறந்ததை நாம்‌ உயிரோடே இருக்கச்சே 
அதை யிறக்கப்போடுவறைது யுக்த்தமல்ல வென்று ஸாஹு.றாஜாவுக்கு சினேக மூல 
மாய்‌ காசிதமெழுஇ அவர்‌ அனுமதியினாலே எண்பதினாயிரம்‌ சுவரா வாங்கிக்‌ 
கொண்டு இருச்சினாப்பள்ளிக்கு வந்து சேர்ந்தார்‌. இருச்சினாப்பள்ளி கோட்டை 
யில்‌ மு.றாரிறாவு பேரிலே ஆறுமாசம்‌ வரைக்கும்‌ றாசகாரியம்‌ பண்ணி முறார்ஜி 
கோரற்படேக்கு கவுலும்‌ குடுத்து”? வெளியிலே அழைப்பிவித்து அனுப்பிலிட்டு 
'இருச்சினாப்பள்ளிக்‌ கோட்டையும்‌ ஆற்காட்டு சுபா அதிகாரமும்‌, அனவற்.தி. 
கான்‌?3 என்று கூட வந்து இருந்தார்‌, அவர்‌ பாரிசம்‌ பண்ணி தாம்‌ அயிதற 

பாதுக்கு போயிவிட்டார்‌.?* ்‌ 


ஆற்க்காடு சுபாவும்‌ இருச்சினாப்பள்ளி றாச்சியமும்‌ அதிகாரம்‌ அனவற்‌ 
'இகா னானபடியினாலே அவர்‌ பிள்ளை மாபோசுகான்‌ என்றவன்‌ ஆற்க்‌ 
காட்டு சுபையைச்‌ சேர்ந்த தஞ்சாவூ ரானபடியினாலே தஞ்சாவூர்‌ றாச்சியத்‌ 





௪௪, உ.பி, 1742. 

9, காதுஇகான்‌ - கா, சாதகான்‌.. (டிச119), கான்‌ (போ. வ. ௪, பக்‌, 97), பெரிய 

நிஜாம்‌. ழ்‌ கக தக்காளி ன, வ. ௯ யக்‌, சட இகருக்க நிஜாம்‌ உல்‌ முல்க்‌ என்று பெயர்‌. 

90, **$யூ00010816 60 866 ]41தவமு ௭௧5 16 றா௦11௦௦௪ ௦8 45 கோரக(1௦ மாப்‌ 

& செறம$ ௦ 0௨0௦6, நஷஏ1்றஜ 646 86௧1 ௦8 (15 ஐச ரமோர்‌ ௧4 &0௦௦1. கயம்‌ 80௨௩ 

ங்கம்‌ 066௩ 81791 சாபம்‌ ஏர்பு 108 ஐ016708005 ௧௦ம்‌ எங்க 6, 1௨ 1710, ௭௨5. 

ஏம்(ம்மோலயு 60 (86 0௦11௩௦ 06 பேகாகர்‌, 006 ௧௦௧4011௧85 1246 0 ௦11௦1௧1௦. 

நப்பத ற5 ப1ம மறார! பரத க்கட்‌ ரு 1732, எங்கே நர்த ஐசற்௦ன 0௦௧4 &ீ3] வஉயரகம்‌ 106 

இர்ர்றர்சக11௦௩ ௦8 106 ஜர0ஈர்ற05, %ம% எர்ப்௦யர்‌ நேற்த நீர $ந்க 580011௦008 மர. 

இயர்‌, 806 412௨௯” (06. நகீஹமவ), 14.க்‌., கத 48). 

94. சப்த்தற்‌ அல்லிகான்‌ -$ஹி3ஜர &11120க0; பதர்‌அலிகான்‌ (போ, வ, ௪. பக்‌ 97) 

92. சுவுலும்‌ குடுத்து - கவுலின்பேரிலே (டி3772) தந்திரமாக (போ, வ, ௪. பக்‌. 977) 

92. அனவர்‌இகான்‌ - இவருக்கு &று987ய”0-21ற. என்றும்‌ பெயருண்டு. 

54. “நத ௭0௦0065 08 (6 கிரக 0%28 தாசக(1$: மேய்‌ 00௦ கலம்‌ 341சகாம. ஹம்‌ 15 

ஆப்பம்‌. 1004670001 ௨௭. 6306011100. 1௦ 106 5௦0/0. 1 ௦062 6௦ 861116 10811078. 
50 896 344தகர கரார்ரசம்‌ எபி உ 1காஜ5 கறட ௧4 &௭௦௦% 1 8கீக௦% 1743 வ 0௦ 

ஞீர்சீட ௦8 6௫௪ ௦08129. றம௦0ற (13. ஏம்கூர்்சம்‌ 6௦ நர்ஸ, ஸந்ர்1ச கிமாகார்‌ 8௧௦ எகஷ 

மக்ரேகம்‌ 40 பெர்‌ 1ய/010௦0௦137 கறம இருனதாம”மீ-ப10. ரக$ ஸலர்க 15 ]4கரகம்‌ ௦1: 

௧௭௦௦17” (இயமப்ுஷக, ௨26 254-5) 








மன்னர்‌ வரலாறு 177 


துக்கு பேஷ்க்கஷ்‌"” வரவேணுமென்று சபாபு சால பண்ணினான்‌."* அப்போ 
பிறதாப சிம்ம மஹாறாஜா கொஞ்சம்‌ கணக்குப்படிக்குத்‌ தள்ளிக்‌ கொடுக்க 
வேணு மென்ற பிறசங்கத்தை ஞாயதாகச்‌?? சொல்லி அனுப்பிவித்தத்துக்கு 
அவனுக்கு அது தோணாமல்‌”5 மாபுசுகான்‌?? தன்னுடைய சேனையுடனே??? 
சண்டைக்கு வந்தான்‌. அப்போ பிறதாபசிம்ம றாஜாவும்‌ தம்முடைய தளத்தை 
அனுப்பிலித்தார்‌. யிருவருக்கும்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்கு வடபாரிசத்திலே 
காதவழிக்கப்பாலே!?% நல்ல சண்டையாச்சுது. அப்போ மாபூசு கானுடைய 
சேனைகள்‌ நிற்கமாட்டாமல்‌ பாளையம்‌ சின்னாபின்னமாய்ப்‌ போய்‌ மாபூசு 
கான்‌ அபசெயப்பட்டு ஓடிப்போய்விட்டான்‌.3 அப்போ பாளையத்திலே 
யிருந்து அகப்பட்டுக்‌ கொண்ட மனுஷியாளுக்கு றொம்பவும்‌ ஆதரணைபண்ணி 
மறுபடியும்‌ மாபூசுகான்‌ கட்ட அனுப்பிவிட்டார்‌.!?3 


அப்பால்‌ மாபூசுகான்‌ அபசெயத்தை அடைந்த லிதனத்தை தன்‌ தொகப்‌ 
பன்‌ அனவற்திகானுக்குத்‌ தெரியப்பண்ணினான்‌. அப்போ அனவற்திகான்‌. 
யோசனைபண்ணினது; தஞ்சாவூர்‌ மஹாராஜா யுக்தமாயிருக்கப்பட்ட சால்சாபு 
தான்‌ சொல்லி அனுப்பி வித்தார்‌. அதை மாபூசுகான்‌ நன்றாய்‌ யோசனை 
பண்ணிப்‌ பாராமல்‌ ஆத்திறப்பட்டு!?* உயித்தத்துக்கு போனபடியினாலே அப 
செயத்தை அடைந்தான்‌. ஆதிலும்‌ பாச்சாயியுடைய தளம்‌ பின்வாங்குப்‌ போச்சு 
தென்று??* யீரிஷையைப்‌ பத்தி? அனவற்‌இகான்‌ பெகுசேனைகளை சவாற்‌!57 





95, பேஷ்கஷ்‌ - வரி - 110016; பேஷ்டுஸ்‌இிப்பணம்‌ (டி3119). 3 
சபாபு சால பண்ணினான்‌ - சவாபு சலாம்‌ பண்ணினான்‌. (டி.8119); அதிகார முறையில்‌. 
சொல்லியனுப்பினார்‌ (போ. வ. ௪. பக்‌. 97. 
97. ஞாயதாக - வாசிபாக (டி3119); உரிதமென்று (போ, வ. ௪, பக்‌. 98). 
98. . அவனுக்கு அது தோணாமல்‌ - அதைப்பற்றி யோடிக்காமல்‌ (போ. வ. ௪, பக்‌. 98). 
99. மாபுசுகான்‌ - 8சீக11பத 880௧; இவர்‌ அனவாருத்தீனின்‌ மூத்த மகன்‌ - (1106 ]நீ8ா௨11௨. 
&யராசஙகஷ, 1896 321) 
700. சேனையுடனே - பவுசுடன்‌ (டி3119). 
304. காத வழிக்கப்பாலே - இரண்டு மைல்‌ தார.த்தில்‌ (போ. வ. ௪, பக்‌. 98) 
702... மாபூசுகான்‌ தோற்றான்‌ என்று இங்குக்‌ கூறியிருக்கத்‌ தஞ்சை மாவட்ட மானுவல்‌ (பாகம்‌. 
4 பக்கம்‌ 779 இல்‌) தஞ்சையரசர்‌ தோற்றார்‌ அதாவது நவாபுவென்றார்‌ என்றிருக்கறது:- 

ரந 1௭௦ 1641875 6%6 ந] றக 1ர %௦85(நிய1 1க௩ஐயக26 ௦8 410101169. 
தவீற5ம்‌ 03 115 620009 0407 (௩096 08 (6 78102 ௦8 3௨௦1௦௪ 1௦ 1௦ 56081816 68111௦5.. 
ர நற்கு நீர9% ௦8 19656 ௦00 0௦1௪ம்‌ 63 நத 610256 809. நர கற்பக 6௫௨௮ (6௦ 1 ௨௦1070௧௨. 
கரடி 0008181604 08 5000 ௦756 ௨௩3 30000 8004 ௦000005004 08 9௨1465 ௦8 விஜ 
ஹோம்‌ ௦1/8 00ய7(2165 ௨௫ம்‌ 606 1088 3) 801௦75 ௨:௦ய0(64 (௦ 200 ௯௦௩ 11/௪4 
வேம்‌ 400 ௦00464 ௧4 ௨௦ய% 8௦71) $8%80. றா1500678'* 
702. இந்த வாக்கியம்‌ போ, வ. ௪. வில்‌ இல்லை. 
104. ஆத்திரப்பட்டு - அவசரப்பட்டு (போ, வ. ௪. பக்‌, 98). 
105. அங்கு அடுத்து **இருக்கக்கூடாது என்று'” என்ற சொற்கள்‌ போ. வ. ௪. பக்‌. 98இல்‌: 
உள்ளன. * 
106. யீரிஷையைப்பத்தி - பொறாமையடைத்து (போ, வ. ௪. பக்‌, 98) 
307, சவாற்‌ - சுவரா (டி8119); குதிரைப்படை (போ. வ. ௪. பக்‌..98,) 





112 தஞ்சை மராட்டிய 


பாத! பீறங்க காளஅஸ்தி 1? வெங்கடஎரி வேட்டவல்லம்‌ முதலான பாளையக்‌ 
காரரையும்‌ கூட அழைத்துக்‌ கொண்டு தஞ்சாவூர்‌ றாட்சியத்தின்பேரிலே சண்‌: 
டைக்கு எத்தினமாகப்‌ பிறபட்டு தஞ்சாவூருக்கு ஈசானியத்‌ இக்குலே ஆறுனாழி 
வழியில்‌!” பசுபஇ கோயில்‌ இறாமத்துச்‌ சமீபமாய்‌ மைதானத்திலே இறங்கி 
னான்‌. அப்போ பிறதாப சிம்ம றாஜா தம்முடைய சேனைகளிலே மூவாயிரம்‌ 
சவாறும்‌ கொஞ்சப்பாறும்‌ பீரங்கி முதலானதுகளை கூட கோவிந்தறாவு சேட்டி 
கையும்‌ மனோஜிறாவு ஜெகதாபையும்‌ கூட அனுப்பிவித்தார்‌.1?* இருவர்‌ சேனை 
யும்‌ நெருங்கி விடிய நேரத்தில்‌ சண்டையானத்தில்‌ தஞ்சாவூர்‌ சேனைகள்‌ 
உள்ளே நெருங்கி அவாள்‌ பீரங்கிக்களையும்‌ பின்னாலே போட்டுவிட்டு அன 
வற்திகானுடைய சேனைகள்‌ யெல்லாம்‌ கலைத்து தஞ்சாவூர்‌ சேனையினாலே!3 
வெகுபேர்‌. அடிபட்டு போனார்கள்‌. பெரியபெரிய சற்தாற்களும்‌ யெதிர்த்து. 
நிற்க்க மாட்டாமல்‌ ஓடிப்‌ போய்‌ விட்டார்கள்‌. அப்போ கடசியிலே தஞ்சா 
வூர்‌ பாளையத்து சனங்கள்‌ அனவற்திகானுட சொந்த சவாரி ஆனைக்கு பாலா 
பறசியுடைய அடியினாலே 533 அசையாமல்‌ நிண்ணுபோயிருக்கிற ஆனையின்‌. 
பேரிலே யேறி அம்பாரியுடைய கவுத்தை அறுக்கத்‌ தலைப்பட்டார்கள்‌. அப்போ 
அனபற்திகா னசுப்பட்டுக்‌ கொண்டு னாலுநாழிகை மட்டுக்கும்‌ தம்முட வாயி 
னாலே 114 தஞ்சாவூர்‌ சேனைகளுக்கு பிறதாப சிம்மறாஜா பேரிலே ஆணை 
போட்டு நிறுத்தி வைத்தார்‌.!?* இதுக்குள்ளே கோட்டை சமீப மானபடியினாலே 
மஹா நாஜா அவர்களுக்கு இந்த சேதி தெரிந்து மஹா நாஜா அவர்கள்‌ 
பாச்சாயியுடைய சுபேதா ரானபடியினாலே அந்த அனவற்இ கானை விட்டு. 
விடச்‌ சொல்லி உத்தாரம்‌ பண்ணினபடியினாலே பாளையம்‌ பிறப்பட்டு 
வந்து விட்டுது. அப்பால்‌ அனவற்இகான்‌ மஹாறாஜாவுக்கு வஸ்த்திரமுங்‌. 
சுடுதாசியும்‌ அனுப்பிலித்து மஹா றாஜா இட்டயிருந்து தானுமப்படியே 
வஸ்த்திரமுங்‌ கடுதாசியும்‌ பத்திக்கொண்டு!3* ஒரு மாற்கமாய்‌ சந்தி பண்ணிக்‌ 
கொண்டு அனவற்திகான்‌ ஆற்க்காட்டுக்கு பிறப்பட்டு . போய்லிட்டான்‌!14 
அந்தச்‌ சந்தியிலே தஞ்சாவூருக்கு ஒரு வெள்ளையானை வந்து யிருத்துது. 





208. பாற - பார - பெரிய 109, காளஅஸ்த - காளஹஸ்‌இ; இருக்காளத்தி 
170. ஆறுனாழிவழியில்‌ - ஆறுமைலுக்கப்பால்‌ (போ. வ. ௪. பக்‌, :98) 
111. இவர்களுடன்‌ உதலிக்குச்‌ சென்ற அரச பரம்பரையினர்‌ எழுவர்‌ பெயரும்‌ சர்தார்கள்‌. 


நால்வர்‌ பெயரும்‌ இருமுடிசேதுராமன்‌ சுவடியில்‌ உள்ளன (பக்‌. 282), இப்போர்‌ நடந்தது ௪கம்‌. 
367௪ (௪. பி. 1751) (இருமுடிசேதுராமன்‌, பக்‌. 323) 


172. சேனையினாலே - பவுசுனாலே (டி2119). 
372. பாலாபறசியுடைய அடியினாலே - சட்டி முதலியவைகளால்‌ தாக்‌ (போ. வ, ௪, பக்‌. 98). 
314. தம்முடைய வாயினாலே - தன்‌ பேச்சு வன்மையால்‌ (போ. வ. ௪. பக்‌. 99), 


374 முதல்‌ 17௪ வரை: தஞ்சாவூர்‌ சேனைகளுக்கு பிறதாபசிம்ம்‌ றாஜா பேரிலே ஆணை போட்டு. 
நிறுத்திவைத்தார்‌ - தஞ்சைசேனையின்‌ முன்பாகத்‌ தன்‌ யேச்சுவன்மையால்‌ தனக்கு ஏதாவது தீங்கு: 
நேரிட்டால்‌ பிறதாபசிம்ம ராஜாவைப்‌ பழிவாங்க தேரிடும்‌ என்று எச்சரித்து சமானித்துக்‌ கொண்‌ 
டார்‌ - (போ, வ. ௪. பக்‌. 99). ன்‌ 
375. பத்திக்கொண்டு - அழைப்பித்துக்கொண்டு (டி3119). 


31௪,  இந்தப்போரிலே கலந்து கொண்டவர்களில்‌ **நாகஜிராஜா'” என்றொருவர்‌ பீஷ்மர்‌ போல்‌. 





மன்னர்‌ வரலாறு 372 


முன்னாலே நாகோஜி போசலேயும்‌ பத்தே௫ிங்கும்‌ தருச்சினாப்பள்ளி 
மேலே சண்டைக்கு வந்திருந்தார்கள்‌. அப்போ சந்தாசாயபுவை பிடித்துக்‌ 
கொண்டு!!” கெடியின்‌ பேரிலே போட்டு வைத்து வயணம்‌ எழுதி யிருக்குதே 
அந்த சந்தா சாயபுவை அழைப்புவித்து உன்னைவிட்டு விடுறோம்‌ நீயெங்கே 
வேணுமோ அங்கே போய்விடு ஆனால்‌ தஞ்சாவூர்‌ றாட்சியம்‌ நம்முதானபடி 
யினாலே அந்த வழிக்கு நீ போகத்‌ தேவையில்லை எண்ணு/!53 அவன்கிட்ட 
யெழுதி வாங்கிக்கொண்டு பிறமாணமும்‌ வாங்கக்‌ கொண்டு அந்தச்‌ சந்தா 
சாயபுவை விட்டு விட்டார்கள்‌.!3? அவன்‌ அவடம்‌ விட்டு பிறப்பட்டு, ஆதவானி 
யிலே யிருக்கும்‌? யிறாசத்‌ மோதீன்கான்‌!?% கட்ட போயி அவனுடனே! 
பேசிக்கொண்டு இருவத்தய்யாயிரம்‌ சவார்‌!33 அதுக்குத்‌ தக்க பாற தோப்பு 
கானா!3* முதலாள சன்னாகத்துடனே இறாசத்‌ மோதின்கானை சந்தா சாயபு 
டனே கூடதெக்ஷணை பிறாந்‌இயத்துக்கு" வருற சமையத்திலே பிறாஞ்சுக்‌ 
காரருக்கும்‌ கடுதாசி அனுப்பிவித்து சவவிதானம்‌!:* பண்ணிக்கொண்டு 
அவர்களுடைய கும்மக்கும்‌ கூடவாங்கக்‌ கொண்டு. ஆற்காட்டு சுபேதார்‌ 
அனவற்திகானை அடித்துப்போட்டு ஆற்காட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள்‌.” 


அப்போ ஆற்காட்டிலே யிருந்த மமுதலிக்கான்‌!5? ஒருத்தருக்கும்‌ தெரியா 
மல்‌ பிறப்பட்டு நாகபட்டணத்துக்குப்போய்‌ ரெண்டு மூணு 'நாளங்கேயிருந்து 





சிறப்பாகப்‌ போர்புரித்தார்‌. என்றும்‌, கலியுக பீஷ்மர்‌ என்று பேரடைந்தார்‌ என்றும்‌ இருமுடி. 
செதுராமன்‌ சுவடி (பக்‌. 886.- 37) கூறும்‌. 
777, *ிரிர்1ய000137 ௧௨8 (8:60. ௦௩ 26-3-1741 83 0௧௦0௨ இஷ்ழ்டு ஏ௨5 0றபா5ம்‌. 
8ம்‌. 40ற[1500 6ம்‌" - (1௦ நரீக௨மக $மறாரோக0ு, 2826 180), 
118. எண்ணு - இது டி3119இல்‌ இல்லை; என்று (டி376.2). ர்‌ 
772. **ந்தறுகே 8கர்ர்டு ஐக8 ₹6168864்‌ 13 1748 ௦௨ ௨ றஷுரமோ4 ௦8 86000. 1்வ்ஸ்கி ௦8 
மய 668'* - (இப்றம்4க58, 18ஐ6 255) 
720. **ஆதவானியிலே யிருக்கும்‌!” என்பது போ, வ. ௪, வில்‌ இல்லை (பக்‌. 99. (நெதவானி- 
ஆதோனி) 
721, யிறாசத்‌ மோதின்சான்‌ - ராஸ்த்‌ மோஹிதீன்கான்‌. (போ, வ, ௪, பக்‌, 99). இவர்‌ உதலி. 
யைக்‌ குறிப்பிடாமல்‌, நிஜாமின்‌ பேரன்‌ மூசஃபர்ஜம்‌: (ிப22மிபகா ரஜ) உதவி கிடைத்தது. 
என்பர்‌ வரலாற்றா௫ிரியர்கள்‌.. 

“ருந்து சர்வ ர்க 6௦ ஸ்‌ ஹூடந்கக்வோஷ்ர்ற, நீகீயிசவீர்கா ர8த, ௦4௦௦4 பறக்க 
இஷ்ர்ட்‌'”- (இர்ரர்எக$கர, ௨௨26 256) 
72. சவார்‌ - சுவர (டி3119); காலாட்படைகள்‌ (போ, வ, ௪, பக்‌. 997. 
728. பாறதோப்புகானா - பீரங்கி (போ, வ. ௪. பக்‌. 997. 
724. சவவிதானம்‌ - உடன்படிக்கை (போ. வ. ௪. பக்‌. 99). 
ரதத, தீர இருமா (1749) ரஜ கிசககர்சம்‌ இருருவோமுக்மீர்று ௨௫3 002 ர0௦34 6௦ &௭௦௦1'' 
($ம்றர்ருகஹ, 8௨26 256). 

14 இர8016 16 (கஙனகம்‌-மும்‌- 10) சர்கம்‌ நர்‌ 1றர்சற 0௪4 31௦10, ௧ நீயி] 82௦0௩. 
உ. ஐ8551த 1726வ0%. 0௧1(௧1100) 812ய00% நம்‌ கம்‌ 5 1611. 883 00. நப்த ந9ளக்க்‌'- 
(மடிய நரிவயவ], 74.கூ, 0௧26 55). 


386. மழுதலிக்கான்‌ - முகம்மது அலி; இவர்‌ அனவாருத்தின்‌ மகன்‌ ஆவர்‌: 








172 'தஞ்சை-மராட்டிய 


கொண்டு பிறதாப சம்ம றாஜாவுக்கு கடுதாசி பத்திரம்‌ அனுப்பிவித்தான்‌. 
மஹா நாஜாவும்‌ அந்த கடுதாசியை றம்பவும்‌ மரியாதையுடனேயும்‌ வேளை 
சமயத்தையும்‌!” யோசினை பண்ணிக்கொண்டு, நம்மை பிறார்த்இச்சவனுக்கு!** 
நாம்‌ ஆசறா பண்ணுகிறது விதம்‌,!*” அப்பால்‌ சந்தாசாயபு யிறாசத்‌ மோஇன்‌ 
கான்‌ கிட்டயிருந்து வருற உபத்‌இிரவம்‌ வரட்டும்‌,157அ பார்த்துக்‌ கொள்ளுவோ 
மென்று?3? தற்கு யோசனை பண்ணி நவாபு மமுதல்லிகானை?*% அழைத்தனுப்பி 
வித்து தம்முடைய அரண்மனையிலே சொந்த தோட்டத்திலே யிடம்பண்ணிக்‌ 
கொடுத்து சவரக்ஷணை பண்ணிக்‌ கொண்டு வந்தார்‌. நவாபு மமுதல்லிகானும்‌ 
மூணுமாதம்‌ மஹா றாஜாவுடை ஆசறா?5* விலே யிருந்து சீரங்கப்‌ பட்டணத்து 
கற்த்தா தேவறாஜா தளவாய்க்கும்‌,153 தெற்கு பிறாந்தியத்து பாளையகா.நரெல்‌. 
லாருக்கும்‌, அயிதறாபஎதுலே நாஜ.றசங்குக்‌!5*கும்‌, பின்னையும்‌ ஆற்க்காட்டு 
சுபாவைச்‌ சேர்ந்த காளஅஸ்‌£ வெங்கடைகரி பொம்மறாஜா முதலான பெரிய 
பாளையக்காறருக்கும்‌, கடுதாசகெளை எழுஇ அனுப்பிலிச்சிப்‌ போட்டு மூணு 
மாஸத்தையிலே!3* தாம்‌ இருச்சினாப்பள்ளிக்கு?3? போய்‌ சேர்ந்தார்‌. * 


அப்போ பிறதாபசிம்ம றாஜா தம்முடைய குமாரன்‌ துளசா மஹா 
றாஜாவுக்கு, நவாபு மமுதல்லிக்கான்‌ தஞ்சாவூர்‌ அரண்மனையில்‌ வந்திருக்‌ 
காதத்துக்கு!?” முன்னே, முதல்‌ கல்லியாணம்‌ மோத்தேவுடைய பெண்ணை 
பண்ணினார்‌. அந்த பாயி சாயபுடைய பேர்‌ றாஜேஸபாயி சாயபு. அப்பால்‌ 
சில. நாளைக்கு பிற்பாடு மஹா நாஜாவுடைய . முதல்‌ பெண்சாதி 
அஹில்லியாபாயி சாயபு பரமபதமடைந்தாள்‌. நாலாவதுஸ்ரீ யெசவந்து பாயி 
சாயபு கெற்பத்தில்‌ ரெண்டு கன்னிகை பிறந்துது. அப்பா லந்த ரெண்டு 
பெண்ணுக்கும்‌ கலியாணம்‌ பண்ண வேண்டிய சமையத்தில்‌ மாடிக்கு வீட்டிலே 
ஒரு கன்னிகை நிம்பாளகற்‌ வீட்டிலே ஒரு கன்னிகையும்‌ குடுத்து விவாக மாச்‌ 
சுது, பிறதாபசிம்ம றாஜா வைப்பு ஸ்ரீகள்‌ யேழு பேரிலே அன்னபூரணாபாயி 





327, அந்தக்‌ கடுதாசியை நம்பவும்‌ மசியாதையுடனேயும்‌ வேளை சமையத்தையும்‌ - அக்‌ கடிதத்‌. 
(இன்‌ வணக்கமான போக்கையும்‌ அப்போதைய காலதிலைமையையும்‌ (போ. வ. ௪. பக்‌, 100), 
728. பிறார்த்திச்சவனுக்கு - அண்டினவனுக்கு (போ. வ. ௪, பக்‌, 100). 

329, ஆசறாபண்ணுகிறது விஓதம்‌ - உதவி செய்ய வேண்டும்‌ (டி) 

329௮. வரட்டும்‌ - வரமட்டு (டி8119) 220. இதுவரையிலுமே டி3119இல்‌ உள்ளது. 
380, மமுதல்லிகான்‌ - முகம்மது அவி. 

382, ஆசறா - பாதுகாவல்‌ (போ. வ, ௪. பக்‌. 200) 122, தளவாய்‌ - படைத்தலைவர்‌. 

724. நாஜறசிங்கு - நாஸர்‌ ஜங்‌; 118212 மய; இவர்‌ )தராபாது நிஜாம்‌; நிஜாம்‌ உல்‌ முல்க்‌: 
என்பவரின்‌ இரண்டாவது மகன்‌. ருக்குப்‌ போட்டியாக அமைத்தவர்‌ முசஃபர்ஜங்‌ (182202 
சமது; இவர்‌ நிஜாமின்‌ பேரனாவர்‌ (101811104 நகீஹமவி, 11.க,, 2௨ஐ26 54) 

348. மூணுமாசத்தையிலே - மூன்று மாதத்திற்குப்‌ பிறகு (போ. வ, ௪. பக்‌. 1007) 

326, “5 தீரும்மம (1749) மம்ஷு மீீ5த1௨3்‌ கறனமோயம்பீ1்ம ஊம்‌. நீம்டி 50௫. நிதிய்கராரா௨ 
திம்‌ 81௪ம்‌ 4௦ ரர்ள்ம்0ற௦]1]/”- (இ்மப்ரகஷஷ, 1826 256). ர 

397. வத்திருக்காதத்துக்கு - வருதற்கு: (போ. வ. ௪, பக்‌, 100) 











மன்னர்‌ வரலாறு மரத்‌ 


என்று ஒருதி; அவள்‌ கெற்பத்திலே றாமசுவாமி!3₹ இஷ்ட்டண சுவாமி யென்றும்‌ 
ரெண்டு பிள்ளைகள்‌ பிறந்துது. ஆனால்‌ அவாள்‌ செம்மையான மாற்கமாய்‌ 
பிறவாமல்‌ விஹிஜிதமாகப்‌ பின்‌ வழியிலே:38 பிறந்தவர்களென்று லோக!*9 
வசந்தையாக யிருந்தது. அதில்‌ சன்ன பிள்ளை இஷ்ணசுவாமி என்கிறவன்‌ 
இல நாளிருந்து அப்பால்‌ தெய்வகதி யானான்‌. மூத்த பிள்ளை றாமசாமி என்‌ 
இறவ ஸிருந்தான்‌. அவனுக்கு அமறசிங்கென்று வசந்தை யாச்சுது.!*! 


இந்த மேலெழுதிய காரியம்‌ நாலும்‌ அஞ்சாறு வருஷம்‌!” முன்பின்னாய்‌ 
நடந்து இருக்கும்‌; தெரிய வேண்டியதாக எழுதினேன்‌. அப்பால்‌ நடந்த சேதி 
கள்‌: இறாசத்‌ மோதீன்கான்‌ சந்தாசாயபுடனே கூட தெற்கு பிறாந்தியங்களை 
சாதிக்கிற நிமித்தியம்‌ பிறப்பட்டு புதுச்சேரி மாற்கமாய்‌ திருச்சினாப்பள்ளிக்கு 
போறவாள்‌!*3 $9றதாப சிம்ம நறாஜாவை சேனைகளுடைய சலவுக்கு கொஞ்சம்‌. 
கேட்டு அனுப்பிலித்தார்கள்‌. மஹா றாஜா அவர்கள்‌ நவாபு மமுதல்லிகானுக்‌ 
கும்‌ நமக்கும்‌ சனேகம்‌ விசேஷமானபடியினாலே அவருடைய சத்துருவுக்கு 
நாம்‌ கும்முக்கு பண்ணுகிறது செம்மையல்ல வென்று நிராகரித்துப்‌ போட்டார்‌. 
அந்த கோபத்தினாலே இறாசத்‌ மோதீன்கானும்‌ சந்தாசாயபும்‌ தஞ்சாவூர்‌ 
மேல்‌ வந்து இறங்கி கோட்டையை சுத்தக்‌ கொண்டார்கள்‌ .!** அப்போ மஹா 
.றாஜாவுடைய சேனைகளும்‌ வெளியிலே பிறப்பட்டு ரெண்டு மூணு சண்டை நல்ல 
சண்டை போட்டார்கள்‌. சந்தாசாயபு முதலானவர்கள்‌ ரெண்டு மூணுதிரம்‌ 
கோட்டையை யிடிச்சு அல்லா பண்ணினார்கள்‌.** மஹா றாஜா யிடிந்து 
போனத்தை உடனுக்குடனே செம்மை பண்ணி எந்தெந்த வேளையிலே வந்து 
விழுந்தார்களோ அந்தந்த வேளையிலே சாகறதையாக யிருந்து தம்முடைய 
சொந்த சாமாற்த்தியத்தினாலே துரத்திவிட்டார்‌. இதினாலே சந்தாசாயபு முத 
லான சற்தார்கள்‌ அபசெயப்பட்டு, கொஞ்சம்‌ சண்டை போடுறது, கொஞ்சம்‌ 


ஹெ ப்படட்ட்ட்ட்டடடடபபப்ப்பப்ட்ட்ட்ட்ட்ட்ட்டட்டட்ட்ட்ட ட டட்ட்ட்ட்ட்டடடயம்‌ 


728. அமர்சிங்கன்‌ தாய்‌ பெயர்‌, அமர்சிங்கன்‌ இயற்பெயர்‌ ஆயெவை இருமுடி சேதுரமான்‌ 
சுவடியில்‌ இல்லை. 


722. விஹிஜிதமாகப்பின்வழியிலே - ஒழுங்கற்ற முறையில்‌ (போ. வ, ௪ பக்‌. 101) 

340, லோசுவசந்தை - ஊரில்‌ வதந்தி (டி). 

344. வசந்தையாச்சுது - வழக்கத்தில்‌ வத்தது (போ. வ. ௪. பக்‌, 101) அமர்சிங்கு பிறந்தது சகம்‌ 
3872 (2,பி. 1750) (இருமுடி, பக்‌. 220) 


348. அஞ்சாறு வருஷம்‌ - ஏழு அல்லது ஐந்து வருஷங்கள்‌ (போ. வ, ௪, பக்‌, 101) 

₹00058ம்‌ 60 நெவர்‌ கமிட்‌ (0௧% நக ரமூ24 "ஐ 620 . 80201: 
மந்கஸஸகம்‌ 14 நகம்‌ 681260 ரோ8026... ௨௦ம்‌ 188: ௦041- 
ஸ்ர ௦௩ 286. ஜெல்ச 1749 10ரல735 1 ப௦்4௦௦ற01” - ($ப்மம்ரக5௨0, 2226 256) 


244. *0வ 0௯௭ 13 (1749), 405 ௦010௦4. 807025 08 பெகறக்க 8கம்ப்ம்‌ ௨௦0 
நதியுத2ம7கா ரீயயஜ 0708864196 0016700௩ 1௦1௦ 45 வாரா 81020௦ ௨0ம்‌ 1௨ ௨ 46௭ 
ம2ு8 மேசம்‌ நிஹாழ்0ச எங்ர்க்‌. (நர கதகய. 1௦ 8ப625'*-(8பிறம்‌்ர252, 2௨26 257) 

345, அல்லா பண்ணினார்கள்‌ - நாசம்‌ செய்தார்கள்‌ (போ. வ. ௪. பக்‌. 20.1); அல்லா - வருத்தம்‌. 
(2ம்‌ 12௧4௦௦௧ 38.1.) 





176 தஞ்சை மராட்டிய 


சமாதானம்‌ பண்ணுறது, இப்படிக்கு பண்ணிக்கொண்‌ டிருந்தார்கள்‌.!*? 
அதுக்கு மஹா நாஜா இடங்கொடாமல்‌ ரெண்டு ரெண்டரை மாதம்‌ சண்டை 
போட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. யிதுக்குள்ளே நாதரா௫ிங்கு!* வெகு சேனை 
களுடனே அயிதுறாபாத்திலே யிருந்து பிறப்பட்டு ஆற்க்காட்டுக்கு வந்தான்‌.!** 
அவாள்‌ சேனைகள்‌ முன்னே வந்துது. ஆற்க்காட்டிலே சந்தாசாயபுடைய 
மனுஷன்‌ சற்தார்‌ செஷாறாயனை இவாள்‌ கொண்ணுபோட்டார்க ளென்கிற 
சேதி சந்தா சாயபுக்கு தெரிந்தவுடனே சந்தாசாயபு முதலான பேர்கள்‌ 
கோட்டையை சுத்திக்‌ கொண்டிருந்தவாள்‌ இறாசத்‌ மோதின்கானுடனே கூட 
எல்லோரும்‌ சிறுது சாமான்களைக்‌ கூடப்‌ போட்டுவிட்டு புதுச்சேரிக்கு பிறப்பட்டு 
போய்விட்டார்கள்‌.” நவாபு மமுதலிகான்‌ இருச்சினாப்பள்ளியிலே யிருந்து 
பிறப்பட்டு நா.தறா௫ிங்குத்கு முன்னுதாக ஆற்க்காட்டுக்குப்‌ போய்‌ சேர்ந்தார்‌. 
அப்போ தஞ்சாவூர்க்கு கும்மக்கு அனுப்பிவிக்க வேண்டுமென்று சொல்லி 
அனுப்பிலித்தார்கள்‌. அப்போ பிறதாபசிம்ம மஹா றாஜா தம்முடைய சேனாபதி 
மானாஜி நாவுக்கு சேனைகளுங்‌ குடுத்து நாதர்‌ சிங்கு பாளையத்துக்கு 
கும்மக்கு அனுப்பிவைத்தார்‌. அவர்‌ போய்‌ கொஞ்ச நாளிருந்து மறுபடியும்‌ 
வந்து சேர்ந்தார்கள்‌. அதுக்கு பிற்பாடு நாதர்‌சிங்கு தெய்வகதியான வற்த 
மானமும்‌ வந்து சேர்ந்துது.!?? 


உடனே சந்தாசாயபு என்றவன்‌ நாதர்சிங்கு செண்ணுபோனவுடனே 
மறுபடியும்‌ பிறப்பட்டு இருச்சனொப்பள்ளிக்கு உயித்தத்துக்கு வந்து பிறாஞ்சுக்‌ 
காறர்‌ கும்மக்கும்‌ வாங்கக்‌ கொண்டு ஸ்ரீறங்கத்திலே வந்து யிறங்கனான்‌. 





746, **தர்‌ ரிதாம்0ரச 66 801029 ௬௫௭6 ௫௦4 [ரபர்‌]; (௫6 8வர்க4. றா௦௦788408(6ம''- 
(110௪ 14காகம்க $யழா₹ய கர, 1௨26 321) 


747, நாதறாசிங்கு - நாஸர்‌ ஜம்‌. 

க்சி, */யமிச்சவிழு 00948 ர6க0௫௪ம்‌ 6684 188212 ரீயயத ௭௧8 ரீ£ப்பி$ ௭211 ௦8 148 ரவா௦. 
ரர நிர 8$காரக1க16 ஊர்ப்‌ உற்பத காணரு”'- (நகீகரக்க மறக 03, 7௨26 321). 

749, 1910) ஏசறு ஜாட 6170 வரி, ர௫்௪ ரகவ. 800005) _ ீயுதவிரதா ரத ஹம்‌ 
0800௨ 88010 ர2௧௦ங6ம்‌ 8௦0100 '”- ($ரர்மர்ரக2, ௨26 260). 


750, **]]212 ரத ......! அர்‌ 1197 த ற்கு நகதகாம்‌ ௦8 & 081116, ௨ஜாசசம்‌ 60 8120௨. 
116819. 040181604 6) மற184௩. ௫98116 சரடர்த ௦௩ 1௫6 022011811008, 19யற188௧ 6௨4 
66௨ ற12ு1ரத & 4௦0016 8006 8ஈ0 80 6ற16764ீ 10௦ & ற 1௦% எர்ம்‌ (1266 ற௦ ௭71 
றுஷீர்கரு 0௦6168 1 218217 ரீயஜ'$ காணடி ர௦0. 5 8௦ம்‌ ஈ1111பத 6௦ ஷு மன்‌ 
ப்ச்‌... நீத வரகற தமோ ($ எரர்6 (0856 (7கர்$008 ந்ஜரரபுத 9680. ரமாக, 19யற161% 
0706760்‌ மற & 48180ப்ரசோர்‌ 72000) 010256 (௦ 81180] (15 ப802ற50110ஐ நார்ற௦........ 
16 றாப்௦6 08006 யழ0௩ 105 ௦084102801 ௦7 (௪ 782௦ ௦8 பெம்ம்வற84 ௦06 ௦8 (96 
368 057$ 1௩ (1௪ 768800. 748217 மத 7௦4௪ பற 4௦ ம்ம 84 4௦14 நம்ம ௨06 825 
8 0891ம்‌]. 0௦8லாம்‌ ௭௦ கரகம்‌ ௦ 40 சேரீசறம்‌ 106 நரியுஹம்2ி'ஐ 9ரகறகோம்‌. 116. 
நரகர்‌ ரகற1ர்௪ம்‌ (124 5 02௭ 1௦ நேகநு' நம$ 148212 ரமறத ஊம்‌ 8% 1196 ககக (106 
36 1106 $]தாக1 (௦ 106 8211௪ ஐ௦ 2௦045 3 நம்‌ 0௫. 106 காக 6]சறற்ஹர்‌, 1௦ 
ரீர்ாக. 116 80௦௩ ரம்‌9$கர்‌, 0 சர்ர்ஸ்‌ மேர்ம்கறவற்‌ நர்றகக]8 1508ாஜ50 ௨ 0106, 
லுந்ர்௦. 1௦25ம்‌ (௭௦ 501148 1௨ 66 நகக்‌ ௦4 116 மறீ௦ரர்பறக$5 14212 ரம த எற்‌. 
8611 8283 மற0ஐ. 86 ஐ12ர்௨”- (மர்கய/௯ நீச்ஹமக], 11.க்‌., 8௨26 56-57), 








மன்னர்‌ வரலாறு 117 


அப்போ தஞ்சாவூரிலே சேவகமாயிருக்கிற சமேதார்‌!*1 அலம்புகான்‌?? பட்‌ 
டான்‌!55 ஒருதன்‌ நூறு குதிரைக்கு இசமானாயிருக்கிறவன்‌!** பிறதாப சிம்ம 
றாஜாவுடனே பிூடாச்சுக்கொண்டு!”* தன்‌ நிலுவை சம்பளத்தையும்‌ வாங்கிக்‌ 
கொண்டு சந்தாசாயபுடனே சேர்ந்து சிறுது பட்டாளங்களை சேர்த்துக்‌ 
கொண்டு அந்த அலம்புகானுட மச்சினன்‌ மதிரை சீர்மையிலே துறும்பூர்‌ 
சாகிர்‌!?? காறன்‌ ஒருதன்‌ அவனையும்‌ நாட்டிலே சிறுது கள்ளநையும்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு மதுரைமேலே போயிறங்க மதுரைக்‌ கோட்டையிலே யிருக்கும்‌ மரிபூசி 
கானுடனே!?? சண்டைபோட்டு அவனை இருச்சினாப்பள்ளிக்குத்‌ துர.த்திலிட்டு 
மதுரை இருநல்வேலி றாச்சியஞ்‌ செயித்துக்கொண்டு கொஞ்சநாளைக்குள்ளே 
மூவாயிரம்‌ நாலாயிரஞ்‌ சேனைகளை சேகரம்‌ பண்ணிக்கொண்டு அந்த சேனை 
களுடனே கூட சந்தாசாயபுக்கு கும்மக்காக வந்தான்‌.!?! 
6 


இந்த சந்தாசாயபு பிறாஞ்சுக்காரர்‌ அலம்புகான்‌ இப்படி மூணுபேரும்‌ 





757, சமேதார்‌ - சுபேதாருக்கு அடுத்த ராணுவ உத்தியோகஸ்தர்‌: (மி 1௮௦0, 180) 
752, அலம்புகான்‌ - அலம்கான்‌ (போ, வ, ௪, பக்‌, 102) ட 
759, பட்டான்‌ - பட்டாணியர்‌ (பே, வ, ௪, பக்‌, 102); உருது மொழி பேசும்‌ முகமதியர்‌ 
754. இசமான்‌ - அதிபதி (போ, வ.௪. பக்‌. 708). 
7௧5. பிடொச்சுக்கொண்டு - மளஸ்தாபப்பட்டுக்கொண்டு (டி. 
35௪, ஜாலர்‌ - அரசாங்க ஊழியத்தின்பொருட்டு ஒரு நிலத்தின்‌ வருவாயைப்‌ பாரம்பரியமாம்‌. 
'அனுபலிக்கும்படி முகம்மதியர்‌ ஆட்சியில்‌ விடப்பட்டு வந்த 'திலமானியவகை-(1 810111 1,69:1000, கறட 
757. மரிபூரிசான்‌ - மாபூஸ்கான்‌; (18]2”ந்றறயத 8ந௨ம - நகிவம்மோகம்‌ கிவ], ௨௩ 111, 
1826 266) 
35௪, “4200. 846 மனச ௦1 4186 சேழய]8400 ௦8 146 ப்பட த தத பு 
1744 ஸப! 1747 ம) 48 6௪ 3கீகம்யக ௦00010] 006818 00. ந்ஷு 0620. ௦10 13: 
010060$ ௨றற030160 $9 இறுலாமுசே010 8௮4. நக்கலாக திம... (11 8608) 11 
3112௯. 80 0040186 நகீ2]2்ந்றவ்பத கற 800. நகியந்கரமதம்‌ கிபிர்‌ கற்கய 6௦ ரய16 10௦ 
(1166) 190 6008 ௦4 106 றஸ்ல்‌ 1286 106 ௦௦ய௱(ஜு 18 0826 ௦4 006 
௬! 1௨ 1748 வறம்‌ ஐரோ ஐனஷு ,....... 11பீத நகீ8ுகஙக 88608 1௦. 816 6660. 8ற- 
ஐ॥ஹசம்‌ 63 ௨ %420௦8181. ௦௨௯௦௦ பேல்யி-ற்விய்ஸகம றகர... கீறும்‌ (1/5 மகவு ௭௯ 
நறு நபி (மாறு ௦ெஷ்சம்‌ நந கீரி/யுரூ ங்கற ௭6௦ 18 01164 10. ஸ்ட $ரவ1௨ 00% & 000840. 
ரெம்‌ 13 16௨ 860020 014௦6 நரீ$. & 020167 1௮ 189 ௦8 ந4ஷுஹக. ரக 918165 00௦4. 
சியை ரகவ ஏஷ 8. 6018127. ௦ரீ 801ய௦6 ௭9௦ ௨3 80ஸசாடு 9௦08 1௨ 1௦ 560106 
08 நெிகே வர்கம்‌ 8௮ கரி(ரரனகாகே நற 1021 01106 12௦2 ௦8 1206 ௨0 (924 நக9ர்த 
158 (௪ 587916 08 (46 1811௨ 06 கெரகீ 1௦ 3கிகம்மரக ஈஸ்சாக உ45 மரக0100 88 0. 
௫௦511௪ ௦8067 600௫. கண்ட்‌. நர்‌ 1௦ ய2௦௦௧ ௨ேம ர66ற66% எரிப்ம்‌ 16. 'ரோவற10920. 
9 002201 116 ஐகாா1500) 87ம்‌ 80008604௦4 50. ஏகி] (ஷீ 106 120008 0058420. பப்ப 
ஐ017002 ௨௮04 6005801844 ம£ர்வ(£ப்ம (92 சிடு மற நரக இர ௦ரர்ு 801 பெகறக்க 
ப்ட்‌ ஒங்௦ொெ, ௫௦ ௨010௦9 1௪0த௦4 85 45 504812. 

ஜர் ௧௦௦0யவ1 உதா986 ஏபிசி ௭611 ஸர்ஸ்‌. (ங்க தரசே ர 0௦ 81 0௦0%. 
ஒற்ம்ளட ஐூக169 ம்ஸு $0 216 0௦006 எர. (௬௦. நப இடத்‌ தப்த ப்பி 
ர௦ெக்கோகர 8 பயம கோம்‌ 1௦ நகர விட ௨ 804 & ரய]6ம்‌ (05 ௦௦0010 802 006 
நிசம்‌ மயி சகீதிமக 80ம உறுவ, கீரியஸ றவற எனும்‌ 10. ரப்௦்ர்ற0ற௦]0 
$௦ 12165 றகர 1௩ 106 லா 1021 ௬85 ஐ010த 0௦. 20003 (நக 80117695 84 195 மதேர்மாம்றத 
மீ 1752 ஊம்‌ 9488 5009. 84(8768125 121115 (0806”- (018500, க்‌ நநீஹப2] 08 ந48மோ&. 
௦0யற 109, 8ல்‌ 111, 22% 268-69 ஹம்‌ 271-72) 








மாச தஞ்சை மராட்டிய 


ஒண்ணாய்‌ சேர்ந்து இருச்சினாப்பள்ளி மேலே உயித்தத்துக்கு போக தயாநா 
னார்கள்‌. 


அப்போ இருச்சினாப்பள்ளியி லிருந்த மமுதலிகான்‌ தமக்கு றொம்பவும்‌ 
ஆப்த்தமா யிருக்கப்பட்ட தஞ்சாவூர்‌ மஹா றாஜாவுக்கு சொல்லி யனுப்பிவித்த 
நாழிகைக்கு மஹா றாஜா அவர்கள்‌ தம்முடைய சேனைகள்‌ அய்யாயிரம்‌. 
குதிரை சவார்‌!”? பஇனைய்யாயிரம்‌ கால்தளம்‌ பெரிய பீறங்கெள்‌ றஸத்து 
முதலானதும்‌!*? கொடுத்து சற்தார்‌ மானாஜி றாவையும்‌ கும்மக்காக அனுப்பி 
வித்தார்‌,13% அந்தப்படியே விசைய றகுநாதறாய தொண்டமான்‌ கொஞ்சம்‌ 
சேனைகள்‌ கொடுத்து அனுப்பிலித்து கடைசிவரைக்கும்‌ றஸத்துக்கும்‌ கும்மக்குப்‌. 
பண்ணினான்‌. இப்படியே றாமநாதபுரம்‌ மறவர்‌ உடையா தேவர்‌ என்கிற. 
பாளையக்காறர்களும்‌ கொஞ்சம்‌ கும்மக்கு அனுப்பிவித்தார்கள்‌. இது தவிர1?3* 
ஸ்ரீறங்கப்பட்டணம்‌ நந்திறாஜாவுடைய தளவாய்க்கு மமுதலிகான்‌ சயிது மகத்‌ 
தும்‌ சறதார்‌ கட்டயிருந்து . சொல்லி யனுப்பிவித்தபடியினாலே!55* தம்முடைய 
சறதார்‌ சதஇ கோபால றாஜாவை இருச்சினாப்பள்ளி கோட்டைக்கு அனுப்பி. 
வித்து நவாபு மமுதல்லிகானுக்கு சிலவுக்கு கொஞ்சம்‌ இரவியமுங்‌ கொடுத்து. 
அனுப்பி தாமும்‌ பாரி சேனைகளுடனே. மமுதல்லிகானுக்கு கும்மக்காக வந்‌ 
தார்‌. அப்படியே முறாஜிகோற்படேயும்‌ நவாபுக்கு கும்மக்காக வந்தான்‌. 


இப்படி மமுதல்லிகானுக்கு கும்மக்காக வந்ததுகளை சந்தாசாயபு நிதா 
னித்துக்‌ கொண்டு உயித்தத்துக்கு ஆயித்தமாய்‌ ஆலம்பு கான்‌ என்றவன்‌, 
முன்னாலே தஞ்சாவூரிலே சேவுக மிருந்தவன்‌, அப்பிறம்‌ மதுரை மையை 
செயித்துக்கொண்டு சந்தாசாயபுக்கு கும்மக்காக வந்தவன்‌, தன்‌ சேனைகளுடன்‌ 
மத்த சேனைகளையும்‌ கூட்டிக்கொண்டு, தஞ்சாவூர்‌ சற்தார்‌ மானாஜிறாவுடன்‌ 
சண்டைக்கு வந்தான்‌, அப்போ மானாஜிறாவும்‌ தன்னுடைய சேனைகளையும்‌ 
முஸ்த்திப்பு பண்ணிக்கொண்டு உயித்த முகமாயி ஒண்ணுக்கொண்ணு கைகலந்து 
பீரங்கி துபாக்கி குண்டுகளால்‌ சண்டை யா௫க்கொண் டிருக்கச்சே இங்கிலீஸ்‌: 
காறருடைய சற்தார்‌ மேஜர்‌ உத்தியோகஸ்தர்‌, கொஞ்சம்‌ சேனையுடனே. 
இருச்சினாப்பள்ளி கோட்டைக்கு போறவர்‌, வழியிலே மானாஜிறாவு சண்டை 
போட்டுக்கொண் டிருக்கறத்தைப்‌ பார்த்து மானாஜி றாவண்டையில்‌. 
வந்து சண்டையின்‌ காரணத்தை விசாரித்தார்‌. அந்த பூர்வோத்திரம்‌ விஸ்த்தார 








259, சேனைகள்‌ அய்யாயிரம்‌ குதிரை சவார்‌ - சேனையிலிருந்து 1000 குதிரைப்‌ படைகளையும்‌. 
(போ. வ, ௪. பக்‌. 103) 


360. றஸத்து முதலானதும்‌ - சேனைக்கு வேண்டிய உணவுப்பொருள்களையும்‌ (யோ. வ.௪. 
பக்‌, 103). 


361, “ரத (ற. 8மஜர்‌. 5௫08 6௦ 1401௦௦0019 3009 ௦086 ஹம்‌ 2000 8004 மயக்க 
ரே ₹££॥ 848௫௦]ம 6௦0 நக]ற ரகியுங்காறரமம்‌ க14'” (இரர்பர்ரகஷகற, 2௨26 265), 


362 முதல்‌ 7687 வரை போ. வ. ௪. வில்‌ பிற்சண்டவாறு தெளிவாக வுள்ள, 
**நவரப்‌ மகம்மது -அலிகான்‌ சொல்லியனுப்பியதற்‌ இணங்க ஸ்ரீரங்கப்‌ பட்டணத்துப்‌ பெரிய 
சேனையுடன்‌ நந்தராஜ்‌ தளவாய்‌ எஃ்பவர்‌, சைதம்‌ ௧.தா என்ற சர்தாருடன்‌ எளம்பி'".. 





மன்னர்‌ வரலாறு. 119. 


மாக மானாஜிறாவு அவருக்குச்‌ சொன்னார்‌. அதை மேஜர்‌!** கேட்டு பீரங்கி 
யிருக்கிற விடத்தில்‌ வந்து தன்‌ கையினாலே பீரங்கியை சிமாறாக குறிப்புப்‌ 
பண்ணி நாலஞ்சு திரம்‌ சுட்டார்‌. அதிலே ஒரு குண்டு போய்‌ அவுதாவிலே 
உளுக்கார்ந்திருக்கதிற ஆலம்புகானுடைய கழுத்திலேபட்டு தலை தெறிச்சுது. 
உடனே தஞ்சாவூர்‌ குதிரை சவார்கள்‌ ஆலம்புகான்‌ சேனைகள்‌ பேரிலே விழுந்து 
அடிச்குறபோது செண்ணுபோனது போக மீதியான சேனைகள்‌ சின்னாபின்ன 
மாக போய்‌ விட்டுது. கொஞ்சம்‌ சேனைகள்‌ அகப்பட்டுக்‌ கொண்டத்தை பிடித்‌ 
துக்கொண்டு மானாஜிறாவண்டையில்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. இந்தப்‌ பிறகாரம்‌ 
முதல்‌ ஜெயம்‌ மமுதல்லிகானுக்கு தஞ்சாவூராராலே உடைச்சுது. 


அதின்‌ பிற்பாடு மமுதல்லிகானுக்கும்‌ சந்தாசாயபுக்கும்‌ சண்டை வெகு 
நாள்‌ வரைக்கும்‌ வளத்துது. ஸ்ரீறங்கம்‌ இருச்சனாப்பள்ளிக்கும்‌ காவேரி ஆற்று: 
'நடுவிலேயிருக்க படியினாலே!*? காவேரி ஆத்தின்‌ வடகரையில்‌ சந்தாசாய 
புவைச்‌ சேர்ந்த பிறாஞ்சுக்‌ காறருடைய மோற்ச்சாபோட்டு இந்தப்பிறகாரமாக 
சண்டையாய்‌ கொண்டு வந்தது. அப்போ மைசூர்‌ நந்திராஜா முறாஜிகோற்‌ 
படே மானோஜிராவு செகதாபு இவாளனைவரும்‌ சந்தாசாயபுடைய பாளை 
யத்துக்கு ஒருதானியம்‌!?* போகவொட்டாமல்‌ நாலுபக்சமும்‌ சு.த்தக்கொண்டு. 
நிற்பத்தம்‌ பண்ணினபடியினாலே சந்தாசாயபுக்கு சிலவுக்கு மில்லாமல்‌ .றஸத்து: 
மில்லாமல்‌ சேனைகளோரட்டுக்கும்‌ தத்தளித்து மோசம்‌ பண்ணின சமையத்தில்‌ 
சந்தாசாயபு பிறப்பட்டு போகவேணு மென்றாலும்‌ ஒரு பக்கமும்‌ வழியில்லாமல்‌. 
தன்னுடைய சேனை தன்‌ சுவா தீனமில்லாமல்‌ சந்தாசாயபு பண்ணின யோசனை: 
'நான்‌ பண்ணின பிறையெத்தினங்களில்‌!*” ஒண்ணா$லும்‌ வாய்க்காமல்‌ போச்சுது. 
இவ்விடம்லிட்டு ஆரண்டையாகிலும்‌ போவோமென்றாலும்‌ வழியில்லை, நல்‌ 
லது, போவோமென்றால்‌ தன்‌ சேனைகள்‌ விடாது; பிறத்தியாருடைய சேனை 
களும்‌ சூழ்ந்து கொண்டிருக்குது; தம்முடைய சேனையே நாளையிறத்தினம்‌ 
அல்லது நாளை நண்ணைக்குள்ளாக!** 'நம்மைப்பிடித்து மமுதல்லிகானண்டை. 
யில்‌ ஒப்புலித்து போடுவாள்‌; மமுதல்லிகானுடைய தொகப்பனை நாம்‌ அடித்‌ 
இருக்கெபடியினாலே 1** அந்தப்பழியை வாங்குவான்‌; ஆகையால்‌ தஞ்சாவூரார்‌ 
'நல்லவாள்‌; சொதுசூறாள்‌; அவாளண்டையில்‌ போய்‌ சேர்வோமென்றால்‌, 
அவாளாகலும்‌ நம்மை ரெஷ்சிப்பார்களா என்றால்‌, அவர்களும்‌ ரெட்சிக்க 
மாட்டார்கள்‌; ஏனென்றால்‌ ஆதி முதல்க்கொண்டு நாம்‌ அவாள்‌ சினேகம்‌ 
வைக்கவில்லை; இதுவுமல்லாமல்‌ மஹாஷருக்கு தஞ்சாவூர்‌ வழிப்‌ போறதில்லை 





784, மேதர்‌ - மேதர்‌ (போ. வ. ௪, பக்‌. 704): இராணுவ அதிகாரி 


365, காவேரியாற்று நடுவிலே யிருக்‌கறபடியினாலே - '*நடுவிலே காவேசியாறு இருக்கற படியி 
னாலே" என்று மாறிப்படிக்கலாம்‌.. 


766, பாளையத்துக்கு ஒரு தானி௰ம்‌ - சைனியத்தை ஒரு வழியிலும்‌ (போ. வ. ௪. பக்‌. 108) 
767. பண்ணின பிறையெத்தினங்களில்‌ - நினைத்த எண்ணங்களில்‌ (போ, வ. ௪. பக்‌. 108). 


368. நாளையதினம்‌ அல்லது தாளை நண்ணைக்குள்ளாக - இன்னும்‌ இரண்டுதானில்‌ (போ. வ: ௪: 
பக்‌. 105) 


169. அடித்திருக்கறபடியினாலே - கொன்றிருக்கறேன்‌ (போ. வ. ௪, பக்‌, 105). 





120 தஞ்சை மராட்டிய 


என்ப! பிறம்ணம்‌ பண்ணிக்‌ கொடுத்துப்போட்டு வந்து, இப்போ தஞ்சாவூர்‌ 
மேலே சண்டைபண்ணினபடியினாலே அவாள்‌ நம்மை எப்படி ரெட்‌சப்பார்கள்‌; 
இதுவுமல்லாமல்‌ மமுதல்லிகானும்‌ இங்கலீஸ்காறரும்‌ அவாளுக்கு றொம்ப 
சினேகமாயிருக்கிறார்கள்‌; அந்த சனேகத்தினாலேயும்‌ நம்மை ரெட்சிக்க 
மாட்டார்கள்‌; நல்லது; நாம்‌ நம்மை வனோடே மமுதல்லிக்கு ஒப்புக்‌ கொடுக்‌ 
கப்பட்டு பிறாணனை யிழந்து போறத்தைப்‌ பார்க்கிலும்‌, தஞ்சாவூரா ரண்‌ 
டையிலே போய்‌ அவாள்‌ கையினாலே கொல்லப்படுகிறது தாவிளை!?? யென்று 
நிச்சயம்‌ பண்ணி அற்த றா.த்திரியிலே ஒருதருக்கும்‌ தெரியாமல்‌ ஒரு குதிரைமே 
லேறிக்கொண்டு ஒரு மனுஷனைக்‌ கூடக்‌ கூட்டிக்கொண்டு தஞ்சாவூர்‌ பாளை 
யம்‌. இருச்சினாபள்ளிக்குக்‌ கிழக்கே காவேரிக்குத்‌ தெற்கே யிறங்கி யிருந்துதே 
அந்த பாளையத்திவே வந்து சற்தார்‌ மானாதிறாவுக்கு றகசியமாய்‌ சொல்லி 
அனுப்பிவித்தான்‌. அப்போ மானாஜிறாவு தனியே வெளியிலே வந்து சந்தா 
சாயபுடனே கண்டு பேசினது: நீர்‌ யேன்‌ வந்தீர்‌; உம்மை ரெட்சிக்க நம்மாலே. 
யெந்தலிதத்திலேயு மாகாது; யெங்கள்‌ மகாறாஜாவுக்கு உம்முட பேரிலே 
றொம்பவுங்‌ கோப மிருக்கறபடியினாலே உம்மை னான்‌ ரெட்சிக்க மாட்டோம்‌; 
உமக்கு சிலவுக்கு வேணுமென்றால்‌ கொடுக்கிறேன்‌; உம்முடைய பாளையத்துக்‌ 
குப்‌ போய்‌ சேரும்‌; அங்கே போக மனதில்லாவிட்டால்‌, விசுவாசமுள்ள மனு 
ஷனை கூட்டுகறேன்‌; இவடம்‌ விட்டு தெற்கு பக்கத்திலே மகாகாடு யிருக்குது; 
அங்கே போய்‌ அப்பாலே யெங்கே போகவேணுமோ அங்கே போகலாம்‌; 
யில்லையென்று இவடம்விட்டு உடையார்பாளையத்துக்‌ காட்டுக்குப்‌ போய்‌ 
சேர்ந்து அப்பாலே வேட்டை வல்லம்‌ 171 இருணாமலை !1* காட்டுவழியே 
போகலாம்‌; உமக்கு சரிபோனபடியே செய்யுமென்று சொன்னத்துக்கு, சந்தா 
சாயபு சொன்னது; இதுகளெல்லாந்‌ தெரிந்துதான்‌ வந்தேன்‌; நீர்‌ பண்ணுகிற 
உபகார மென்னவென்றால்‌ மமுதல்லிகான்‌ கையிலே உயிரோடே மாத்திரம்‌ 
ஒப்புவிக்காதேயும்‌; அப்படி ஒப்புவிக்கத்‌ தக்கனையான அவசரம்‌ விழுந்தால்‌"! 
உம்முடைய மனுஷன்‌ கையினாலே கொண்ணுபோடும்‌; இவளவு அவையம்‌!** 
கொடுமென்று கேட்டார்‌. அப்போ மானோஜி றாவு அவனுக்கு சவனோடே 
ஒப்புவிக்கிறதில்லை யென்று பாவசங்‌!75 கொடுத்து அவனுக்கு பிறத்தியேகமாய்‌ 
'இடம்பண்ணிக்‌ கொடுத்து ரகசியமாய்‌ வைத்து அந்த னாழிகைக்கு தஞ்சா 
வூருக்கு நடந்த சமாசாரங்களை யெல்லாம்‌ சவவிஸ்தாரமா யெழுதி அனுப்பி 
வித்தார்‌. அதுக்கு பிறதாபசிம்ம றாஜா உத்தரவு யெழுதி அனுப்பிவித்தது: 





770. தாவிளை - நன்று (போ. வ. ௪. பக்‌, 106). 

374. வேட்டைவல்லம்‌ - வேடவல்லம்‌ (போ. வ. ௪. பக்‌. 108) 

378. இருணாமலை - திருவண்ணாமலை: 

372... அப்படி ஓப்புலிக்கத்‌ தக்கனையான அவசரம்‌ விழுத்தால்‌ - அப்படி நேரும்‌ பக்ஷத்தில்‌ (போ: 
வ. ௪. பக்‌, 106). 

374... இவளவு அவையம்‌ - இந்த அபயம்‌ (போ. வ, ௪, பக்‌. 107). 

375.- பாவசம்‌ - அபயம்‌ (போ. வ. ௪, பக்‌. 107), 


மன்னர்‌ வரலாறு 127 


இந்த சந்தாசாயபு பண்ணிய வஇறித்தியத்துக்கு!!* நாமவனை வைக்கப்‌ 
போகாது;!*? ஆகிலும்‌ சரணம்‌ வந்தடைந்த படியினாலே அவன்‌ பண்ணின 
தெல்லாம்‌ மனதிலே வைக்கப்போகாது; அவனைக்‌ காப்பாத்துகிறதே 
விஹிதமானபடியினாலே அந்த சந்தாசாயபுவை தஞ்சாவூருக்கு அனுப்பிவிக்கச்‌ 
சொல்லி யெழுத அனுப்பிவித்தார்‌. 


அப்போ சந்தாசாயபுவை காணோ மென்ற சேதி நவாபு மமுதல்லி 
கானுக்கு தெரித்து சோதித்துப்‌ பார்க்கற யிடத்தல்‌ மூணாம்‌ னாள்‌ தஞ்சாவூர்‌. 
பாளையத்திலே யிருக்க சே.இதெரிந்து கொண்டு மானோஜிறாஜாவுக்கும்‌ மஹா 
றாஜாவுக்கும்‌ பிறார்த்தனை பண்ணினது யென்னவென்றால்‌, மஹா ரஜா 
வாலே யென்பிராணன்‌ நிண்ணுது; மஹா ரஜா அவர்கள்‌ ஆசறா' பண்ணின 
படியினாலே!!* பிழைத்து மறுபடியும்‌ என்னுடைய பதவிக்கு வந்து சேர்ந்தேன்‌; 
அந்த வேளையிலே இறாசத்மோதின்கானும்‌ சந்தாசாயபும்‌ வந்தார்கள்‌; அந்த 
அவசரத்தில்‌ யெனக்கு ஆசறா பண்ணுஇறத்துக்கு யெந்த தயிரிய வந்தானிருந்‌ 
தார்கள்‌; அப்படிக்கொத்த வேளையிலே யென்‌ நிமித்தியம்‌, பின்னாலே யெந்த 
'பலம்‌ வந்தாலும்‌ வரட்டும்‌, பார்த்துக்‌ கொள்ளுவோமென்று தயிரியமாய்‌ 
எனக்கு ஆசறாபண்ணின படியினாலே நான்‌ (மறுபடியும்‌)* என்னுடைய ,தவலத்‌ 
துக்கு வந்து சேர்ந்தேன்‌; இப்பவும்‌ அப்படியே தயவுபண்ணி என்னுடைய 
தொகப்பனார்‌ பழி நான்‌ வாங்கத்‌ தக்கதாய்‌ சந்தாசாயபுவை, என்கிட்ட 
ஒப்புவித்துப்‌ போடவேணுமென்று பெகுவிதத்திலே பிறார்த்தினை பண்ணினார்‌. 
இதுவுமல்லாமல்‌ நந்‌திறாஜா முறாஜிகோற்படேயும்‌ சந்தாசாயபுவை ஒப்புவிக்கச்‌ 
சொல்லிக்‌ கெட்டார்கள்‌.!?? அப்படியே யிங்கலீஸ்கா றரும்‌ அந்த சந்தாசாயபுவை 
ஒப்புலிக்கச்‌ சொல்லி பலோத்காறமாய்‌!?? கேட்டார்கள்‌. அப்போ மானோஜி 
றாவுக்கும்‌ அவாளுக்கும்‌ சற்சை!3* யாய்‌ சீவனோடு ஒப்புவிக்கிறதில்லை என்று 
சொல்லி சந்தா சாயபுவை கழுத்தறுத்து ஆயிரத்து எழுநூற்று அன்பத்‌ 
'இரண்டாம்‌ வருஷம்‌ சூன்மாதம்‌ ௩௨”? அந்த தலையை நவாபுகிட்ட அனுப்பி 





176.  ஒறித்தியத்துக்கு - காரியத்துக்கு (போ, வ. ௪. பக்‌, 107). 

377. வைக்கப்போகாது - காப்பாற்றவே கூடாது (ஜி) 

174. ஆசறா பண்ணினபடியினாலே - அபயமனித்ததால்‌ (மடி). 

* முத்திரைவிழுந்து மறைத்த பகுஇ - **மறுபடியும்‌' (டி 8762) 

772, நக நரம ஸூரரய்வத ந்ஷ (ஞ்ச 31௨6ல்‌, (ர்க ந8ீழ5016வ) ஊேம்‌ (0௨ %8௦121(06) 
ேறவ116ம்‌ $0ஐ80்ச2 ரிம்‌ 1400௮௦1626 6௦0 148101 1 ஜுர 05 1204 10. ௭௦86 றா660006 
நந்ஜு ந514 ௨. ௦00011. 8௦4 ௦நீ $ம் கறம 1081516ம்‌ (924 ம்கயம்‌௨ ஹ்ம்‌ ௦யஹ06 5௦ 6 
91198௫036௦ 105612 உற ற 011 வத 166 கீச௯ல0ம்‌ ர்‌ 60௦ ஓயறசார்௦2 10ற0214006. 8௨0. 
௦ஙுஹ்‌$ நச ௫௦6 13 195 லேயு567"- (780081. றக, & 111810]. ௦8 ஸ்‌ நகிரிப்(கரு மோஹ 
5801100508 (45 நிரர்ப்கக்‌. நக11௦ நட ரீவம்௦8%கற, 17௦1 1 (114 8414௦௦, 1௦௭௮௦௦, 
நரீகம28 7861, 1௨26 238). 

780. பலோத்காறமாய்‌ - அதிகார தோரணையில்‌ (போ; வ, ௪. பக்‌. 108). 

7௪1, சற்சையாய்‌ - சம்பாஷணை தொடங்க (போ. வ. ௪. பக்‌, 108). 

322, 00 17ம்‌ ரீயவ௨: 1752 ப்கஸக்க 8ஸ்மிட்‌ ௭௧5 கே5015ம்‌”- (8£ந்ஷுழுய, 2௧868 33) 


69-16 


322 தஞ்சை மராட்டிய 


வித்துப்‌ போட்டு மானோஜிறாவு தஞ்சாவூருக்கு பிறப்பட்டு வந்தார்‌. இதுக்கு 
முன்னே தஞ்சாவூர்‌ சேனைகள்‌ நவாபுக்கு கும்மக்காய்‌ வருகிறபோது ௬௭ளடு௰௨ 
வருஷம்‌ ஏப்பிறில்‌ மீ” 81௨153 மானாஜிறாவு கோவிலடி இல்லாவிலே பிறாஞ்சுக்‌ 
காரர்‌ டாணைய மிறங்கியிருந்ததை எடுத்துப்‌ போட்டு கோட்டையை சுவா. 
தனம்‌ பண்ணிக்‌ கொண்டார்‌.15* சந்தாசாயபு தலையை அறுத்த பிற்பாடு 
நவாபு மமுதல்லிகான்‌ பிறதாபசிம்ம மஹா நாஜாவுக்கு தற்ம சிலவுக்கென்று 
இளங்காடு! எர்மை லக்ஷம்‌ நூபாய்‌ பெறுவறதும்‌ குடுத்து கோவிலடிக்‌ 
கோட்டையைக்‌ கொடுத்தார்‌.15₹ அப்படியே விசைய றகுநாதறாய தொண்டை 
மானுக்கும்‌ பேஷ்கஷ்‌ மாப்பு பண்ணிப்‌ போட்டார்‌.!*” நந்திறாஜாவும்‌ முறாஜி 
கோற்படே என்கறவனும்‌ திருச்சினாப்பள்ளி கோட்டை ஆசையினாலே நவாபு. 
மேலே உயித்தத்துக்கு ஆரம்பித்தார்கள்‌.!** அப்போவும்‌ தஞ்சாவூர்‌ மஹா றாஜா 
நவாபுக்கு கும்மக்கு அனுப்பி வித்தார்கள்‌. கொஞ்சம்‌ நாள்‌ சண்டையாச்சுது. 
அந்த சண்டையிலே நந்திறாஜா பாரிசத்திலே யிருந்து ஒரு ஆனை ஓடிவந்து 
தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்துது. நந்தி றாஜா பாரிசத்தில்‌ ஒரு பீரங்கியை 
தஞ்சாவூர்‌ சற்தார்கள்‌ போய்‌ விழுந்து கொண்டு!*? வந்தார்கள்‌. 





அப்பால்‌ நவாபு மமுதல்லிகான்‌ இருச்சினாப்பள்ளிக்‌ கோட்டையிலே. 
(இங்கிலீஸ்‌ காறருடைய சேனைகளை மசுபத்தாய்‌ வைத்துப்‌ போட்டு??? தாம்‌. 
சறூ.றாய்‌ கொஞ்சம்‌ இங்கலீசுகாறருடைய பாளையத்தை கூட அழைத்துக்‌ 
கொண்டு சென்னபட்டணத்துக்குப்‌ போனார்‌. அந்த சேத நந்திறாஜா முறார்ஜி' 
கோற்படேயுக்கும்‌ தெரிந்து தங்களை மோசம்‌ பண்ணிப்‌ போட்டு போய்‌ 
விட்டாரென்று மு.றார்ஜிகோற்படே தம்பி புஜங்கறாவும்‌ அவர்‌ மருமகன்‌ கூட 
கொஞ்சம்‌ சேனைகளுடனே பின்னாலே வந்து வளைந்து கொண்டு பண்ணு 





382, சரச மரதத 

384, 0௩ 260 கறப்‌। 1752 நகீகாகங்க சேறசரக] 8கீ௨௧௦]1 08ற1ம௦ம்‌ 120411841 820௩. 
496 ர2வ௦%”'- (நோ்றம்ரக6கம, 2 ௨ஜ6 265). 

385, இளங்காடு - அளங்காடு (போ. வ. ௪. பக்‌. 108). 

788, “ற்கு 1]லலகுு 1௩ ரகதகாம்‌ 802 1ந்௪ வ்ம்‌ ஜிர்கே ந$ (05 ௨பி௨ ஜூகா(கம்‌ ௨ 7516856: 
801 680 3682”$ ஐ 6$ப 094. 02 120016 01198701௦2 க்‌ ௦6464 (௦ 6௫6 வீக்‌ மாமே 8. 
இரகம்‌ (46 18௦ 0151421018 08 88011௧04 கரம்‌ "விக தகமமே 170௦ கம்‌. யர்‌ 6100- 
504 4௦ 'ஈ1௦்4௩௦ற௦1]”- (18௦௪ 106, நரீ8மக], லார்‌ 7, 8826 788). 

387. மாப்பு பண்ணிப்‌ போட்டார்‌ - விட்டுக்‌ கொடுத்தார்‌ (போ. வ, ௪, பக்‌, 108). 

388. “17ந.. ரச(மாற 802 ௬௪ 58041065 ரரேமீரேகம்‌ ந நகீ$506 802 196 010 (7௦0 ௦7 
நகரமே கற்ப, நகீயங்கரரகம்‌ கீர்‌ நகம்‌ றர௦ர45சம்‌ (95 ௦898100) 08 7*1௦44௨௦ற௦137. 
௫1% ட இரர்பர்றுத 940௦0) றக இிகப]9: ரசரீம6கம்‌ 10 ௦௩௦07 146 801௦00 ற 16026, 1௨. 
நீரப5(£வ110௩ 896078 ௫2224 301௦ 8௫. வி1தற௦௧ வர்ப் கியாகார்‌ 820 ஹம்‌ ௦000002005. 
190511111/68 உஜகப்ற$ 8கியந்கரரகம்‌ தரர்‌ ஐறும்‌ ரீக விரு, ஈந்க நியதிக்க்‌”- (ஷ்ஷநுவ, 
மி௨26 24) 

389. விழுந்துகொண்டு - வீழ்த்திக்கொண்டு (போ. வ. ௪, பக்‌. 108). 2 

390. சேனைகளை மசுபத்தாய்‌ வைத்துப்போட்டு - இடங்களை நன்றாய்ச்‌ செப்பனிட்டு (போ, வ. 
சபக்‌, 109). 


மன்னர்‌ வரலாறு 124 


நுட்டி இருவாதிப* ஒட்ட நவாபுடைய பல்லாக்கு மேலே வந்து விழப்‌ போனார்‌ 
கள்‌. அப்போ இட்டயிருந்த மனுஷியாள்‌ துபாக்கியினாலே சுட்ட போது 
முறார்றாவு தம்பி புஜங்கறாவும்‌ அவன்‌ மருமகனும்‌ விழுத்து போனார்கள்‌. 
நவாபு அப்பால்‌ பிறப்பட்டு போய்விட்டார்‌. இந்த சேதி முறார்றாவுக்குத்‌ 
தெரிந்தவுடனே றம்பவும்‌ விதனமாய்‌ தம்முடைய சேனைகளுடனே சொந்த 
தேசம்‌ குத்திக்குப்‌:£* போய்‌ விட்டார்‌. நந்திறாஜா?*? உபைய காவேரி தீர.த்தை 
ஆக்கிரமித்துக்கொண்டு சிறுது நாள்‌ செம்புகேசுவரம்‌!”* பிறாந்தத்திலே யிருந்‌ 
அப்பால்‌ ஸ்ரீறங்கபட்டணத்துக்கு பிறப்பட்டு போய்‌ விட்டார்‌. 

அப்பால்‌ பிறதாப சம்ம மஹா நாஜா தம்முடைய பிள்ளை துளஜா 
மஹா நாஜாவுக்கு மாடிக்கு வீட்டுப்‌ பொண்‌ நாஜ குமாரபாயி , சாயபுவை 
ரெண்டாவது கல்லியாணம்‌ பண்ணிவைத்தார்‌. உடனே நாலஞ்சு மாத 
தையிலே!?* மொத்தே பொண்‌ மோகனாபாயி சாயபுவை மூணாவது கல்லி 
யாணம்‌ பண்ணிவைத்தார்‌.*-* 





121. இருவாதி - இருவதிகை: 392. குத்தி - 0௦00: 
795, நந்திராஜாவை தஞ்ச ராஜா எனவும்‌ சொல்வர்‌. 
194. செம்புகேசுவரம்‌ - ஜம்யுகேசுவரம்‌ - இருவானைக்கா. 
ம்‌ நாலஞ்சுமாததையிலே - நான்கு ஆறுமாதத்திற்குள்‌ (போ, வ, ௪, பக்‌. 109) 
௬.4, இதற்சடுத்துப்‌ பிற்கண்டவை போ. வ. ௪. வில்‌. அதிகமாக உள்ளன (பக்‌, 109-111):- 

அதன்பிறகு மகாராஜா தன்‌ சேனாஇிபதியான மானாஜி ராயரைத்‌ தக்ஷிண பிராந்தியத்‌ 
இற்கு அனுப்பவேண்டிய ஒரு அவசியம்‌ ஏற்பட்டது. அது: என்னவெனில்‌ ராமநாதபுரத்து ஜமீன்‌: 
'தாரான மறவர்‌ எப்போதும்‌ மகாராஜாவின்‌ பாதுகாப்பில்‌ இருப்பவர்‌. இருந்தபோதிலும்‌ தற்சமயம்‌ 
புதிதாக யெளவன தசையிலுள்ள அவருக்கு அதிகாரம்‌ இடைத்ததால்‌ பெளவன மதத்தினால்‌ 
கொஞ்சம்‌ உதவியைத்‌ தேடிக்‌ கொண்டு, தவாப்‌ மஹமத்‌ அலிகானீன்‌ சிநேகம்‌ தனக்குச்‌ சாகவத 
மானது என்று எண்ணித்‌ தக்ஷிணப்‌ பிராத்தியத்திலுள்ள. மகாராஜாவின்‌ ராஜ்யத்தில்‌ சில கொடுஞ்‌: 
'செய்கைகளைச்‌ செய்தார்‌. மகாராஜாவும்‌ இரண்டொரு தடவை மன்னித்துவிட்டார்‌. பிறகு 
அவருடைய காரியங்களில்‌ தவாபும்‌ உள்‌ கையாயிருப்பதை அறிந்தார்‌. தக்ஷிண பிராத்தியத்திதுள்ள 
ராஜ்யம்‌ எப்போதும்‌ தஞ்சை சமஸ்தானத்தைச்‌ சேர்த்தது. மகாராஜா ராமேச்வர யாத்இிரைக்கும்‌ 
சென்றபோது, ராமதாதபுரத்துக்கு அதிபதியான வயது முதிர்த்த மறவர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌: 
மகா றாஜாவுக்கு அநேக சேவைகளைச்‌ செய்து, அவருடைய பிரதிக்கு வசமானதின்‌ 'காரணமாக, 
முத்தத்‌ இருவாடநீரி ராஜ்யத்தை அவர்‌ தாக்ஷண்யத்திற்காகக்‌ கொஞ்ச காலம்‌ அவரிடம்‌ ஒப்படை-த்‌ 
இருந்தார்‌. பிறகு, அத்த மறவரின்‌ மகன்‌, நவாபின்‌ விஷமத்திற்கு: வசமாய்‌, மகாராஜாவின்‌. 
ராஜ்யத்தில்‌ துஷ்ட நடத்தைகளை ஆரம்பித்தபடியால்‌ தன்‌ சேனையையும்‌ சேனாஇிபதியையும்‌. 
தென்‌இசைக்கு அனுப்பக்காரணம்‌ ஏற்பட்டது. அப்போது: மானாஜிராவ்‌ சேனையுடன்‌ சென்று 
சண்டை செய்து, ஹநுமத்தகட்‌, வரூர்‌, மங்கள்‌, கவடி என்ற கோட்டைகளைச்‌ சின்னா பின்ன: 
மாக்‌. வசப்படுத்திக்‌ கொண்டு, இருவாடநீர்‌ பிராந்இயத்தையும்‌ ஜயித்து ஆர்முக்கோட்டைக்கு 
எச்சரிக்கை செய்து யுத்தம்‌ நடத்தினார்‌. ராமநாதபுர.த்து அதிபதியும்‌ வகுக்ர கோட்டையில்‌ 
இருந்து சண்டை செய்தார்‌. அதே சமயத்இல்‌, மகாராஜாவும்‌, ஆர்முக்‌ கோட்டையை விட்டுவிட்டு, 
வேறு காரியமாய்த்‌ தஞ்சைக்கு வரும்படி மானாஜி ராயருக்குக்‌ கடிதம்‌. “அனுப்பினார்‌. மானாஜி 
ராவும்‌ ஆர்முக்‌ கோட்டையை வசப்படுத்தாமல்‌ இருவாடநீரி பிராந்தியத்தையும்‌ தான்‌ ஜயித்த 
மற்ற இடங்களையும்‌ பந்தோபஸ்து செய்துவிட்டுத்‌ தஞ்சைக்கு வந்தார்‌. 5 

'இத்தச்‌ செய்தியை, நவாப்‌ மஹமத்‌ அலிகான்‌ அறித்து, மகாராஜாவுக்கு எச்சரிக்கை செய்‌ 
வது யுக்தமில்லை என்று ,பி, 1762இல்‌ ஆங்கிலேயரின்‌ சர்தாரான மாஸ்டர்‌ ஆப்ரி என்பவருக்குக்‌ 
கடிதம்‌ எழுஇனதாவது:- இருச்சினாப்பல்னி பிராந்தியத்தில்‌ இருக்ற மறவரின்‌ ராஜ்யத்திலுள்ள. 
அனுமந்தகுடி முதலான ஏழு கோட்டைகளை மகா ராஜா. வசப்படுத்திக்‌ கொண்டார்‌. இது: 
மாத்திரமில்லை. கர்னல்‌ க்னியூ என்பவர்‌, கர்னல்‌ ஹர்தாதா.தா என்பவரால்‌: எழுதப்பட்ட ஆங்கலே. 








ரதத தஞ்சை மராட்டிய 


அப்பால்‌ இல நாளைக்கு பிற்பாடு புதுச்சேரி பந்தறுக்கு!?? முசேலாலி15* 
என்றவன்‌ கெவுனராக*35 வந்தான்‌. அவன்‌ முன்பின்‌ விசாரியாமல்‌ அகாறண 
மாய்‌ தஞ்சாவூர்‌ றாச்சியத்தின்‌ பேரிலே சண்டைக்கு வந்தான்‌." தஞ்சாவூர்‌ மஹா 
றாஜா நீ வர வேண்டிய பிறசக்இ??? என்னவென்று கேட்டத்துக்கு செம்மையாய்‌. 
உத்திரவு சொல்லாமல்‌”?* வந்து தஞ்சாவூர்‌ கோட்டையை வந்து சுத்திக்‌ கொண்‌ 
டான்‌. அப்போ பிறதாபசிம்ம மஹா றாஜா அவர்கள்‌ ரெண்டுமாசம்‌ வரைக்‌ 
கும்‌ கோட்டையிலே இருந்து சண்டைபோட்டு கடசியிலே தாம்‌ வெளியிலே 
சேனைகளை அனுப்பிலித்து முசெலாலி பாளையத்தின்‌ பேரிலே போய்‌ ஒருமித்து 
விழுந்து பெகுசாய்‌ ஸொஜர்‌ ஆபிசா முதலானவர்களை??? அடித்துப்போட்டு 
சிறுது சேனைகளை சமை மேலே??5 அனுப்பிவித்து அவாள்‌ பாளையத்துக்கு 
ஒருமணி தானியமாகிலும்‌ றஸத்து வரஒட்டாமல்‌ பந்து பண்ணி யிருந்தார்கள்‌.. 
அ.இனாலே முசேலாலி காபறாப்பட்டு பெரிய பீரங்கிகள்‌ வெகுசாய்‌ சரஞ்சா 
மான பாரவாசியா யிருந்ததெல்லாம்‌ சிறுது போட்டுவிட்டு தான்‌ சுறுக்காய்‌ 
புதுச்சேரி போய்ச்‌ சேர்ந்தான்‌.,394 5௪௪௪ 





யரின்‌ கொடி ஒன்றை எடுத்துக்கொண்டு, ஹனுமத்தகுடியில்‌ இருந்தவர்‌ மகாராஜாவுக்கு அநேக 
விதமாய்ச்‌ சொல்லியும்‌, மகாராஜா அவர்‌ சொல்லைக்‌ கேட்காமல்‌ கோட்டைகளைக்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டது மட்டும்‌ அல்லாமல்‌, கர்னல்‌ க்ளியூவினிடத்தலுள்ள கொடியையும்‌ ஒழித்தெறித்தார்‌"' 
என்று எழுதினார்‌. இச்செய்தியும்‌ மகாராஜா அறிந்தார்‌. 

396. பந்தறுக்கு - துறைமுகத்துக்கு (போ, வ, ௪, பக்‌. 11), 

797. முசேலாலி - 1401டீ1மோ 1௨13; ஸே 4 வு 

388. கெவுனராக - துரைத்தன அதிகாரத்துக்கு (போ. வ. ௪, பக்‌, 111). 

799, சசம்‌ 7878 (9.பி. 1756) என்று இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ பக்‌, 70ல்‌ உள்ளது. 
200. பிறசக்தி - காரணம்‌ (போ. வ. ௪, பக்‌. 121) ்‌ 

207. **1][$ 86016௦ ௦016௦௫ 988 4௦ 600968 606 ௨௭௦006 08 115 0860ம்‌ எ்ர்௦ம. 
மிரஜர8ற $1பஜ% பகம்‌ த196௩ 60 பேக $கந்ர0 8௦2 56 181௦5 ௦8 20668 5ம்‌ 11808- 
நீச 6௦ 116 87ரசவ0. 09 52௧ 88ந்ஜம்‌ 10 114௪ம்‌ ௦8 $%6 6௩ 60568 100260 1௦2 106. 
85 ௦1 16 31-/ஷு2167”- (88ந௨ுு$௨ஐ, 2௨96 40-41) 

202. ஸொஜர்‌ ஆபிசா முதலானவர்களை - அநேக சர்தார்களை (போ. வ. ௪. பக்‌. 111). 


203, சமைமேலே - அவருடைய பீராத்தியத்திற்கு (மேடி) 

204. **306 7தறர்‌06 (70008 8யந504௪ம (5 1£ரசற0%. $௦ 584626 நகரம்ற்ர்ற 83 116 
ம0ப4118164்‌ வாஸ$ுு 0ர8றக்ம்‌ 6$ $0க மபறபிய043 ஐ016ய02 ரகக௦்கம்‌ 8கோ2ப்ோ2] ௦௩ 
386. இயஹயும 1758!” - (ரர்பர்ர்கவ, 1 ௨ஜ5 283) 


“4910ம்‌. 1068851016 0 1 நலக 06060்‌/௪ம்‌ ஐ ௦௭5 0] 696 17100888௦8 116 
௦010 21816 91௦%003. ஜ£ர்ம5ம்‌ 69 3002 [20008 0162 6/6 802004. வாலடு ௦0 1௫5 91%. 
3்ர9(க01 கரம்‌ 60௧1 096 ஈசமகரற8 ௦8 8ற்சமம 50க8ரரசாசம்‌ வயரு ரச 1]6ம்‌ 88 8கா 85 
17401006 சங்காக (ங்69] ௭6 8மாா௦ங கேம்‌ கயம்‌ ஜாகக(]$: 6184268860” - (86௦0205 ௦1 
1011 56, 060126, மேயபாா7 00126$00௩06005, 8411168ர  மிசறகா்ம மோ, 1758, 
நரீவ088, 1915, 1௪1182 8௦ 665 8102 ௦8 1கார0ா5, 0௧55ம்‌ 181 கமதப 1758, 
31௦. 147, 226 68) ்‌ 
*8* இதற்கடுத்துப்‌ பிற்கண்டவை போ, வ. ௪. வில்‌ உள்ளன (பக்‌, 117-118): அப்பொழுது 
மகாராஜா தன்‌ ராஜ்யத்தில்‌ ஒர்‌ உத்திரவு போட்டார்‌. இந்தச்‌ சமஸ்தானத்தில்‌ பரம்பரையாய்‌. 
நடந்த வழக்கமாவது: ஐரோப்பியர்‌ யாராவது ஒருவர்‌ வந்தால்‌, அவர்‌ எங்கிருந்து ராஜ்யத்தில்‌: 
பிரவேசிக்கறார்களோ அங்கங்குச்‌ சுங்கவரி வசூலிக்கவேண்டும்‌. அது எவ்விதமென்றால்‌, ஐரோப்பிய 


மன்னர்‌ வரலாறு 725 


அதுக்குமேல்‌ புதுச்சேரி கெவுனர்‌??* சென்னைப்‌ பட்டணம்‌ கோட்டை 
மேலே மோற்ச்சா போட்டார்கள்‌. அப்போ "சென்னப்பட்டணத்துக்‌ கெவுனர்‌ 
சந்தாசாயபு கலாபம்‌ வத்த னாள்‌ முதல்‌ நவாபுக்கு மஹா றாஜா பண்ணின 
உபகாரத்தினாலேயும்‌ மஹா நாஜாவுக்கும்‌ நவாபுக்கும்‌ றொம்பவும்‌ சனேகமா 
யிருந்தபடியினாலே மஹா றாஜாவுக்கு கும்மக்கு அனுப்பச்‌ சொல்லி யெழுதி 
அனுப்பிவித்தார்கள்‌. அப்போ மஹா றாஜா அவர்கள்‌ கும்மந்தான்‌ மமது 
யிசப்புகான்‌??? இருச்சொப்பள்ளியிலே யிருந்து போறவனோடே கூட னாநூறு 
அந்நூறு சபவாற்‌ £”முதலானதுகளை கும்மக்காய்‌ அனுப்பிவித்தார்‌. அந்த 
செனங்கள்‌ சென்னபட்டணத்தஇ லிறங்கியிருக்கற முசெ லாலி பாளையத்துக்கு 
.றஸத்து ஒண்ணும்‌ வரஒட்டாமல்‌ மேல்‌ பலமும்‌ வரஒட்டாமல்‌ றம்பவுஞ்‌ சோரா 
வரியாய்‌ வழித்து பண்ணினத்தின்‌ பேரிலே முசேலாலி ,பாளையத்துக்கு நிறு 
வாக மில்லாமல்‌ புதுச்சேரி வந்து சேர்ந்தான்‌. ரெண்டாவது விசை பிக்கட்டு 505 
சாயபு காரைக்கால்‌ மேலே வந்து யிறங்கினபோது மஹா ராஜாவினுடைய கும்‌ 
மக்கு வேணுமென்று கேட்டுக்‌ கொண்டதின்‌ பேரிலே மகாறாஜா கும்மக்கு 
அனுப்பிலித்து சகாயம்‌ பண்ணினார்‌. 





சர்தார்‌ நடந்து வத்தால்‌ ஒவ்வொரு ஆளுக்கும்‌ ஐந்து வராகன்‌ வீதமும்‌, குதிரையின்‌ மேல்‌ 
சவாரி செய்து வருபவருக்கு அதற்சுஇகமாயும்‌, ஐரோப்பியர்கள்‌ யாராவது பல்லக்கில்‌ உட்கார்ந்து, 
வந்தால்‌, அவர்களுக்கு விசேஷ வரியும்‌, மற்றும்‌ சேனையை அழைத்துக்‌ கொண்டு யாராவ தொரு. 
ஐரோப்பிய சர்தார்‌ வருவதாயிருத்தால்‌, அவர்‌ மஹாராஜாவுக்கு முன்பே சொல்லியனுப்பி, வரி வசூலிப்‌ 
போருக்கு வரியை வசூலிக்காம லிருக்குமாது உத்திரவு போடுவதும்‌ வழக்கமா யிருந்தது, தற்காலம்‌. 
கடற்கரையில்‌ இருக்கும்‌ ஐரோப்பியர்கள்‌ சமஸ்தானத்‌இிற்கு வேண்டியவர்களா யிருக்கிறார்கள்‌. 
மேலும்‌, அவர்கள்‌ வருவதும்‌ போவதும்‌ இனிமேல்‌ எப்போதும்‌ இருக்கும்‌. அதிலும்‌ சைன்யத்தோடு. 
வருபவர்கள்‌ நிச்சயமாய்‌ நமக்குத்‌ தெரிவித்துவிட்டுத்தான்‌ வருவார்கள்‌. மற்றும்‌ வரும்‌ ஐரோப்பியர்‌, 
எத்துறைமுகத்இலிருந்து எப்படி வத்தாலும்‌ அவர்கள்‌ கொடுக்க வேண்டிய வரியைத்‌ தள்ளிவிட 
உத்திரவு வேண்டியதில்லை'' என்றும்‌ கட்டளையிட்டார்‌. 


இதுபற்றி ஹிக்‌க தம்‌ நூலில்‌ எழுதியது பின்வருமாறு: 

14175 (02கரகற 8மதம) 15 88ம்‌ 8௦ 8௭6 ௨ 9௦16850006 026௧0 ௦7 *'ச21௦த16, 
1௦௦142 20௩ 1480௩ 88 ௦00710ய8]$ கம்‌ ௦/௨ா801678 ௨௦3 1000864 ௨ நகர்‌. 
08 886 8&ரக௱டி 0௩. காடு மாறக ர௦ சே(₹ர6ம்‌ 115 ₹சர£160ரூ, 176 512101120௧ 
81011 2876 802 1145 ஐபாற056 எந்ம்௦ு 000ய 3 9488 ௦011601604 88 & ஜயகாகற(66 14௦2 
68068ய] சகர 8௱ம்‌ ஐக8$ றகரம்‌ 0௨௦1 60 (06 ஹம ௦௩ பரத ரசர்மாறர்றஹ (66 
110161 0௩ 16கோரர்பத நர்5 6671600977 (08ஹ6 86-87). 


205, புதுச்சேரி கெவுனர்‌ - மூஸே லாலி **1.8]13 0628 606 1௦௦ ஐ ஐ 600102 81626 08 நரீ௨0785. 

(மலரட் 12, 1758) எரர்‌ ௭85  06160024்‌ 03 ௨10௩61 18818006 8௩3 0௦1061 

நுகறசா முருகேச 608 1ங9ரத0க(4ரத 185றர்ா814௦0 ௦8 8120௩” - (கிகாலாம்ட $மறாரோஷர 
334). 


206, மமது யிசப்புகான்‌ - மஹமத்‌ இசூப்சான்‌ (போ. வ, ௪. பக்‌, 118) - நசீயுற் வராகம்‌ 
பயர்‌: **நகீஷ்௦ரகம்‌ 19811 கேலுங்‌ 15 நுவ)ரகறர்‌, ௧௦1146 ௨௮ம்‌ நாமச்சம$ நாற, எற௦56. 
161201 188 5றாககம்‌ சகர] ஏம்‌ 8ர6 1௩ (6256 றம” - (8600705 08 1௦71 8. 020726, 
ஸ்ட 0௦226500002005, 7கிப11கர 05றட,, 1758, 886 92) 

8௦7. சபவாற்‌ - குதிரைப்படைகள்‌ (பே. வ. ௪, பக்‌. 112); சவார்‌ (டி3762) 

208. பிக்கட்டு - 1,௦04 1201 


726 தஞ்சை மராட்டிய 


மூணாவது திரம்‌ 5? பிக்கட்டு சாயபு புதுச்சேரி கோட்டைமேலே வந்தி 
.றங்க சண்டை போட்டபோதும்‌ 519 மஹா .றாஜாவுடைய கும்மக்கு வேணு 
மென்று கேட்டுக்‌ கொண்டபோது மஹா ராஜா அவர்கள்‌ பாரி கும்மக்கா 
யனுப்பிவித்து சகாயம்‌ பண்ணினார்‌. க 


இந்தப்படிக்கு மூன்று தடவையும்‌ இங்கலீசுகாறர்‌ சொந்தக்காரியத்துக்கு 
மஹா ரஜா அவர்கள்‌ கும்மக்கு அனுப்பிவித்து சகாயம்‌ பண்ணினபடியினாலே 
பிக்சட்டு சாயபுக்கு சந்தோஷமாய்‌ தாம்‌ சீர்மைக்கு ?1% போறத்துக்கு முன்னு 
'தாக மேஸ்தர்‌ டுப்‌ பிரி”என்சிற சற்தாரை மஹா .றாஜாகிட்ட அனுப்பிலிச்சு 
மஹா நாஜாவுக்கும்‌ இங்கிலீஸ்‌ காறருடைய சனேகத்துக்கும்‌ புறோவிறுத்தியா 
யிருக்கும்படியாய்‌ ஒரு உடன்படிக்கை பண்ணினார்‌. 


அப்பால்‌ மானோஜிருவு ஜெகதாபுக்கு சரிக்கலும்‌ சேனாபதி இனமும்‌"13 
நடந்து வந்துது. ஆனால்‌ மானோஜி ரவு நடத்தை ஒரு யோக்கயெதைக்கும்‌ 
யுக்த்தமா யிராதபடியியாலே அவரை யடித்துப்‌ போட வேணும்‌, ஆனால்‌ 
முன்னாலே ரெண்டொருத்தரை அவாள்‌ அகுறுத்தியத்தினாலே அடிபட்டுப்‌ 
போனாலும்‌ அடித்துப்‌ போட்டோமென்று மஹா.நாஜாவுடைய மனதிலே பசியா 
'தாபமா யிருந்தபடியினாலே மானாஜிறாவை அடிக்காமல்‌ சரிக்கல்‌ உத்தியோ 
கத்தை மாத்திரம்‌ எடுத்துப்போட்டு பிறாமணாள்‌ எந்த இறித்துறமத்துக்கும்‌ 
'துணியமாட்டாள்‌, பின்னையும்‌ பயந்து பு.த்தயோடே நடப்பார்கள்‌ என்கிற 
நிச்சயத்தனாலே றாச்சிய விசாரணையை டபீர்‌ நரோ பண்டிதர்‌?!* சுவாதீனம்‌ 
பண்ணி முடிய நடப்பித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 


அப்பால்‌ நவாபு மமுதல்லிகான்‌ இருச்சினாப்பள்ளிக்கு வந்து இருந்து: 
தஞ்சாவூர்‌ மஹா றாஜாவுடனே பேஷ்கஷ்‌ பணத்துக்கு சவாபு சால பண்ணி 
னத்தன்பேரிலே மஹா நாஜா அவர்கள்‌ சொன்ன உத்தரம்‌ சரிப்படாமல்‌ 
சண்டைக்கு ஆயித்தமாயிருந்தார்கள்‌. அப்போ இங்கலீசுகாற சற்தாற்கள்‌ 





2809. மூணாவது இரம்‌ - மூணாவது விசை (டி8762) 

தர, 41 0ிகரடத 1ந்க மறம்‌. 08 இமுஜத6 1760 ஊ. திஸ்‌. 41664 கறறோசம்‌ 0௩ (1௦ 
00894. 19711 16 00000781௦௦, 00016 ற2002606ம்‌ 10 ஊ) ௨௦046. பப்படம்‌ 
ந000/0ங்ரா௫. 11௪ 8000 08ற1026ம்‌ ௨11 115 0101400518. ஹம்‌ 1ற8116ய(8ம்‌ 8 817104 51௦01:806. 
'இழிர்சம நரகு 6௧0 8002 றற௦றஈஸ்த, 1.வ1]] 84016 உம்‌ ௬௦70. 014. அர்ப்‌. மறவா 8ம்‌ 
கேற்கப8(100. $ய22ச சரகம்‌ 1௩௦௦ ய 8404௦ வ]1$7 (ஹேமகரரு 1761)” - (நந்ட நகிகாகாற்க 
இறா கர, இ௨ஐ6 335). 

211. சர்மைக்கு - இங்கொந்துக்கு (போ. வ. ௪. பக்‌, 118) 

212, மேஸ்தர்‌ டுப்‌ பிரி - மாஸ்டர்‌ டுப்னிகேஸ்‌ (போ. வ, ௪. பக்‌. 1487. நக: 7௦8428 
நகு -($ப்றர்ரஷக, 1௨26 284). 

212. இனமும்‌ - வேலையும்‌ (போ. வ. ௪. பக்‌. 178) 

214. பபர்‌ என்ற சொற்குச்‌ செயலர்‌ என்பது பொருள்‌, இவர்‌ இயற்பெயர்‌: 'நாரோ பண்டிதர்‌. 
என்பதாகும்‌ (சுப்பிரமணியன்‌, பக்கம்‌ 78, அடிக்குறிப்பு) 


மன்னர்‌ வரலாறு 127 


நவாபுக்கு தஞ்சாவூர்‌ மஹா றாஜா பண்ணின உபகாரத்தையும்‌ தங்களுக்கு 
காண்பிவித்த சனேகத்தையும்‌ யோ௫ித்துப்‌ பார்த்து நவாபுக்குச்‌ சொல்ல. 
வேண்டிய விதப்படிக்குச்‌ சொல்லி . பேஷ்க்கஷ்‌ நிலுவைக்கும்‌ இனி மேலைக்கு 
நடக்க வேண்டியத்துக்கும்‌ ஒருதிட்டம்‌ பண்ணி அது இங்கிலீஸ்காறர்‌ மாரிபத்‌ 
தாய்‌ செலுத்துகிறதென்று தீர்ப்புபண்ணி இருவருக்கும்‌ பூதலூரிலே பேட்டி 
பண்ணி வைத்து சமாதானம்‌ பண்ணி வைத்தார்கள்‌.31£ 


அப்போது துளஜா மஹா நாஜாவுக்கு ரெண்டாவதுஸ்ரீ றாஜகுமார 
பாயி சாயிபுக்கு ஒரு கன்னிகை பிறந்துது. 


முன்னாலே சென்றுபோன சவவாயி சாஜிறாஜா பிழைத்திருக்கிறா 
னென்று ரூபியுடைய வெள்ளாட்டி மகன்‌??* சுபானி என்றவனுக்கு தஞ்சாவூர்‌ 
'றாச்சியம்‌ பிறாப்த்தி யாகும்படியாய்பண்ணின?!” கோயாஜி காட்டிகே,3* ஓடிப்‌ 
போயிருந்தவன்‌, அரியலூர்‌ காட்டிலே ஒரு இறாமத்திலே வந்து யிருக்கிறா 
னென்றை சேதி மஹா நாஜாவுக்குத்‌ தெரிஞ்சு ரெண்டு பேர்‌ ஆப்த்தமா யிருக்‌ 
கப்பட்ட சிபாயி அவாளுடனே கொஞ்சம்‌ செனமும்‌ அனுப்பிலித்து - அந்த 
கோயாஜி காட்டிகேயைக்‌ கொண்ணு போட்டார்கள்‌. 





இந்தப்படி பிறதாப சிம்ம மஹா றாஜா நாச்சிய பாரம்‌ பண்ணு 
சற போது உத்தமமாய்‌ புண்ணிய ர்த்தி விஸ்தரிச்சுது. அந்த கீர்த்தியை 
சிறுது சொல்லுகிறோம்‌. உத்தர தேசம்‌ சாத்தாரா புனா அவரங்கா 
பாது வரைக்கும்‌, இழக்கே ௮ச்‌ச?1? வியாபாணம்‌”3” கண்டிதேசம்‌ சிங்கள 
தீபம்‌ வரைக்கும்‌, தெற்கே மலையாளம்‌ கொளம்பு கொச்சி, மேற்க்கே 
ஸ்ரீறங்கபட்டணம்‌ பிதலூர்‌ தேசம்‌ குத்தி கருஷ்ணாதீரம்‌ பண்ணாளகட்‌ 





21௪, “ரிந்த [கரக்‌ சிசரகரச்கம்‌ [200 ரக(கற 81 பத்‌ வ11 வாாச8ர$ ௦8 1210ம18. 1௦70 
2201 616 ஐ0961002 08 நககம்‌8$ பறமக 842, 709186 ம 86, 86 560004 12 
00000141 60 961016 196 68£௱$ ௦8 86 ₹₹10ய6 ஐக௨616 4௦ 15 14களக0்‌. &௦௦௦101யஜ]3: 
11 985 8ஜா௦6ம்‌ (084 605 வரக 8௦13 றக 637 8௭6 195(81006௦18 19 ௨௦௦14 2 32875, 
22 18689 08 200668 13. பி480காஐ6 ௦1 605 ௦1548 வ 010 ஐ உரசகர$ சர்10 உ ரியா(சா கய. 
01 14 1விஸ்த 8$& றாச$60% 1௦ 696 48௭௧௦ றம்‌ 8150 80 8௩௩௮81 ரர்0ய%6 ௦8 4002 
வித ஹீரசோருவா097- ($ோ௦ப்ர்ஷவ,, 2822 284) 

இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌, **சகம்‌ 1880 ஆம்‌ வருஷம்‌ இறிஸ்து 1758 வருஷத்துக்கு 
தமிழ்‌ வெகுதான்‌ய வருஷம்‌ மூதல்‌ சுவல்பமாய்‌ பேஷ்கஷ பணம்‌ தங்கள்‌ மூலமாய்‌ கொடுத்துவரும்‌: 
படி சமாதானம்‌ செய்தார்‌" என்றுளது (பக்‌. 374) ௫ 
218, ரூபியுடைய வெள்ளாட்டி மகன்‌ - குப்பி என்ற வேலைக்காரியின்‌ மகன்‌ (போ. வ. ௪. 
பக்‌, 114) 
227.  பிராப்‌இ யாகும்படியாய்ப்‌ பண்ணின - அடைய ஏற்பாடு செய்து ஓடிப்போன: (போ. வ. ௪. 
யக்‌, 114) 
278. கோயாஜி காட்டிகே - கோதாஜி காண்டிகா (போ, வ. ௪, பக்‌. 144); 180/8] 01௨210. 
(8ோர்ப்்களே,, 282௦ 279). 
819. அச்சி - சமுத்திர மத்திய பிரதேசத்திலுள்ள அச்சி (போ. வ, ௪. பக்‌, 114). 
220. வியாபாணம்‌ - யாழ்ப்பாணம்‌ (ஜி). 





128 தஞ்சை மராட்டிய 


வரைக்கும்‌, பிறதாப சம்ம மஹா றாஜாவுடைய உத்தம நடத்தையும்‌ 
தானதர்மங்கள்‌ உதாரத்துவமும்‌ சவுரியமும்‌ அன்னிய றாஜாக்களுக்குப்‌ பிதிகர 
மும்‌?% இந்தப்படியாக விஸ்தரிச்சுது. தம்முடைய றாச்சியத்து செனங்களெல்லா 
ரும்‌ மஹா றாஜாவினுடைய தான அவுதாரிய குணத்தைத்‌ தொட்டும்‌ சனங்‌ 
களை றம்மியம்‌ பண்ணிவிக்கற சாமற்த்தியத்தைத்தொட்டும்‌ சகலமான பிற 
சைகளும்‌ சுகப்பட்டுது. இப்படிக்கொ.த்த மஹா நாஜாவுக்கு பரலோக பிறயாண 
னாள்‌ சமீபித்தத்துக்கு சில சின்னங்கள்‌ தெரியப்பட்டுது. அதென்னவென்றால்‌ 
விழுந்து போறத்துக்கு ஆறுமாசத்துக்கு முன்‌ முதல்க்கொண்டு மஹா றாஜா 
வுடைய ௫த்தவிருத்தி அதக கோபமாச்சுது. அதுக்கு ஒரு இஷ்டாந்திரஞ்‌ சொல்‌ 
லுகிறேன்‌; மஹா றாஜா அவர்கள்‌ சுவாமி தெரிசினத்துக்கு இருவாரூருக்கு சவாரி 
போனார்‌. அப்போ மஹா நாஜாவுடைய சின்ன சேவுகர்‌ மாவளியர்‌””” ரெண்டு 
பேர்‌ பின்னாலே நிண்ணார்கள்‌. அவர்கள்‌ மறா றாஜாவுடைய சேவுகத்தில்‌ ஆல) 
யம்‌ வருகுதென்று சீக்கிரமாக சவவாரியுடனே கூடப்போய்‌ சேர வேணுமென்று 
சுறுக்காய்‌ ஓடிவருகிறபோது அவாளுடைய தேகத்தின்‌ வேகமும்‌ அவாள்‌ அடி 
வைத்து ஓடுற போது பூமியிலேயிருந்து யெழும்புகற தூசிகள்‌ மஹா றாஜா 
தேகத்திலே பட்டபடியினாலே”?3 மஹாறாஜா அவர்கள்‌ அந்த க்ஷணமே அவாள்‌ 
ரெண்டு பேரையும்‌ தலையை வெட்டிப்போடச்‌ சொல்லி உத்திரவு பண்ணிப்‌ 
போட்டார்‌. அப்படியே நடிந்துது. அவாள்‌ தலைவெட்டுண்டு போகும்படியாய்‌ 
குத்தம்‌ பண்ணாதபடியினாலே பிரபஞ்சியத்திலே யிருக்கிறவர்களெல்லாம்‌ மஹா 
மாஜா யிதுவரைக்கும்‌ நடப்பித்துக்கொண்டு வந்த காரியத்துக்கு இந்தக்‌ கிறுத்‌ 
இயம்‌ விபரீத சின்னமாய்‌ காண்பிவித்துது. இப்படிக்கு இன்னும்‌ சில பொல்லாத 
கிறுதியங்களும்‌ நடந்துது. இது தவிர தெய்வீக தஷ்ட்டாந்திரம்‌ ஒண்ணு பிற. 
பலமாய்‌ நடந்துது. அது யென்னவென்றால்‌, மஹா றாஜா அவர்கள்‌ விழுந்து 
போறத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னே முதல்க்கொண்டு றாத்திரி காலத்‌ 
'இலே பனிரெண்டு னாழிகைக்கு மேல்‌ இருவத்திரண்டு னாழிகை வரைக்கும்‌ 
ஒரு பெரிய அழுகைக்‌ கூக்குரலாகறது. மஹா றாஜா முதல்‌ சகல சனங்களும்‌ 
இந்த சப்த்தம்‌ கோட்டை வெளியிலே ஆகுதென்று போய்ப்‌ பார்க்க வேணு 
மென்று போனவிடத்திலே கோட்டையிலே ஆகுறது. கோட்டையிலே பார்த்‌ 
தால்‌ கோட்டை வெளியிலே ஆகுறாப்போலே யிருக்குறது. இந்தப்படி. மூணு 





827, அன்னிய ராஜாக்களுக்குப்‌ பிஇகரமும்‌ - எதிரிகள்‌ அஞ்சும்‌ பராக்கிரமம்‌ (போ. வ. ௪. பக்‌.115). 
(பிஇிகரம்‌ - பீதிகரம்‌ - அச்சம்‌) 
288. மாவளியர்‌ - மாவள வகுப்பைச்‌ சேர்ந்தவர்‌ (போ. 
ாங்ட 97698௩ றகர 08 10௪ 0008. 498710, மறந்த ௨1௦0ஐ 646 19/651870. 
0026 802 ௨ 16021% ௦8 12 1௦ 24 4185 15 1000) 8$ 18ீகவ] 02 106 யாசர்‌ 1௧ம்‌ 
வப்ச ஏவ]1ஜ95 181௦ எர்ம்ட்‌. 5ர்ப்த ரகே(சாற 0614 15 191464. ௨6 ௦௦11601146] ஃ3௦௭௨ 
8 106 196146 ]ரீகாக]6... 1௪ நரீஜாத] ௦௦மாடரு 18 ஐயரக]ந உஜூர்மே]0081 ர£21௦ய. 
31$ ௦௦000௩ ற60016 0188ரசம்‌ 800) 05 ந8ீகரவங்கத கரம்‌ மறற ௦8 105 ரகர 
௦யழ ந நசன்பத 872002 6யப16, ந்கரம்ரசர, 8ம்வற1சா கறம்‌ 1688 ந ரர84௦ம்‌ 3 1மாமாரு ௦7 
34௦67. (கிர (1) 1௨6 26) 3 
325. பட்டபடியினாலே - பட்டதென்றெண்ணி (யோ. வ. ௪. பக்‌ 115). 


யக்‌. 116); 





மன்னர்‌ வரலாறு 129. 


மாதம்‌ நடந்துது. அப்பால்‌ மஹா றாஜா”5* அரண்மனையிலே மேற்கு பாரிசத்‌ 
இலே முன்னாலே னாயக்கர்‌ கூட்டம்‌ றாச்சியம்‌ பண்ணின அஜாரத்திலே”** 
ஒரு கோபுரம்‌ இருந்துது. அந்த கோபுரத்து சகரம்‌ இருந்தாப்போலே யிருந்து 
யிடிஞ்சு வடக்குப்‌ பக்கத்திலே விழுந்துது. பொல்லாத அபசகுனமென்று சகல 
சனங்களும்‌?5* சொல்லிக்கொண்டுது. இன்னும்‌ சில அபசகுனங்களும்‌ சனங்கள்‌ 
தஷ்ட்டிக்கு விழுந்துது.. 

அதுக்கு பிற்பாடு பிறதாப சிம்ம மஹா றாஜா தம்முடைய ,தபோபலத்து 
னாலேயும்‌ யோகப்பியாசத்துனாலேயும்‌ குரு உபதேசத்தின்‌ திருடத்துனாலேயும்‌ 
தான்‌ விழுந்தபோற னாள்‌ நண்ணா தெரிந்துகொண்டு ஆனந்தத்தை?!" 
அடைஞ்சு கொண்டிருந்தார்‌. 





அப்போது துக்கோஜி மஹா நாஜாவுக்கு (* வைப்பு ஸ்ரீகளிலே ஆன 
பிள்ளைகளில்‌) செண்ணு போனது போக* (மீதியாக யிருந்த னானாசாயபுக்கு. 
பிறந்த ஒரு பிள்ளை அப்பு சாயபு மாத்திரம்‌) உயிரோடே யிருந்தா ரெண்ணு 
மேல்‌ எழுதப்பட்டிருக்குதே அந்த அப்பு சாயபு தெய்வகதியானார்‌. அவர்‌ 
வைப்பு ஸ்ரீகளிலே ஒரு பிள்ளை னானாசாயபு என்று யிருந்தான்‌. அப்பு சாய 
புக்கு உத்திறறறிகையான பனிரெண்டாம்‌ நாள்‌ பிறதாபசம்ம நாஜா தம்மு 
டைய பிள்ளை துளஜா மஹா றாஜாவுக்கு?* நல்ல பு.த்திவாற்தைகளை சொல்‌ 
லிப்போட்டு நல்ல சியாபகத்துடனே சாலியவாகன சகம்‌ ௬௬௭௮௫” சுபானு. 
வருஷம்‌ பிரதாபசிம்ம றாஜா தெய்வகெதி யானார்‌. அவருடனே கூட அவர்‌ 
மூணாவது ஸ்ரீ”? யெமுனாபாயி சாயபும்‌ அஞ்சாவதுஸ்ரீ1 சக்கவாற்பாயிசாயபும்‌ 
இந்த ரெண்டுபேரும்‌ சாகமனம்‌”5” பண்ணினார்கள்‌. உடனே துளஜா மஹா 
.றாஜாவுக்கு பட்டாபிஷேக மாச்சுது. 


14 அப்போ நவாபு மமுதல்லிகான்‌ வஸ்திர மரியாதைகளும்‌ சுடு 
துளஎஜா தாசும்‌ கொடுத்து அனுப்பிலித்து, ஒரு பக்ஷ்9* அதின்‌ பேர்‌ 





224, அப்பால்‌ மஹா ராஜா-டி 8768இல்‌ இல்லை. 
825. அஜாரத்திலே - அரண்மனையில்‌ (போ. வ. ௪. பக்‌, 175). 
286. சகல ஜனங்களும்‌ - ஜனங்கள்‌ சகலமானபேரும்‌ (டி.3762). 
227. ஆனந்தத்தை - மனச்சாத்தி (போ,வ,௫.பக்‌, 176) 
828. **தம்முடைய பிள்ளை துளசா மகாராஜாவுக்கு!” என்ற இடத்தில்‌, இருமுடிசேதுராமன்‌ 
சுவடியில்‌!" தம்முட புத்திர கொமணிகளான துளஜா ராஜா, அமரசிம்ம ராஜா இவர்களுக்கு!” 
என்றுளது (பக்‌.377)) ?்‌ 
389. சகம்‌ 1685: 
280. மூணாவது - இரண்டாவது (இருமுடி.பக்‌.377) (போ.வ,௪.பக்‌.83 பார்க்க), 
231. அஞ்சாவது - நாலாவது (இருமுடி,பக்‌,877) (போஃவ.ச,பக்‌,84 பார்க்க), 
232, சாகமனம்‌ - சககமனம்‌ - உடன்கட்டை. ஏறுதல்‌: 
* பிறைவளைவுக்குள்‌ உள்ளவை டி 3180இல்‌ சரியாகத்‌ தெரியவில்லை; டி3762 பார்த்து: 
எழுதப்பட்டன. 
3. பஷ்சி - பக்ஷி (பறவை) 


180. தஞ்சை மராட்டிய 


சுதறமுருகு? பஷ்ச யென்று சொல்லப்பட்டது; அது உயரம்‌ ஒண்ணரை 
ஆள்‌ உயரம்‌, அதினுடைய கால்‌ ஒண்டை3யைப்‌ போலிருக்கும்‌, இப்படிக்‌ 
கொத்த அபறூபக்குருவியை* அனுப்பிவித்தார்‌. 


அதுக்குப்‌ பிற்பாடு துளஜா மகாறாஜா நாலஞ்சு வருஷம்‌ மட்டும்‌ .தம்‌. 
முடைய தொகப்பனார்‌ எப்படி நடப்பிவிச்சுக்‌ கொண்டு வந்தாறோ அப்படியே 
தம்முடைய யோக்கிய பரிவாரங்களை யெதாயுக்த்தமாய்‌ நடப்பிவித்துக்‌ கொண்டு; 
நவாபு மமுதல்லிகானுக்கும்‌ சந்தோஷம்‌ வரத்தக்கதாக, மதுரையிலே யிருந்த: 
கும்மந்தான்‌? மஹமது யிசூபுகான்‌ மேலே ஒருதரம்‌, அயிதர்‌ நாயக்கன்‌ பேரிலே 
பெங்கஷூர்‌ மட்டும்‌ ஒருஇரம்‌, யித்தப்படி நவாபு றாஜகாரியம்‌ பண்ணபோது, 
மதுரை கும்மக்கு அருண_ரி அப்பாவையும்‌, வெங்கிட்டறாவு காடெக்கு அயிதர்‌ 
சிர்மை பேரிலே பொனத்துக்கு கும்மக்காக அணனுப்பிவித்து, நவாபு முதல்க்‌ 
கொண்டு மைத்த நாஜாக்களும்‌ சிலாக்கியம்‌ பண்ணத்தக்கதாக றாச்சியம்‌ 
பண்ணிக்கொண்டு வந்தார்‌. அப்பால்‌ தம்மை வெகுநாளாய்‌ அனுசரித்துக்‌ 
கொண்டிருந்த உசேன்கான்சூருக்கு பெரிய மனுஷன்‌ பண்ண வேணுமென்கிற 
அபேஷ்சையினாலே அவனுக்கு மந்திரி தனம்‌ குடுத்தார்‌. அப்போ ஆற்காட்டு 
பிறாந்தியத்தின்‌ மேல்‌ அயிதரல்லிக்கான்‌ சண்டைக்கு வந்திருந்தான்‌. அவன்‌. 
தஞ்சாவூர்‌ சீர்மைக்கும்‌ வந்து இருமுல்லைவாடி? யிலே வந்து இறங்கி மஹா. 
.றாஜாவுடனேயும்‌ சவாபு சால பண்ணி! மஹா நாஜாவும்‌ நாலு லெஷ்சம்‌ 
விராகன்‌ வரைக்கும்‌ கொடுத்தார்‌. அவனதை வாங்கக்‌ கொண்டு போய்‌ 
விட்டான்‌." 

அந்த உசேன்கான்சூர்‌ என்றவன்‌ மெத்த நாச்சிய .காறுபாறு£ எந்த 
விதமாய்‌ பண்ணினாலும்‌ பிரதாபசம்ம றாஜா முக்கியமாய்‌ பண்ணியிருந்த 
காரியம்‌ 1? நவாபு மமுதல்லிகானுக்கு செலுத்த வேண்டிய பேஷ்குஷ்‌ இங்கிலீசு 
காதர்‌ முகாந்திரமாய்‌ தஞ்சாவூர்‌ பேஷ்கஷ்‌ பணம்‌ செல்லும்படியாய்‌ பண்ணி 
யிருந்த இட்டத்தை இந்த உசேன்கான்‌ சூர்‌ துற்புத்‌தியினாலே!3* வெள்‌ 





2. சுதற முருகு - முதர்‌ முருக்‌ (போ. வ. ௪. பக்‌. 117) 

3... ஒண்டை - ஒட்டகம்‌ 4. அபறூயக்குருவி - அபூர்வ பக்ஷி (போ. வ. ௪, பக்‌, 117). 
தம்மந்தான்‌ - குமதின்‌ (பே, வ. ௪, பக்‌, 117) 

6. இருமுல்லைவாடி - இருமலவாடி (போ, வ. ௪. பக்‌. 117); இருமழபாடி 

7. மஹா ராஜாவுடனேயும்‌ சவாபு சாலபண்ணி - நவாபுக்குச்‌ சவால்‌ விடுத்தார்‌ (போ, வ. ௪. 
யக்‌. 117). 

௪, **ிதாழ்‌0ரச ப14்‌ 0௦4 6508ற௪ 40௪ ப6ற(க4௧11008. ௦8 11810௨ ௨4 4௦ 1769 05 00௧06 
ஐரிமவபிரரம்பத கரீம்‌ 106௦ (1௧1 ௦௦0௦49... 15 கரக 20% (சாரர1124. கரம்‌ ரய மெப்ம 
10 8816 1 ற60ற188” 11485 நக 81ந்த்கம்‌ (றக கம எர்ஸ்‌. 8கர்்கா 6] றவர்ஹ ௨ 
10௪ (1.6. 4 1விளிடி ௦8 ஈய 665 ஊம்‌ 8002 615098௱15)- ($ஈ்மம்ரலகா, 8௨26 294-95) 
9, காறுபாறு - கார்பார்‌ - கார்வார்‌ - ஒரு அதிகாரி 

30, பிரதாப சிம்மறாஜா முக்கியமாய்‌ பண்ணியிருந்த காரியம்‌ - முக்யமான வேலைகள்‌ எல்லாம்‌. 
பிரதாபசிம்ம ராஜாவின்‌ பேரிலே நடத்தப்பட்டது-(போ., வ. ௪. பக்‌. 117). 


11 *முதல்‌ 18* வரை: **விபரீதபுத்து அதிகரித்து வத்ததினால்‌ அவனால்‌ நடத்தப்பட்ட ராஜ்ய 





மன்னர்‌ வரலாறு. 791 


எத்துக்குத்‌ தடுக்கும்‌ படியாய்போட்டிருந்த அணையை உடைத்தாப்‌ போலே 
அந்த ஆதாரத்தின்பேரிலே இருந்த சமஸ்தானத்துக்கு அபாயம்‌ வரும்படியாய்‌ 
பேஷ்கஷ்‌ பணத்தை இங்கலீசுகாறர்‌ மூலமாய்‌ செலுத்தாமல்‌ தாமே செலுத்‌ 
'இன..?* படியினாலே சமஸ்தானத்துக்குஅபாயம்‌ வந்ததென்கிறத்துக்கு சந்தேக 
மில்லை 15* 


அப்பால்‌ துளஜா மஹா றாஜா தம்முடைய கையின்‌ ழே யிருக்கறவா 
ளுடைய புத்தியை அனுசரித்துக்கொண்டு பூற்வம்‌ துக்கோஜி மஹாறாஜா 
னாள்‌ முதல்க்கொண்டு றாமனாதபுரம்‌ பாளையக்காறருக்கு ஆதரனை பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிற நடத்தை தஞ்சாவூர்‌ சமஸ்தானத்தில்‌ உண்டாயிருக்க னாகப்‌ 
பட்டணத்திலிருந்து மஹா நாஜாவுக்கு பெஷ்கஷ்‌ கொடுக்க வேண்டிய ஆனை 
கப்பலில்‌ வந்துகொண்டிருந்த அந்த கப்பலை றாமனாத புரத்து யெல்லை 
சறஹத்துலே வந்துதென்று றாமனாத புறத்தான்‌ அந்த ஆனையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு அந்த ஆனை மஹா ராஜாவுதென்று தெரிஞ்சும்‌ கொடாமல்‌ படிக்கு 
வைத்துக்‌ கொண்டிருந்தபடியினாலே மஹா றநாஜாவுககுக்‌ கோபம்‌ வந்து 
றாமனாத புரத்தின்‌ மேலே பாளையமெடுத்து?* அந்தக்‌ கோட்டையைச்‌ சுத்திக்‌ 
கொண்டு சண்டை பண்ணி கோட்டையும்‌ இடித்துப்போட்டு கோட்டை கை 
வசமாகற சமையத்தில்‌ துளஜி மஹா றாஜா தூரயோசினை பண்ணி நாம 
னாதபுரத்தானுக்கு அவன்‌ கோட்டையை நிலைக்கப்பண்ணி தம்முடைய 
பாளையத்துக்கு செண்ண சலவுயென்று நஜர்‌1* யென்றும்‌ கொஞ்சம்‌ திரவியம்‌!” 
வாங்கிக்‌ கொண்டு தஞ்சாவூர்‌ வந்து சேர்ந்து உடனே தம்முடைய கன்னியை!* 
காட்டிகே றாவுக்கு வெகுதிரவியம்‌ சிலவழித்து விவாகம்‌ பண்ணிவைத்தார்‌. 


இந்த சிலவுகளைத்‌ தொட்டு நவாப்புக்கு செலுத்த வேண்டிய தோப்பா 
பணம்‌ ரெண்டு வருஷத்து பணம்‌ நிலுவை நிண்ணுபோய்விட்டது. அப்போ 
நவாப்பு மமுதல்லிகான்‌ யோசினை பண்ணினது: தஞ்சாவூர்‌ துளஜி மஹா 
'றாஜா புத்திவந்தர்‌, பிறபலமா யிருக்கப்பட்டவர்‌, வடக்கே யிருக்கற மறாட்டி 
யருக்கும்‌ பந்துசனம்‌, சூரனுமானபடியினாலே யெப்போவாகிலும்‌ தம்முடைய 





பாரம்‌ சமஸ்தானத்துக்கே கேடு விளைவிக்கக்கூடும்‌ என்று சந்தேகமில்லாமல்‌ சொல்லக்கூடிய 
'நிலைமை ஏற்பட்டது"*- இங்ஙனம்‌ யோ, வ. ௪. வில்‌ உள்ளது (பக்‌. 118). 


32* முதல்‌ 78* வரை டி 376.8 நோக்க எழுதியவை 

மே றந்த நஷ்கம்‌.. ௦8 இப்ருகதகறதக கறலமோசம்‌ ௨ 880 6]6றற்கரத ௦8 *யர்கர[”- 
(8வர்8$ வ, 2௨26 56). ம 

3௪, [கட 112262- ௨. 006564 22000 8௫ 10887107 60 & 80062102 (1௦46%-175600185. 
984 101186, 0௪0126) ௦. 0, 1802) 

நச, சிற்த ரகுத6ரம்‌ 08 780௦80 கோக 6௦ 46208 ௨0௦07010ஐ 60 எ்ர்௦்‌ 605 7கார்06 
விக ஐு2 811063 $0 ர£ரஸ310 18 ஐ035058100. ௦8 116 (78015 ௦0௦0006764 3 நம்மு வறம்‌. 
40 1608146005 1வி-்‌ 08 £ய0665 13 502016 8௦3 30 ௦098௦4 ரமற65 1 168619, 
680 182ஐ6 616ற%20(8 ௧௮ம்‌ 69௦ ஐ16065 08 680000''- (8ஈப்வர்‌ர852ய, 2௨26 296) 

யக்‌. 109) ஆய ராஜகுமாரபாயியின்‌ மகள்‌. 
க்‌. 285) அறியப்படும்‌. 





322 தஞ்சை மராட்டிய 
யோக்கியத்தினாலே பிறபலமாவார்‌; அப்போ நமக்கு பாரமாயிருக்கும்‌: ஆகை 
யினாலே யெந்த விதத்திலும்‌ அவரை கையின்‌ கீழே போட்டுக்கொள்ள 
வேணு மென்ூறத்துக்கு, இப்போ தோப்பா பணம்‌ பாக்கியும்‌ இருக்குது, அது 
கேழ்க்கிற நிமித்தியம்‌ அதுக்குத்‌ தக்கதாய்‌ சேனைகளைச்‌ சேர்த்து காரியத்‌ 
துக்குத்‌ தக்கதாய்‌ தஞ்சாவூர்‌ ராட்சியத்தை ஆக்கிரமித்துக்‌ கொண்டு, .றாஜா 
வையும்‌ கைக்குள்ளாக்கிக்‌ கொள்ள வேணும்‌; ஒரு வேளை தோப்பா பணம்‌ 
கொடுத்துவிட்டால்‌, னாள வட்டத்திலே ராட்சியத்தை ஆக்கிரமித்துக்கொண்டு, 
றாஜாவை நம்முடைய கையுங்கீழே வைத்துக்கொண்டிருக்கிறதே உத்தமமென்‌ று 
நிற்செயம்‌ பண்ணி, தோப்பா பணம்‌ கேட்டு அனுப்பிவித்தான்‌. அப்போ 
காலத்துக்குத்‌ தக்கதாய்‌ றாஜாவுடைய புத்தியை துற்மத்திரிகள்‌ அபகரித்துக்‌ 
கொண்டு”? நிராகரித்து பிறதி உத்தாரம்‌ யெழுதும்படியாய்‌ பண்ணினார்கள்‌. 
அதனாலே நவாபு மமுதல்லிகான்‌ றாஜாவுடைய தொகப்பனார்‌ பண்ணின 
உபகாரத்தை நினையாமல்‌ ராஜ்‌(*யத்தின்‌ பேரிலே இஷ்ட்டியை வைத்து) 
அதை அபகரிக்கிற புத்தியினா(*லே தம்முடைய மூத்த மகனான உமததுல்‌ 
கமரா!” உடனே தக்க சேனையும்‌ குடுத்து) சண்டைக்கு அனுப்பிவித்தார்‌. 
அவர்‌ தஞ்சாவூர்‌ கோட்டையை சுத்திக்‌ கொண்டு உயித்தம்‌ பண்ணினார்‌. 
அப்போ துஷ்ட மந்திரிகளுடைய புத்தியை அனுசரித்து சண்டைக்கு ஆரம்பித்‌ 
தார்கள்‌. இவாளுக்கும்‌ சண்டை போடுறைத்துக்கும்‌ சாமற்தயம்‌ போராமல்‌: 
மேல்‌ ஒண்ணும்‌ நடவாதபடியினாலே சமாதானம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேணு 
மென்று நாஜாவுக்கெச்சரித்தார்கள்‌. அப்போ மஹாறாஜா பூற்வம்‌ பெரிய 
வாள்‌?” னாளையிலே யிருந்த சாமாதிகாள்‌ ரெண்டொருத்தருடனே யோசினை 
பண்ணி சமாதானம்‌ பண்ணிக்கொண்டு பாளையத்துச்‌ சிலவுக்கு அன்பது அறு 
பது லக்ஷம்‌ நூபாய்‌ தீர்ப்புப்‌ பண்ணிக்‌ கொண்டு றொக்கம்‌ நகை நட்டுகள்‌ 
கொடுத்தது போக மத்தத்துக்கு பாதி சர்மை மேலே அடமானமாக எழுதிக்‌ 
கொடுத்துவிட்டார்‌.% அதன்‌ பிற்பாடு உமமதுல்லுமுறா தஞ்சாவூர்க்‌ கோட்‌ 
டைக்குச்‌ சமீபமாய்‌ மேர்க்குப்‌ பாரிசம்‌ வல்லத்துக்‌ கோட்டையிலே தம்முடைய 
சேனைகளை வைத்துப்போட்டு நவாப்புக்‌ கொடுத்திருந்த இளங்காடு சீமையும்‌ 
தம்முடைய சுவாதீனம்‌ பண்ணிக்கொண்டு?” தம்முடைய சேனையுடனே திருச்‌ 9 
னாப்பள்ளிக்குப்‌ போய்விட்டார்‌. 





28. ராஜாவுடைய புத்தியை துற்மத்திரிகள்‌ அபகரித்துக்கொண்டு - ராஜா துர்மந்திரிகளின்‌ 
ஆலோசனைக்கு வசமா (போ. வ. ௪. பக்‌. 119) 


*பிறை வளைவுக்குள்‌ இருப்பவை டி876.8 நோக்கு யெழுதப்பட்டன. 

39. பிறம்4 - ய] - பீஐகாக கரம்ரம1-1110௩ /விகந்க்‌. 

80. பெரியவாள்‌ - தந்‌ைத (போ. வ. ௪. பக்‌. 729) க 
27. *4நர (06. 8190 5006௫ கேசம்‌ 20% ௦8 0௦௨ 1771, 1யி8/1 ௨226ம்‌ 1௦. 
ஐஹு ஈஹ்‌1 ]வ1்ஷ ௦8 ரயழ668 88 வரர ௦8 21016... 83 (16 56000 5611180 8ம்‌. 
0164 2506 0௦, 1771 066 வர்கம்‌. 885]தம௦ம்‌ 196 0181210% ௦8 நகீஷமாவாம கறம றவா$ ௦7 
௩5 ப1917104 ௦8 8 யர08:00௨0. $161410ஜ ௨௩ கறம] ர240006 08 841 ஊம்‌ ௨ 
பெலா1மே 18115 ௦8 ரயற 665 402 190 32875 13. 1160 ௦8 495 றவ$ுராகர்‌ ௦8 324 1வீங்கி ௦8 
மய665 (108160 85 ஏகா 1ரப்ோறர்௫ு”*- (8வந்கநு௫ு81, 5265 61-62). 


22. *தீடி 105 0089658100. 08 16 8004 ௦8 77ச11மல, 66 % ஜூ ௦8 1கார்‌0ர6 ௭85 ௦8 








மன்னர்‌ வரலாறு 1792 

அப்பால்‌ மஹாறாஜா அவர்கள்‌ சூரியவம்சமா யெசவந்தறாவு”5'யென்ற 
வனை சென்னைப்‌ பட்டணத்திலே நவாப்பு அண்டைக்கனுப்பிவித்து சிறுது 
சந்தி வாற்தைகளை சொல்லச்‌ சொன்னார்‌. அதுக்கு நவாப்புடைய மனோ. 
பாவம்‌ வேறே யிருந்த படியால்‌ அந்த சற்தாருடனே கூட ஒரு காண்டா 
முறுகமும்‌ வஸ்த்திர பத்திரமும்‌?* அனுப்பிலித்தாரே அல்லாமல்‌ சந்தி சமா 
தான வாற்தையே கேழ்க்க யில்லை. அப்பால்‌ நவாப்பு பாக்கி. நூபாயெல்லாம்‌ 
சாடாவாய்‌ செண்ண பிற்பாடு துளஜி மஹா றாஜாவுக்கு சேனைகளுக்கு சம்பளங்‌ 
கொடுக்க அட்டிலிழுந்த1* சமையத்திலே நவாபு அவருடைய சனத்துக்கெல்லாம்‌ 
போதனை பண்ணி? சிறுது சற்தார்களை சேர்த்துக்கொண்டு றாட்சியத்தை 
ஆக்கிறமித்துக்கொள்ள வேணுமென்று (ஏற்பாடு செய்தார்‌.) அப்போ வடக்கே 
யிருந்து மாதவறாவ்‌ ச.தாசிவ்‌ யென்‌ிறவன்‌ சென்னப்பட்டணத்துக்கு நவாப்புக்‌ 
இட்ட னாலத்தொண்ணு”! வாங்கிற நிமித்தியம்‌ வந்தவனையுங்‌ கையுங்‌ ழே. 
போட்டுக்‌ கொண்டு?” தம்முடைய ரெண்டாவது பிள்ளை மதாறமுலுக்கு?* 
யென்சறவனுக்கு சேனையுங்‌ கொடுத்து தஞ்சாவூர்‌ மேல்‌ யாதொரு முகாந்திர 
மில்லாம: லனுப்பிவித்தார்‌. அவாள்‌ தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்து சிறுது 
சண்டை இறுது இறெத்திறமத்தினாலே தஞ்சாவூர்‌ கோட்டையும்‌ றாட்சிய 
மும்‌ ஆக்கறமித்துக்கொண்டு கோட்டையிலே தம்முடைய சேனைகளையும்‌. 
வைத்து. மஹா நாஜாவுடை௰ பழைய சேவுகம்‌ டபீர்‌ னாரோ பண்டிதருக்கு 
றாட்சியத்தன்‌ விசாரணை அதிகாரமும்‌?” கொடுத்துப்போட்டு தாம்‌ சிறுது. 
னாள்‌ கும்பகோணத்திலே யிருந்து அப்பால்‌ சென்னப்பட்டணத்து நவாப்புக்‌ 





(00084 10ஐ071௭06 ௦ 66 /வ114ரகந்‌ 10(020518, 15 141 01760(604 118 80௩ 
0 வம்பம்‌ பந்‌ [0 ஐகாக ௫௦ 8641]௪ம்‌ (6 (8£ஸ8, 60 ௦6181௨ ற089658100. ௦114, & 82௦2. 
0201181108 608பச4்‌ 8௩3 (௯4௧ 1 17௯௨௭8 800054 (06 61ற1888 வ]க1. 1௦ 15106 
ஐ௦% ௦197 4211ம்‌, 0 8150 8௦/80] கரம்‌ 818028034௦ 66 14௨௭௨௦”?- (வர்க, 
மி௨26 62) ன்‌ 

22. சூரியவம்சமா யெசவத்தறாவு - சர்தார்‌ சதாசிவராவ்‌ சூரியவம்‌£ (போ. வ, ௪, பக்‌. 180) 


34. காண்டாமிறுகமும்‌ வஸ்திர பத்திரமும்‌ - ஒரு குதிரையும்‌ வஸ்‌இரமும்‌ கடிதமும்‌ (போ, வ, ௪. 
பக்‌. 120). 

25, அட்டி விழுந்த - பணமுடை யேற்பட்ட (போ. வ. ௪. பக்‌. 120). 

26, அவருடைய சனத்துக்கெல்லாம்‌ போதனை பண்ணி - மகா ராஜாவின்‌ செனையிலுள்ளவர்‌. 
களுக்கு லஞ்சம்‌ கொடுத்து (போ. வ. ௪. பக்‌. 120) 

27. நாலத்தொண்ணு - செளத்‌ (போ, வ. ௪. பக்‌. 120) 

28. கையும்‌ 8ழேபோட்டுக்கொண்டு - தன்‌ ஸ்வாதீனப்‌ படுத்திக்கொண்டு (போ. வ. ௪. பக்‌. 180). 
29. **நதீயற்கராமதம்‌ 14 வறறக்ற1௦0்‌ 115 860003 800 கரட்‌ ம] 1 ஐவாக 8: 3௦00 
1௦10 08 18171தப6 ௨௦ம்‌ மே(சரறர156 85 145 ப2றய$ு: 802 50ம1(15ர0. கோ௦௨(1௦'7- (18வர்ஷு- 
நுஹ, ௨26 68) 

இதல்‌ அமீர்உல்‌உமர௱ என்று கூறியிருக்க மெக்கன்சி சுவடியிலும்‌, போ, வ, ௪. விலும்‌ (பக்‌. 180). 
மதார்முலுக்‌ என்றுளது.. 

80, **]ற்க நகரக்‌ 20604 60010005 8௦00018 7600151700110ஐ 106 8010 ௦8 
3௨1]015 ௨௰3 ஐ2ார180064 7% எம்ப. 45 ௦௬௩ 17005 ... 176 றற ௦01௦4 0ய0௦ச, 196 


8016 ரார்ரப்‌9(62 08 1யிர்கர்ர்‌ வ8$ $%க ௦௨3 ௦8 0௭6006 உம்1றர்51£211௦0''- (%வந்கரரக,, 
நி௨26 69). 





தஞ்சை மராட்டிய 


கட்டே போய்‌ சேர்ந்தான்‌. இப்படி தஞ்சாவூர்‌ றாட்சயத்தில்‌ நவாப்புடைய 
அதிகாரம்‌ ரெண்டு? வருஷம்‌ நடந்துது. 


தஞ்சாவூர்‌ ராச்சியம்‌ னூறு வருஷமாய்‌ போசலை உத்தம வம்சத்‌ 
தாருக்கு?” நடந்து கொண்டு வந்துது. 53*இஇலே மத்த செனங்க ளெப்படி. 
யிருந்தாலும்‌ றாஜாவுடைய ஆப்த்த சேனைகள்‌ மாத்திரம்‌ மஹா சூராளிருப்‌. 
பார்கள்‌. அப்படி யிருந்து மத்தியானத்திலே இந்தக்‌ கோட்டை அன்னியாய 
மாய்‌ போய்விட்டுதே என்று 'எல்லாராலேயும்‌ ஒரு தோஷாரூபமாக?54 சொல்லு: 
இறத்துக்கு காரணமானது3**; என்னவென்றால்‌ துளஜா மகாறாஜாவுக்கு பட்ட 
மான நாள்‌ முதல்‌ வெகு தானதற்மம்‌ அனேக அக்றாரம்‌ தேவாலையங்கள்‌ 
துலுக்க மதஸ்தாருக்குக்கூட அனேக தற்மங்கள்‌ நிரந்தரமா . யிருக்கும்படியாய்‌ 
பண்ணி வைச்சார்‌. றாஜா பு.த்திவந்தர்‌; வித்தியவந்தர்‌; நல்ல றூபவான்‌; சூரன்‌ 
இப்படிக்கொத்தவருக்கு பட்டமான னாலஞ்சு வருஷத்துக்கு பிற்பாடு துஷ 
சாமாதிகாள்‌ சஹவாசத்துக்கு”? இடங்‌ குடுத்தபடியினாலே அந்த துஷாள்‌ 
இட்டயிருந்து சிறுது துஷ்ட்ட கறுத்தியங்கள்‌ மஹா றாஜாவுக்கு கொஞ்சம்‌ 
தெரிந்தும்‌ தெரியாமலும்‌ நடந்து கொண்டு வந்துது. அதிலே கெலிபிலி?” 
அண்ணா என்கிறவனுக்கு லிங்கோஜி என்றுபேர்‌; அந்த கெலிபிலிக்கு மத்திரி 
இனம்‌ கொடுத்தார்‌. அவனுக்கு றாச்சிய தந்திரத்து விதங்களே தெரியாதவன்‌; 
அப்படிக்கொத்தவனுக்கு மந்தரிஇனம்‌ வந்இருக்கும்‌ போது கோனேறிறாவு 
என்றவர்‌, தேசஸ்தர்‌, ஆறணிகா பிறாமணன்‌, சமேதாற்‌5*, தம்முடைய 
சம்பளத்து நிமித்தியம்‌3₹ இலிபிலி அண்ணாவுடனே சவாபு சாலபண்ணி மறிய 





தர, நிதாப026 6%06ோ16௭௦8ம்‌ 696 ௭௦19 ௦818்ர சயோர்வஜ 10௪ 119266 688 ௭00 10௦ 

ளக 00௩1201166 (06 1௦ த3௦ எர்ப ந45 ஐ௦7”- ($ோர்வ1ஷகற, 2. 303). “*இயா்வத 

106 181092] ௦8 ௨0௦0 2 3685 ௨௮3 8096௩ 0௦௦118 (120௯. 17% 5£ற. 1773 

11% தரப்‌! 177). 6௯966௩ (௫6 460%20060௪0( கரம்‌ ₹₹108(8670501. ௦4 ஷக்‌. 

, 106 00009. ரசயகம்ரம்‌ பரமே 466 812004 ஜ01520 0601 ௦1 60௦ விக". 
(மடயர்ட்‌ நகீகறயவி, மகார, 8௧86 809). 





82, நூறு வருஷமாய்‌ போசலைஉத்தம வம்சத்தாருக்கு - சம்பு மகாராஜாவின்‌ பரம்பரையா ன: 
போசலை வம்சத்தார்கள்‌ (போ. வ. ௪. பக்‌. 121) 

35* முதல்‌ 348 வரை பின்வருமாறு போ. வ. ௪ பக்‌. 127ல்‌ விளங்குமாறு கூறப்பட்டுள்ளது:- 
**மேற்கூறியபடி சேனைகள்‌ எவ்விதமாக இருந்தபோதிலும்‌, அரசரின்‌ ஆப்த பரிவாரங்கள்‌ மா.த்‌ 
தரம்‌ யுத்தத்திற்குச்‌ சென்றிருந்தால்‌ பெரியதோர்‌ சேனையையும்‌ நாசம்‌ செய்தருப்பார்கள்‌. அப்படி. 
யிருந்தும்‌ கோட்டை அன்னியர்களால்‌ ஆக்சரமிக்கப்‌ பட்டதே என்றால்‌ இதற்குக்‌ காரணம்‌ இங்கே 
'நடந்த பெரியதோர்‌ குற்றம்‌ என்று எல்லா ஜனங்களும்‌ சொல்ல: ஆரம்பித்துவிட்டார்கள்‌.” 

28௮. தோஷ ஆரோபம்‌--தோஷாரோபம்‌, ஆரோபம்‌ என்பது ஆரூபம்‌ என்றாகி யிருக்கலாம்‌. 
ஆரேசப்மாவது ஒன்றின்‌ மேல்‌ மற்றொன்றின்‌ மையை அறிக்‌ ௯, (தல்‌. 'தோஷாரோபணம்‌. 
என்ற சொற்றொடர்‌ * குற்றம்‌ ஏறிடுகை!* என்று பொருள்படும்‌ ([உஊ௱ப்‌] 1610௦0, 14.10... 

25. துஷ சாமாஇகாள்‌ சஹவாசத்துக்கு - துர்மத்‌இிரிகவின்‌ சிநேகம்‌ ஏற்பட்டு அவர்களுடைய போத: 
னைகளுக்கு (போ. வ. ௪, பக்‌. 121). 

௦. கெலிபிலி - இலிபில்‌ (டி); ]14றத௦ர்‌ழ ௦815, ஈர்்றகமகம்‌ வர்றப்ப றமல” 
(போ. வ. ௪. ஆங்கலம்‌ பக்கம்‌. £:) கெலிபிலி - இனிப்பிள்ளை. 

47. சமேதார்‌ - சுபேதாருக்கு அடுத்த ராணுவ அதிகாரி. 

29, தம்முடைய சம்பளத்து நிமித்தியம்‌ - போ. வ, ௪,_வில்‌ இல்லை (பக்‌. 1227. 


மன்னர்‌ வரலாறு 125 


லாக உளுக்கார்ந்தான்‌.4” அதல்‌ அவருக்கு கோபம்‌ வந்த சேதி தெரிந்து, அவர்‌ 
கட்ட ஒருதன்‌, அந்த கோனேரிறாயருக்கு அவமரியாதையாக பே?னான்‌. 
அதனாலே இருவருக்கும்‌ . சற்ச்சையாய்‌ கத்தி யுருவிக்கொண்டு ஒண்ணுக்‌ 
கொண்ணு அடித்துக்கொள்ளு?ற சமையத்தி லஞ்சாறு பேராய்‌ சேர்ந்து 
கொண்டு கோனேரி நாயர்‌ பேரிலே கைமிஞ்சி நடப்பிலித்தபடியினாலே*? 
விசேஷிச்சு காயம்பட்டு பிறாமணன்‌ கீழே விழுந்தான்‌. அந்த வேளையில்‌ 
இருந்த அவசறத்தைப்‌ பார்த்தால்‌ பிறாமணன்‌ பேரிலே சோராவரி பண்ணி 
னார்க** ளென்சிற சொல்லுக்கு . யிடமாச்சுது. இது சேதி மஹா றாஜா 
வுக்கு தெரித்த பிற்பாடு அந்த பிறாமணனை வீட்டுக்கு அனுப்பி உபசாரங்‌ 
களைப்‌ பண்ணியிருந்தால்‌ பிறாம ணன்‌ . பிழைக்கட்டும்‌ அல்லது. சாகட்‌ 
டும்‌, சொல்லுக்கிடமில்லாமலிருக்கும்‌. அப்படிக்குப்‌ பண்ணாம லந்த இலிபிலி 
அண்ணா சொன்ன வாற்தையை விசுவாசமாக நம்பி அவன்‌ மனதின்‌ படியே 
மஹா நாஜாவும்‌ அங்கோரமாக யிருந்தபடியினாலே அந்த ஆறணி பிறாமண 
னுக்கு காயப்பட்டிருந்தும்‌ சவனோடே. அறிவோடே யிருக்கச்சே காலிலே பிரி 
யைக்‌** சுட்டி பறையரைக்‌ கொண்டு தெருவிலே இழுத்தபோது அவனுடைய 
.றத்தம்‌ சந்தி றொம்பவும்‌ உபத்திரவமாய்‌. துக்கம்‌ கஸ்த்தி பொறுக்கக்கூடாமல்‌ 
படிக்கு கொஞ்சத்தாரம்‌ இழுத்துபோன பிற்பாடு பிறாணனை விட்டு விட்‌ 
டான்‌. அப்போ சகல சனமும்‌ இந்த இறுத்தியம்‌ சந்தேகமில்லாமல்‌ கடூரம்‌. 
என்று சொல்லிக்கொள்ளும்படி: யாச்சுது: றாச்சியம்‌ போய்‌ விடுகறதுக்‌ ஈதே 
காறணமென்று சகல சனங்களும்‌ வதந்தையாகச்‌ சொல்லிக்கொள்ளுகறார்கள்‌. 


இதன்‌ பிற்பாடு நவாபு கோட்டையை வாங்க சேதியை இங்கிலீசு சற்தார்‌ 
கள்‌ மைக்கு இங்கிலீசு றாஜா கொறட்டு ஆப்‌ டிறக்கட்டர்‌*3 முதலானவர்க 
ளுக்கு யெழுஇன.த்தின்‌ பேரிலே அவாள்‌ யோசினை பண்ணினது என்னவென்றால்‌ 
எப்போதும்‌ சென்னப்பட்டணத்திலிருந்து வருற சேதியில்‌ நவாபு, . மமூதல்லி 
கானுடைய நடத்தையும்‌ கேழ்விப்பட்டுக்‌ கொண்டு வருகிறத்தில்‌ தஞ்சாவூர்‌ 
றாஜாலினாலே நவாபு மமுதலிகானுக்கு யெந்தக்‌ காரியங்களிலேயும்‌ உபகாரமே 
தவிர அவரைத்தொட்டு அபகாரமில்லாமலிருக்க நவாபு ஒரு அல்ப காரியம்‌ 
தொப்பா பணம்‌ செல்லயில்லை யென்று தஞ்சாவூர்‌ றாஜாமேலே பாளைய 
மெடுத்து தம்முடைய பிள்ளையும்‌ அனுப்பிலித்தார்‌. அப்போ மஹா றாஜா 
தோப்பா பணமும்‌ பாளையத்துக்கு செண்ண சிலவும்‌ ஒப்புக்கொண்டு அதுக்‌ 
காக சீமையும்‌ அடமானம்‌ கொடுத்து ஒப்புக்கொண்ட படிக்கு பணமுஞ்‌ சாம 
வாய்‌** செலுத்திவைத்து இருக்க மறுபடியும்‌ நவாபு அகாறணமாய்‌ தஞ்சாவூர்‌ 





29, சவாபு சாலபண்ணி மறியலாக உளுக்கார்த்தான்‌ - அவரை எதிர்த்துப்‌ பேசினார்‌ (போ, வ, ௪. 
பக்‌, 728) 


40, கைமிஞ்சி நடப்பி வித்தபடியினாலே - சண்டை செய்தபடியினாலே (போ. வ. ௪. பக்‌. 14:37. 


43. சோராவாரி பண்ணினார்கள்‌ - அதிக உபத்திரவம்‌ செய்தார்கள்‌ (போ. வ. ௪. பக்‌, 1337. 
42, பிரியை - கயிறு (போ. வ. ௪, பக்‌. 182). 


43. கொறட்டு ஆப்‌ டிறக்கட்டர்‌ - மம 08 1910201075 (போ. வ. ௪. பக்‌. 128). 
44. சாமவாய்‌ - ஜமாவாய்‌; கேட்டதற்குமேல்‌ (போ. வ. ௪. பக்‌. 183) 


126. தஞ்சை மராட்டிய 
மேலே பாளையமெடுத்து அந்த றாட்சியத்தை ஆக்கறமித்துக்கொண்டது றம்‌ 
பவும்‌ அயுக்த்தம்‌*5; தஞ்சாவூர்‌ றாஜா வெகு னாளாய்‌ பண்ணிக்‌ கொண்டு 
வந்த உபகாரத்தை யெல்லா மறந்துபோய்‌ நவாபு நண்ணி கெட்டவனாய்‌ 
போனபடியினாலே தஞ்சாவூர்‌ மஹா றாஜாவுடைய நல்ல நடத்தையினாலே 
நவாபுடனேயும்‌ நம்முடைய யிங்கலீசுகாறருடனேயும்‌ சினேகம்‌ பண்ணி இருக்‌ 
இறபடியிளாலே லாற்ட்‌ பிக்கட்டு*? சாயபுவைப்‌ பார்த்து, நீர்‌ இந்த 
க்ஷணமே சென்னப்பட்டணத்து கெவுனர்‌ அதிகாரமாய்போயி நவாபு கிட்ட 
யிருக்கற தஞ்சாவூ ரிறாட்சியத்தை வாங்கி றாஜாவுக்கு கொடுக்கிறது யென்று 
நிற்ச்செயமாய்ச்‌ சொல்லி அனுப்பிவித்தார்கள்‌. லாற்ட்டு பிக்கட்டு சாயபு 
சென்னப்பட்டணத்துக்கு வந்து கோற்ட்டு ஆப்‌ டி.றக்கட்டருடைய உத்தா ரப்‌ 
படிக்கு னானாவித ௨்பாயத்தினாலே நவாபு கட்ட யிருக்க தஞ்சாவூர்‌ நாட்‌ 
சியத்தை வாங்கி தாம்‌ தஞ்சாவூர்‌ கோட்டைக்கு வந்து கோட்டையும்‌ சமை 
யையும்‌ நாஜாவுக்கு ஒப்புவித்து மஹா றாஜாவுக்குப்‌ பட்டமுங்‌ கட்டினார்‌." 


அப்போ துளஜா மஹா  றாஜா கும்பனியாருடைய மேன்மையும்‌ நீதி 
ஞாயத்துக்கும்‌ அவாள்‌ தயவுபண்ணி பண்ண உபகாரத்துக்கும்‌ சகல விதத்தி 
லேயும்‌ அவாளுடைய ஆதரணைக்கு தம்மை ஒப்புக்கொடுத்து அவாளுடைய 
பிறதான ஞாயத்துக்கு மனப்பூறுவமாக நம்பி தஞ்சாவூர்‌ கோட்டையினுடைய 
இல்லேதார்‌ பவுசுதார்‌ ** இந்த ரெண்டு. அதிகாரத்தையும்‌ இங்கிலீசுகாறருக்கு 
ஒப்புவித்து அந்த சேனைகள்‌ சிலவுக்கு இம்மாத்திரமென்று ஒரு நிஷ்க்கரிஷை 
பண்ணி இங்லீசுக்காறருக்கு யினாம்‌ ** லட்சம்‌ பொன்‌ சீமையும்‌ னாகூர்பந்தறும்‌ 
தாம்‌ ஆற்றும்‌?” சந்தோஷமாய்‌ கொடுத்தார்‌.” அதுக்குப்‌ பிற்பாடு நவாபு மமு 


௨... _ _._. _ _ டப்ப. 


45. ஐம்பவும்‌ அயுக்த்தம்‌ - மிகவும்‌ பிசகான காரியம்‌ (போ, வ, ௪. பக்‌. 1282. 
48. லாற்ட்‌ பிக்கட்டு - 1,014 2120. 
சர. *ரிந்ஜு சழ06$9சம்‌ (1612 1980௦18108 (6 0003௦4 08 1ந6 நகீகம்‌88 ஐ0100- 
ஜனம்‌. 706 ய: ௦8 01260100$ 1005018181] 0706764 (16 1651018110. 08 ௨௨ 
ஈயர்கரட்‌ 6௦ 166 '1கயழ்‌0க 102௦06 (8825 304); 11 8௨ 1680 50 1௦ம்‌ இரத, 146. 
'ஐ0160001 08 1கீக33$ (0 ஐ 801000) 166 00%. 10௩௦008016 மேரு ௦8 2694011ய2 யி) 
1௦ 66 142௦06 ரர்‌ ரல$ 0௦௧6 1௩ தரப்‌ 1776, 686 ஐ0407007 ட்ப ப* 
"நிதயபு006 60 94100089 666 105(811810௩ '06ர6000டு”- (இப்ய்ரக580, 2826 306). 
48, பவுசுதார்‌ - 1£00)481 - சேனைத்தலைமை வலக்கும்‌ அதிகாரம்‌ (போ, வ. ௪. பக்‌. 3247. 
49, **இங்களீசுக்காரருக்கு இனாம்‌'' என்பது போ, வ. ௪. வில்‌ இல்லை. 
50, ஆற்றும - ஆத்தும (டி3762). ழ்‌ 
தர, “ரந 848028 0௦00041 ௦௦06114146 8/5 60 0645 005 10௦20௧. 
௦௦00/0520481 060126 08 188த0க ர்‌ 108 277 11118205. நுந்கநபர்த கர யுக] 164005 
08 22 1விஸ் 02 8மற5691*- (8௧5, கற 75) 

ஈாறந்கி 277 11118ஐ05 ௨6 0189518164 88 மற சேோ:- 


டப்ப இப்ப ட்ப நரியா ௦4 ஈ111க2க 
கடவியா ல்‌ 41 
இப்ப. ஞு 62 
கணற8 சிஸ்கோ, 34 
சிவிவிப்பமார்மம்‌. ௧ 27 


ந்கத1ப116 ல 27 


மன்னர்‌ வரலாறு 327 


'தல்லிகான்‌ வருஷாவருஷம்‌ தொப்பா பணம்‌ தனக்கு வரவேணுமென்று பிறை 
யெத்தினம்‌ பண்ணினான்‌. அதுக்கு துளஜா மஹா றாஜா தம்முடைய கோட்‌ 
டையை அகாறணமாய்‌ வாங்கக்‌ கொண்டதுமல்லாமல்‌ தம்முடைய அரண்மனை 
யிலே பரம்பரையாய்‌ றாஜாக்கள்‌ ள௨௫”3 வருஷமாய்‌ சம்பாஇத்து வைத்திருந்த 
நசைகளெல்லாம்‌ கொண்டுபோய்‌ விட்டான்‌. அந்த உடமைக்கு வட்டி வருஷா 
வருஷம்‌ கணக்குப்‌ பார்த்தால்‌ ஒரு வருஷத்து வட்டிப்‌ பணம்‌ ரெண்டு வரு 
ஷத்து பேஷ்க்கஷ்க்கு ஈடா யிருக்குது. இதுவுமல்லாமல்‌ தாம்‌ எந்த லிதத்‌ 
'இலும்‌ இங்கிலீஸ்காறரை சேர்ந்தவர்‌; நவாபு தம்முடைய றாச்சியத்தை வாங்‌ 
இக்‌ கொண்ட*3 காரணத்தினால்‌ தாமுயிரோடே -யிருக்கிறவரைக்கும்‌ பேஷ்‌ 
குஷ்‌ பணங்‌ குடுக்கற இல்லை** என்று கொடுக்காம லிருந்துவிட்டார்‌. , 


நீதிவந்தாளா” யிருக்கப்பட்ட இங்கலீஸ்காறர்‌ முகாந்திரமாய்‌ மகா 
றாஜாவுக்கு தம்முடைய சொந்த றாச்சிய பத பிறாப்பத்தியான பிற்பாடு மகா 
.றாஜா பண்ணின யோசினை யென்னவென்றால்‌ வறன சங்கரசாஇி்‌* யீனசாதி 
யாக யிருக்கப்பட்டவர்களை சமீபத்திலே சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு 
மந்திரித்தனம்‌ கொடுத்தபடியினாலே பிறம்மஹத்தியாதி பாதகமும்‌ றாச்சிய 
மிழந்து பொறத்துக்குக்‌ காறண மாச்சுது, இனிமேலைக்கு பிறாமணாள்‌ 
உத்தம சாதியானபடியினாலே துரோகம்‌ பண்ணமாட்டார்கள்‌. அகாதமாக 
யிருக்கப்பட்ட கறுத்தியம்‌** பண்ணுகறைத்துக்கு பயப்படுவார்களென்று தம்‌ 
முடைய மந்திரி அதிகாரத்தை ஒருத்தர்‌ பிற்பாடு ஒருத்தர்‌ பிறாமணனுக்குக்‌ 
கொடுத்து முத்திலும்‌ நடப்பித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 


அதுக்குமேல்‌ துளஜா மஹா நாஜாஸ்ரீ மூணாவதுஸ்ரீ மொகனாபாயி 











181112 ய01 ட 2 
மிஜுமம ஞி 31 
இரொறுவியய௨ மகவு, 8 
2011 ௦4 148206 ஞி 1 
நி விரவிகம ௧ 21 
லவ 27 
2(1720ப2858றம்‌ 88௧௦, நகீகவப வ] ௦8 1காழ015, 8௨26 809), 
52. 725 ௪,  வாங்‌க்கொண்ட - அபகரித்த (போ. வ. ௪. பக்‌. 188). 
54, “ரந 1785 ஒர்ரு ஸ்ச $சேரம்றகம௦௩ ௦4 (1௫6. 560000 ந8ீ$5018) வகா...... 116 


௦00௨ 4500804௦ 6௫6 றஷுய20$ ௦8 ௨11 ௬௮7 8601) ௦2 18.116ம 10௧௭௪௦8 6௦ 8ய7- 
மய ௦52 119 ஈத்‌ ௦8 ரச0ஷ்ர்யத $ா10ம66 82000. 7கற]௦16, (70௨616 6௦ 28456 காடு 789001- 
009, 106 14௧௭௨ ௨௦௦ற6ம்‌ ₹36 560000 ௨1662021146”- (8வந்8ர கய, 1௨௨6 81) - 


“எழத 00வ)றறேறு 80ெயழகம்‌ $ந்க ரந்த 08 605 31கனக 10 1கற)00௦, வகஸக($: 
இல்‌ ப 10081410த 6002 18165 ௦8 ரமழ66$ 88 605 ௧0௧௧8] (ர10ய15'7- (8கந்8$ுகா, 
£௨25 82) 


58. வறன சங்கரசாதி - வணிஸ்கரஜாத (போ. வ. ௪, பக்‌. 184): கலப்புச்சா.இ 
௪6. அகாதமாக இருக்கப்பட்ட இறுத்தியம்‌ - கொடுஞ்‌ செயல்கள்‌(போ, வ. ௪, பக்‌. 124). 


69-18 


148 தஞ்சை மராட்டிய 
சாயபு மமுதல்லிகான்‌ கோட்டையை வாங்கினத்துக்கு முதல்‌ வருஷம்‌ பிரசவ 
மாய்‌ பு.த்திரனுடனே தெய்வகஇயானாள்‌. மைத்த ரெண்டு ஸ்ரீகளிலே றாசேச 
பாயி சாயபு மூத்தவள்‌, ரெண்டாவது றாஜ குமாரபாயி சாயபு, இந்த ரெண்டு 
பேருக்கும்‌ புத்திர சந்தான மில்லை. இனிமே லாகுமோ ஆகாதோ வென்று 
சந்தேகத்துக்டமானபடியினாலே, புத்திறார்த்தம்‌ ரெண்டு பேர்‌ ஸ்ரீகள்‌, 
ஒருத்தி மாடிக்கறாவுடைய பெண்‌ சுலட்சணாபாயி சாயபும்‌, இங்களேவுடைய 
பொண்‌ மோகனாபாயி சாயபு, இப்படி ரெண்டு விவாகம்‌ பண்ணிக்கொண்ட 
இல்‌, இந்த மொசனாபாயி சாயபு கெற்பத்தில்‌ முதல்‌ புத்திர சந்தானமாய்‌ 
பத்து நாளைக்குள்ளே அந்தக்‌ குழந்தை விழுந்து போச்சுது. அதின்‌ பிற்பாடு 
மொஹனாயபாயி சாயபு கெற்பத்தில்‌ ஒரு பிள்ளை பிறந்துது. அதுக்கு அப்துல்‌ 
பிரதாப றாஜா** என்று பேர்‌ வைச்சு ஆறு வருஷம்‌ வளர்ந்து வையிசூரியி 
னாலே பரலோகத்தை யடைந்துது. இது தவிர றாஜாவுடைய ரெண்டாவது 
ஸ்ரீ உடைய கெற்பத்தில்‌ பிறந்த பொண்‌ காட்டிக்கே றாவுக்கு5£ கல்லியாணம்‌ 
பண்ணிக்‌ கொடுத்திருந்த சேதி முன்னமே எழுதியிருக்குது.*? அந்தப்‌ பொண்ணு 
டைய கெற்பத்தில்‌ ஒரு பிள்ளை பிறந்துது. அதுக்கு மாருதசாமி என்று 
பேரும்‌ வைத்தார்கள்‌. அதின்‌ பிற்பாடு ஒரு பொண்ணு பிறந்துது, அதுக்கு 
சாத்தம்மாள்‌?? என்றுபேர்‌. இந்த ரெண்டு பிள்ளைகளையும்‌ வைத்துப்போட்டு 
அந்த றாஜாவுடைய பொண்‌ அபரூபபாயி சாயபு தெய்வகெதியானாள்‌. *1*அத்த 
இரண்டு மகள்‌ பிள்ளை மஹா றாஜா தாயைப்‌ போலே? சவரக்ஷ்ணை 
பண்ணிக்‌ கொண்டு வந்தார்‌. அந்த ரெண்டுபிள்ளையும்‌*? தெய்வகதியாய்ப்‌ 
போச்சுது.14* இப்படி தம்முடைய பொண்‌ பிள்ளைகள்‌ பேரன்‌ பேத்தி 
இத்தனையும்‌ தெய்வகதி யானபடியினால்‌ துளஜா மஹா றாஜாவுக்கு சஹிக்கக்‌ 
கூடாத விதனத்தினாலே மனவடிவாய்‌*? அதக வயிராக்கியத்தோடே அன்னந்‌ 
தண்ணி முதல்‌ சாப்பிடுரத்தை விட்டு காலத்தைத்‌ தள்ளிக்‌ கொண்டு. வந்த 
படியினாலே சரிகரத்துலே? வெகு றோகமூண்டாய்‌ அந்த றோகத்தோடே 
மூணு வருஷக்காலத்தை பினமுரிட்டார்‌.* 


இப்படியிருக்கச்சே அயிதரல்லிகான்‌, ஆற்க்காடு சென்னை பட்டணத்தின்‌ 





57. அப்தல்‌ பிரதாப ராஜா - அப்துல்‌ பிரதாபராம்‌ (போ. வ. ௪. பக்‌. 188). 


௪௪. '*காட்டிக்கேராவுக்கு'” என்றவிடத்தில்‌ **எட்டுவயஇல்‌'' என்று போ. வ. ௪, வில்‌ (பக்‌.125,. 
உள்ளது... 


59. பக்கம்‌ 174, 71/௪ போ, வ. ௪. 

60. சாந்தம்மாள்‌ - சாந்தா பாயி (போ. வ, ௪, பக்‌. 185). 

1* முதல்‌ 64* வரை டி 3788 இல்‌ இல்லை. 

62... தாயைப்போலே - தாயாரிடமூள்ள அன்பினால்‌ (போ. வ. ௪. பக்‌. 188). 

92. இத்த இடத்தில்‌ (போ, வ. ௪. வில்‌ பக்‌, 388) *அப்துல்‌ பிரதாப ராமராஜா தெய்வக£இ 
அடைந்த வருஷத்திலேயே'?- என்பது அதிகமாக உள்ளது. 

65. மனவடிவாய்‌ - மனமடியாயி (டி 2768) 

62. சரிகரத்துலே - சரீரத்தில்‌ (டி 3762) 

87... பினமுமிட்டார்‌ - கழித்தார்‌ (போ. வ. ௪. பக்‌. 126); பின்னீட்டார்‌ (டி. 27622. 


மன்னர்‌ வரலாறு 189. 


பேரிலே? சண்டைக்கு வந்தவன்‌, தஞ்சாவூர்‌ கோட்டைக்கும்‌ மேல்வந்து 
சண்டை போட்டான்‌; சீர்மை யெல்லாம்‌ சப்த்தி பண்ணினான்‌”? தஞ்சாவூர்‌ 
றாச்சியத்திலே அப்போ ஒரு பெரிய பொல்லாத பஞ்சம்‌”? வந்து தானியம்‌ 
கொள்ளக்கடையாமல்‌ வெகு பிறசைகள்‌ நித்தம்‌ அறனூறு எழுஹூறு இந்தப்‌ 
படிக்கு செத்துப்‌ போய்விட்டார்கள்‌. அந்தச்‌ சாமத்திலே மனுஷாள்‌ மனுஷாளை 
கூட பட்சித்தார்கள்‌. அத்தோடே அந்த க்ஷாமமும்‌ கலாபமும்‌ நிவாறணமாய்‌ 
போச்சுது. 


அப்பால்‌ தம்முடைய சரீரம்‌ இனிமேல்‌ நிக்கமாட்டாதென்று நிச்சயமாய்‌ 
தெரிந்த பிற்பாடு யோசனை பண்ணினது என்னவென்றால்‌, தமக்குப்‌ பிறந்த 
பிள்ளையும்‌ பேரமாரும்‌ 'நமக்கு முன்னுதாகத்தானே பரலோகத்தை அடைந்‌ 
தார்கள்‌. இப்பவும்‌ நம்முடைய சரிகரம்‌”* நிக்கமாட்டாது. நம்முடைய உத்திர 
இறிகைக்கும்‌ றாச்சிய பரிபாலனம்‌ பண்ணுகறத்துக்கும்‌ யாரும்‌ யோக்கியமாய்‌ 
பாத்தியமானவன்‌ இல்லாதபடியினாலே புத்திரன்‌ வேணுமாகிலும்‌ நம்முடைய 
தொகப்பனார்‌ கேவலம்‌ றாஜரிஷி பிறமாண”3 வந்தார்‌ வெகு8ற்த்தி சம்பாதிச்சு 
எல்லா உறமூறை சனங்களையும்‌ அவாளுடைய யோக்கயத்துக்குத்‌ தக்கதாய்‌ 
அவாளை அங்ககோரம்‌ பண்ணி அவாள்‌ தாங்களாய்‌ தானே வந்து சேருகிறாப்‌ 
போலே பண்ணிக்‌ கொண்டார்‌. ஆகிலும்‌ துக்கோஜி றாஜா கல்லியாணம்‌ 
பண்ணாதவள்‌ கெற்பத்திலே இவர்‌ பிறந்தவர்‌ என்கிற ஒரு கலங்கம்‌ நிண்ணு 
போய்‌ விட்டுது. இப்போது அப்படிக்கு யாதொரு சப்த்தத்துக்கும்‌'3 இடம்‌ 
வராமல்படிக்கு யோசனை பண்ணி தம்முடைய சொந்த குலத்திலே சொந்த 
கோத்திரத்திலே தாயா திகளுக்குள்ளே நூபமாயும்‌ குணமாயும்‌ யுக்தமாயிருக்கப்‌ 
பட்ட பிள்ளையை யுக்தப்படிக்கு தத்துவாங்கி சாதகம்‌ கற்மங்கள்‌!* முதலான து. 





௪8. பட்டணத்தின்‌ பேரிலே - முதலிய நாடுகளின்‌ பேரில்‌ (போ.வ.௪,பக்‌.126). 
69, சண்டை போட்டான்‌ சர்மையெல்லாம்‌ சப்த்திபண்ணினான்‌ - சண்டையிட்டுத்‌ 'தஞ்சாவூர்‌. 
பிராந்தியம்‌ முழுமையும்‌ சூழ்ந்து கொண்டார்‌ (போ. வ. ௪. பக்‌. 186). 

*-0ந 106 20% ரீயீரு 1780 பீவப்ச்ச தரம்‌ எரர்‌ க 80ஈாப்க்க016 வாரு 0650600050 
ர$௦ 45 கேய௨11௦ ஷு 2௫86 (12௦யதப்‌. 6௫6 வேசயதகரம& 7895. 51௦413 சே6வ0102 
ந்ப$ 80060811008, 06 008964 105 00016₹000 19 கிஷ 1781) ஊம்‌ 60(8764்‌. (06 
"நீ2ாப்006 861௦த0௦0. 145 098880 606 மே125 000010” (ர்வ, 8526 307). 

70, “401029 8011௦ 10த (415 4௪485411௦௮, 88010௨ 00018 ௦04 12 606 72ாப௦25 
000010$3........ நகீஹடு 64௦88௫084௭ 0154. 08 201”. ($ர1்ட1428௨0, 2826 308) 

73. சமிகரம்‌ - சரீரம்‌ (டி8762) 72. பிறமாணம்‌ - போல்‌ (போ. வ, ௪. பக்‌. 128). 

72. சப்தத்துக்கு - பேச்சுக்கு (பே, வ, ௪. பக்‌, 126). 

74... சாதகம்‌ குற்மங்கள்‌ - ஜாசதகர்மம்‌ முதலிய சடங்குகள்‌; 

ஜாதகர்மம்‌ - பிள்ளை பிறந்தவுடனே பிதா அகன்‌ அன்‌ கவத ஸ்நாதம்பண்ணி, 

என்‌, நெல்‌, பொன்‌, வஸ்திரம்‌, பச, தமி இவை! இவைகளில்‌ அல்‌ இபவ்றதாகை என தருமங்கள்‌ அபக்ரெச 
களுடனே. னை: தெக்ா 

முதமமாக்‌ தன்‌ கற்க: அச்வினி, ரோகிணிட புதர்பூசம்‌; பூசம்‌, உத்திரம்‌, அபத்தம்‌, அனுஷம்‌, 

உத்திராடம்‌, இருவோணம்‌, அவிட்டம்‌, சதயம்‌, இந்த நஷத்திரங்களிலே இருத்தை?, அமாவாசை: 


பூரணை ஒழித்த இஇகளில்‌, விருஷயம்‌, மிதுனம்‌, ர்க்காடசம்‌, கன்னி, துலாம்‌, தனு, மீனம்‌. 
இவ்விராசிகளில்‌ சுபகிரக முதயமாக ஜா.த. ப்‌ 


,தகருமஞ்செய்வ; 
*இருத்தை - சதுர்த்தி, தவமி, சதுர்‌.த்தசி என்னும்‌ 'இதிகள்‌) - (அபிதான சிந்தாமணி பக்‌. 615) 


140. தஞ்சை மராட்டிய 


சுளை தண்டகப்படிக்கு பண்ணிவைச்சு சறபோஜிறாஜா என்று பேரும்‌ வைத்‌ 
தார்கள்‌. இந்த சறபோஜி நாஜாவுடைய வமிசம்‌ யெந்த வமிசத்தி லானவ 
ரென்று கொஞ்சம்‌ தெரியும்படியாக பின்னால்‌ எழுதி வருகுது. 


அதென்னவென்றால்‌ போசலே வமிசத்தில்‌ முதல்‌! செம்புறாஜா முதல்‌ 
பதிமூணாவது”? புருஷன்‌ பாவாஜி றாஜா அவருக்கு மாளோஜி றாஜா லிட்டோஜி 
.றாஜா என்று ரெண்டு பிள்ளைகள்‌ பிறந்துது. மாளோஜி றாஜாவுச்கு சாஜி 
மாஜா பிறந்தார்‌. சாஜி நாஜாவுக்கு சிவாஜி றாஜா பிறந்தார்‌; யேகோதி 
றாஜா பிறந்தார்‌. அவாளுடைய சவலிஸ்த்தாரம்‌ எழுதி இரண்டாவது புத்தி 
ஏன்‌ விட்டோஜி நாஜாவுடைய ஏர்த்தியும்‌ கொஞ்சம்‌ எழுதி, அந்த விட்டோஜி 
றாஜாவுடைய சந்தஇழி லிப்போ சாதாரிலேயும்‌ பாணாளாவிலேயும்‌!? றாச்சியம்‌ 
பண்ணுறவாளுடைய பூற்வோத்திரம்‌ சவவிஸ்தாரமாய்‌ மேலே எழுதி 
யிருக்குதே, இப்போ துளஜா மஹா றாஜா தத்து வாங்கின சறபோஜி றாஜா 
அந்த லிட்டோஜி றாஜாவுடைய வமிசத்தி லுண்டானவ ரானபடியினாலே 
அந்த லிஸ்த்தாரம்‌ கொஞ்சம்‌ எழுதுகிறேன்‌. 


விட்டோஜி றாஜாவுடைய பிள்ளைக ளெட்டுப்‌ பேரிலே கடை? பிள்ளை 
இறியம்பக றாஜாவுக்கு பிறந்த பிள்ளைகளிலே கெங்காஜி றாஜாவென்று ஒரு 
பிள்ளை; அந்த செங்காஜி றாஜாவுக்கு பூவாஜி!* றாஜா என்று ஒருத்தர்‌; தாபூஜி 
றாஜா என்று ஒருத்தர்‌. இந்த ரெண்டு பிள்ளைகளில்‌!” பூவாஜி றாஜா*? வுடைய 
பிள்ளை செங்காஜி ராஜா. கெங்காஜி ராஜாவுடைய பிள்ளை சுபான்ஜி றாஜா. 
சுபான்ஜி றாஜாவுடைய பிள்ளைகள்‌ பூவாஜி*” றாஜாவென்றும்‌ சாஜி றாஜா 
வென்றும்‌ ரெண்டு பிள்ளைகள்‌. இந்த சாஜி நாஜாவுக்குப்‌ பிறந்தவர்‌ சறபோஜி 
றாஜா. அவரை துளஜா மஹா றாஜா உத்தம வமிசமானபடி யினாலே விசிதப்‌ 
படிக்கு*! சாஸ்த்‌இிரப்படிக்கு தத்துவாங்க ஆனையின்பேரிலே நவபத்து அடித்துக்‌ 
கொண்டு!” பயணமூச்சுடும்‌*” சக்கரை வழங்கி யெல்லா உறமுறையார்களோடே 
சகலவிதமும்‌ பண்ண வேண்டிய சடங்குகளை நிறைவேற்றி** அந்த வேளை 





78. முதல்‌ - ஆஜீபுருஷரான (போ. வ, ௪. பக்‌, 187) 76. அட்டவணை 1 பார்க்க. 

77. பணாளாவிலேயும்‌ - புனாவிலேயும்‌ (டி.8762). 

78. பூவாஜி - உவாஜி (போ. வ. ௪.பக்‌. 287). 

79, இங்கு, போ. வ. ௪. வில்‌ (பக்‌, 187) '*தாவோஜி ராஜாவின்‌ சந்ததி விஷயமாய்ப்‌ பிறகு வேண்‌ 

டிய இடத்தில்‌ விவரிக்கப்படும்‌” என்று ஒரு வாக்கம்‌ அதிகமாக உளது. 

௪௦. பூவாஜி - உவாஜி (போ. வ, ௪. பக்‌. 127) 

41. விதப்படிக்கு - சரியானமூறையில்‌ (போ, வ. ௪. பக்‌. 128). 

83. நவபத்து அடித்துக்கொண்டு - சகல வாத்ய வையவங்களுடன்‌ (போ. வ. யக்‌. 728) 
310: கேரரெர்க] நிய நச பீஜம்‌ 6௦ 05௦ எர்ம்ஸ்‌ கக 806042 11]. ஜாலா163 

நர 106 2046 00201- (886௦0005௦8 17011 50. 060125, மேயம(ரூ 0௦1650000000௦6 

நரியிப்(கரு இறட, 1757, 18௧௦௨௧ 1913, 1மகக, 1826 26111). 

௪5, பயணமூச்சுடும்‌ - ஊரில்‌ எல்லோருக்கும்‌ (போ. வ. ௪. பக்‌. 728). 

84... ஹமுறையார்களோடே சகல விதமும்‌ பண்ணவேண்டிய சடங்குகளை நிறைவேற்றி - சுற்றத்‌: 

தாருக்கும்‌ விருந்து செய்வித்தார்‌ - (போ, வ. ௪. பக்‌. 1289. 





மன்னர்‌ வரலாறு மக 


யில்‌ கும்பினியாருடைய சற்தார்கள்‌ கோட்டையி லிருந்தவர்கள்‌ நிசடெண்டு 
சான்‌ ஆட்டிலிஷ்டன்‌ 55 சாயபு, பேமெஹிதா யிபசலி கற்ணல்‌ இஷ்டூட்‌ 
சாயபு, *3 பாதிரி மேஸ்த்தர்‌ சுவாற்ட்சு 1” சாயபு, இந்த நாலு பேர்‌. கையிலே 
யும்‌ இந்த சறபோஜி றாஜாவை நாச்சியத்துக்கு சகசியமாய்‌ ** பாத்திய கற்த்த 
ராக இருந்தாலும்‌ சாஸ்த்திர பிறகாரமாய்‌ நாமும்‌ தத்து வாங்கியிருக்கறோம்‌; 
இவர்‌ தாம்‌ நம்முடைய நாட்சியத்துக்கும்‌ பாக்யெத்துக்கும்‌. வமிசத்துக்கும்‌ 
அஇகாரி; இவரை உங்கள்‌ கையிலே ஒப்பிலிக்கறோம்‌; பிற்காலம்‌ இந்த சற. 
போஜி நாஜாவைக்‌ கொண்டு தானே நாச்சிய தந்திரம்‌ நடப்பிலிச்சு யெந்த 
விதத்திலேயும்‌ இவரை அபிமானமாய்‌ சவரஷணை பண்ண வேணுமென்று. 
இந்த நாலு சற்தார்‌ கையிலேயும்‌ சதறபோஜி றாஜாவை ஒப்பிவித்தார்‌. 


உடனே நாலஞ்சு. 'நாளையிலே வசந்த பஞ்சமியில்‌ *£ உத்தம முகூர்த்தத்‌ 
இல்‌ பிறதாப றாம சாமி மாலிலே சதற்பண்ணி “9 சிம்மாசனம்‌ போட்டு அந்த 
சிம்மாசனத்தின்‌ பேரிலே சறபோஜி றாஜாவை உளுக்கார வைத்து சகல சாமா 
'இகள்‌ ஒட்டவும்‌ *1 றாஜாவுக்குப்‌ பண்ண வேண்டிய மரியாதைகள்‌ வந்தனாஇ 
கள்‌ எல்லாம்‌ பண்ணி வைத்து தாம்‌ நிச்சிந்தையாக இருந்தார்‌.. சென்ன பட்ட 
ணத்து செவுனர்மென்றாருக்கும்‌?3 நடந்த பூறவத்‌திரமெல்லாம்‌ சவவிஸ்த்தார 








*4ந7ச ௦0 1௧௪ 22ம்‌ ௦8 7தறமகரு 1787 800064 88 15 800 21௦6 56780]. 
(8 வந்கரநுக, ௧2௦ 82). 


௪௪. சான்‌ ஆட்டிலிஷ்டன்‌ - ஜான்‌ ஹாடலேப்ஸன்‌ (போ. வ. ௪. பக்‌. 188) - நர்‌ நரமபி1:10௩. 
(68750௩ 7௦1 11. நக்‌ 106) 


46. பேமெஹிதா யிபசலி கற்ணல்‌ இஷ்டூட்‌ - சேனைத்தலைவர்களான கர்னல்‌ இப்ஸ்லி, கம்மாண்‌ 
டர்‌ உஷ்டோட்‌ (போ. வ. ௯. பக்‌, 188) பேமெஹிதா - பேமேஸ்த்தர்‌ (டி. 2762). 

(010061 8பகா*, 606 60008௦06£ ௦8 (96 ஐ&ா150ய - (687500 7/௦1. 11, 2826 106. 

87. சுவாற்ட்சு - இம்லுவா(2 ௪௪. சகரயமாய்‌ - சகஜமாய்‌ (டி. 27687 

89. வசந்த பஞ்சமி - காமனுக்குரியதாய்‌ மாகமாதத்துச்‌ சுக்லெபக்ஷ£த்து வரும்‌ பஞ்சமி இத ” 

(0௨௯11 1௯௦௦௧ 8...) 

90, சதற்பண்ணி - தர்பார்‌ நடத்தி (யோ. வ, ௪. பக்‌, 728). 

91, சகல சாமாதிகள்‌ ஒட்டவும்‌ - எல்லாச்‌ சபையோர்களிடமிருத்தும்‌ (யோ. வ, ௪. பக்‌. 188); 

சாமாதிகள்‌ - சாமயாசிகாள்‌ (டி 3762) 

92, கெவுனர்மென்றாருக்கும்‌ - அரசாங்கத்தாருக்கும்‌ (போ. வ. ௪. பக்‌. 129); கெவுனர்மெண்‌: 

டாருக்கும்‌ (டி. 3762) 

92, 1௪162 கரகம்‌ ரீகவமகரு 26% 1787 ௦ 842 கரர்ர்விம்‌ கேயறச11) 007000 ௦8 

நிகீவம்ரக$ 85 $ரகறத1காகம்‌ இந: (நக நகீகடரல5& 1வரசாறம5(62:- 


**]8 கக 0660. ராடு ர்க்‌ 801 09௦ 02 141755 நககர5 088௫ 40 ௨0௦ற4 & 500; 151 

8 1 நக௪ நகம்‌ ௩௦ 9றற0ரம்மறர்ரமு 08 சகராரும்புத 14 101௦ 6%₹004100, 14 6858. ந்்‌0௧௭௦. 
660 061836ம்‌. 118412 ௦௭ 2650146ம்‌ 0 04௦௦86 006 ௦04 68 ஊடு ௨68 £518(1௦05, 
ம்‌ 120/6 0006ம்‌ பஐ00. (96 800. 08 $ப்கற்கர்௪6 (106 50௩ ௦8 5௦௨026 ரகந்கம்‌ மரு ஐககா 
6011௨ ந) 110681 865020) ஸ%௦ 15 120 3688 ௦14 804 றர0றம 1௦ ௨11 725020(8. 
&௦௦௦101 01]. 09. 196 2ம்‌ ௦8 கய கறார்‌ (22௨4 7கலபகா3) 10 00056000006 08 மந 
1 880059 ௨௦௦ ககம நம்ர $2$01௦ ரகர்கம்‌ ஈர்ஸ்‌ க11 606 800௯5 ௦8 மா 

00: 1018 2 க47£0705ம்‌ தாக 51168 ஓ ஊர மர்றப்‌, கத ந௦ம7 6061160037 15 மந 
நீரர்6யம்‌ ௨௦4 88700207 1 0876 ரர16050 8 164062 6௦ ஐ146 3௦0 6115 ஐ168570ஐ 1௦601௯611௦. 
ந தர 810] 00094௮0௦50 6௧௫ ங்க(84சம 847007 ஊம்‌ 0701501100 1 ௨46 22061760 





மித்த தஞ்சை மராட்டிய 
மாய்‌ எழுஇ யனுப்பிவித்தார்‌.** இப்படி. யானத்துக்கு துஷ்ட சாமாஇகாள்‌?* 
சேர்ந்து யோசினைப்‌ பண்ணின தென்னவென்றால்‌ மஹாறாஜாவுக்கு நிரியாண 
காலம்‌? சமீபித்துது. மஹா றாஜா தம்முடைய வம்சத்துக்கும்‌ றாச்யெத்துக்கும்‌. 
உத்தமகுலத்திலே பிறந்த சதறபோஜி றாஜாவை றாஜாவென்று இங்லீஸ்‌ சற்தாற்‌. 
கள்‌ கையிலே ஒப்புவித்தபடியினாலே இதுக்குமேல்‌ மஹா றாஜாவுக்கு நிரியாண 
மான உடனே இங்கலைஸ்காறர்‌ அபிமானத்தனாலே சறபோஜிறாஜா. (வைப்‌ 
பட்டத்திலே வைச்சு*) சகல விசாரணைக்கு தாங்கள்‌ முன்னே நிற்பார்கள்‌ (அப்‌ 
போது நம்முடைய சவனமெல்லாம்‌*) முழுகிப்‌ போய்விடும்‌ (னாம்‌ என்ன பிரைத்‌ 
'இனம்பண்ணினாலும்‌ நடக்கமாட்டாளென்று*) யோசினை பண்ணிவைப்பு சம்‌ 
மந்தத்தில்‌? பிறந்த அமறங்கு ஒருத்த னிருக்கறானே அவன்‌ றாச்சிய பாரத்துக்கு 
அயோக்கியனா யிருந்தாலும்‌?” வயதிலே யெவ்வறணமா?* யிருக்தறெபடியினாலே. 
சற்வ பிறெயெத்தினமும்‌ பண்ணி பலக்கட்டி அவனை முன்‌ நிறுத்தி தான்‌ சகலமும்‌ 
அனுபவிக்கலாமென்று மஹா றாஜா உயிரோட யிருக்கச்சே அமறங்க சங்குவை 
நூபுநூபு”? அழைக்கும்படியாய்‌ பண்ணிவித்து ஆறம்பம்‌ பண்ணிவைக்க வேணு 
மென்று நிச்சய யோசனை பண்ணி எல்லாரும்‌ ஒருமனப்பட்டு, துளஜா மஹா 
நாஜாவுக்கு மனது றொம்பவும்‌ ஒடுங்கிப்‌ போயிருக்கிற சமையத்திலே!?? மஹா. 
'றாஜா அழைக்கறாரென்று அமறசிங்குவை நூபுறுயாய்‌ கொண்டு வந்து!?! விட்டு. 
மஹா றாஜா பண்ணின தீர்ப்பு என்று ஒரு வசந்தை கல்பிவித்து!53 சென்னபட்‌ 
டணத்து கெவுனர்மென்‌றாருக்கும்‌!53 மஹா றாஜா பேராலே ஒரு கடுதாச எழுத 
சிகாவும்‌ பண்ணி!?* அந்த கா௫தத்தை அனுப்பிவித்தார்கள்‌. உடனே மறுநாள்‌ 








1000) நச %௦௨௦யா௧015 ௦௦008, 80ம்‌ 82000 3008 6௩05116009 *ர11] நாகம ௦ 

பம ௩௦ மழு ௦14 0166 ர்ப்‌௦ம% 08918010௩'*- (68900, 7௦1, 17, டப 
133) 

94. துஷ்ட சாமாஇிகள்‌ - துர்தடத்தையுள்ள சபையோர்‌ சவர்‌ (போ. வ, ௪. பக்‌. 129). 

95. நிரியாணகர்லம்‌ - முடிவுக்காலம்‌ (போ. வ. ௪. பக்‌. 189). 


98, வைப்பு சம்யத்தத்தில்‌ - அரசருக்கு முறைப்படி விவாகமாகாத ஸ்திரிகளில்‌ ஒருவர்‌ வயிற்றில்‌. 
2 (யோ, வ. ௪. பக்‌. 129) 


* பிறைவளைவுகளுக்குள்‌ இருப்பவை டி 3788 பார்த்து நிறைவு செய்யப்பட்டவையாகும்‌. 


97... நாச்சிய பாரத்துக்கு அயோக்வயெனா. யிருந்தாலும்‌ - இராச்சியத்தை நடத்தும்‌ பாத்தியம்‌ 
சற்றுக்குறைவாக இருந்த போதிலும்‌ (போ. வ. ௪. பக்‌. 129) 


98. யெவ்வறணமாய்‌ - யெளவனமால்‌; பெரியவராய்‌ (யோ. வ. ௪. பக்‌, 189). 
99. நாபுறாபு - ரூபுரூபு - ரூப்ரூப்‌ - முன்னிலையில்‌ - 1805 1௦ 8805 (1 கா்‌] 1,271௦00 28.10.) 


700. மனது ரொம்பவும்‌ ஒடுங்குப்‌ போயிருக்க சமையத்திலே - மனது சூன்றியிருந்தபோது (போ. 
வ, ௪. பக்‌. 189). 


701. தூபுறுயால்‌ கொண்டு வந்து - ௯ூப்பிட்டனுப்பி (போ, வ. ௪, பக்‌. 389) நூரபுறுயாய்‌ - 
நூபுநூபாயி (டி. 2782) 
302, சல்பிவித்து - பொரப்பிச்சு கல்பிச்சு. (3782). 
105. கெவுனர்மென்றாருக்கும்‌ - கெவுனர்மென்டாருக்கும்‌ (டி. 2762) 
304. இது பற்றிப்‌ பியர்ஸன்‌ கூறுவது பின்வருமாறு: 

“நிற்கு ஐம்‌ ரர௦ரறர்பத 6௫5 ரகந்வ&்‌ ௬ங்௦ ௭85: ர்க கர்றபி்பஹ ரச 0055150416. 
811004௧0௦6 08 46 8 ச6ம்ப்2ே$ நகர, 1104165400, 0010061 50யகா$ 106 901யருக ௧6 28 


மன்னர்‌ வரலாறு 342 


சாலியவாகன சகம்‌ ௬௭ள௮ ** பறாபவ வருஷம்‌ துளஜா மஹா றாஜா பரமபத 
மடைந்தார்‌. அவர்‌ உத்திரசிறிகை துஷ்சாமாதகளுடைய பலத்தினாலே லவு8£ 
கத்துக்கு? சறபோஜி றாஜாவை இட்ட வைத்துக்கொண்டு அமறசிங்கு தான்‌ 
முன்னின்று சாஸ்த்திர மரியாதை பார்க்காமல்‌ நடப்பிவித்தான்‌. 


அப்பால்‌ சென்னபட்டணம்‌ கெவுனர்‌ சற்‌ ஆற்சிபால்‌ கேமல்‌155 சாயபுக்கு 
இந்த துஷ்ட சாமாதிகள்‌ தாங்கள்‌ பண்ணின யோசனை சேகரமாகறத்துக்கு??? 
பலம்‌ எப்படியோ அப்படி யோசினை பண்ணி லேடி கேமலைக்‌ கொண்டு சற்‌ 
ஆற்சிபால்‌ கேமல்‌ சாயபுக்கு போதினை பண்ணிவித்தார்கள்‌. அப்படியே சற்‌ 
ஆற்சிபால்‌ கேமலும்‌ இது காரியத்துக்கு பங்காளத்து கெவுளருக்கு எப்படி பறி 
காரமாய்‌ எழுத வேணுமோ அப்படிக்கு எழுதி உத்திரவும்‌ அழைப்பிவித்துக்‌ 
கொண்டு தாமும்‌ தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்தார்‌. ச 


இதுக்கு முன்னேதானே துஷ்ட்ட சாமாதிகாள்‌ தஞ்சா வூரிலே யிருக்கப்‌ 
பட்ட இங்லீசு சற்தார்களை தங்கள்‌ யோசனைக்கு அனுசரணையாக இருக்கும்‌ 
படியாய்‌ பண்ணிக்கொண்டு எந்த பேச்சுகளுக்கும்‌ பின்வாங்காம லிருக்கும்படி 
யாய்‌ சொல்லி திட்டப்படுத்தி வைத்தார்கள்‌. சற்‌ ஆற்சிபால்‌ கேமலும்‌ தஞ்சாவூ 
ருக்கு வந்த பிற்பாடு சறபோஜி மாஜா அமற?ங்கு கிட்ட யிருக்கறவாளைத்‌ தவிர 
மத்தியஸ்தமா யிருக்கப்பட்டவாளை விசாரித்துத்‌ தெரிந்துகொண்டோ மென்று 
யுக்த்தப்பிரகாரமாக காண்பிவித்து மத்தியஸ்தம்‌ பனிரெண்டு பண்டிதரென்று 
எப்போதும்‌ சாஸ்த்திர மறியாதவர்களா யிருககப்பட்டவர்களை கொண்டு 


வெய்ய வையை க வையை கை சச சை ைைை சை சைக கச ச_சஓ*-ஞை: 


806 ஐகாா150௩ 8றம்‌ கீ, கனகா '06 நீ1பத ஐாம்க௦6 1௫௪௩ 5804 10௪ 80110ர்த 
3068882660 5௦0. கிரே 8$க(1்0த 1நக$ 19) 000211௧0௦௦ எம்பட 10௪ உ0தஐ051100 ௦ 
நேடி இரகா(த, 16 க$ கறற01460்‌ கர௦52 510 த 6௦ 06 (66 ஐ்லப1 8௦. பத பிப 
கேம்‌ ரரற( 08 686 ௦00 1ஷந., (111 6 8௫௦ய/க்‌ 66 ௨றகம்‌16 ௦8 $ய00066010ஜ 4௦ (4௦. 
44006'- ௪௧750, 71/௦1. 11, 882 136) 

“ரந ரந்க 0௦156 ௦08 5ங்க ரசாம்பத 8482 606 றா5௦5410த ௦001078811௦0, 116. 
1579 0௦106 ஏ18]160்‌ ந்$்ஹு கரும்‌ 8௫691] 101ர௦கப்54்‌ 4 மகந்வ12 08 வகார, 
30062குகாரீ9 வெ]115ம்‌ கரசே 510ஐ. "115 0௦1004௦4 ஐ16ப்‌ 665 8091௦௪ ௦8 5லலா(2 8621- 
ஊம்ற6ம்‌ 10 1/8426 $9 83௦6 696 ற180. றா00086ம்‌. 816 ௨௦௦௦141021] 8001 801 118 020- 
நந்த சேே]19628ம்‌ 145 ௨7௦0464800 1௦4௦ 448 3௧௦85, 851253 நர்று %௦ 06 ந்த ஜமகரப்1்க1 
இறும்‌ சரபு25(]3ழ 001ப0/6ற 3ம்‌ நம்ர 6௦ 145 கக 8௦4.  2450040077- (8௦௧900, 17௦1. 17 
நஜஐ5 135-136) 

எறிய 0680௭௫ பத சேக(ந்‌ நக எகர்கம்‌ 60 ௨000 80105 ௦06 40 500066ம்‌. ங்ம்ரூ 
ஹம்‌ 802 1680 றயாற086. 88 0௦56 86780] 8௦00) & ௦0114187௨1 90த0௦4. ௨ம்‌. றற ௦10154. 
நரக 200௪௭ கருக தீர்வுத்‌ ௧8 ஈஜேரேம்‌ (111 (15 0097 கேர5 ௦8 ஐஹ””- ($ரம்மப்ரஷகற, 
826 313). 
காவும்‌ பண்ணி - முத்திரையிட்டு (போ. வ. ௪. பக்‌. 189) 

708. சகம்‌ 7702; “403 1௪ 3154 ௦8 ரீகவமவர (1787), ௨ 820 4838 4180 646 864112- 
ஜோோ$ 08 9000698100. 15$மக, 98 ௦14 20162 850 3ரர6ம்‌ (96 ௭௦210'”- (கவ ஷரஹ, 2. 83) 
707. லவுகேத்துக்கு - பாவனைக்காக (போ. வ, ௪. பக்‌. 180). 

308. சற்‌ ஆற்சபொல்‌ கேமல்‌ - சிராஜ்வல்‌ காமல்‌ (போ. வ. ௪, பக்‌, 340. 


3:09. சேகரமாூறத்துக்கு - கைகூடுவதற்கு 





மக்க தஞ்சை மராட்டிய 
வந்து விட்டார்கள்‌. அவாளை சேர்த்துக்கொண்டு சாஸ்த்திர மாற்கத்தை 
ஒரு பக்கத்தில்‌ வைச்சுப்‌ போட்டு 'லவு£க ஞாயமு தெரியாதவாளைக்‌ கொண்டு 
தங்களுடைய மனதின்படியே அவாள்‌ சாஷ்சி பிறப்படும்படியாக பண்ணி 
வைத்து ௰.௨ செனத்து சாஷ்சி பலத்தினாலே இந்த றாச்சியத்துக்கு அமரசிங்கே 
பாத்தியமென்று சாலியவாகன சகம்‌ ௬௭எள௯*!? பலவங்க வருஷம்‌ அமறசிங்‌ 
குக்கு தஞ்சாவூர்‌ றாச்சியத்துக்கு பட்டம்‌ கட்டி வைத்தார்கள்‌. 


15. அதுக்குப்‌ பிற்பாடு அமற்சிங்கு றாச்சிய பாரம்‌ பண்ணுகறத்‌ 

அமர்சிங்கு ஓல்‌ நிஜபாத்தியமா யிருக்கப்பட்ட சறபோஜி றாஜா ச ஹஜியமாய்‌ 
பாத்தியமா யிருந்தாலும்‌! துளஜாமஹா நாஜா ஞாயப்பிறகார மாய்‌ யுக்த்தப்‌ 
பிறகாரமாய்‌ தத்துவாங்கி கும்பினியார்‌ கட்ட ஒப்பிவித்தபடியினாலே சகலவிதத்‌ 
'இலேயும்‌ பாத்தியமாயிரீக்கப்பட்ட சறபோஜி றாஜாவுக்கு அமறஏிங்கு மாச்‌ 
சல்லியத்‌” இனாலே பண்ணிக்‌ கொண்டு வந்த உபத்திரம்‌ சகலமும்‌ மேஸ்த்தர்‌ 
சுவாற்ட்சு பாதிரி சாயபு அவர்கள்‌ பூற்வமுதல்‌ சோ இத்துப்பார்‌.த்து விசாரணை 
பண்ணவிடத்திலே சறபோஜி றாஜாவுடைய நிசத்துக்கு சுவாற்ட்சு பாதிரி சாயபு 
அவருடைய அன்பும்‌ இடைவிடாத விசாரணையாக இருந்தபடியினாலே அவரித்த 
சமாசாரமெல்லாம்‌ கும்பினியாருக்குத்‌ தெரியப்படுத்தினார்‌. அப்போ மேஸ்தர்‌. 
றாம்‌ தஞ்சாவூர்‌ றெ௫டெண்டாக வந்தார்‌.” அந்த ரெசிடெண்டு மேஸ்தர்‌ 
றாமுக்கு முன்னாலே மேஸ்தர்‌ சுவாற்ட்சு பாதிரி சாயபு கும்பினியாருக்கு 
அறியப்‌ பண்ணிவித்த சே; சர்மைக்குப்‌ போய்‌ அங்கேயிருந்து கோற்ட்டு ஆப்‌ 
டிறக்கட்டர்‌* உத்தாரப்‌ படியே கெவுனர்‌ மெண்டா* ரெழுதினது. :சறபோஜி 
றாஜாவை அமற்சிங்குவுடைய உபத்‌திறவத்துக்கு * நீங்கலாகப்பண்ணிவைத்து 
அவரை சவரக்ஷ்ணை பண்ணச்‌ சொல்லியும்‌ றாஜாவுக்கு அலாயிதாய்‌ அரண்‌: 
மனையிலே இடமும்‌ பண்ணி? வைத்துக்‌ கொண்டு அதில்‌ வைத்து சவர௯டிக்‌ 
கறத்துக்கு கும்பனி பாராவும்‌* வைத்து அப்பால்‌ மேஸ்த்தர்‌ சுவாறட்சுபா.திரி 
சாயபு அவர்கள்‌ முகாந்‌இரத்இல்‌ சிலதும்‌ தஞ்சாவூர்‌ பண்டிதாள்‌ முகாந்திரத்‌இல்‌ 
சலதும்‌ சறபே£ஜி றாஜாவுடைய பாத்தியத்தை அறிந்துகொண்டு தக்க காலத்‌ 
இல்‌ சறபோஜி நாஜாவுக்கு நடக்க வேண்டிய சலவுக்கும்‌ கும்பனியாருக்கு அறி 





172. சகம்‌ 1709: “5812 கீ2௦்ம்டவ1ம்‌ கே௦0611.... 6௦ 6%70064. கீணம்‌£ 81 ஜ%. ௦௨ 0௨ 7ம்‌ 
ஓம்‌ கற்‌! 17877. (8வர்ஷறுகம, இகற5 85); பராபவ ணா பங்குனிமீ” 28௨ (2-2272 

3. மேல்‌ பக்கம்‌ 740 காண்சு. 

2. மாச்சல்லியம்‌ - பொறாமை (போ. வ. ௪. பக்‌. 781). 


த, **நதீர, காமு 50006சம்௦ம்‌. நகீ01௦4்‌ 88 8௦84ம20$ ௦8 7கற]௦75 (0௦௭ 1789)'* 
(௪87500, ௨26 183). 


&. லே ௦8 £ம்2000 5, கெவுளர்மென்டு - 004610). 
௪, “றந்த ஐ6௩1 ரூ௦ஈ௦1ஐஐ 16 (8ச110166), 802 16 ரகர (406, 810௦௧ 148 2008106004, 
*கன 006 $003..........8710 ஐ ௫௦4௦௪4 6௫௧4 106 ௦086 ௫௮8 பகர]3 [212 இப்பட 





இ 6110126"8... ரமாய16076 ரக ௦௭௪ம 627௨...1 (29402௦0) 0000000450 நர்ணு 5௦ 1 ஊ௱௮. 
218080 உ ஜாலாஸ்‌ ௦4 32 92ற039* 010 நம்ஸ, 1 9௨௭௦ ௦14672 ௨ ற£0றச£ ற6500, 
1600060053 நந 182. இனகாரக, & நிகீகபாக1$ல இகற்றாம்மு ஐதமசம்‌. ௦௨ ௦௬), 6௦. 
௨41803 4௦ ம 640௦௧(1௦077-(0₹க780ய, ௧25 188; 0௦. 1789). 


மன்னர்‌ வரலாறு, 745 


யப்பண்ணிவிச்சார்கள்‌. அப்போ கும்பனியார்‌ யோசினை பண்ணி சறபோஜி 
நாஜாவுக்கும்‌ அவருடைய தாய்மார்களுக்கும்‌' வித்திமானத்துக்குத்‌ தக்கதாய்‌ 
இலவுக்குப்‌ பண்ணிவைத்துக்‌ கொடுத்தார்கள்‌.” அதுக்குப்பிற்பாடு சறபோஜி 
.றாஜா விறுதா காலக்ஷேபம்‌ பண்ணாமல்‌ மேஸ்தர்‌ சுவாற்ட்சு பாதிரி சாயபு 
கட்ட இங்கலீஸ்‌ பேசுகறத்துக்கும்‌ எழுதுறத்துக்கும்‌ அற்பியாசம்‌ பண்ணார்‌. 
அப்போ மேஸ்தர்‌ சுவாற்ட்சு பாதிரியார்‌ அவர்கள்‌ அன்போடே அப்பியாசம்‌. 
பண்ணி வைத்தார்‌. அதினாலே யிங்கிலீசு அற்பியாசம்‌ செம்மையாய்‌ பண்ணி 
னார்‌. அப்படியே சுவசாஇவித்தை£ மாறாஷ்டம்‌ பாளபத்தும்‌!? தமிழ்வித்தையும்‌ 
அற்பியாசம்‌ பண்ணினார்‌. 


இப்படியிருக்கச்சே அமறளிங்கு பிரஇஇனம்‌ உபத்திறவம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு வந்ததுகளை எல்லாத்தையும்‌ மேஸ்தர்‌ சுவாற்ட்சு பாதிரி சாயபுக்கு 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ தெரியப்‌ பண்ணிக்கொண்டு!” அவர்‌ சொல்லும்‌ 
உத்தமமான புத்திமதகளை அனுசரித்துக்‌ கொண்டு வந்தவிடத்தில்‌ அவரும்‌ 
இந்த கஸ்த்திகளை!! கும்பினியாருக்கு தெரியப்பண்ணினத்தின்‌ ' பேரிலே 
கும்பினியாரும்‌ சறபோஜி றாஜாயுடையவசம்‌ அவருடைய தாய்மார்கள்‌ மனோ 
பாவமும்‌ அறிந்துகொண்டு அதுக்குத்‌ தக்கதாய்‌ ('3ருஜாவை சென்னப்பட்ட 
ணத்துக்கு வரச்‌ சொல்லி உத்தாரம்‌) அனுப்புவித்தார்கள்‌. அதுக்கு!?* கொஞ்ச 
நாளைக்குமுன்‌ சென்றுபோன தாயார்‌ சுலக்ஷணாபாயி சாயபுடைய உத்தறக்‌ 
இறியாதிகளை நிறைவேத்திப்போட்டு!3* மத்த ரெண்டு தாயாரோடே!1* மெஸ்த்‌ 


௨ூ௱ு|।|।|।|((ப|।(।(।(ப।(।(பபபபபபபயய 


ர. தாம்மார்களுக்கும்‌ - குடும்பத்திற்கும்‌ (போ, வ. ௪. பக்‌. 181). 1 

5. **தீறு ஜே(க8்‌([8/்ஸரர1 ௭28 800066 க௫௦யற(1ஈத 6௦ 006 ₹9௦ம58ற3்‌ கம்‌ 8௪4813) 
$8460) 9082 ஐத0088 ஐற0ர00]$9 8௦2 80ர70]66 8 நப ர81க (1468 ௨௱4்‌ ௦௦௨ 41௦ய880. 
5182 ற௨20088 6801 6௦ 165 (3௦6 ௭10௦95 ௦8 (4௦ 46068860 £கர்கர்‌'” (2406 86060 
ற, 1790) - (850, ௦1.11 8௨26 212 

9. சுவசாதிவித்தை - சுய பாஷை (போ, வ, ௪. பக்‌. 288) 

70, பாளபந்து - மகாராஷ்டிர பாஷைக்குரிய எழுத்துமுறை. 

70௮. **] 111 ௨௦% கதகர்ம சற 18ம்‌ 1௫6 கார்ய 4/%க(1௦௧8 எர்ப்௦ட 1 நகரக நீர்ம்2ா(௦ 
இழுமரசோசம்‌ 82000. கீரறுசசம $ர்ய த. 8கீகந்க8கரக, 608056 300 18009 (080) ரம்‌ கர1வத 
8020110066 10 ஐ0462௨0 201... 1024 1 எமி] 14/6) 1 ௦௯8 6௦ (16 ]பவம்ய6ஷ ௦8 00407௨- 
20... 16 00010069 60 010504 ப$......1 சோமகேட்‌ 301 60 8600 1115 ஈடு .1௪1162 1௦. 
ரச ௦0௦02௨0016 ௫௦81ம்‌ 8௮4 60 858601 1050) 610067 6௦ 0811 706 1௦ 14க0288, ப்‌ 
நீ நுகோ(1]97 எம்9 ௦0 00% & ஐம்காம்‌ ௦8 18$மா0ற6805 பர 106 ஐ846 40 2016௦1 100. 
௨ம்‌ ஈடு 190 000(/ச0$; 02-60 ஐ46 ௨ 2000 014 08 416 8071, 18 30ய2 தகம்‌, 1 
617581 301. $௦ 18 மப ஐர்சம்‌ 068016 696 *௦௦௦ய௭௧15 19௦8ம்‌. 174௦ 6189) ௦8௩ 661. 
6, ம்‌ 1 (296 ஈகம்‌ ரந எபி] றா00604 ஸ௪'*- (1௧22 ௦8 $ச£801௦6 1௦ 5௬௧112 
3௨ 1792)-(28150ற, 17௦1. 11, 8ஐ₹5 265-266). 

17. கஸ்த்தி - சுஷ்டம்‌; துக்கம்‌ (1011 1.2௩1௦௦ற, 78.ம்‌.) 

72. பிறைவளைவுக்குள்‌ இருப்பவை டி 2762 இல்‌ காணப்படும்‌. 

328 முதல்‌ 188 வரையுள்ளவை போ. வ. ௪. வில்‌ இல்லை (பக்‌. 132). “இயக்கக ௨416 
இஹ்ஸ்‌ ட்தாசம்‌ 60 06 ஐ$ & ர0011%0ே 8200) நடி 108கர0$, 10 ற0௩ ௬௦2 260001 கே8(ப, 
3 வர்தற்சம்‌ 60 ௦௩௦ய2 நே 0) ஐ621010/1பஜ 616 மரமாக] ஈர165. $ப% ௨8 $06 ஜ01462௩0 
௨03 00௭011 684ரரரம்றசம்‌ (24 கரே 8மறத 8%௦யயிம்‌ 8ய]811 806 மெது, ந ௭௨5 பெர்2. 








746 தஞ்சை மராட்டிய 
தர்‌ சுவாற்ட்சு பாதிரி சாயபும்‌ றாஜா சவறட்சணாற்த்தம்‌ சல இங்கிலீசு சற்‌ 
தார்களும்‌ கொஞ்சம்‌ கால்‌ தளத்தோடே கூட வந்தவர்களோடே சென்னப்‌ 
பட்டணம்‌ போயி சேர்ந்து கும்பினியாருடைய ஆசராவிலே யிருந்தார்கள்‌."? 
கூடவந்த மேஸ்த்தர்‌ சுவாற்ட்சு பாதஇிரிசாயபும்‌ அவடத்தில்‌ கொஞ்ச நாளிருந்து. 
வித்தியாப்பியாசம்‌ பண்ணி வைத்துக்கொண்டு றாஜாவுடைய காரியங்களையும்‌ 
ஒரு ஒழுங்கிப்படுத்தி தாம்‌ தஞ்சாவூருக்கு வருற போது தம்முடைய ஸ்தானத்‌ 
துக்கு மேஸ்த்தர்‌ சேரிக்கு!? சாயபு அவர்களை நேமித்துப்போட்டு தஞ்சாவூருக்கு 
வந்து சேர்ந்தார்‌. றாஜாவோடே கூட சுவாற்ட்சு பாதிரி சாயபிருந்தால்‌ எத்தனை 
தயிரியமும்‌ சந்தோஷமும்‌ றாஜாவுக்கிருக்குமோ அப்படியே செரிக்கு பாதிரி 
சாயபு அவர்களிடத்திலும்‌ இந்த தயிரியத்தையும்‌ சந்தோஷத்தையும்‌ யாதொரு 
காரியத்துக்கு விதனமில்லாமல்‌ சேரிக்கு சாயபு அவாளுடைய பஷ்ச மென்ற 
நிழலிலே சென்னபட்டணத்தில்‌ வாசம்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்தார்‌.” கும்பினி 
யாரும்‌ பஷ்சமாய்‌ நடப்பிவித்துக்‌ கொண்டார்கள்‌. அந்த வேளையில்‌ சறபோஜி 
றாஜா றாட்சியத்துக்கும்‌ பாத்தியமா என்று விசாறணை செம்மையாய்‌ பண்ண 
வேணுமென்று யோசனைபண்ண சமையத்திலே சறபோஜி றாஜா இந்த காரி 
யத்துக்காக தஞ்சாவூர்‌ பண்டிதாளை நிஷ்கரிஷை பண்ணியிருந்த பொஸ்த்‌ 
தத்கதை!* கும்பனியாருக்கு கொடுத்தார்‌. அப்போ கும்பனியார்‌ இது 'காரி 
யத்தைத்‌ தொட்டு அமறஏங்குவைக்‌ கேட்டத்துக்கு அவன்‌ அதுக்கு 
லிரோதமாய்‌ எழுதிக்‌ கொடுத்தத்தையும்‌ வாங்கக்‌ கொண்டு காசி முதலான 
இடங்களில்‌ அனுப்பிவித்து விசாறணை பண்ணினார்கள்‌.” சறபோஜி றாஜா 





$ 16 1ர5ர9(6ம்‌. பற௦ர 16 ந6 8%௦ய14 ௫௨௭6 றசா$0ரரகம்‌ 16, மந 108(6௧3 08 (௫5, 6 
கே1 & 4௪ம்‌ ஐ௨ஈ௩ ௧௦4 6 நம00961£ 9601 001 08 106 801 88 85000 85 106 ௦07096 
௫9485 கோர்சம்‌ கரக ஏர்பீ0ட ப1$ர2$0601 (0 மழு 001087 ஜார்சம்‌ 06 5/8 ரூப௦0'-. 
161161 ௦4 52180]66- (68500, 826 265). 

14... 1*மத்த ரெண்டு தாயாரோடே'” என்றவிடத்‌தில்‌. போ. வ. ௪. வில்‌ (பக்‌. 182) 'அவருடைய 
தாயாரும்‌” என்றுளது.. 

35, **0ுரரீ$9 ஸ்ர (கர ம்‌((சம்‌ 6௦ 1 தயர்‌0ச *%க$ 861066 8௨3 8௫6 1௨/௪ கங்க 
$10ய14 66 2090ய6ம்‌ 8200) (16 1460811005 10871626005 08 கஸ௦8£ 5... 


0௨106 218 ௦87108. 6016 ற1தம...ர85 கேமார்சம்‌ 14௦ 687601... வம்‌ ௦௩ (06 
100 ௦8 ரக௩ம௨ர 1793, (06 ௭௦16 றகாடு ௨௦௦00801௪3 037 1௫12 ரீகர்(68ய] ஏர்சேம்‌ 
௨4 00600, 531813: 268006 15 றா£51ச்௪ப03”'- (481500, ௨26 268) 


00980001 41480 நகீசம௦23, 106 500065802 08 04168189/ 1 66 நாசே]: 
8 நகீகம்‌ரக$ ர010016ம்‌. றா௩௦8 $[80]4 88000 146 851865 081806 803 ற1க௦௦௦ நம்‌. 
நூறும்‌ (08 கச ௦8 864 $ளகா(2"'- (8வந்ந$ுகய, 8௨26 90) 
36. பேொ!26 (-26க7500, ௧26 170); இவர்‌ சென்னையிலிருந்தவர்‌. 


37... 4100 905 800010 00048153 10 806 கேரம்‌ 140086 ௦8 106 000727002* 
-(8வஷு$ு2, 7௨26 103) 

3௪. இந்த காரியத்துக்காக தஞ்சாவூர்‌ பண்டிதர்களை நிஷ்கரிஷை பண்ணியிருந்த பொஸ்தக.த்தை: 
- அவ்விஷயமாய்த்‌ தஞ்சாவூர்ப்‌ பண்டிதர்கள்‌ எத்த நூலிலிருந்து நிச்சயம்‌ செய்தார்களோ அந்த 
நூலை (போ. வ. ௪. பக்‌. 188). 

29. **(106 8௦காம்‌) 26501460 10 0811 ௦௩ 106 3054 168ா௨௦3 றமறப118 1௨ 320251 
ஷம்‌ 608705 802 ௨08௭05 1௦ 116 50091௧008 08 816 0ய68410$ ஐயம்‌ 4௦ 196 நமம 015 








மன்னர்‌ வரலாறு, 147 


வையும்‌ தஞ்சாவூருக்கு அமறசிங்கு உபத்திறவமில்லாமல்படிக்கு போயிருக்கச்‌ 
சொல்லி உத்தாரம்‌ பண்ணினார்கள்‌. ?5*மாஜாவும்‌ அப்படியே அவடம்‌ 
விட்டு சேரிக்கு சாயபுடனே கூட பிறப்பட்டு வரச்சே வழிகளிலே ' திருக்கழுக்‌ 
குண்ணத்திலே*” பஷ்சி தெரிசனம்‌ பண்ணிக்கொண்டு தஞ்சாவூருக்கு வந்து 
சுகமாயிருந்தார்‌.71* 


அப்போ முன்னாலே அமறூங்குவுடைய பயத்தினாலேயும்‌ ஆசை வாற்‌ 
தையினாலேயும்‌ சாஸ்த்திரம்‌ தெரியாதவாள்‌ பொய்‌ சாக்ஷி எழுதிக்‌ கொடுத்த 
பனிரெண்டு பேரில்‌”? செண்ணுபோனவர்கள்‌ போக மைத்த பண்டிதாள்‌ 
தாங்கள்‌ பண்ணினது அன்னிதமென்று மேஸ்த்தர்‌ சுவாற்ட்சு பாதிரிசாயபு?? 
கட்ட நிசத்தைச்‌ சொல்லிப்‌ போட்டார்கள்‌.3* அதை அவர்‌ கெவுனர்மென்‌ 
டாருக்கு?? எழுதிக னுப்பிவித்தார்‌.. 3 


அப்போ மேஸ்த்தர்‌ சுவாற்ட்சு பாதிரி சாயபு ?1*தொகப்பனடவான 
அன்பும்‌ பிறியமுமாய்‌ சறபோஜி றாஜாவை சவரஷ்சணை பண்ணிக்‌ கொண்டு 
வந்தத்திலும்‌, இவருடைய யாதொரு காரியங்களையும்‌ இளைப்பு ஆயாச 
மில்லாமல்‌ கும்பனியாருக்கு எழுதிக்கொண்டும்‌, சறபோஜி நாஜாவுக்கு என்‌ 
னேரமும்‌ இதம்‌ அல்லது நன்மையும்‌ கோறிக்‌ கொண்டும்‌, அதுக்கடுத்த புத்திமதி 
ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டு வந்தவர்‌?”* தெய்வகதியானார்‌.* அதி 
னாலே சறபோஜி றாஜாவுக்கு சொல்லி முடியாத விதனமாய்‌ தத்தளித்துக்‌ 
கொண்டு இருக்கற சமையத்திலே செரிக்கு பாரி ** சாயபும்‌ செனிக்கு 5 பாதிரி 





84 நதாப்0ச, 0081 6௩௦58 4ய8511008 9076 மகறஷ]கரகம்‌ 0ந (௬6 12 812 97 1111தா. 7௦௩36. 
1000 $ஹஷ]யர்‌( கரம்‌ 1280 80ர(ர௪ம்‌ 60 606 ஐயா 8418 ௦8 தவி ஊயம்‌ 960௨765 ௫44056 
வோஷள008 நகம்‌ 0260). பேரு 20061464்‌ ஊறும்‌ 6285181604 802 18௦ 096 ௦8 (65 8௦காம்‌”- 
(687800, 1௨26 328), 
20* முதல்‌ 214 வரையுள்ள வாக்கயத்துக்குப்பதில்‌ போ. வ. ௪, வில்‌ **சரபோஜி ராஜாவும்‌: அப்ப 
டியே இருந்தார்‌'' என்று மட்டும்‌ உளது. 
23, இருச்கழுக்குண்ணம்‌ - இருக்கழிகுண்டம்‌ (டி 3762); இருக்கழுக்குன்றம்‌. 
22. பன்னிருவர்‌ பெயர்‌ கே. எம்‌, வே. பக்‌. 83 காண்க 
25, **சரபோஜி ராஜாவிடமும்‌'” என்று போ. வ. ௪. வில்‌ (பக்‌. 188) அதிகமாகவுளது 
24. பன்னிருவர்‌ பெயரும்‌ அவர்கள்‌ சொன்னவையும்‌ **தஞ்சை மராட்டிய மன்னர்கால அரசிய 
லும்‌ சமுதாய வாழ்க்கையும்‌'” என்ற (கே. எம்‌, வே) நூலில்‌ பக்கம்‌ 43இல்‌ காண்க. 
25, கெவுனர்மென்டாருக்கு - கம்பெனியாருக்கு (போ. வ. ௪. பக்‌. 123). 
265 முதல்‌ 274 வரையுள்ளவை போ. வ. ௪. வில்‌ இல்லை. 
2௪. இறந்தது 28-2-1798இல்‌. 

“தி. 560000 1686 8200. 382, செ10%5 64 84 கஈழ௦2௦ 00 (06 130 ௦8 
406 5௧௨ ௦6 (ஸ்‌. 1798) ம்‌ ஊர்‌, 88 ௫6 ௦0551160, 10 21061 18906) 
3்ற2௦ரரகம்‌ 666 $004க03. 6024 16 கம்‌ ற1சக5௪ம்‌ 0௦ம்‌ 4௦ 12]:6 82000) 6100 நந சீகா 
௮ம்‌ £ரர்ரேம்‌ (இலலாத) 06௭௦20 8002 ஹூம்‌ 8196 ௦' 0100% (1081 சஏமேம்றஜ”?- (௪81500) 
34௦1. 11 2௨26 352) 
29, அடிக்குறிப்பு 7 6க்குரியதைக்‌ காண்க. 
20, செனிக்கு - 700016; “ற. 8௪ ஐ௦ற4% ௦8 ௦6 1788, 0௨ 82. 180. 


748 தஞ்சை மராட்டிய 


மூதலானவர்கள்‌*!* செண்ணுபோன மேஸ்த்தர்‌ சுவாற்ச௬ சாயபுடைய 
பிறியத்தையும்‌ அன்பையும்‌ முதலான உத்தம குணங்கள்‌ யெல்லாத்தையும்‌ 
பின்பத்தி யிருந்தபடியினாலே சறபோஜி றாஜாவுக்கு யிருந்த விசனம்‌ 
சூரியனைக்‌ கண்ட பனிப்போலே சன்னாபின்னமாய்‌ போய்‌ சந்தோஷத்‌ 
துக்கு ஹேதுவாய்க்‌ கொண்டு வருகிற சமையத்தில்‌,3* செனிக்கு சாயபுக்கு 
மிகவும்‌ பிறியமான சினேடிதர்‌ மேஸ்தர்‌ டூரியன்‌53 சாயபு தாஞ்சாவூ. 
ரிசடென்டாக குறிக்கப்பட்டு வத்தவருக்கு,** சறபோஜி றாஜாவுடைய 
வற்தமானங்களை யெல்லாம்‌ சவலிஸ்தாரமாகத்‌ தெரியப்பண்ணி, ஒவ்‌ 
வொரு காரியத்திலும்‌ றாஜாவுக்கு மஹா அனுகூலமாக இருந்து கொண்டு 
வந்த மேஸ்தர்‌ செரிக்கு சாயபு செனிக்கு பாதிரி சாயபு முதலானவர்களுடை 
யவும்‌, விசேஷமாக செண்ணுபோன மேஸ்தற்‌ சுவாற்சு பாதிரி சாயபுடைய 
எழுதிமுடியாத உபண்ரங்களையும்‌, சறபோஜி றாஜா என்னேரமும்‌ அவர்‌ 
ஆயிசுள்ள வரைக்கும்‌ அவருடைய பரம்பரையாய்‌ நினைவு கூறவும்‌ பிறதான 
நினைவு கூறுதலாக யிருக்குது.35* 


மேஸ்த்தர்‌ டூரியன்‌ சரயபு றிசடெண்டு உ.த்தயோகத்துக்கு வந்தவர்‌ மகா 
உபகாரமுள்ளவரும்‌ ஞாயமும்‌ நீதியுள்ள நடத்தையும்‌ பாற்கும்போது றாஜா 
வுக்கு னாளுக்கு னாள்‌ சந்தோஷத்தின்‌ பேரில்‌ சந்தோஷமாறத்துக்கு கா.றண 
மாச்சுது. கும்புனியார்‌ பண்ணின விசா.றணையில்‌ யெந்த விதத்திலும்‌ சறபோஜி 
றாஜாவுடைய பாத்தியமே பலவத்தமென்று அறிந்துகொண்டு தஞ்சாவூர்‌ ரிசி 
டெண்டு மேஸ்தர்‌ டூரியன்‌ சாயபுக்கு உத்தாரம்‌ பண்ணி அவர்‌ முகாந்திரமாய்‌ 
இப்போ அமறசிங்கு பாத்தியமில்லாம லிருக்கப்‌ பட்டவன்‌ பதினொரு வருஷம்‌ 
சில னாளும்‌ இராட்சியம்‌ பண்ணினத்தில்‌ குடிகளுக்குஞ்‌ சவுக்கய மில்லை. 
சீமையிலேயும்‌ செம்மையான மாற்கமாய்‌ பணமும்‌ தண்டல்‌ பண்ணாமல்‌ தண்‌ 
டலான பணம்‌ அரண்மனைக்குச்‌ சேராமல்‌ சம்பளக்காறருக்கு சம்பளமும்‌ செல்‌ 
லாமல்‌ கும்பினி யாருக்குச்‌ செலுத்த வேண்டிய நேமகம்‌ பண்ணின பணமும்‌3? 
செல்லாமல்‌ கடன்‌ மட்டும்‌?! சிறுது கடன்‌ இல்லாமலிருக்கச்சேயும்‌ பொய்ச்‌சட்டுக 
ஞுண்டுபண்ணி இப்படிக்கெல்லாம்‌ விவஸ்த்தை யில்லாமல்‌ பண்ணிக்கொண்டு 





3௦61௦6, ௦ ௨3 68% 6000500804 1௦ 146 5௦012097 802 றா00௦(1ப 2 நோரள4க௩ 

௦16026 0]. 0201685502 $௦ப்ய1(2 ௦8 118116 ௨ 9611 181101648௦ 106 4௦08௩6 

0101௦6 ௦1 ௨ ரர5510ஈவ௫, கோர்ரசம்‌. 84 1கறர0௦'” - (687200, 88ஜ6 162). 

317 முதல்‌ 829 வரையிலுள்ள செய்திக்குப்‌ பதில்‌ **அவர்‌ சரபோஜி ராஜாவின்‌ நடத்தையை; 

கவனித்து வந்ததினால்‌ அவருக்கு அவரிடத்தில்‌ அதிகப்‌ பிரியமுண்டாயிற்று”* என்ற வாக்யம்‌ காணப்‌. 

படுறது (போ, வ, ௪. பக்‌. 1227. 

22... டரியன்‌- 1011௩ 

34* முதல்‌ சர வரையுள்ளவற்றுக்குப்‌ பதிலாகப்‌ (போ. வ, ௪. வில்‌ (பக்‌. 723) **அவரும்‌ அரசு. 

டைய ஒழுங்கான நடவடிக்கைகளைக்‌ கவனித்து வத்ததினால்‌ அரசரின்‌ விசனத்‌இற்கு ஒருவாறு ஆறுதல்‌: 

ஏற்பட்டது" என்றுள்ளது. 

38. (நந க) சகு: ௦8 1793) “16 எக்கு. வா(216 பிக்சர்‌ 10௨4 06 

கர்வ. ரல$ 10 றவு. உறறய வ ௨ 6081 ௦8 4,60,000 8182 ற௧20485, 3,50, 000 ௨௯ 

நரக $றகரசக ௦8 ஈப!1ரகாரு 2௩ற60865, 60,000 ௦௩ 82௦௦0௫ ௦1 நா(ருக8 06015, 81௦. 

ல ட 61682 ஊோசகர$ 08 127ி6ய16, விழ 1௩ ஈர்ற௨ 405(வ10518''- (வர்ஷ ௨0, 
£826 95) 

27. *“ிற்க. நத$பாட 08 606 கஸ்றெர்றந்தர£த11௦0 402054 16 அபத 40 ர2456 1௦805 24 


மன்னர்‌ வரலாறு 749 


வந்த அமற9ங்குவை தள்ளிப்போட்டு, எத்தவிதத்திலேயும்‌ பா.த்தியமா யிருக்கப்‌ 
பட்ட சறபோதி . றாஜாவுக்கு சாலியவாகன ' சகம்‌: ௬௭ள௨௰? காலயுக்கி 
வருஷம்‌ ஆனி ம்‌' தஞ்சாவூர்‌ சிம்மாசனத்துக்குடையுவராயி பட்டம கட்டினார்‌ 
கள்‌. 3"உடனே இந்த காரியத்தைத்‌: தொட்டு. விசாரணை பண்ணின தீர்ப்பு, 
களின்‌ தாத்பரியங்களை பயங்கரமாய்‌ தெரியப்பண்ணினபடியினாலே சகல 
செனங்களுக்கும்‌ கும்பனியாருடைய நீதியும்‌ ஞாயலிசாறணையும்‌ பிறக்கியாதி 
யாக யிருக்கப்பட்டது வெகுதிட்டமாய்‌ தெரிய -வத்துது. 


16 அப்பால்‌ சறபோதஜி' மஹா. நாஜா தம்முடைய சொந்த 
சரபோஜி 134: * றாச்சியத்துக்கு அதிபதியான பிற்பாடு இதுக்கு முன்னாலே 
அமறசிங்குவடைய நாளையிலே நடந்த ' அன்னிதமாற்கம்‌ 

மெல்லாம்‌ தள்ளிப்போட்டு விஹிதமாற்க£மாய்‌ தம்முடைய சனங்களுக்கும்‌* 
யுச்த்தமான சவுக்கியங்‌ : கொடுத்துத்‌ தம்முடைய தஸ்த்திரத்து : சுணக்கு 
வழக்குகளுக்கும்‌ ஒரு பத்ததிபண்ணி அரமனையெல்லாம்‌ கீலமாய்‌ போயிருந்‌ 
ததுகளையெல்லாம்‌ பழுதுபார்த்து சிறுது மால்கள்‌* நர இனமாயுங்‌ கட்டி 
வைத்து ஞரயப்படிக்கு றாச்சியயாரம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கிற "நாளை 
யிலே கும்பினியார்‌ டிப்பு சூல்தான்‌ பேரிலே றாசகாரியம்‌ பண்ணபோது” 








சேர௦ர11(8ரம்‌ ரக166 08 1௦167851....... 106 ௦யர1ரு ௭88 ஐர௫ும (0 118 ம ரகதரோரேர்‌ ௦7 
பிரச 00 51% ரஜறக௦1௦ய8 ௨26015 08 606 140 ஹ ௬1௦ ப800௨௱084 1ப்ஜ$ு ௨185 8ர௦0) 116. 
ற60016 8௭ம்‌ வழறரடறார்க*ச3்‌ 616 சேஇ1£ச 28460ப5 101 8060561465. இ8 ௨ ர05ய14 ௦ 
11 (றக $ரசஷயா$ு பிலவ மரோகர்றசம்‌ சோறு கறம திரகா 5/0ஜ%்‌ ௫௨8 ௦0 2016 ௦ 
ப்யபிடு11 நூப்தி ௦1தக11005 0 146. 2௦00 கவ௫ு'*- ($ர1்2ர்ரக5க௦, .௨26 320). 

38. சகம்‌ 1720. 

39, “ரிந்த 1றரச111ஐ5௩௦6 ௦8 ்ப்த ர்ஸற0ர1கற4 சரசற$ 1680ம்‌ 1 பீர்& 10 606 ர௩௦ஈட௨ ௦7 
ரீயற6 1798 வரச கீர 81௩ஐ ௭88 8010வ113 860058ம்‌ ௨௭4 66 30 ய0த நார்ப௦6 ௭8% 
8150ம்‌ 1௦ 116 (700677- (687500, 1௨2௦. 379). 


**செக்கம்‌ தூள்௨௰ க்கு செல்லாநிண்ட தமிழ்‌ காளயுத்‌இ. வருஷம்‌ ஆனிமி” ௫௭௨ வியாழக்‌ 
கிழமைக்கு சரியான , ஐரிஸ்து ௲௭௯.௮.. வருஷம்‌ சூன்மாதம்‌ உக தேதியில்‌ ௨௰க 
'தலைமுறைவரையில்‌ யேசு செக்‌ஒருஇபத்தியமடைந்து வந்த அமர்சிம்மேத்திர பூபாலருடைய இறாஜ: 
பதவியை நீக்இனார்‌-"' (இருமுடி சேதுராமன்‌ சுவடி, பக்கம்‌ 4472 
11179௪ இ.பி, மொஹரம்‌ 15க்குப்‌ பட்டாபிஷேகம்‌"' (3-223); இது 29-6-17.98.. 

3. அன்னித மாற்கம்‌ - அக்கிரமங்கள்‌ (போ, வ, ௪. பக்‌. 134). 

3. விஹித மாற்கம்‌ - ஓழுங்கான முறை (டி), 

2. தஸ்த்இர.த்துக்‌ கணக்கு - அரசாங்கக்‌ கணக்கு. (ஓடி) தஸ்திரம்‌ - தஸ்தரம்‌ - 3யம15 ௦2 
0219 8௫ம்‌ றகறசத 1௪ம்‌ 1௩ ௨ 01௦1. 160020, ரசஜி15(சா, ௨௦௦௦ம்‌; 1098 ௬1௦15 
௦0. 08 றகற05 ஐ6(2ப்ஈ1ஐ 6௦ 8௩ ௦411௦6 (7௧௩/1 1,௦௩1௦௦௦-14.0.) 

4 மால்கள்‌ - மஹால்கள்‌; இவை பன்னிரண்டெனப்பெறும்‌ (கே. எம்‌, வே. பக்கம்‌ 458) 

௪. “*மீறட ரசசஸவ] ௦18066 ஸகா சர்ப... 1120௦௦ கேம்‌. ப0ட/்சேசஸ்‌1௦ வகார 8 
ீகா]06 ௨ம்‌ 5006 ஒறறாசப்சோகர்005 ௭06 6(சா(வ1ற6ம்‌ 08 கட. 811201 82010. 666 
நரீவ௦ரரச 3௧௫ 100005. 165 கேறஜரா 88 ந௦ஸரே நஉ றறர்]$ு ல௭ரர(சம்‌ 63 10௨ 8ேத11ஸ்‌ 
மெலுடு பரும 1,௦2ம்‌ 001ஙகளவ!115 சேமசரர்த. 8ீ$500௦7- (122௧௭8௦௭, 826 234). 
ஈகுறிப்பு: _ஏகோஜியின்‌ இரண்டாவது மகன்‌ சரபோஜியை மூன்றாவது சரபோஜி என்று போ, வ. ௪. 
பக்கம்‌ 80இல்‌ (இத்நாலில்‌ பக்கம்‌87). க ியக்கதான்‌ அன்னானின்‌ சுவீகார மகனாகிய சரபோஜியை 
'சரபோஜி11/ என்று இங்குக்குறிப்பிடலாயிற்று.. 








350. தஞ்சை மராட்டிய 


மஹா றாஜா அவர்களுக்கு றஸத்து முதலானதுகள்‌ வேணுமென்று அறியப்‌ 
பண்ணிவிச்சவிடத்தலே மஹாறாஜாஅவர்களும்‌ தம்முடைய சக்த்திக்கு 
அதிகமாய்‌ ஆடுகள்‌ மாடுகள்‌ தமக்கு இருக்கிற குதிரைகளில்‌ தம்முடைய 
பிருது சவவாரி முதலான குதிரைகளில்‌ கூட குடுத்து ஆனையும்‌ யிது முதலான 
துகள்‌ கும்பினியார்‌ கோறின இடத்திலே கொண்டு போய்‌ செலுத்திப்போடச்‌ 
சொல்லி உத்தாரம்‌ பண்ணார்‌. 


மஹா. றாஜா அவர்கள்‌ அப்போ தம்முடைய சமான குலத்திலே காட்டிகே 
றாவுடைய பொண்‌ யெமுனாபாயி சாயபு அஹில்லியா பாயி சாயபு இந்த 
ரெண்டு பேரையும்‌ கல்லியாணம்‌ பண்ணிக்‌ கொண்டார்‌. 


அப்பால்‌ மூன்னாலே அமறசிங்கு றாச்சியபாறம்‌ பண்ணின கடைசி 
நாளையிலே கும்பனியார்‌ நிஷ்பத்‌த? ரெசிடெண்டு மேஸ்தர்‌ மக்ளவுட்டு! சாயபு 
மஹா நாஜாவுக்கு பட்டமாகாதத்துக்கு முன்னே மஹா நாஜாவுக்கு நிஷ்கரிஷை 
பண்ணியிருந்த பணம்‌ செலுத்தினதில்‌ வித்தியாசமாக இருக்குதென்று கும்பினி 
யாருக்கு அறியப்பண்ணின உடனே மஹா நாஜாவுக்கு செல்ல வேண்டிய 
பணத்தை செலுத்திப்‌ போட்டார்கள்‌. அதுக்கு அத்த மக்களோட்டு சாயபு 
மஹா றாஜா அறியப்‌ பண்ணிலித்த வாற்தை நிஜத்துக்கு வரமாட்டாதென்று 
பிரதி உத்திரவு எழுதிக்‌ கொடுத்ததை நிசிடெண்டு மேஸ்த்தர்‌ டூரியான்‌ சாயபு 
மஹா ராஜா சாயபுக்த சொன்னத்தும்பேரிலே மஹா றாஜா தம்முடைய நிச 
சமாசாரத்தை கும்பினியாருக்கு வியக்த்தமாய்‌ தெரியும்படிக்கு யுக்த்த மாயிருக்‌ 
கப்பட்ட சாஷ்சி அத்தாட்சிகள்‌ ரெசிடெண்டு மேஸ்த்தர்‌ டூரியான்‌ சாயபுக்கு 
௬ூ.௮ள வருஷம்‌ மேம்‌'௨௰எ௨.* எழுதின கடுதாசி குடுத்தத்தை மேஸ்தர்‌ டூரியான்‌. 
சாயபு சாஷ்சி சம்பந்தம்‌ நடந்த அனுபோகமெல்லாம்‌ விசாரித்துக்கொண்டு. 
மஹா நாஜாவுடைய நிசமும்‌ நல்ல நடத்தைகளையும்‌ கும்பினியாருக்கு செம்மை. 
யாய்தெரியப்பண்ணிவித்தத்தின்பேரிலே கும்பினியார்‌அதைப்‌ பார்த்துக்கொண்டு 
மஹா றாஜாவுடைய காரியக்காறரை சென்னப்பட்டணத்துக்கு அனுப்பிலிக்கச்‌ 
சொல்லியனுப்பிவிததார்கள்‌. அப்போ மஹா றாஜா தத்தாஜி அப்பாவையும்‌ 
இதில்‌ அனுபோகமா யிருக்கப்பட்ட ரெண்டொரு காரியஸ்தர்களையும்‌. 
அனுப்பிவித்தார்கள்‌. இவர்களுக்கு மரியாதையாக அழைப்பிவித்து விசாரணை 
பண்ணினவிடத்தில்‌ மஹா நாஜாவுடைய நிசம்‌ செம்மை தெரிந்து கும்பினியார்‌. 
தங்களுடைய சொந்த சாதிமானம்‌”4 வைக்காமலும்‌ பட்சபாதமில்லாமலும்‌ 
ஞாயத்திலே நிண்ணு லிசாறணை பண்ணினது எல்லாரும்‌ சிலாகித தக்‌ 
கஇனையான யோக்கியமாயும்‌ கீற்தியுமா யிருந்துது.” இந்த ம்க்களவுட்டு, 





6. நிஷ்பத்தஇு - உதவி; உண்மை (1ஊாம்‌1 164௦௦, 84.0.) 7. மக்ளவுட்டு - நகீ801500. 
௪,  27-௧-7800. ௪.௮. சாதிமானம்‌ - சா.திஅபிமானம்‌. 
9, மாக்லோடு தொடர்பாகத்‌ "இர்ப்பு வழங்கெ அந்நாளைய கவர்னர்‌ இளைவ்‌ அவர்கள்‌. 
7-4-1801இல்‌ சரபோஜிக்கு. எழுஇய கடிதம்‌ பின்வருமாறு:-. 

(04௦. 30) 5௦ 15 ந%0ட்டமப0ு 102 உஐதரத்‌ 02 1ஹ0௦0ப6 

நிதாக 1, 1 ௨0. ௦0006ம02ம்‌ 608 (க பெயரிட 08 மய௭ச9(/தவ11 ஐ 15 ஐ௦4ப15 
௨1 15806 049220) 3012 %06116ப037 கயம்‌ கம. 244016௦0 5/௦ய14 876 0௦௪0 50 மமய௦% 


மன்னர்‌ வரலாறு 357 


சாயபுடைய அனனீதமான காரியத்துக்கும்‌ அவர்‌ யெத்தாய்‌ உண்டுபண்ணின 
வகைக்கும்‌!” சறபோஜி மஹா றாஜா கும்புனியாருடைய ஞாயத்தினாவேயும்‌ 





$்ருரே856ம்‌ 03 6௫6 ௩6088$]0 08 ரக8ச1௩த 60 6780580(1075 ௦8 & 180016 ற61௦0, 88 
௩௦ ௨16 0ா01240180 மடு 8601௦௩ (111 6/0 41006 6ம4 606 4௫00214006 016 1௦ 11௦ 
26020880(41100 0௨36 69 & ற6500 ௦8 30072 8506116008. 881060 ர806 ௦0 ௨ 
கயூர204 194014192ஜ. 106 ௦௦௦1 8ம்‌ 84௫6 04 & ஐ0ர1]608ற ௦14102 ௨ நந்தம்‌ ௦௦௦81- 
பிரேபர்க1 (2096 முறம்சா 118 ஐ090ரவய 6௫ ரசேம்₹ோ6ம்‌ 16 10 018ற 81016 6௦ (96 றயாஐ056$ 
௦8 128060 40 3002. 8%06112௩3, ௦8 ஐய014௦ ரீய5(106, ௨௩3 ௦8 (05 514080) ௨௦0 
ந்முஙுகற16 806 10 6நக தர்புக140ந. 08 8௩ 4௬04914081 40௨1 ழு 6 பர்‌ர185 1௦1௦ ப 
$ல[]601 8$/%௦ய14 06 ௦0000048ம்‌ 99180 ஐ541 கேய(1௦௦, கம்‌ 6026 மரு 60010௨11௦0 
08 106 ப28(ம௬% 8%௦ய/4்‌ 6 8௦ய0ஸக்சம்‌ ௦0 106 0௦8 6158 80ம்‌ 8818780101] 
'€9140006, 

2. 1 ஐ ௩௦௭ நகறற 1௩ கயபா ஐ 9002 18%௦௪116௩0 1024 106 00688ய65. 
481 69 06 801 1019 றம0056 846 6080164 06 140 0855 & 0601463 நிம]த800ோ 
௦௨ 146 000004 ௦8 842. 988௦16௦0, 8/6 1௧16 சகா ௧4 1கஈந௦யா. 11 15 0௦1 06௦6- 
8983. 10 6700016 $0ய2 88%௦௧11600 ஏட (96 ஐகா(1்மே18ர ற01௩15, 1௦1௦ ௩06. 0008106- 
281100) 08 ஏரும்நே நீ நகரக 0660 150 18 606 மாயம்‌ 08 606 12000, 604 11 ௭111 06 
8811828010 60 3:02 %06116ப 0374. ஈயும்‌ 6௦ %௩0 6081 1 0846 ரீ௦ய00 (6 £சறா6- 
$00(&(10௩ 4£கற8றர்((௪ம்‌ 63 3002 180611 6ற0$ 8ம்‌ (96 006608 08 (96 1816 சீகங்கா௨2 
ய/28266 60 1,௦20 81908௩ 1௦ 06 98421௦(19 600600, 1081 182, $8௨௦16௦ம நஜுர்றத 
1606476ம்‌ [0000 கரசே 8ம்பத 1106 811௫௩3 86911864்‌ 802 1௩5 ஸ0840௭௪080௦6 ௦8 116 
நீகரட 8வரக/்‌7உ 8கரப்‌] எர்ர்ர்ச14 1%6 ௩௦௨௫7 8200 608௫ ஐமாஐ056 10 (06 ஜார்‌ 016- 
10089 003001 1308115௫09 "8 8ீகருபிது 8ம்‌ 6௦ 606 01888 2600601 08 (1௦6 087801 ௦4 
நங்க &வர்க8்‌ கரமே 8ர்யுத, 8ம்‌ ீர்ரவிழு 6ர்க4 நசீ. 948௦16௦0 நுகார்யஹ 6] 60296 மஊயஷ 
நவம்‌ (%௦ 1ாம9$ 0600560 ரர. 09 615 00407000501 1985 ௨220878150 (1௦௧4 0176006 
(81௦) 63 000010 த [8188 ௨௦௦௦௮8 ₹0 081 ய 00௦116 3002 78%06118003.. 

3, 1 (06 ஜா௦மறுமீத ௦8 49656 88015 1 3876 0௦081081௦0 16 6௦ 06 0 1016- 
றுஸே4616 கிமு 80 றயரர்த்‌. கீர, 3௧௦16௦341௨) 196 70094 6%8ம0018ர ௨௧௦௦௭ நந 
2600910த ஈம்ச 8200) (6 மேகா 8 561106, 8௫0 1 61016 11 06065$87]. 10 000000- 
810846 ஊடு 285010110௩ 0 $[15 $ய/0]6௦4 ₹௦ 3௦02 1%05116003, 18 ௦2287 (௦. மவாம்‌- 
3091 ௦ 3002 8%05116ர07 ரம 6௦ 665 9/௦1218, 86 நார்ர0ற1% ௦௩ ஆரந்ம்௦்‌ 16 19 10௧ 
820044 ஏர்8ு ௧௭3 11001௦0 08 666 இரி்்தம்‌ ஐ0ரசம06௦4 1௩ 1601& 1௦ கெயிஈர்கரமா 
ர்$1106 ௨௭03 60 8407ம்‌ ஐா0460110௩ 6௦ (65 716008, 811! ௦2. 0606006018 08 6 
௦0]. 

4, நரதரர்௩த ஹகம்‌]6ம்‌ ஐ0ட5818 ௦8 806 187020௧1௦௩ எம்ப 1 8௩0௪௦150 (௦. 
861146 82000 3002 1%0611 6075 கர்ருர்க(ம 0 ச008206, 1 0876 றசவம்சம்‌ மம்ம 1௦ 
ஐம்ப 60 1க0௦ப; ௨௮ம்‌ 26000.௯ஊம்‌ ௦ 3௦02 ஐ 81(100187 ஐ௦1106 [15 [180 ௨௦34 
கர்(கர்ஸ் ரோம்‌ 60 3௦02 8%06116009"த 101626518. "ம சீர்மர்9சா ௬111 ௦௦00000/1௦816 
%௦ 3002 83%06116ய037 ௨11 8ய4%22 றகா(1௦ய1875. 


5, நூஜும்பத 0660 1௦80ஈ௯56்‌. 6$ 606 186 82ே4்ச்கறர்‌ கீர. 1௦21௨. ௩1கர 5௦ம 
19௦6115003 9488 0684000808 656017 ப த 696 ௧௦௦௦112002018 8௭3 கரத ௦18 3௦ய 8௦01. 
பேகம்‌, 1 நவர மே114625ம்‌ 60 19௪02ழ266 818ீமு. றகர. ௦8 றர்க4018, கரும்‌ 8183) மமக 
இு௦105, ௦8 ஏந்ர்ப்‌. ந £601069% 3002 ௦611600378 ௧௦௦5018006. 

8௦10 86. 060126) நரந்தம்‌ கறு நீ 820. 1007௦7 
ரம கீரா! 180. (ஹசல்‌) பொ 

(860005 08 7௦21 56. 060125, 0௦140. 0௦16500006008, ௦114௦21 020௨:- 
ரகப்‌, 1801, நகீகம்ர8$), 1909, 8௨26 39-40). 


20, மேல்‌ 9இல்‌ “*நீர00யம1பஜ 88156 8000005” என்பதைக்‌ குறிக்கும்‌. 





752 தஞ்சை மராட்டிய 
தம்முடைய நிஜத்துவ மென்ற ஆயுதத்தஇனாலேயும்‌ அந்த வலையைச்‌ சேதிச்‌ 
சுப்போட்டு அந்த வலைக்கு நீங்கலாய்‌ அவருடைய $ற்‌இயும்‌ மேன்மையும்‌ 
முன்னிருந்ததைப்பார்க்க அ$கமாக சென்னப்பட்டணம்‌ முதல்‌ சமை வரைக்கு 
மிருக்கிற இங்கிலீசு சற்தார்கள்‌ சறபோஜி மஹா ருஜாவுடைய நிசத்துவக்கு 
சந்தேகமில்லை என்று எண்ணிக்கையாக எண்ணப்பட்ட முகாந்திரத்துக்கு 
மேஸ்த்தர்‌.டூரியன்‌ சாயபு மேஸ்தர்‌ செரிக்கு சாயபு மேஸ்தர்‌ சுவாற்சு 
சாயபுடைய கையெழுத்துக்‌ கடுதாசிகளே யேதுவாக. யிருந்துது.3 இந்த மக்கள 
வுட்டு சாயபுக்கு சங்கட்ட: பிறாப்த்தியான!1அ' சமையத்திலே மக்களவுட்டும்‌ 
அவன்‌ பெண்சாதியும்‌ தங்களுடைய கஸ்த்தியை மஹா ருஜாவுக்குத்‌ தெரிய 
பண்ணி பிறார்த்தனை பண்ணினபோது மஹா ராஜா முன்னாலே தம்முடைய 
ருட்சிய. சுவதந்திரம்‌ எஸிது மக்களவுட்டுக்கு அறியப்பண்ணிவித்த உபகாரத்‌ 
துக்காகவும்‌ தம்முடைய மேன்மைக்காகவும்‌ மேஸ்தரிசு! மக்களவுட்டு பிறார்த்‌. 
'தனையைத்‌ தொட்டும்‌ இப்போ மக்களவுட்டு பண்ணின அபகார.த்தை கூட 
'நினையாமல்படிக்கு அவாளுக்கு பதினாயிரம்‌ தூபாயிக்கு அதிகமாய்‌ கொடுத்‌ 
தார்‌. 


இதுக்கு முன்னே மஹா றாஜா--அவர்கள்‌ கல்லியாணம்‌ பண்ணியிருந்த 
ரெண்டாவது அஹில்லியா பாயி சாயபு கெற்பத்திலே கன்னியா றெத்தினம்‌!* 
செனனமாச்சுது. அதுக்கு சுலட்சணாபாயி சாயபு என்று பேர்‌ வைத்தார்கள்‌. 


அப்பால்‌ கும்பினியார்‌ முன்னாலே அமற?ங்கு பண்ணின ருட்சிய 
பாரத்தில்‌ தஞ்சாவூர்‌ தேசத்தில்‌ அன்னியாயம்‌ நடந்திருந்தபடியினாலே:* 
செம்மையான மாற்கமாய்‌ ஞாயம்‌ பண்ணுகிறோமென்று மஹா றநாஜாவுக்குத்‌ 





37, இங்குக்‌ கூறப்பட்டதன்‌ சுருக்கம்‌ பின்வருமாறு: மக்லோட்‌ சரியாக நடத்து கொள்ளவில்லை. 
இதுபற்றி 27-5-7௪00இல்‌ டூரியன்துரை வழி சும்பெனியார்க்கு சரபோஜி எழுதினார்‌. 
சும்பெனியார்‌ ஆணையின்படி மகாராஜா தத்தாஜி அப்பாவையும்‌ மேலும்‌ இரண்டொரு 
வரையும்‌ அனுப்பினார்‌. விசாரணை நடந்தது. சம்பெனியார்‌ சாஇப்பற்று இன்றி மக்லோட்‌ 
பேரில்‌ குற்றம்‌ உண்மையை வெளிப்படுத்தினார்கள்‌. உண்மையை அறியப்‌ பயன்பட்டவை 
இரியன்‌, செரிக்கு, ஸ்வார்ஷு ஆ௫ியோர்களுடைய எழுத்துச்‌ சான்றுகளேயாகும்‌.. 
17௮, சங்கட்ட பிராப்‌இ - துன்பம்‌ அடைத்தமை; மக்லோட்‌ வேலை நீக்கம்‌ செய்யப்பட்டமை 
32. மேஸ்தரிசு - 1415165$ (1425.). 
2௪, கன்னியா ரெத்தினம்‌ - பெண்‌ குழத்தை (போ. வ. ௪. பஃ, 735) 
74. தஞ்சாவூர்‌ தேசத்தில்‌ அன்னியாயம்‌ நடத்திருந்தபடியினாலே, - தஞ்சை ராஜ்யம்‌ நன்றாய்ப்பரி 
பாலிக்கப்படாத காரணத்தினாலே (போ, வ. ௪. பக்‌, 135), எனினும்‌ இதுபற்றிப்‌ பின்‌ வரு 
வனற்றை ஒப்புநோக்குக:- ற 
**த]ழ்0்சாவ] றார்ங௦6) ௩௦ ௦ம்‌, ௫5 ௬௦0௦ம்‌ 807 16 ௭6186 15 ற௨0ற16. 
கீறடப்0ெத 10 200016 மே](4421100, 16 ஜாலா$௨ம்‌ ௨ 10௦7288௨ 07 (1௨. 190475 5ந்லா௨ 
08 1௨ நாடம்ய௦*, வற னோம்‌. (46 ௦0118011௦௩ ௦4 01/88 ௦0 ஜூகர்ு 6%ற01£ம்‌ [01 
106 ரச[ர்ச்‌ 08 696 8ோப்வக $1210௪௩. ககாரவகம்‌ 1௨ 1794, 560 மற ௧ ௦௦யார்‌ ஊம்‌. 4௦120- 
41080 19 பீ1ப1க்மு] 66101600604 18. (96 ஐ1௧௦௧ ௦8 (96 411826 92111628௦1- (82ர௨9ுுல, 
௨26 106). 
* வெராயரைப்பார்த்துத்‌ தஞ்சாவூர்‌ சம்ஸ்தானத்தில்‌ ஏற்பாடாயிருக்றெ குடிவாரம்‌ எவ்வளவு. 
என்று கேட்க, “அநேக நாலாய்க்‌ குடிமக்கள்‌ 100க்கு. 30 வாரம்‌ பெறுகன்றனர்‌'” என்று பதில்‌ 


மன்னர்‌ வரலாறு 353 


தெரியப்பண்ணினார்கள்‌. அப்படிக்கு ஞாயம்‌ பண்ணுகிற காரியத்தை மஹா 
ருஜா அங்கோரம்‌ பண்ணி தம்முடைய தேசத்தை கும்பினியார்‌ இட்ட ஒப்பு 
வித்தார்‌.!*கும்பினியார்‌ மஹா ருஜாவுடைய கோட்டையிலே இருந்த டாணை 
யத்தை யெடுத்துப்போட்டு கோட்டையை மோக்களா பண்ணிக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. 


அப்போ கும்புனியாருக்கும்‌ மஹா ராஜாவுக்கும்‌ ஒரு தரீட்டி!* அல்லது. 
உடன்படிக்கை பண்ணினத்தில்‌ மேஸ்த்தர்‌ டூரியன்‌ சாயபு சஹாயமாய்‌ இருந்து 
மஹா ராஜாவுக்கு யுக்த பிறகாரமாய்‌ சிறுது காரியங்களை சுலபம்‌ பண்ணிக்‌ 
கொடுத்தார்‌. 


அதன்‌ பிழ்பாடு கும்பினியாருக்கு மருதப்ப சேர்வைக்காற பாளையக்‌ 
காறன்‌ பேரிலே -றாஜகாரியம்‌ பண்ணுகறத்துக்கு அவசறமான வேளையிலே!₹* 
மஹா ராஜாவுக்கு தெரியப்பண்ணின ஸாழிகைக்கு மஹா ருஜாவுக்கு தம்மு 
டைய தேசத்தை ஒப்புக்கொ௫ுத்த பிற்பாடும்‌!?*தம்முடைய சவரஷணை நிமித்‌ 
இயமிருந்த கொஞ்சம்‌ சேனைகளிலேயும்‌ சிவப்பா என்கிற சற்தார்‌ பின்‌ 
னோடே துறுப்பு சவ்வார்‌ அன்பது மொகலாய சவ்வார்‌ இருபது கால்‌ 
துறுப்பு சிபாய்கள்‌??* எப்போதும்‌ தம்முடைய சவாரி முன்பாக 





சொல்ல, அமர்சிங்கு நூற்றுக்கு 40 வீதம்‌ குடிகள்‌ பெறுக என்று உத்தாரவிட்டதாகத்‌ இருமுடி சேது. 
சாமன்‌ சுவடியிலுள்ளது (பக்‌. 423-434). 

1௪. “ற ஸ்த 610ல(400 08 சா$0]1 6௦ 65 0௦௫, 6௫௪ கீக0கஷ 0010௦1] ற௦1564 
நச 1006 ௦8 (2பிப யத பெர்௦% ற089085100. ௦4 7'௨௰)௦16....... 106 9202௨1 000001] 1081200- 
$60 1011 80. 06020 40 000660 ஈர்(ம்‌. (95 ஷதமராற(100 ௦7 கபொழ்றர்517க11௦0, 14 
இசர$0]1 ந்ர்ஸ5618 ௦0010 64 8000 8 ம2910௪...16 ௬88 1006௦4 00 412100] ௨ $88% 801 
106 நரீகம28. ஸர்‌! 10 8%(2806 & 88108 82010 6108 30யத ஈய/சே. 99] ம்ர்ட 129 
(888 $6240]1 000169$64ீ. (981 1௧ கம்‌ 3௦ 6%றரர்6ய06 10. 606 6780501100. ௦8 றய்‌11௦ 
நுபடர்0658 கறல 160ய6516ம்‌ 011 86, 960125 1௦ 1816 01மே 106 &ம்றம்ப15172110ஐ. 08 115. 
81216 807 ௩௦% 0001௪ (18௮. 6௭௦ 3887$'*-(%வரஷுூல, 2826 107), 

76... பாணையம்‌ - சேனை; மோக்களா - காலி செய்தல்‌. 


“1 ஒ29 ௨150 மீசரர்ம்கம்‌ அர்ஸ் & ரமன ₹0 106 ௨0௦00000021100) 803 58(157801100. 
௦8 நடி 0லி/சரவு, 1௧% 605 8கர்ம்‌ 8024 01 7௧0௦6 ஏற்வி1 06 ச40ய8164 65: 
116 0௦ )றகவடு$ 10000$ 8ோ412ச]$ 8௭4 1084 1115 1%௦2116யர உங்க] 66 88 ரீய]1 110 டி 
%9 தகா01600) 106 51ம்‌ 8071 10 ஸ்‌ க ஊவறகா 8 60 1ம்‌ ஷ்க]1 80 (10- 
(கீர்ப்ஸ்ர்த, 17௦1. 47 நதஜ6, 289). 
ரே... இரீட்டி - கேடு (256. 0௯௦ 1799) 

எற்கு இகரம்‌. கோர்ரிக (௦8 ₹௬௭ $£ககரழ) உரர்றய]கர6ம்‌ 60௧1 65 இவர்6்‌ ஈ௦யிம்‌ 
606146 12000. (6. மரதன்‌ சச $க௧2:006 18168 ௦8 812 ற௨20088 ௨௦3. & றர௦ற௦1- 
ப்ட௦ன 96 81806. ௦8 ஏங்க ஈகறர்ருகம்‌ 08 66 ஐ64 22460)06 ௧4160 ச20௦110த ௨11 
'௦2ாத08 08 00௦1160110 8௮4. 6௬2 ௨00004 811௦(50 807 116 நமறற௦ர$ ௦87 இறார்‌£ 5102ம்‌. 
நச ஜிஜ்ஸ்‌ காா1௦16 கறறா௦ற1816ம்‌ 25,000 518- 0220488 8௩௦081137 802 (06 200001 ௦1 
சிணாம் கம்மஜம்‌. - (கீர்௦ற180ற, 77௦1. 7 ஷக்‌ 289). 
39* முதல்‌ 79* வரையுள்ளவை போ. வ. ௪. வில்‌ இல்லை (பக்‌. 138) 
20* முதல்‌ 28* வரை உள்ளவற்றுக்குப்போ. வ.. ல்‌ “*மற்றும்‌ அநேக படைகளையும்‌'' என்றுள்ளது . 
பொய்கள்‌ - 85180. 8]றங்கர்‌, 50144203, & 184146 010462 பீ150111054்‌ ௨௦3 01698604 











354 தஞ்சை மராட்டிய 


சுலேப்பு”* போட்டது பாக்‌, வைத்துக்‌ கொண்டு போ.ற?பாய்கள்‌ இப்படிக்கொத்‌ 
தவர்கள்‌ எல்லாம்‌ இருனூறு பேர்‌?” இதுகளுக்கெல்லாம்‌ சிலவுக்குத்‌ தாமே 
குடுத்து ரிசிடெண்டு மேஸ்த்தர்‌ பிளாக்குபிறன்‌“5 சாயபு பின்னாலே அனுப்பிவித்‌ 
தார்‌. இது ௯௮ளக?* வருஷம்‌ சூன்மீ” 7௨. 


முன்னாலே மஹா ராஜா தமக்குக்‌ கல்லியாணம்‌ பண்ணிக்‌ கொள்ளா 
த்துக்கு முன்னே??* ஒரு ஸ்ரீ ரூபசாலி குணசாலி யோக்கியமுள்ளது யெவ்வற 
ணம்‌ இப்படிக்கொத்த ஸ்ரீயை?3* வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. அவாளும்‌ மஹா 
றாஜாவுடைய இத்தானுசார?” மாம்‌ நடந்து கொண்டு வந்தார்கள்‌. அப்படிக்‌ 
கொத்த ஸ்ரீக்கு ரெண்டு பிறசவமாய்‌ ரெண்டு பிறசையும்‌ நஷ்டமாய்‌?* போய்‌ 
விட்டுது. ரெண்டாம்‌ பிறசவத்தில்‌ அத்த ஸ்ரீயும்‌ நஷ்டமாய்ப்‌ போனபடியி 
னாலே அந்த ஸ்ரீயுடைய *தணாதிசெயத்தினாலே மஹா றாஜாவுக்கு அதே ஒரு 
விசனத்துக்டமாச்சுது. ஆகிலுமந்த ஸ்ரீ நிரியாண சமையத்‌தில்‌?தன்‌ பேராலே 
ஒரு நல்ல தற்மம்‌ அன்னசத்திரம்‌ ஆக வேணுமென்று கோறினாள்‌. அதை 
அங்கோரம்‌ பண்ணி உத்தம உபையுக்த்தமான?? சேதுமாற்கத்திலே சத்திரம்‌ 
அக்கிரகாரம்‌ தேவாலையம்‌ ஸ்ரீங்காரவனம்‌”* குளமித்தனையுமாகத்‌ தக்கனையா 
யாறம்பித்து அந்த ஸத்திரத்துக்கு முக்த்தம்மாள்‌ சத்திரம்‌ மென்று பேரும்‌ 
வைத்து வேலையும்‌ நடந்து கொண்டு வருகுது.5”இதுகளெல்லாம்‌ அந்த ஸ்ரீயு 
டைய ஸ்மறனை யென்னேரமும்‌. பண்ணுறதுக்‌ கேதுவாயிருக்குது.3 





1 $யா008௩ 84916 (8௦0745 ௦8 1௦% 8. 020126, மேப(ரு 0௦128600046006, 
நகீ11கர காசம்‌ 1757, நரீகமேக5, 1913 10ம்‌2% 8௨26 2671). 


23. கலேப்பு - வெ]1௦ற (2). 

22, தெற(வ/ம 97பிர்கார 9160% மாறக (1௪66 ௦8 01146 6௦ 16 நவக்‌ ௦8 80107௨. 
கரகம்‌ 5-4-1801 ௨௭௦ 15 ௨௦10916020 ௦8 666 ஷக்‌ கசம்‌ 11-4-1801 
”.8600705 08 17071 81. 060185, ௦௦10 0£66ற0002006, £௦141௦81 றட 
180॥, 826 39-40) ்‌ 
24. இ.பி, 1௪01 


57 முதல்‌ 86*வரையுள்ளவற்றுக்குப்‌ யோ, வ. ௪. வில்‌ **எல்லா. குணங்களும்‌ பொருந்திய" 
என்றுள்ளது (பக்‌.126) 
37... சத்தானுசாரம்‌ - மனதுப்படிக்கு (யோ. வ. ௪. பக்‌. 728). 
58. நஷ்டமால்‌-இறந்து (ஷே) 89. நிரியாணசமயத்தல்‌ - இறக்கும்‌ தறுவாயில்‌ (0) 
20. உபையுக்த்தமான - உபயோகமுள்ளதுமான (ஹெ) 21. ஸ்ரீங்காரவனம்‌-சிங்காரவனம்‌. 
38. வேலையும்‌ நடந்துகொண்டு வருகுது- அதை நன்றாய்‌ நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும்‌, 
செய்து வைத்தார்‌. (போ. வ. ௪. பக்‌. 186). இச்சத்திரம்‌ 16-1-1802 “துன்மதி புஷ்யசுத்த. 
'இரயோதசியில்‌ கட்டத்தொடங்கப்‌ பெற்றதாதல்‌ வேண்டும்‌ (4- 829, 280). இச்சத்‌இர.த்தன்‌. 
நுழைவாயிலில்‌ உள்ளன கல்வெட்டு:- 

ஸ்ரீமத்‌ போலை வம்சோ.த்தம இத்தரயதஇி ச்ரேஷ்ட ப்ரஸாத ஜனித ப்ரதாப ஸ்லீக்ருத 
இல்லீ. வானுபாக ஸ்வாதந்த்ரய விபக்ஷக்ருத இல்லீராஜ்ய ஸார்வ பெனம கெஷாணீச. 
குலலலாம சோனாவனீ நாயக தஞ்சபுராதச ஸ்ரீமந்த மஹாராஜா சத்ரபதீத சரபோஜி, 
சாஜே ஸாஹேப யானீ ஸ்ரீ ஸெளபாக்யவ முக்தாபாயி அம்மாசே நாவே ஸ்ரீஸேது மாந்த 
,தஞ்சபுரவ பட்டுக்கோட்டை யா.இனிஸ்தலாஸ மத்யபூபீத்த அன்னஸ.த்ரவ அக்ரஹாரவ சிவாலயவ. 
விஷணுஸ்தல இத்யாஇ அமோகதர்ம ப்ரஇஷ்டிலா தாரீக - சாலீவாகன சகம்‌ 1723 துர்மதி நாம ஸம்‌. 
வத்ஸரம்‌ புஷ்ய ௯.த்த த்ரயோதசி ஸ்திரவாஸரதிகனவீ தைமாஸம்‌ தே. பாஞ்சு (ஆங்கலம்‌ 16--1--1202. 
ஆகும்‌). - 


22. இவைகளெல்லாம்‌ அந்த அம்மாவின்‌ சாசுவாதமான ஞாபகச்‌ சின்னங்களாக இருக்கின்றன. 
ரபேோ. வ, ௪. பக்‌, 126). 


மன்னர்‌ வரலாது. 355 


அதின்‌ பிற்பாடு தீர்த்த யாத்திரைக்கு உத்தேசிதது சோள தேசம்‌ ஓரட்‌ 
டும்‌3* ஒரு விசை, ஸ்ரீரங்க யாத்திரை ஒரு விசை, சங்குமுகம்‌ ஒருவிசை,?* பழணி 
யாத்திரை ஒரு விசை, இப்படி நாலு விசை யாத்திரை பண்ணச்சே கூட றெ? 
டெண்டு மேஸ்த்தர்‌ பிளாக்க பறன்‌ சாயபும்‌ வந்.து?£வழிகளிலே அந்தந்த இடங்‌ 
களிலே மஹா றாஜாவுடைய மேன்மையின்‌ படி மரியாதைகளை நடப்பிவிச்சிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவருடைய உபகாரத்தை மஹா ரஜா ரொம்பவும்‌ எண்ணு 
றார்‌. கும்பினியாருக்கும்‌ மஹா றாஜாவுக்கும்‌ ஆன திறீட்டியிலே மஹா ராஜா 
வுக்கு தம்முடைய சர்மையைப்‌ போலே கும்புனி சீர்மை ஓரட்டுக்கும்‌ மரியாதை 
கள்‌ நடக்கு?”மென்று வாக்குத்தத்தம்‌ பண்ணி இருந்தத்தை ரெசிடெண்டு 
மேஸ்த்தர்‌ பிளாக்கிபற்ன்‌ உறுஇயாக்கனார்‌. ச 


இன்னமெகரு உபகாரம்‌ மேஸ்த்தர்‌ பிளாக்‌கெற்ன்‌ சாயபு பண்ணின 
தென்னவென்றால்‌ கும்பினியாருக்கு மஹா றாஜா அவர்கள்‌ தேசத்தை ஒப்பிலிக்‌ 
இறபோது மஹா ருஜாவுக்கு உபயுக்தமாயிருக்கிற?? காரியங்களை கும்பனியார்‌ 
சம்மதிக்கத்‌ தக்கனையாகப்‌ பண்ணினது மல்லாமல்‌, அந்த இறிட்டியிலே அன்‌ 
னிய தேசத்தான்‌ பேரிலே கும்பனியார்‌ பாளைய மெடுக்கச்சே யாகட்டும்‌, அன்‌ 
னிய தேசத்தார்‌ கும்பனியார்‌ பேரிலே பாளைய மெடுக்கச்சே யாகட்டும்‌ மஹா 
ருஜாவுடைய கோட்டையிலே இங்கிலீசுகாறர்‌ டாணையம்‌ வைக்கறதென்று கறா. 
றாயிருந்துது,?? அப்படியே கும்பனியார்‌ அன்னிய தேசத்தின்‌ பேரிலே பாளைய 
மெடுத்த போது கறார்படிக்கு டாணையம்‌ வைக்கறத்துக்கு பிறையெத்தின 
மானார்கள்‌, அப்போ மேஸ்த்தர்‌ பிளர்க்கெற்ன்‌ சாயபு, மஹா ருஜாவுடைய 
நடத்தை யோக்கியதை விசுவாசம்‌ கும்பனியாருக்கு அறியப்பண்ணி,** அவாளு 
டைய பிறியம்‌ மஹாருஜாவுக்கு இடைக்கத்தக்கனையாகப்‌ பண்ணி,** அந்த்‌ 
வார்த்தையை நிறுத்தினார்‌. அதைத்தொட்டும்‌ (மேஸ்த்தர்‌) பிளாக்கெற்ன்‌ 
சாயபுடைய உபகாரத்தை அநேகமாய்‌ எண்ணுகிறார்‌.“ 





34, ஓரட்டும்‌ - முழுவதும்‌ (போ, வ. ௪, பக்‌, 136). 

35, கங்கா யாத்திரை ஒரு விசை என்று போ, வ, ௪, வில்‌ உள்ளது. மராட்டி௰க்‌ கல்வெட்டிலும்‌ 
802௨ 8௦178 81% ப0்த என்றுள்ளது. (சங்கமுகம்‌ - சங்குமுகம்‌ - 'காவிரிகடலொடு கலக்குமிடம்‌: 
இருவிசை - ஒரு தடவை). 

56, *வத்து'* என்ற சொல்‌ போ. வ. ௪. வில்‌ இல்லை (பக்‌. 1877) 

*ர, ற்கு ஈப்டுப காரர்2ி5 கிபர0ஸகம்‌ 66௧6 6௪ வர்க்‌ ௭௦ய/4 6 [268150 எர. 811 10௨ 
இ1சங(100, ர$ற 6௦4 ௨ஙம்‌ ௦௯௦2 ஈர்ப்ன்‌ ௬௧5 006 60 & மீப்றம்‌ கரம்‌ விழ 08 106 
நரர்ப்ஸ்‌ நல(1௦0 - (கீம்ர்க்ச்த௦ற, 7௦1. 7 இதத, 289-90) 

38. உபயுக்தமா யிருக்க - சாதகமான (போ, வ, ௪. பக்‌. 187) 

39, நந்க ரசப்‌ காரர்சிச 168 6௪ 8௦8 ௦8 7வவ்0ரச 1௩ ற08$048100 08 00௦, ஈவ்‌ 60ம்‌ 
இ11௦11980்‌ 605 ௦0றஹடு 60 196 11 8$ & ஊம்‌./லாரு ந084 18 64௦ நறதி4தம்‌ 70மமம்‌ 16 80 
659012] மேர1புத & 99௨2 80யத04 10 606 கோறக(ப௦ - (8வந்கர$ு க, நிஜா 110) 

40 முதல்‌ 41% வரை டி3763 சுவடியில்‌ இல்லை. 

48. அநேசமாய்‌ எண்ணுறார்‌ - மிகவும்‌ மெச்சினார்‌ (பேர. வ, ௪. பச்‌. 1287. 


356 தஞ்சை மராட்டிய 


அப்படியே மேஸ்தர்‌ டூரியன்‌ சாயபு றிசெடெண்டில்‌ மேஸ்த்தர்‌ மக்கள 
வுட்டு* சாயபு விவகாரத்தைத்‌ தொட்டு** மஹா ரஜா நிசமாய்‌ எழுதின. அற்‌ 
தங்களும்‌ மஹா ராஜாவுடைய நிசத்துவத்தையும்‌ சாட்சி பலங்களையும்‌ கும்‌ 
புனியாருக்கு வெயக்த்தமாய்‌ தெரியப்‌ பண்ணின உபகாரத்தை அல்லாமலும்‌ 
தாம்‌ சீர்மைக்குப்‌ போன பிற்பாடும்‌ மஹா ராஜாவினிடத்தில்‌ பிறீ.இயாய்‌ மகா 
முஜாவுக்கு சல பொஸ்த்தகங்களும்‌*£ பூகோளத்தின்‌ படமும்‌** வெள்ளிப்பாத்‌ 
திரங்களான சில சாமான்களும்‌ அனுப்பிவித்தார்‌. அதினாலேயும்‌ மஹா : 
ரஜா மேஸ்த்தர்‌ டூரியன்‌ சாயபுடைய உபகாரத்தை றொம்பவும்‌ எண்ணு 
இறார்‌.*£ 


இந்தப்‌ பழணிசாரி** , போஷஏரத்துக்குமுன்‌ முதல்பொண்ணு 'பிறந்த சவு 
பாக்கெயவஇ அகல்லியா பாயி சாயபு கெற்பத்தில்‌ ' ரெண்டாம்‌ பொண்ணு 
பிறந்துது, அந்த குழந்தைக்கு ருஜகுமார பாயி சாயபு என்று பேர்‌ வைத்‌ 
தார்கள்‌. ட்‌ 

மஹா நாஜாவுடைய ருச்சியபாரத்தில்‌ பாஜ்‌ என்ற குருவி இந்த 
தேசத்துக்கு எண்ணக்கும்‌*? வராத அபறூபமான குருவி வந்திருந்தது.*-* 





13. மக்களவுட்டு - மக்லோடு. 

சி்‌, அடிக்குறிப்பு 9, 10, 11 அவற்றுக்குரிய மூலமும்‌ பார்க்க 

48, 78-7-1821இலும்‌ டூரியன்‌ சிமையிலிருந்து சில புத்தகங்களை அனுப்பினார்‌ என்று தெரிகிறது. 
(58-86). இது பிற்காலத்தில்‌ நிகழ்ந்தது. 

46. பல பழைய பூகோளப்படங்கள்‌ தஞ்சை சரசுவதி மகாலில்‌ உள்ளன, : இதற்குப்‌ பிறகு போ. 
வ, ௪. வில்‌, **புத்தகம்‌ கட்டுவதற்காக ஜரிகை வேலை செய்த துணிகளையும்‌' ' என்பது அதிகமாக: 
வுளது.. 

47... றொம்பவும்‌ எண்ணுறார்‌ - எப்போதும்‌ மெச்சுகறார்‌ (போ, வ, ௪; பக்‌, 188) 

ச்ச. சாரி - சவாரி (டி 876; தீர்த்தயாத்திரை (போ. வ, ௪. பக்‌. 188). 

49. குருவி - பக்தி (போ. வ. ௪, பக்‌. 128). 

**]6 ௦௦0000௩ ௧௧ ஐச; 4௦ & 01885 ௦8 **£ற்ர்1(8ர?? நமறர்புத நலக]: 18. 
பேயிகம்‌ நேகரகை. க்க ரஙகார 86 81% றகர்ர5 04 ம15(1௩01146 ஈகா] 806 8%2181௨௦0... 
“76 “ரசா பகம்‌ ₹0 460016 (6 880815 மரம்‌ 15 “வர எந்ர்௦்‌ 18 ஐ ரேவ![3ழ 5125 
$ய 86 ஏற்ம்‌16 606 120) 56ம்‌ (௦ 6௩016 816 1ம்‌ 15 “மாக்‌ எ்ர்ம்‌ 48 றக] 1௩ 
8126 (08. 106 880௮16 ஈலார்சோரு .......... 116 நமத வாச ரஜறய12ம்‌ 1௦ 144602 10& 
61௦0ம்‌ 08 (94600. 38875 800 (86 [1781 8146 36875 ௨8 0018106780 10 6 16 1 
ற61௦0 808 ப111510ஜ 180. 802 நமய(1பஜ றமாற0568 6௩௦5ற4 (06 ஏலர்ச(3: 08 “நக80௦0” 
அம்ர்டெ (1௦யதட்‌ 16 02000065 ௦10 16 18 36% ௦௧றக016 ௦8 நமத. "106 மம்‌ ஊ்௦014 
6 ற£௦௦ய16ம்‌ ௫௫ு8ய 603 8ர8 90002 0068 & ரக1ற௦ம்‌ 1௦ *ம௦(7*- (ர்க 5881௧ . 88௨: 
ம்ம்‌ நிவியஸ்ர்‌ 1 வ]ஷற்கறக & பேபிப்டிகர்‌ (இக 11கரக்‌) - 84. நர க. ரர்ஸ்றுஷனகாமர்‌ 
நசீ2்த010% 88௦ ஸ்ஸ்‌ ந.க, 1.18.5.5. 140ரகரு, நிந்வேர்கோமா - 1951. - 1ய12004ய௦- 
ங்ஸ 











5௦, எண்ணைக்கும்‌ - எண்ணும்‌ (டி376:2; என்றும்‌, எப்பொழு; 
8-5 இந்த இடத்தில்‌ போ. வ, ௪. வில்‌ (பக்கம்‌ 138) பின்வரும்‌ செய்தியுள்ளது:- 

**மகா ராஜாவின்‌ தர்மபத்தினியான செளபாக்கயவத அகல்யாபாயி சாகேபாவின்‌ வயிற்றில்‌: 
மூன்‌ கூறப்பட்ட இரண்டு கன்னிகைகள்‌ பிறத்த பிறகு அத்த அம்மாளிடத்திலேயே மகாராஜாவுக்கு 





மன்னர்‌ வரலர்று 457. 


இப்போ சறபோஜி மஹா ராஜா சகல. : செனத்தையும்‌ சகல மதஸ்தாரை 
யும்‌£1" வைசம்மிய மன்றியில்‌ சந்தோஷமாய்‌”? அந்தந்த'மதத்து வேதத்தின்படியே 
'நடப்பிவித்து சகலசெனத்துக்கும்‌ விசனம்‌ வராமல்படிக்கு யுக்தமாற்கமாய்‌?? 
பரிபாலனம்‌ பண்ணிக்கொண்டு யெப்போதும்‌ சிவபூசை, பண்ணிக்கொண்டு: 
இவ புராணங்கள்‌ முதலான உத்தம சரித்திரங்களைக்‌ கேட்டுக்‌: கொண்டு யாத்‌ 
இரைகளையும்‌ பண்ணிக்‌ கொண்டு சன்மாற்கத்திலே யிருக்கிறார்‌. 


ஸ்ரீமத்‌ போசல : வம்சத்தின்‌ பூரண: சந்திரன்‌ - இந்துப.த**சிரேஷ்டியா 
யிருக்கப்பட்டவர்‌ - ஸ்ரீசாம்பசிவ பிறசா.த பிறபாவத்தினால்‌*? அடையப்பட்ட 
மாற்காபத்தினாலே* டில்லி சாத்துற்பாகத்துக்கு சுவா தந்‌தரியர்‌ - டில்லி யுடைய 
ருஜாவுக்கு விபஷ்சத்துக்கு யோக்கியர்‌** சறுவபூம??: ராஜாக்களுக்‌ கெல்லாம்‌ 
சோபாயமானவீர்‌ *? - மஹா றாஷ தேசம்‌ சோள தேசம்‌ அதிபதியாயிருக்கப்‌ 
பட்ட புண்ணிய சுலோக ராஜாக்களுடைய சரித்திரம்‌. சகல மனோபீஷ்டத்‌'* 
தையும்‌ குடுக்கப்பட்டத்தை மாறாஷ்ட்ட பிறாமண, சா.திஇப்போ சோளா 
தேசாதபதி ஸ்ரீமத்‌: சத்திரபதி மஹா நாஜா ஸ்ரீ சறபோஜி நாஜா, சாயபு 
அவர்களுடைய தஇிஜ? சேவுகன்‌ கடனில்‌ பாபு ஜாய்‌ “தர்லே யெழுதப்பட்டது: 








மூன்றாவது கன்னிகை பிறந்தாள்‌. அத்தக்‌ குழந்தைக்கு ப அதக யாயி சாகேப்‌ என்று பெய 
சிட்டனர்‌." 


இச்செய்தி டி 8762 டி 3180: என்ற இரண்டு மெக்கன்சி சுவடிகளிலும்‌ இல்லை. * 


தமிழ்ப்பகுதியை மராட்டியில்‌ மொழிபெயர்த்துக்‌ கல்வெட்டுச்‌ செய்யுங்கால்‌ சல விடு பட்டும்‌, 
இல்‌ செர்க்கப்பட்டும்‌ உள்ளன. அங்கனம்‌ சேர்க்கப்பட்ட வற்றுள்‌ இப்பகுஇயும்‌ ஒன்றாதல்‌ கூடும்‌. 


51. சகல மதஸ்தாரையும்‌ - எல்லா ராஜ்யங்களிடத்திலும்‌ (போ, வ. ௪, பக்‌. 1297. 


62... வைசம்மிய மன்றியில்‌ சந்தோஷமாய்‌ - துவேஷ புத்தியை நீக்‌ யாரிடமும்‌ அலஷ்ய - புத்தி 
யில்லாமல்‌ (போ, வ. ௪; பக்‌, 129), : 


92, யுக்த மாற்கமாய்‌ - சரியான மார்க்கத்தில்‌ (போ, வ, ௪. பக்‌, 188)] 

5௨. பூரணசந்திரன்‌, இந்துபஇி - உஇத்தவர்களும்‌ தம்பதி (போ. வ. ௪..பக்‌,: 139). 
5௪, பிரசாத பிரபாவத்தால்‌ - அருளால்‌ (யோ.-வ, ௪..பக்‌. 19) 

86. மாற்காபத்தினாலே - இச்சொல்‌ போ; வ, ௪, வில்‌:இல்லை. 


57. சாத்துற்பர்கத்துக்கு சுவாதந்‌இரியர்‌ - 4-ல்‌ ஒருபாகம்‌ வாக்கும்‌. பாத்தியதை நிலை. நாட்டி 
வந்தவர்‌ (போ. வ. ௪. பக்‌. 139), 


58, ' விபஷ்சத்துக்கு யோக்கயர்‌ - எதிர்த்து நின்றவர்‌. கஸ்‌ வ. ௪. பக்‌. 129) 

59. சறுவபூம - சார்வபெளம - சக்கரவர்‌த்‌இ. 

60. சோபாயம்‌ ஆனவர்‌ - நல்வழி காட்டுபவர்‌ சம, ய்‌ மனவிரும்பம்‌. 

62. பிறாமணசாதி - முதல்‌ வர்ணத்தைச்‌ செர்ந்தவர்‌. (போ, வ; ௪. பக்‌.138) இதற்குப்பிறகு. 
போ. வ. ௪.வில்‌ '*பகவத்தராயரின்‌ பெளத்திரரான விட்டலராயரின்‌ புத்திரரும்‌" என்றுளது. 

62. இஜ.- நிஜ (டி 2762) - உண்மையான (போ, வ. ௪. யக்‌, 729) - 

64. சட்டினீசு - பெற 18 - காசியதரிக (போ. வ. ௪. பக்‌. 129). 


6௪, நிறம்‌ ஷலா - 1.7, நகீஹ்திம்புதவா, நகீக0]000216 நீக ப5ேர்ற(5 9௦1. 1. நகீக0க5 
ஹ்ாவ்ு 1972, 0826 142 (பீச்ச : கீகமய8௦ப்ற்‌ 74௦. 21.) கறம: 880. என்று: 








358 


சாலியவாகன சகம்‌ த௭ளஉடு'* ருத்துரோத்தகாரி ஞு சித்திரை மீ*4 
௬௮ளக௩, மாற்ச்சி மீ£ உ௫”* 





போ. வ, ௪, ஆங்கெப்‌ பகுத பக்கம்‌ 300: இல்‌ காணப்படுவது. ஆனால்‌ போ. வ; ௪, மராட்டியப்‌: 
பகுதியில்‌ 920. வுல என்றுள்ளமை கவனித்தற்பாலது. 

** 860011 08 ஸ்ம 8௧௦, 8கீகாக(ம்க 722௦812107 ₹௦ 0௦1. 0. 14௧௦166021 01 016 
ர்‌ு 60 20ஈய1௦0 ராடு, 8கர21168] ௨1௦0 த 606 00856 802. 466 ஐயா0086. ௦8 0011௦௦14 
்ப்94071௦] 1௦7070; 00108 610., 82000) 105 24. 0௪௦௪8, 1816 6௦ 276 14௨ 
1817 - (8. 941150௩79 18௨0% 8௧216 "001160110௨, 82% 599-621) 
என்ற இம்மேற்கோளிலிருத்து அவர்‌ பெயர்‌ 9800. 40 ஆதல்‌ கூடும்‌, 9800 8௦ அன்று எனக்‌ 
கொள்ளலாம்‌. மேலும்‌ இம்மேற்கோனால்‌ 'பாபுராவ்‌ மெக்கன்சியிடத்தில்‌ , வரலாற்றுச்‌ சுவடிகளைத்‌: 
தேடிச்‌ சேர்க்கும்‌ பணியில்‌ 1918-17்கு முன்பின்‌ அமர்த்திருத்தமை பெறப்படுன்றது.. 

68. சகம்‌ 1722; போ. வ. ௪. லில்‌ தமிழ்ப்‌ பகுதியில்‌ 1795 என்றிருப்பது அச்சுப்பிழை? 

மராட்டியப்‌ பகுதியில்‌ 1725 என்றே உளது. ்‌ 

87, 9த்தரை"" பீ என்பதற்குப்‌ பதில்‌ **மார்க்க சீர்ஷம்‌''? என்று போ, வ, ௪, விலுள்ளது. 
2௪0௪ 


**மாற்ச்சி மீ£ 85" என்றவிடத்தில்‌'" டிசம்பர்‌ 18௨. என்று போ, வ, ௪. வில்‌ உள்ளது. 
(பக்கம்‌, 129). 








எனவே மார்ச்சு 88ஆம்‌ நாள்‌ தமிழ்ச்‌:சுவடி எழுதிமுடிந்தது. எனவும்‌, டிசம்பர்‌ 18ஆம்‌. 
நாள்‌ கல்வெட்டு. வெட்டி: முடித்தது எனவும்‌ கொள்ள இடம்‌ தரு£றது. 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு 
(சருக்கம்‌) 


போசல வமிசத்தின்‌ ஆதி முதல்வர்‌ இருமால்‌. அவர்‌ வழியில்‌ வந்தவர்‌ 

சூரிய நாராயணர்‌... சூரியனிடத்தில்‌ தோன்றியவர்‌ மனு. ' மனுவின்‌ 
வழியில்‌ வந்தவர்‌ இக்குவாகு, இவர்‌ வழியில்‌ கலியுகத்தில்‌ சம்புமலைப்‌ பகுதி 
யில்‌ சம்பு என்பவர்‌ மகாராட்டிர தேயத்தலைவர்‌ ஆனார்‌. 


இச்சம்புவுக்குப்‌ பிறந்தவர்‌ முதல்‌ ஏகோஜி. முதல்‌ ஏகோஜிக்குச்‌ சாம்ப 
சிவனருளால்‌ முதல்‌. சரபராஜா பிறந்தார்‌. முதல்‌ சரபராஜர்‌ சோமாஸ்‌ 
கந்த மூர்த்தியை . உபாசித்து மந்திரோபதேசம்‌ பெற்றார்‌. அந்தச்‌ 
சிறப்பினால்‌ பாதுஷா பிந்தளிபுரம்‌ என்ற ஊரைச்‌ சாசர்‌ கொடுத்தார்‌. முதல்‌ 
சரபராஜருக்கு மகாசேனர்‌ என்றவர்‌. பிறந்தார்‌. 


மகாசேனருக்கு 50 பிள்ளைகள்‌; மூத்தவர்‌ ஏகசிவ சிவராஜா. ஏகசிவ 
ராஜாவின்‌ மகன்‌ இராமச்சந்திர ராஜா. இராமச்சந்திர ராஜாவுக்கு மகன்‌ 
பீமராஜா. பீமராஜாலின்‌ மகன்‌ இரண்டாம்‌ ஏகோதி ராஜா. இரண்டாம்‌. 
ஏகோஜி ராஜா சாத்தார்‌ கெடியைத்‌ தனதாக்கிக்‌ கொண்டார்‌. இவர்‌ மசன்‌ 
வராக ராஜா. 


வராக ராஜா 55000 குதிரைகளுடன்‌ , பாதுஷர்வுடன்‌ போர்‌ செய்து 
வெற்றி பெற்றார்‌. இவரது மகன்‌ மூன்றாம்‌ ஏகோஜி. 


மூன்றாம்‌ ஏகோஜியின்‌ மகன்‌ .பிரமாஜி. பிரமாஜியின்‌ மனைவி அனுசா, 
இவர்களது மகன்‌ முதல்‌ ஸஹாஜி. முதல்‌ ஸஹாஜியின்‌ மனைவி உமாவூ. இவர்‌ 
களின்‌ மகன்‌ அம்பாதி. அம்பாஜியின்‌ மனைவி ரேணுகாவூ. இவ்விருவருக்கும்‌ 
பிறந்தவர்‌ பரசோஜி. & 


பரசோஜியின்‌ மனைவி உமாஹு. இவர்களின மகன்‌ பாபாஜி.. பாபாஜி 
யின்‌ மனைவி ரேகாவூ. இவர்கட்கு இருவர்‌ மக்கள்‌. மூத்தவர்‌ மாலோதஜி; 
இளையவர்‌ விட்டோஜி. 


லிட்டோஜியின்‌ மனைவி ஆவுபாய்‌. இவர்களுக்கு மூத்த குழந்தை பெண்‌; 
அம்பாபாயி என்று பெயர்‌; பிறகு எட்டுப்‌ பிள்ளைகள்‌ பிறந்தனர்‌. 


மாலோஜியின்‌ மனைவி உமாபாயி. இவர்கள்‌ நாளில்‌ தேவரியில்‌ 
நிஜாம்பாதுஷாவும்‌, விஜயதுருக்கத்தில்‌ இப்ரஹிம்‌ பாதுஷாலினுடைய மகன்‌ 
அல்லி ஏதில்ஷாவும்‌ ஆட்சி செய்து கொண்டிருந்தனர்‌. இவ்விருவருக்கும்‌ போர்‌ 
மூண்டது. மாலோஜியும்‌ விட்டோஜியும்‌ தேவூரி நிஜாம்‌ பாதுஷா பக்கம்‌ 


750. தஞ்சை மராட்டி 
நின்று போர்‌ புரிந்து நிஜாம்ஷாலை வெற்றி பெறச்‌ செய்தனர்‌. ' நிஜாம்ஷா 
மூழ்ந்து நாலிலொரு பங்கு. (செளத்‌)சாகர்‌ கொடுத்து அவ்விருவரையும்‌ தம்‌. 
மிடமே இருத்திக்‌ கொண்டார்‌. 


மாலோஜிக்குக்‌ குழந்தைகள்‌ இல்லை. -ஷா ஷரீஃப்‌ பே அலி கலந்தர்‌ 
என்பவரை வணங்க அவர்‌ நாகினி பத்மினி ஏன்ற பட்டாக்கத்திகளும்‌, லங்‌ 
கோடு, கலந்திரா, பஞ்சா ஆதியவற்றையும்‌ கொடுத்து இரண்டு பிள்ளைகள்‌ 
பிறக்கும்‌ என்றருள்‌ செய்தார்‌, சகம்‌ 1581 (ச: பி. 160 ) இல்‌ பிறந்த குழந்தைக்கு. 
ஷாஜியென்றும்‌, அடுத்துப்‌ பிறந்தவருக்குச்‌ சரபோஜி (ஷரீஃப்ஜி) என்றும்‌ போ்‌ 
வைக்கப்பட்டது. 


ச 

ஷாஜிக்கு ஐந்து வயதாகிற போது கோலாபுரத்தரசருக்கும்‌ நிஜாம்‌ ஷாவுக்‌ 
கும்‌ போர்‌ ஏற்பட்டது. மாலோஜி : நிஜாம்ஷா பக்கம்‌ போர்க்குச்‌ சென்று. 
இறந்தார்‌. 


ஷாஜியும்‌ சரபோஜி (ஷரீஃப்ஜி)யும்‌ சிறுகுழந்தைகள்‌ ஆயினமையின்‌ அவர்‌ 
களுடைய சிறிய தகப்பனார்‌ விட்டோஜியின்‌ அரவணைப்பில்‌ "வளர்ந்தனர்‌. 


ஷாஜி; துக்காவுபாயியை முதல்‌ இருமணம்‌ செய்து கொண்டார்‌. பின்னர்ச்‌ 
சகம்‌ 7543 (பி. 1620)இல்‌- சா.தாராலில்‌ அரசரானார்‌. அப்பொழுது. யாதவ 
ராஜா (லகோஜி ஜாதவ்ரால்‌!) தனது மகன்‌ ஜிஜாபாயியை இரண்டாவது மனைவி 
யாசுத்‌ இருமணம்‌ செய்து கொடுத்தார்‌. 


ஷாஜியின்‌ தம்பி சரபோஜி (ஷரீஃப்ஜி)க்கு வீசுவாசராவுடைய மகள்‌ 
துர்க்காபாயி திருமணம்‌ செய்லிக்கப்பட்டாள்‌.. 

விட்டோஜியின்‌ எட்டு மக்களும்‌ நிஜாம்‌ பாதுஷாவின்‌ அரவணைப்பில்‌. 
இருந்தனர்‌ 


ஐ ஒருகால்‌ நிஜாம்ஷா ஒரு. சதர்‌ நடத்தினார்‌. அச்சதிர்க்குப்‌ பலர்‌ “வந்‌ 

இருந்தனர்‌. சதிர்‌ கலைந்து போகிற போது கண்டாகலே என்கிற பெரிய 
சர்தாரின்‌ யானை பலரைக்‌ கொன்றது. யாதவ ராஜாவின்‌ மகன்‌ தத்தாஜி அந்த 
யானையை வெட்டப்‌ போனரர்‌. விட்டோஜியின்‌ மக்களில்‌ சம்பாஜி கேலோதி 
ஆகிய இருவரும்‌ தத்தாஜியை, “அந்த யானையை வெட்டாதே'” என்று தடுத்த 
னர்‌. தத்தாஜி அவர்களோடு சண்டை போட்டார்‌; சம்பாஜியின்‌ கையால்‌ வெட்‌ 
டுண்டு இறந்தார்‌. யாதவராஜா, சம்பாஜி கேலோஜி ஆகியோர்‌ பேரில்‌ போர்க்கு 
வந்தார்‌. அப்பொழுது ஷாஜி தன்னுடைய மாமனார்‌ என்றும்‌ பாராமல்‌. யாதவ 
ராஜாவுடன்‌ போர்க்கு வந்து அடிபட்டு மூர்ச்சையாய்‌ -விழுந்தார்‌; சம்பாஜி 
இறந்தார்‌. ஷாஜி மூர்ச்சை தெளிந்து எழுந்து போர்‌ செய்ய வருங்கால்‌, 
நிஜாம்ஷா செய்தி யறிந்து போர்‌ செய்வதை நிறுத்தச்‌ செய்து எல்லோரையும்‌ 
அனுப்பி விட்டார்‌; 


யாதவராஜா வெறுப்புற்றார்‌. இதனை அல்லியேதில்ஷா அறிந்து யாதவ 
ராஜாவைத்‌ தம்பக்கம்‌ சேர்த்துக்கொள்ள முயன்றார்‌. அதற்கு இசைந்த யாதவ 


மன்னர்வரலாறு 767 


ராஜா ஜஹாங்கீர்‌ பாதுஷாலின்‌ உதவியையும்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ என்று 
கூறினார்‌. நிஜாம்ஷா பக்கம்‌ ஷாஜி, அவர்‌ தம்பி சரபோஜி, விட்டோஜியின்‌ 
மக்கள்‌, மேலும்‌ பல சர்தார்கள்‌ இருந்தமையின்‌, நிஜாம்‌ ஷா அல்லியேதில்‌ 
ஷாவை மதிக்கவில்லை, ஆகவே அல்லியேதில்‌ஷா ஜஹாங்கீரின்‌ உதலியுடனும்‌, 
யாதவராஜாலின்‌ உதவியுடனும்‌ நிஜாம்ஷாவுடன்‌ போர்‌ செய்தார்‌, இந்தப்‌ 
போரில்‌ ஷாஜி, ஏஇல்‌ஷாவுக்கு உதவியாக வந்த முகலாய சேனையைத்‌ தோற்‌ 
றோடுமாறு செய்தார்‌. அப்பொழுது அல்லியேதில்‌ஷாவைச்‌ சேர்ந்த சர்தார்‌. 
களில்‌ ஒருவர்‌ ஆகிய ஜோஹர்கான்‌ போர்க்கு வந்தார்‌. ஷாஜியின்‌ தம்பி சர 
போஜி (ஷரீஃப்ஜி) போர்‌ செய்து வீரசுவர்க்கம்‌ அடைந்தார்‌. பிறகு ஷாஜி 
போர்‌ செய்து வாகைசூடி.ப்‌ போர்க்களத்தைத்‌ தனதாக்கிக்‌ கொண்டு சேனாபதி 
அம்பர்கானுடன்‌ நிஜாம்பாதுஷாவிடம்‌ வந்தார்‌. நிஜாம்ஷா,: ஷாஜிக்குச்‌ 
சிறப்புச்‌ செய்தார்‌. 

விட்டோஜியின்‌ மசுன்‌ கேலோஜி, ஷாஜிக்குச்‌ சிறப்புச்‌ செய்தவாறு 


தனக்கும்‌ செய்ய வேண்டுமென்று விரும்பினார்‌. சேனாபதி அம்பர்கானும்‌ 
பரிந்துரை செய்தார்‌. அங்ஙனமே கேலோஜிக்கும்‌ சிறப்புச்‌ செய்யப்பட்டது. 


இதனை ஷாஜி கேள்விப்பட்டார்‌; மனக்கலக்கம்‌ அடைந்தார்‌; சாதாரா 
வுக்குச்‌ சென்றுவிட்டார்‌. 


இதனை யறிந்த அல்லி யேதில்ஷா ஷாஜியைத்‌ தன்பக்கம்‌ சேர்த்துக்‌ 
கொள்ள முயற்சி செய்தார்‌. ஷாஜியும்‌ உடன்பட்டார்‌; பெருஞ்சேனையுடன்‌ 
நிஜாம்‌ ஷாவின்‌ பேரிலே பாளைய மெடுத்தார்‌. நிஜாம்ஷாலின்‌ சேனைகளும்‌ 
அம்பர்கானும்‌ தோற்றுப்போக, ஷாஜி வெற்றியடைந்தார்‌. ஷாஜிக்கு அல்லி 
யேதில்ஷா தன்னுடைய ஆட்சியின்‌ கீழ்‌ உள்ளவற்றுள்‌ பாதி சாசர்‌ கொடுத்‌ 
தார்‌. பிறகு ஷாஜி முத்தேகான்‌ என்பவனை வென்றார்‌; மேற்குப்‌ பக்கத்தில்‌ 
கேரளம்‌ முதலான தேசங்களை வென்று அல்லியேதில்ஷாவுக்குக்‌ கப்பம்‌ கட்டு 
மாறு செய்தார்‌. 

பின்னர்‌ விஜாபுரத்இிலிருக்கையில்‌, ஷாஜிக்கு அவரது இரண்டாவது 
மனை ஜீஜாவின்‌ வயிற்றில்‌ சகம்‌ 1549 (௫.பி. 1627)ல்‌ முதல்‌ மகன்‌ சம்பாஜி 
பிறந்தார்‌. 

ஏறத்தாழ இந்தச்‌ சமயத்தில்‌ நிஜாம்ஷாவின்‌ சேனைத்தலைவர்‌ அம்பர்‌: 
கான்‌ இறந்தார்‌; அல்லியேதில்ஷாவின்‌ தந்‌ைத இப்ராஹிம்கானும்‌ இறந்தார்‌. 

ஜிஹாங்கீர்‌ இதையறிந்து, நிஜாம்ஷாவின்பேரிலே படையெடுக்குமாறு 
தரியாகானைப்‌ படைகளுடன்‌ அனுப்பினார்‌. 


இச்செய்தி நிஜாம்ஷாவுக்குத்தெரிந்தது. **நம்மிடம்‌ ஷாஜியும்‌ இல்லை; 
யாதவராஜாவுமில்லை; ஆகையால்‌ அவர்களை வருவிக்க வேண்டும்‌! என்று 
நினைத்து அவர்களுக்குச்‌ சொல்லியனுப்பினார்‌. இருவரும்‌ தாராகிரிக்கு வந்‌ 
'தனர்‌, அதனருகில்‌ சவனேரி என்ற கோட்டை: அதற்குரியவர்‌ விசுவாசரால்‌;; 
அவருக்கு ஒரு பெண்‌; செயந்இிபாய்‌ என்று பேர்‌; அப்பெண்ணை ஷாஜியின்‌ 
மகனாகிய சம்பாஜிக்குக்‌ கொடுத்துத்‌ இருமணம்‌ நடந்தது. 


362 தஞ்சை மராட்டிய 


அப்பொழுது நிஜாம்ஷா, ஒரு சேனையுடன்‌ சென்று தரியா உனை 
எஇர்க்குமாறு ஷாஜியை ஏவினார்‌; யாதவராஜாவைத்‌ தன்னைக்‌ காணுமாறு 
பணித்தார்‌. 


அப்பொழுது ஷாஜியின்‌ இரண்டாவது மனைவி ஜிஜாயாய்‌ கருவுற்றிருந்‌ 
தாள்‌. ஷாஜி அவளுக்குக்‌ காவலாகச்‌ ல சேனைகளைச்‌ சிவனேரியில்‌ வைத்துத்‌ 
தரியாகானொடு போர்க்குச்‌ சென்றார்‌. அவர்‌ வெற்றியோடு திரும்புவதற்குள்‌, 
ஜிஜாபாய்‌ சகம்‌ 7537 (இ.பி. 7629)இல்‌ ஆண்மகவை ஈன்றாள்‌. ஷாஜியும்‌ 
வெற்றியுடன்‌ திரும்பினார்‌. சிவனேரியில்‌ பிறந்தமையாலே அந்தப்‌ பிள்ளைக்குச்‌ 
*வாஜி'” என்று பெயரிட்டார்‌. ்‌ 


இதற்கிடையில்‌, யாதவராஜா நிஜாம்ஷாவைக்‌ காணச்‌ சென்றார்‌. அப்‌ 
பொழுது சேனைத்தலைவராக இருந்தவர்‌ பத்தேகான்‌ (1௦124 880); இவர்‌ 
அம்பர்‌ கானின்‌ மகனாவர்‌. யாதவராஜா வந்தால்‌ தன்‌ செல்வாக்குக்‌ குறையும்‌ 
என்று நினைத்த பத்தேகான்‌, நிஜாம்ஷாலின்‌ மனத்தைக்‌ கலைத்து, யாதவ 
ராஜா வரும்பொழுது சிறிது மரியாதைக்குறைவு செய்யுமாறும்‌, அதனால்‌ 
வருந்தித்‌ இரும்பினால்‌ கொன்றுவிட வேண்டுமென்றும்‌ கூறினார்‌. நிஜாம்ஷா 
இதனை ஏற்றுக்‌ கொண்டார்‌. யாதவராஜாவும்‌ வந்தார்‌. மரியாதைக்‌ குறைவு 
ஏற்பட்டது. யாதவறாஜா பொறுக்காமல்‌ தன்‌ மக்களுடன்‌ இரும்புங்கால்‌, 
பத்தேகான்‌ ஏவலின்படி சிலர்‌ சூழ்ந்துகொண்டு யாதவராஜாவைக்‌ கொன்றனர்‌. 


இவற்றை ஷாஜி கேள்விப்பட்டார்‌; நிஜாம்ஷாலின்‌ தொடர்பை வெறுத்‌ 
தார்‌; சிவனேரியிலிருந்த தன்‌ மனைவியை அழைத்துக்கொண்டு சாத்தாராவுக்‌ 
குச்‌ சென்றுவிட்டார்‌. 


பின்னர்‌ நிஜாம்ஷாலின்‌ நாட்டில்‌ பெரும்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டது. 


சாத்தாராலில்‌ ஷாஜியிருக்கும்‌ பொழுது அவர்‌ முதல்‌ மனைவி துக்காபாமி 
ஆண்‌ மகவைப்‌ பெற்றெடுத்தாள்‌. அப்பிள்ளைக்கு நான்காவது ஏகோஜி என்று 
பெயர்‌. பிறந்தது சகம்‌ 1558; ௪. பி. 1630. 


3... தரியாகான்‌ தபஇநதிக்கரையில்‌ தங்கியிருந்தார்‌. 'யாதவராஜா கொலை 
யுண்டார்‌; ஷாஜி சாத்தாராவுக்குச்‌ சென்று விட்டார்‌'- என்பவற்றை 
யறிந்த தரியாகான்‌, நிஜாம்ஷா பேரில்‌ படையெடுத்தார்‌. நிஜாம்ஷா தாராசிரிக்‌ 
கோட்டையிலிருந்தார்‌. தாராகரிக்‌ கோட்டையைத்‌ தரியாகான்பிடித்துவிட்டால்‌ 
தனக்குத்‌ தொல்லை மிகுமென்று நினைத்த அல்லியேதில்ஷா அந்தக்‌ கோட்டை 
யின்‌ பேரில்‌ படையெடுத்தார்‌. இது டில்லிக்குத்‌ தெரிந்தது. உடனே அவுரங்க 
£பு தக்காணத்துக்கு வந்தார்‌. தரியாகானுடன்‌ சேராமல்‌ தான்‌ ஒரு பக்கத்தில்‌ 
போர்‌ செய்தார்‌. அல்லியேதில்ஷாவும்‌ பிறிதொரு பக்கத்தில்‌ போர்‌ செய்தார்‌. 
நிஜாம்ஷா தோற்றார்‌; அவுரங்க£புக்கு அடங்கியவரானார்‌. பின்னர்‌ அவுரங்க 
பு அல்லியேதில்‌ ஷாவுடனே போர்‌ செய்து துறத்தித்‌ தேவசிரியில்‌ தங்கியிருந்‌ 
தார்‌. 


மன்னர்‌ வரலாறு 162. 


நிஜாம்ஷா தனக்கு முன்னாலே வழங்கிய சீர்மைகளைத்‌ தனதாக்கிக்‌ 
கொள்ள வே ண்டுமென்று நினைத்த ஷாஜி, தேவ௫ரி தூர்க்கத்தைச்‌ சேர்ந்த 
பது ேட்டைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்‌. இப்பொழுது 96 மராட்டிய 
ஈர்சள்‌ எல்லோரும்‌ இவருடன்‌ சேர்ந்தார்கள்‌. (இகனபின்னர்ச்‌ சூரிய 
வழிஓம்‌ எந்திர வம்சத்தரசர்‌ பற்றியும்‌, 96 மராட்டிய சாதியினர்‌ பெயர்களும்‌ 
பில்‌ தரப்பெற்றுள்ளன). 






சுவ 





டிய சர்தார்களெல்லாரும்‌ ஷாஜியுடன்‌ சேர்ந்த அளவிலே ஷாஜிக்‌ 
குப்‌ பெருமை மிகுவதாயிற்று. 


இதையறிந்ததும்‌ டில்லி பாதுஷா அல்லியேதில்ஷாவுடன்‌ சேர்ந்துகொண்டு 
பீமா எனும்‌ ஆற்றின்‌ கரையில்‌ இறங்கினார்‌. ஷாஜி மூன்றாண்டுக்‌ காலம்‌ 
அவர்களுடன்‌ போர்புரிந்தார்‌. ஷாஜி ஆராதனை செய்யும்‌ தெய்வம்‌ கனவில்‌ 
கூறிய வண்ணம்‌ ஷாஜி போரை நிறுத்தித்‌ தான்‌ வென்ற பகுதிகளை இருவருக்‌ 
கும்‌ படர்ந்து கொடுத்து விட்டுத்‌ தான்‌ சாத்தாராவிலிருந்தார்‌. 


பின்னர்‌ அல்லியேதில்ஷா, ஷாஜியை அழைத்து அவருடன்‌ ரணதுல்லா 
காளையும்‌ அனுப்பித்‌ தெற்குப்‌ பகுதியல்‌ உள்ள அரசர்களை வெற்றி 
கொண்டு தோஃபா பணம்‌ பெற்று வருமாறு ஏவினார்‌. அவ்விருவரும்‌ சென்று 
இக்கேரி அரசர்‌ வீரபத்திரர்‌, கொங்கநாயக்கர்‌, காவேரிபட்டணத்துச்‌ செக 
சேவர்‌, சீரங்கப்பட்டணத்துக்‌ கண்டீரவர்‌, தஞ்சாவூர்‌ விஜயராகவர்‌, செஞ்சி 
வெங்கட்ட. நாயக்கர்‌, மதுரைத்‌ இருமலை நாயக்கர்‌ முதலாகிய அரசர்களை 
வென்று, அவர்தம்‌ நாடுகளைக்‌ கைப்பற்றினர்‌. அல்லியேதில்ஷா ம௫ழ்ந்து. 
ஷாஜிக்குப்‌ பெங்களூரைச்‌ சாகர்‌ கொடுத்தார்‌. 


பெங்களூர்‌ தங்குவதற்கு வசதியாயிருந்தமையின்‌ ஷாஜி சாத்தாரிலிருந்த 
தன்‌ மனைவியரை அழைத்துக்கொண்டு வந்து பெங்களூரிலே தங்கியிருந்தார்‌. 
ிவாஜிக்கும்‌ ஏகோஜிக்கும்‌ கல்வித்துறை பல கற்பித்தார்‌. 


இப்பொழுது சிவாஜிக்கு ஆண்டு பன்னிரண்டாயிற்று. சாம்பசிவன்‌ 
ஷாஜி கனவில்‌ தோன்றினார்‌; சவாஜியைச்‌ சாத்தார்‌ பூனா தேய்ங்களுக்கு 
அனுப்புமாறு கூறினார்‌. ஷாஜி, தன்‌ முதல்‌ மனைவியின்‌ மகனா ஏகோஜி 
வயதில்‌ சிறியவராயினும்‌ மரியாதைக்குப்‌ பெரியவர்‌ என்று கரத அவருக்கு 
இளவரசுப்‌ பதவியும்‌ பெங்களூர்ப்‌ பட்டமும்‌ சகம்‌ 1562 (௫. பி. 1640) இல்‌ 
கொடுக்தார்‌; சிவாஜியைச்‌ சாத்தார்‌ பூனாவுக்கு அதே ஆண்டில்‌ பட்டம்‌. 
கட்டி யனுப்பினார்‌. சிவாஜி சாத்தார்‌ கெடிக்குச்‌ சென்று பல கோட்டை 
களைப்‌ பிடித்துக்கொண்டு அரசாளத்‌ தொடங்கனார்‌. 


ஷாஜி பெங்களூரிலிருந்தார்‌. அவரை அல்லியேதில்ஷா ,பலமுறை 
அழைத்தபோ இலும்‌ போகவில்லை. ஆகவே அல்லியேதில்ஷா அவரை வஞ்சனை 
யாகப்‌ பிடித்து வருக என்று கூறிப்‌ பல சர்தார்களுடன்‌ முஸ்‌தஃபகான்‌ என்‌ 
பவரைப்‌ பெங்களூர்க்கு அனுப்பி வைத்தார்‌. முஸ்‌்தஃபகானின்‌ வஞ்சனையை 
அறிந்த ஷாஜி, தன்‌ மூத்த குமாரன்‌ சம்பாஜியைப்‌ பெங்களூரிலேயே ஏகோஜிக்கு 





264 தஞ்சை மாரட்டிய 


உதவியாக இருக்கச்‌ செய்து, பல சர்தார்களுடன்‌ முஸ்தஃபகானைப்‌ பார்க்கச்‌ 
சென்றார்‌. பத்துப்‌ பதினைந்து நாட்கள்‌ யோசனை பண்ண வேண்டுமென்று 
முஸ்தஃபகான்‌ சொல்லிப்‌ பக்கத்திலேயே ஒரு கூடாரத்தில்‌ ஷாஜியைத்‌ தங்கி 
இருக்குமாறு செய்தார்‌. ஒரு நாள்‌ இரவு முஸ்தஃபகான்‌, ஷாஜியிருந்த 
கூடாரத்தைச்‌ சுற்றிக்‌ கொள்ளச்‌ சர்தார்களுக்கு ஆணையிட்டார்‌. அப்பொழுது 
நடந்த போரில்‌ ஷாஜி காயம்‌ பட்டுக்‌ ழே மூர்ச்சையாய்‌ விழுந்தார்‌ 
முஸ்‌தஃபகான்‌, மூர்ச்சை தெளியச்‌ செய்து, ஷாஜியை விஜயாபுரத்துக்கு 
அனுப்பினார்‌. 


4 இதனையறிந்த சம்பாஜி முஸ்தஃபகானுடன்‌ போர்‌ செயத்‌ தொடங்கி 
னார்‌. சீவஈதி யிதனை யறிந்து அல்லியேதில்ஷா பேரில்‌ போர்க்குச்‌ 
செல்ல நினைத்தார்‌. இவற்றை யறிந்த அல்லியேதில்ஷா, மூன்று சர்தார்களைச்‌ 
சவொஜியிருக்கும்‌ புரந்தர்க்கோட்டைக்குச்‌ சென்று சிவாஜியைச்‌ சிறைப்படுத்திக்‌ 
கொணருமாறு ஏவினார்‌. அம்மூவரும்‌ முதலில்‌ சிரோபலம்‌ என்ற கோட்டை 
யைப்‌ பிடித்து, அவர்களுள்‌ ஒருவராகிய பல்லாளனை அங்கு இருக்கச்‌ செய்து 
பத்தேகான்‌ முசேகான்‌ ஆயை மற்ற இருவரும்‌ சிவாஜியிருந்த புரந்தர்க்‌ 
கோட்டையைச்‌ சுற்றிக்‌ கொண்டார்கள்‌, சிரோபல்‌ கோட்டையை விடுவிக்கு 
மாறு பீமன்‌ என்பவரைச்‌ சிவாஜி அனுப்பினார்‌. பீம சேனாபதி, பல்லாள. 
னைக்‌ கொன்று, சிரோபல்‌ கோட்டையைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, சிவாஜியிடம்‌ 
வந்தார்‌. சிவாஜி தன்‌ எதிரிகளோடு கடுமையாகப்‌ போர்‌ செய்தார்‌; கோட்டை 
யின்‌ பேரிலேறி வந்த சேனையைத்‌ துரத்தினார்‌. இரண்டாம்‌ விசை அவர்கள்‌ 
கோட்டை வாசலருகில்‌ வந்த பொழுது, சிவாஜி எதிரிகளில்‌ முசேகானைக்‌ 
கொன்றார்‌. 


சித்திரகல்‌ கோட்டையிலே இருந்தவர்‌, விச்சகத்து பரமா என்பவர்‌ 
ஆவர்‌. இவருக்கு வலது பக்கம்‌ மூவாயிரம்‌ குதிரைக்காரர்‌; இடதுபக்கமும்‌. 
மூவாயிரம்‌ குதிரை. இவர்‌ இவற்றுடன்‌ வந்து பீஜாபூர்க்கோட்டையைக்‌ 
கொள்ளையடித்துக்கொண்டு சென்றார்‌. 


இவற்றை யெல்லாம்‌ அறிந்த அல்லியேதில்ஷா, ஷாஜியை விடுதலை 
பண்ணுவதே தகுந்தது எனறு க௬த, அவரை அழைப்பித்து, நடந்தவற்றை 
மறக்குமாறு சொல்லி, அவரை விடுதலை செய்து, சம்பாஜியையும்‌, மற்றுமுள்ள 
குடும்பத்தாரையும்‌ பெங்க:ரரிலிருந்து சாத்தாராவுக்கு அழைத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்றும்‌, சிவாஜி, சிம்ஹகட்‌ கோட்டையைவிட்டு விட வேண்டு 
மென்றும்‌, சித்திரகல்‌ துருக்கத்துப்‌ பரமாவை அடக்க வேண்டுமென்றும்‌ கூறி 
னார்‌. அங்ஙனமே ஷாஜி பெங்களூரை விட்டுவிட்டார்‌; சம்பாஜி ஏகோஜி 
மற்றுமுள்ள குடும்பத்தார்‌ யாவரையும்‌ சாத்தாராவுக்கு வருமாறு செய்தார்‌; 
சிம்ம கெடியையும்‌ விடுவித்தார்‌; சித்திரகல்லுக்குச்‌ சென்று, பரமாவுடன்‌ போர்‌ 
செய்து கொன்று, பரமாவின்‌ தலையைப்‌ பரமாவின்‌ விருதுகளுடன்‌ அல்லியே 
'இல்‌ ஷாவிடம்‌ கொணர்ந்து வைத்தார்‌. அல்லியேதில்ஷா எல்லாவிருதுகளையும்‌. 
ஷாஜிக்கு அளித்தார்‌. ஷாஜி சாதாராவுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. 


மன்னர்‌ வரலாறு 365 


த சிவாஜி புரந்தர்க்கோட்டைக்குச்‌ சென்றிருந்தார்‌. தன்னுடைய 
அமைச்சராகிய சுவர்ணர்‌ என்கிற சோனாஜி பண்டிதரை யழைத்து 
அதுகாறும்‌ நடந்த செய்திகளைக்‌ கூறி, அவுரங்கசீபுவையும்‌ அல்லியேதில்‌ஷா 
வையும்‌ அடக்க வேண்டும்‌ என்று தன்‌ எண்ணத்தைக்‌ கூறினார்‌. சுவர்ணரும்‌ 
இசைந்தார்‌. தான்‌ அவர்களோடு போர்‌ தொடுப்பதற்கு முன்‌ தக்க இடத்தைத்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌. மேற்குக்‌ கடற்பக்கம்‌ பிரதாபகெடிக்கு அருகில்‌ ஜாவளி 
என்ற நகரத்தைத்‌ தனக்குரியதாக ஆக்கக்‌ கொள்ள வேண்டுமென்றும்‌, வழியி 
லுள்ள பல பேரும்‌ அல்லியேதில்ஷாவுக்குத்‌ தோஃபா கொடுக்கறெவர்கள்‌ 
என்றும்‌ அறிந்து அவர்களையும்‌ வெற்றி கொள்ள வேண்டும்‌ என்று எண்ணி 
னார்‌. முதலில்‌ சம்ம கெடியைப்‌ பிடிக்க வேண்டும்‌ என்று கருதப்‌ பெரும்‌ 
படையொன்றைக்‌ கூட்டினார்‌; விஜயதசமி நாளில்‌ படைகளுடன்‌ புறப்பட்டார்‌; 
வழியில்‌ பலரையும்‌ வென்றார்‌; பாசிராஜா, இருஷ்ணராஜா, ஜனகராஜா 
சந்திரராஜா இந்த நான்கு பேருக்குரிய கோட்டையைப்‌ பிடித்து (ராய்காட்‌ 
என்று பெயரிட்டு)ப்பின்‌ ஜெயவலி நகரத்துக்கு வந்தார்‌; சந்திரராஜாவைத்‌ 
துரத்தினார்‌; இதற்கு அருகிலுள்ள பிறதாப துருக்கத்தையும்‌ கைவசப்படுத்திக்‌ 
கொண்டார்‌; இவ்விரண்டிடங்களிலும்‌ தன்‌ படையை நிறுத்தினார்‌; மேற்குக்‌ 
கடற்கரைக்குச்‌ சென்று, கடலில்‌ ஒரு கோட்டையெடுப்பித்துச்‌ வலங்கை யென்று 
பேர்‌ வைத்தார்‌; அங்கு அரியணையிலேறித்‌ தம்‌ பேரால்‌ ஏவசகம்‌ என்று 
ஆண்டுமுறை ஏற்படுத்தினார்‌. இவற்றையெல்லாம்‌ செயவலி நகரத்துச்‌ சந்திர 
ராஜா, அல்லியேதில்ஷாவுக்குத்‌ தெரியப்படுத்தினார்‌. 


சிவாஜியைத்‌ தொலைத்துவிட வேண்டும்‌ என்று எண்ணிய அல்லியேதில்‌ 
ஷா, தன்னிடத்திலிருந்த பன்னிரண்டு பிரபுக்களில்‌ அஃப்சல்கான்‌ என்கிற. 
அப்துல்லாகானை அழைப்பித்துச்‌ சிவாஜியின்‌ செயல்களைக்‌ கூறி, வக்8ல்‌ 
இருஷ்ணாஜி பண்டிதரையும்‌ அழைத்துக்கொண்டு பன்னிருவரும்‌ ஒருங்கு சென்று 
சிவாஜியைச்‌ சிறைப்பிடித்துவருமாறு ஆணையிட்டார்‌. இப்பொழுது சிவாஜி 
பூனாவுக்கு வந்ததாகத்‌ தெரியவந்தது. உடனே சந்திரராஜா, பண்டரிபுரத்து 
வழியாக ஜாவளிக்குச்‌ சென்று ஜாவளியையும்‌ பிறதாப கெடியையும்‌ பிடித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று கூறினார்‌... அஃப்சல்கானும்‌ புறப்பட்டார்‌. சில அப 
சகுனங்கள்‌ தோன்றின. பத்தேலஷ்கர்‌ என்ற பட்டத்துயானை இறந்துவிட்டது. 
இதனையும்‌ பொருட்படுத்தாது அஃப்சல்கான்‌ மேற்கொண்டு சென்றார்‌. 


அப்பொழுது சிவாஜிக்குக்‌ குல தெய்வமாகிய ஸ்ரீஜெகதாம்பா துளஜா 
பவானி தோன்றி, ஜாவளிக்குச்‌ செல்லுமாறு பணித்து, அங்கு அஃப்சல்கானை 
அழிப்பதாகக்‌ கூறியது. சிவாஜி, பூனாபக்கலிலுள்ள கோட்டைகளை வலுப்‌. 
படுத்தி ஜாவளியை நோக்கச்‌ செல்‌கறவர்‌, வழியிலுள்ள கோட்டைகளுக்குரிய 
சர்தார்களுக்கு அஃப்சல்கானைச்‌ செல்வதற்கு விடுமாறும்‌, தம்‌ சேனைகளைக்‌ 
காட்டாமல்‌ மறைத்து வைக்குமாறும்‌ பணித்துச்‌ சென்றார்‌; 'வெற்றி பெற்றதும்‌ 
நகரா அடிக்கப்படும்‌; அப்பொழுது வெளிப்பட்டு அஃப்சல்கான்‌ படைகளை 
அழிக்க வேண்டும்‌” என்றும்‌ அறிவித்தார்‌. 


அஃப்சல்கான்‌ பண்டரிபுர வழியாகச்‌ செல்லாமல்‌ விட்டோபா மூர்த்திக்கு. 


166 தஞ்சை மராட்டிய 


ஊறுவிளைவிக்க நினைத்தார்‌. விட்டோபா மறைந்தருளினார்‌. பிறகு துளஜா 
புரத்துக்குச்‌ சென்று துளஜாப்வானிக்கு ஊறு செய்தார்‌. அந்த மூர்த்தியும்‌ 
மறைந்தார்‌. பின்னர்ச்‌ செம்பு மகாதேவருக்கு ஊறு விளைவித்தார்‌. உடன்‌ 
வந்த சர்தார்களே மறித்தார்கள்‌. பின்னர்ப்‌ பல்லிவனத்துக்குச்‌ செல்ல, 
அங்கே கண்டேராவ்‌ மறைந்தருளினார்‌. 


பிறகு சவாதியிடம்‌ ஒருஷ்ணாஜி பண்டிதரை அஃப்சல்கான்‌ தூது: 
அனுப்பினார்‌. அஃப்சல்கான்‌ சொல்லியவண்ணம்‌ இருஷ்ணாஜி பண்டிதர்‌, 
சிமாகெடி, பீமநத, புரந்தர: செடி ஆயைவற்றை விட்டுவிட வேண்டுமென்றும்‌ 
பேட்டியான பிற்பாடு மற்றவை தெரிய வரும்‌ என்றும்‌ சிவாஜியிடம்‌ கூறினார்‌. 
சிவாஜி மகழ்ந்து ஜாவளியில்‌ காண்பதற்கு இசைவு அளித்தார்‌. 


இதற்கிடையில்‌, அஃப்சல்கான்‌ பல சீர்மைகளை வெற்றி கொண்டு. 
வருங்கால்‌, சம்பாஜி அஃப்சல்கானை எதிர்த்தார்‌ என்றும்‌, அஃப்சல்கான்‌ 
சம்பாஜியைக்‌ கொன்றார்‌ என்றும்‌, இச்செய்தியை அறிந்த ஷாஜி வருத்தத்‌ 
இனால்‌ இரண்டு இங்கட்குப்‌ பின்‌ இறந்தார்‌ என்றும்‌ சிவாஜி அறிந்தார்‌. 
(சம்பாஜி யிறந்தது சகம்‌ 1580; ௪.பி. 1658.) ஷாஜியின்‌ இறுதிச்‌ சடங்குகளை 
ஏகோஜி நடத்தினார்‌. ஜிஜாபாய்‌ சவாஜியைக்‌ காணவந்தார்‌. அவரைப்‌ பிரதாப 
கெடியில்‌ இருக்கச்செய்து சிவாஜி சினத்துடன்‌ இருக்குங்கால்‌ அஃப்சல்கானின்‌ 
வருகையை அறிந்தார்‌. 


சிவாஜி அஃப்சல்கான்‌ இருக்கும்‌ இடத்துக்கு வந்தார்‌. அஃப்சல்கான்‌. 
சிவாஜியைக்‌ கட்டிப்பிடித்துக்‌ கொண்டு மடியிலிருந்த கட்டாரியை யுருவிச்‌ 
சிவாஜியின்‌ வயிற்றிலே குத்தினார்‌. சிவாஜி மெல்லிய இரும்புக்‌ கவசம்‌ அணிந்‌ 
'இருந்தமையின்‌ அஃப்சல்கான்‌ முயற்சி வீணாயிற்று, சிவாஜி தன்‌ பிச்சுவாவி 
னால்‌ அஃப்சல்கானை அடித்து, இடது கையிலேயிருந்த புலிநகத்தாலே வயிற்றைக்‌ 
கழித்தார்‌. அஃப்சல்கான்‌ குடலை உள்ளே தள்ளிப்‌ போர்வையினாலே: கட்டிக்‌ 
கொண்டு பட்டாக்‌ கத்தியாலே சண்டை செய்தார்‌. சிவாஜியும்‌ பட்டாக்‌ 
கத்தியால்‌ அஃப்சல்கானை வீழ்த்தினார்‌. இது சகம்‌ 1581இல்‌ (௫.பி, 1659) 
நிகழ்ந்ததாகும்‌. 

உடனே வக்கீல்‌ கிருஷ்ணாஜி பண்டிதர்‌ கத்தியை எடுத்துக்‌ கொண்டு 
போர்‌ செயத்‌ தொடங்கினார்‌. சிவாஜி அவருடன்‌ போர்‌ செய்யாமல்‌ விலச்‌ 
சென்றார்‌. மெய்க்காவலாளன்‌ ஒருவன்‌ இருஷ்ணாஜி பண்டிதரை வெட்டிப்‌ 
போட்டான்‌. ச 


முன்னர்க்‌ கூறியிருந்த வண்ணம்‌ நகரா அடிக்கப்பட்டது. அஃப்சல்கா 
னுடைய சைனியங்க ளெல்லாம்‌ கொல்லப்பட்டன. அகப்பட்ட சார்தார்கள்‌ 
மரியாதையோடு அனுப்பப்பட்டார்கள்‌. அல்லியேதில்ஷா அஃப்சல்கானின்‌. 
அழிவைக்‌ கேள்விப்பட்டு மனம்‌ நொந்தார்‌. 


6 வாதி ஜாவளி செடிக்குப்‌ போகுங்கால்‌ நேதாஜி என்பவரைப்‌ புனா 
தேயத்தல்‌ இருக்கச்‌ செய்தார்‌. அஃப்சல்கான்‌ இறந்ததும்‌ அல்லியேதில்‌ 


மன்னர்‌ வரலாறு 767 
ஷா சேனைகளைக்‌ கூட்டுகிறார்‌ என்பதை நேதாஜி கேள்விப்பட்டுச்‌ சிவாஜி 
யைக்‌ காணவத்தார்‌. 


சிவாஜி நேதாஜியுடன்‌ அல்லியேதில்‌ ஷாவின்‌ கோட்டைகள்‌ பலவற்றை 
வென்றார்‌. அப்பொழுது ஹிலால்கான்‌ என்பவர்‌ சிவாஜி பக்கம்‌ சேர்ந்தார்‌. 
தான்‌ வென்ற இடங்களில்‌ சேனைகளை வைத்துப்‌ *பனால்கட்‌'” கோட்டையைக்‌ 
கைப்பற்றிச்‌ சிவாஜி அங்கேயே தங்கி யிருந்தார்‌. சிவாஜி பனால்‌ கெடியைத்‌ 
தாக்கக்‌ கூடும்‌ என்று நினைத்த அல்லியேதில்ஷா,  ருஸ்தும்கான்‌ என்பவரை 
அனுப்பினார்‌. ௬ஸ்தும்கான்‌, பனாலகெடியைச்‌ சிவாதி பிடித்துக்‌ கொண்ட 
செய்தியை அல்லியேதில்ஷாவுக்குத்‌ தெரிவித்தார்‌. ்‌ 


இவற்றை அல்லியேதில்ஷா அவுரங்கசீபுக்குத்‌ தெரியப்‌ படுத்தினார்‌. 
அவரங்க?பு சுலுபுகான்‌ (ஜுல்ப்கார்கான்‌) என்பவரைப்‌ பெரும்படையுடன்‌ 
அனுப்பினார்‌. இச்‌ சர்தாரும்‌ மேற்கூறப்பட்ட ருஸ்தும்கானும்‌ பனால கெடி. 
நோக்கி வந்தனர்‌. சிவாஜி இடைமறித்து அவர்களைத்‌ தோற்றோடுமாறு செய்‌ 
தார்‌. மீண்டும்‌ சுலுபுகான்‌ பிற சர்தார்சளுடன்‌ வந்து: தோற்றோடினார்‌. 
இங்கனம்‌ 76 தடவை சுலுபுகான்‌ படைகள்‌ தோற்றழிந்தன. 


இதனை அறிந்த அவுரங்கசபு சிவாஜி இருக்கும்‌ இடத்தை அறிய விழைந்‌ 
தார்‌. சிவாஜி ஜெயவலி முதலாகிய இடங்களை வென்றார்‌ என்றும்‌, அவ 
ருடைய சேனைத்தலைவன்‌ நேதாஜி, பாதுஷாவின்‌ சீர்மைகள்‌ பலவற்றை. 
வென்று கொண்டிருப்பதாகவும்‌ கூறினர்‌. அப்பொழுது அவுரங்க சீபு தன்‌ 
னுடைய மாமனார்‌ ஷயிஸ்டகான்‌ என்பவரைப்‌ பல சர்தார்களுடன்‌ சென்று 
சிவாஜி வென்ற நாடுகளை மீட்டுக்கொண்டு சிவாஜியைக்‌ கண்டித்து வருமாறு 
ஏவினார்‌. ஷயிஸ்டகானும்‌ சக்கிராபதிப்‌ பகுதியை நோகச்‌ சென்றார்‌. இதைச்‌ 
சிவாஜி யறிந்தால்‌, ஷயிஸ்டகானை வழி மறிப்பார்‌ என்று கருதிய அல்லி 
யேதில்ஷா பனாலகெடியைவிட்டுச்‌ சிவாஜி வெளியே புறப்படாதவாறு செய்ய 
வேண்டுமென்று நினைத்துக்‌ கர்‌. நூலிலிருந்த ஜோஹர்கான்‌. என்பவரைச்‌ சிவா 
ஜியை எதிர்த்துப்‌ படை செலுத்துமாறு ஏவினார்‌. அவரும்‌ அங்ஙனமே சென்று 
பனாலகெடியை ஐந்துமாதம்‌ முற்றுகை யிட்டார்‌. 


ஷயிஸ்டகான்‌, சக்கராபதி துருக்கத்தை முற்றுகை யிட்டார்‌. சிவாஜி 
இதனையும்‌ பொருட்படுத்தவில்லை. 


சிவாஜி, பனால கெடியில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்ற 
செய்‌தி ஜிஜாபாயி அறிந்தார்‌; சங்கிராம சக்ராபதிக்கோட்டையை ஷயிஸ்ட 
கான்‌ முற்றுகை யிட்டிருக்கறார்‌ என்பதையும்‌ அறிந்தார்‌; பனாலாவுக்குச்‌. 
சென்று சிவாஜியை விடுவிக்க வேண்டும்‌ என்று நினைத்தார்‌. அப்பொழுது 
நேதாஜி என்ற சேனைத்தலைவர்‌ ஷிலால்கான்‌ என்பவருடன்‌ வந்து ஜிஜாபா 
யியை வணங்கனார்‌; பின்னர்‌ ஜிஜாயியின்‌ ஆணையின்பேரிலே பனாலாவுக்குச்‌ 
சென்றனர்‌. ஷயிஸ்டகான்‌ இவர்களை இடைமறிக்கச்‌ சேனையை அனுப்பினார்‌. 
கடும்போரில்‌ ஷிலால்கானின்‌ மகன்‌ இறந்தார்‌. இவற்றைச்‌ சிவாஜி கேள்வி 


168 தஞ்சை மராட்டிய 


யுற்றார்‌; வருந்தினார்‌; உறங்கும்பொழுது துளசிபவானி கனவில்‌ தோன்றிக்‌ 
கூறியவண்ணம்‌, தரியம்பக பாஸ்கர்‌ £:ன்பவரைப்‌ பனாலாவில்‌ வைத்துவிட்டு, 
இரவில்‌ புறப்பட்டு ஐந்து காதவழிக்‌ கப்பாலிலுள்ள விசால்கட்‌ கோட்டையை 
அடைந்தார்‌. ஷயிஸ்டகான்‌ இதனையறிந்து மஹசூத்‌ என்பவரைச்‌ சிவாஜியைப்‌ 
பிடித்து வருமாறு ஏவினார்‌. இதற்குள்‌ பல்லிவனத்‌ தரசர்‌ எசவந்த ராஜா 
சிருங்கார்பூர்‌ சூரியராஜா ஆகியோர்‌ விசால்கட்கோட்டையை முற்றுகையிட்டுத்‌. 
தோற்றனர்‌. பின்னர்ச்‌ சிவாஜி அங்கருந்து புறப்பட்டு ராஜகெடிக்கு வந்து 
தன்‌ தாயார்க்கு வணக்கம்‌ செலுத்தினார்‌. மஹசூதும்‌ மானமிழந்து திரும்பி 
னார்‌. 


சிவாஜியின்‌ கட்டளைப்படி இரியம்பக) பாஸ்கர்‌ பனாலகெடியை 
ஜோஹர்‌ கானுக்கு ஒப்படைத்துப்‌ பல பரிசுகளும்‌ பெற்றுச்‌ சிவாஜியிடம்‌ வந்தார்‌. 
ஜோஹர்கான்‌ சிவாஜியிடம்‌ கையூட்டுப்‌ பெற்றுக்கொண்டு சிவாஜியை வீட்டு 
விட்டார்‌ என்று அல்லியெதில்ஷா ௧௬.த, அத்தொகையைத்‌ தன்னிடம்‌ ஒப்ப 
டைக்குமாறு பணித்தார்‌. ஜோஹர்கான்‌ வருந்தித்‌ தன்‌ சேனையுடன்‌ கர்ஷூ 
அக்குச்‌ சென்றார்‌. இதை யறிந்த யேதில்ஷா ஒரு படையை அனுப்பினார்‌. 
அப்படைஞர்‌ ஜோஹர்கானுக்கு நஞ்சு கொடுத்துக்‌ கொன்று விட்டனர்‌. 


சிவாஜி பின்னர்த்‌ தன்‌ அமைச்சருடன்‌ கலந்து கொண்டு, ஷயிஸ்டகான்‌ 
கர.தலப்கான்‌ என்பவருடனே சிறிது படைகளுடன்‌ ராஜகெடியிலே வந்திருப்‌ 
பதை அறிந்து, சிறிது படைகளை ஜெயவலிப்‌ பகுதியில்‌ காட்டிலே பதுங்க 
வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. கரதலப்கான்‌ பல சர்தார்களுடன்‌ வந்து பல 
கோட்டைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு சிவாஜியிருக்கும்‌ காட்டுக்குள்‌ நுழைந்தார்‌, 
பெரும்‌ போர்‌ நடந்தது. தான்‌ அழிவது உறுதியென்று நினைத்த கரதலப்கான்‌. 
இராசா வியாக்கிரி என்பவருடைய தூண்டுதலின்‌ பேரில்‌, சமாதானம்‌ செய்து 
கொண்டு, எல்லாப்‌ பொருள்களையும்‌ கொடுத்துவிட்டு ஷயிஸ்டகானிடம்‌ போய்ச்‌ 
சேர்ந்தார்‌. 


வாதி, நேதாஜியுடன்‌ பல்லிவனத்துக்குச்‌ சென்றார்‌. அதன்‌ அரசர்‌ 
ஜெயவந்தி ராஜா ஆவர்‌. அவர்‌ சிருங்கார்ப்பூர்‌ அரசர்‌ சூர்யாராஜாவிடம்‌ 
போயிருந்தார்‌. அவர்களை மன்னித்துச்‌ சிவாஜி சித்ரபுளினத்துச்‌ சென்றார்‌; 
அங்குள்ள பரசுராமர்‌ கோயிலுக்குச்‌ சென்று வணங்கினார்‌; பிறகு சங்கமேசு 
வரத்தில்‌ இருந்த சூரியராவ்‌ என்பவரைத்‌ தனக்கு ஆதரவாக இருக்கச்‌ செய்து, 
மேற்குக்‌ கடற்கரை யோரத்தில்‌ வாணிகத்தின்‌ பொருட்டு வந்திருந்த வெள்ளைக்‌ 
காரர்‌ முதலாகிய எல்லாரையும்‌ தனக்கு அடங்குமாறு செய்து கொண்டு, .அவர்‌ 
கள்‌ அளித்த பலப்பல பொருள்களை ஏற்றுக்கொண்டு, எல்லாநாடுகளையும்‌ 
தனக்குரியதாக்கக்‌ கொண்டு, ராஜபுரத்திலிருந்தார்‌. 


அல்லியேதில்ஷா, பிரபாவளியின்‌ அரசராகிய சூரியராவுக்கு எழுதியதன்‌. 
பேரில்‌, அவர்‌ சங்கமேசுவரத்தை இரவில்‌ தாக்கினார்‌. ஆனால்‌ மல்லிசூர்‌ என்‌ 
றவர்‌ சூரியராஜாவைத்‌ துறத்திவிட்டார்‌. சிவாஜி சங்கமேசுவரத்துக்கு வந்தார்‌; 
சூரியராஜாவை மன்னித்தார்‌; தன்‌ பக்கம்‌ இருக்குமாறு பணித்துத்‌ தன்னிடம்‌ 


மன்னர்‌ வரலாறு 169. 


வரச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ அவர்‌ வரவில்லை. பின்னர்ச்‌ வாஜி சிற்துருக்கம்‌ 
என்ற கோட்டையைப்‌ பிடித்து அதற்கு மண்டனகட்‌ என்று பேர்‌ சூட்டினார்‌; 
இருங்கார்ப்பூரைக்‌ கைக்கொள்ள வேண்டுமென்று படையெடுத்துச்‌ சென்றார்‌. 
சூரிய ராஜா ஓடிப்‌ போய்விட்டார்‌. அந்த இடத்தைக்‌ கைப்பற்றித்‌ இரியம்பசு 
பாஸ்சுரைப்‌ பிரபாவளியில்‌ இருக்கச்‌ செய்து தாம்‌ சருங்கார்ப்பூரில்‌ தங்கியிருந்‌ 
தார்‌. பின்னர்த்‌ தெற்குப்பகுதியில்‌ பெங்கஞர்‌ செஞ்சி ஆயயவற்றுள்‌ செஞ்சி 
யைக்‌ கைப்பற்றி:(இ.பி. 1677இல்‌), பிரஞ்சுக்காரருடன்‌ இ.பி. 1680இல்‌ உடன்‌ 
படிக்கை செய்துகொண்டு, பூனாவுக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. 


அல்லியேதில்‌ ஷாவும்‌, அவுரங்கசீபும்‌ சிவாஜியின்‌ போர்த்திறமையை 
வியந்து, சவாஜியோடு போர்‌ செய்வது பயன்தாராதென்று நினைத்துத்‌ தத்தம்‌ 
இடத்திலேயே கீரளா இருப்பது நல்லது என்று முடிவெடுத்தனர்‌. எனினும்‌ 
அவுரங்க சீபுக்குச்‌ சிவாஜியை உயிரோடு பிடித்து அவரைக்‌ காண வேண்டு 
மென்ற விருப்பம்‌ இருந்தது; முடியவில்லை; ஆகையால்‌ சிவாஜியின்‌ ௨ருவச்‌ 
சி.த்திரத்தையாவது காணவேண்டுமென்று ஒரு;௫த்திரக்காரனை அனுப்பினார்‌. 
அச்சித்திரக்காரர்‌ பல தடவை முயன்றும்‌ சிவாஜியைக்‌ காண முடியவில்லை. 
ஒரு நாள்‌ சிவாஜி, மிக விரைவாகப்‌ போகிறவர்‌, குதிரை மேல்‌ இருந்து 
கொண்டே சோளக்கதிரைப்‌ பறித்துச்‌ சோளத்தைத்‌ தான்‌ தின்று, குதிரைக்‌ 
குச்‌ செத்தையூட்டிக்‌ கொண்டு, விரைந்து சென்றார்‌. அச்சித்திரக்காரர்‌ அக்‌ 
காட்சியை வரைந்து அவுரங்கசபுக்குக்‌ கொடுத்ததும்‌, அவுரங்கசீபு அக்காட்‌ 
சியைக்‌ கண்டு அத்தகையவரை வெல்வது எளிதன்று என்று முடிவெடுத்தார்‌. 


7... பின்னர்ச்‌ சவொஜி, தன்‌ தமையன்‌ சம்பாஜியின்‌ மனைவி மக்களையும்‌ 

ராஜாபுரத்தில்‌ இருக்கச்‌ செய்தார்‌. சம்பாஜியின்‌ மகன்‌ உமாஜி, 

உமாஜியின்‌ மனைவி சகுக்பாயி. சக்குபாயிக்கு ஒருமகன்‌ பிறந்தான்‌. அவற்குப்‌. 
பறசோஜி என்று பெயரிடப்பட்டது. 


ஷாஜியின்‌ மூத்த மனைவியின்‌ மகன்‌ ஏகோஜி ஆகையால்‌ அவருக்கு 
ஷாஜியின்‌ விருதுகள்‌ யாவும்‌ கொடுக்கப்பட்டன. அவர்‌ தன்‌ மனைவியர்‌ தீபா 
பாயி, சயிபாயி ஆகிய இருவருடன்‌ சிறிது சைனியங்களுடன்‌ பெங்களூர்க்கு 
அனுப்பப்பட்டார்‌. 

ஏகோஜிக்குத்‌ தபாபாயியின்‌ வயிற்றில்‌ சகம்‌ 1598இல்‌ மூன்றாவது ஷாஜி 
பிறந்தார்‌. 

இவ்வமயத்தில்‌ அல்லியேதில்ஷா, ஏகோஜியின்‌ நட்பைப்‌ பெற்றால்‌ 


தனக்கு நன்மை பயக்கும்‌ என்று கருத அவருடன்‌ பேச்சு வார்த்தை நடத்தி 
னார்‌. ஏகோஜியும்‌ ஏதில்க்ஷ£வின்‌ விருப்பப்படி நடக்கலானார்‌. 


இந்நாளில்‌ தஞ்சை நாயக்கருக்கும்‌ இருச்சி நாயக்கருக்கும்‌ மன வேறுபாடு 
தோன்றியது. இருச்சியார்‌ தஞ்சாவூர்‌ பேரில்‌ போர்‌ தொடுத்தனர்‌. தஞ்சை 
நாயக்கர்‌ அல்லியேதில்ஷாவின்‌ உதவியை நாடினார்‌. ஏதில்ஷா, காதர்கலாஸ்‌ 
கான்‌ என்பவரையும்‌ அப்துல்ஹலீம்‌ என்பவரையும்‌ அனுப்பினார்‌. அவர்கள்‌ 
69-22 


370. தஞ்சை மராட்டிய 


இருவரும்‌ தமக்கு உதவியாக ஏகோஜியையும்‌ அழைத்துக்கொண்டு போசு 
வேண்டுமென்று வேண்ட அதற்கு ஏதில்ஷா இசைவளித்தார்‌. ஏகோஜியும்‌ அதற்கு 
இசைந்து பெரும்படையோடு வந்தார்‌; வழியில்‌ ஆரணியை வென்பூ, வேதாஜி 
பாஸ்கர்‌ என்பவரை அங்கிருக்கச்‌ செய்து, தஞ்சைக்கு வந்து, இருச்சியாரைத்துறத்‌ 
இப்‌ பெங்களூர்க்குப்‌ புறப்பட்டவர்‌, இருமழபாடியில்‌ தங்கார்‌. அப்பொழுது 
சகம்‌ 1596இல்‌ $ீபாபாய்‌ இரண்டாவது மகனைப்‌ பெற்றெடுத்தார்‌., அவர்‌ 
மூன்றாவது சரபோஜி ராஜா எனப்பட்டார்‌. தஞ்சாவூரிலே ஒருவருக்கொருவர்‌ 
கலாம்‌ விளைவித்துக்‌ கொண்டு ஏகோஜியிடம்‌ வந்து தஞ்சாவூர்‌ அரசை 
ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக்‌ கொண்டனர்‌. ஏகோஜியும்‌ தஞ்சாவூர்க்‌ 
கோட்டைக்கு வந்தார்‌. 
8 சிவாஜிக்கு எட்டு மனைவியர்‌ இருந்தனர்‌; அவர்கள்‌ சயிபாயி, காசி 
பாயி, சச்வராபாயி, புதுளாபாயி, சகுணாபாயி, சோயரிபாயி, 
மாளவோ, விசாரே குலத்துப்‌ பெண்கள்‌ ஆக எண்மர்‌. 


மூத்தாள்‌ சயிபாயிக்கு மூன்று பெண்களும்‌ ஒரு ஆணும்‌ பிறந்தனர்‌. ஆண்‌ 
மகன்‌ சம்பாஜி, சகம்‌ 1596இல்‌ பிறந்தார்‌. சிவாஜி முதற்பெண்‌ சக்வார்பாயியை 
நிம்பால்கர்‌ வீட்டிலேயும்‌, இரண்டாவது பெண்‌ ராணு பாயியை ஜாதவ்‌ 
வீட்டிலேயும்‌, மூன்றாமவள்‌ அம்பிகாபாயியை மாடிக்கு வீட்டிலேயும்‌ கொடுத்‌ 
தார்‌; ஷாஜி மாடிக்குக்குச்‌ செஞ்சிப பகுதியில்‌ சிறிது ஜாகீரும்‌ கொடுத்தார்‌, 


சக்வராபாயிக்குக்‌ கமலாபாயி என்றொரு பெண்‌. அவளைச்‌ சிவாஜி 
நேதோஜிக்குக்‌ கொடுத்தார்‌. 


சகுணாபாயிக்கு ராஜகுமாராபாயி என்றொரு மகள்‌. அவள்‌ கேனோஜி 
சிற்கே என்பவருக்கு மணம்‌ செய்விக்கப்பட்டாள்‌. 

சோயரிபாயிக்கு ராமராஜா என்ற மகனும்‌, தாதுபாயி என்ற பெண்ணும்‌ 
பிறந்தனர்‌. எஞ்சியோர்க்கு மக்கள்‌ பிறக்கவில்லை. 


மூத்த மகன்‌ சம்பாஜிக்குச்‌ சகம்‌ 1602இல்‌ பட்டம்‌ கட்டிப்‌ புனா பகுதி 
யும்‌, இளைய மகன்‌ ராஜா ராமுக்குச்‌ செஞ்சி அரசும்‌ கொடுக்கப்‌ பெற்றன. 


புனா முகமதியர்க்கு உரியதாயிற்று. ராஜா ராமூம்‌ செஞ்சியை விட்டுத்‌ 
தஞ்சைக்குச்‌ சென்று சின்னாள்‌ பின்னர்ச்‌ சிவாஜியிடம்‌ சென்றடைந்தார்‌. 
ராஜா ராமுக்குப்‌ பனாலகெடி கொடுக்கப்பட்டது. 


சிவாஜி சேதுயாத்திரையில்‌ ஒருவருக்கும்‌ தெரியாமல்‌ வந்து போனார்‌. 
ஏகோஜி ஆண்ட காலத்தில்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்கு வந்து, கோட்டையைச்‌ 
சுற்றிப்‌ பார்த்துத்‌ தன்‌ கருத்தை எழுதி அனுப்பினார்‌. தான்‌ வந்த பொழுது 
சிகா மோதிரம்‌ ஒரு கடையில்‌ அடகு வைத்ததாகவும்‌, அதை வாங்க யனுப்பு 
மாறும்‌ எழுதியிருந்தார்‌. பின்னர்‌ இந்த உலக வாழ்வை நீத்தார்‌. ்‌ 


மன்னர்‌ வரலாறு 374 


9. சம்பாஜி ஆட்9 செய்கையில்‌ அவுரங்க£பு, அவுரங்கபாது என்ற ஊரில்‌ 
எல்லாஅரசர்களையும்‌ வரச்‌ செய்தார்‌. வந்த யாவரும்‌ அவுரங்க புக்கு 
வணக்கம்‌ செலுத்தினர்‌. ஆனால்‌ சம்பாஜி மட்டும்‌ வணங்கவில்லை. அவுரங்க 
பு சினம்‌ கொண்டு சம்பாஜியைச்‌ சிறைப்படுத்தினார்‌. சில மாதங்களில்‌ சம்‌ 
பாஜி தப்பியோடினார்‌. இதையறிந்த அவுரங்கசபு ஒரு படையையனுப்பினார்‌. 
அப்படை தோற்றது. பெரும்படை மீண்டும்‌ சென்று சம்பாஜியைக்‌ கைது 
செய்து கொணர்ந்தது. வணக்கம்‌ செலுத்தினால்‌ சமபாஜியை விட்டுவிடுவதாக 
அவுரங்க€பு கூறினார்‌. சம்பாஜி வணங்கவில்லை, மீண்டும்‌ சிறையில்‌ வைத்துச்‌ 
சின்னாள்‌ பின்னர்‌ ஒரிடத்தில்‌ சிறிய வாசற்படி வைத்து அதன்‌ வழியாய்ச்‌ 
சம்பாஜியை அழைத்துவரச்‌ சொன்னார்‌. சம்பாஜி முதலில்‌ காலை வைத்துக்‌ 
குனியாமல்‌ வந்தார்‌. உ அவுரங்க£பு மகிழ்ந்து துலுக்களாய்ப்‌ போனால்‌ சம்‌ 
பாஜியை விடுவிப்பதாகக்‌ கூறினார்‌. அவுரங்க£பு தன்‌ மகளைத்‌ தந்து மணம்‌ 
செய்லிப்பின்‌, சம்பாஜி முகமதியனாக மாறுவதாகக்‌ கூறினார்‌. அவுரங்க$புக்‌ 
குச்‌ சினம்‌ மிகுவதாயிற்று. சம்பாஜியைக்‌ கொன்று வீடுமாறு ஆணையிட்டார்‌. 
சகம்‌ 1617இல்‌ சம்பாஜி கொல்லப்பட்டார்‌. 


இதனை அவுரங்க9பின்‌ பெண்‌ கேள்விப்பட்டுச்‌ சம்பாஜியின்‌ வீரத்தைப்‌ 
போற்றித்‌ தான்‌ சம்பாஜிக்கே மனைவி என்று கூறி அதற்கேற்பத்‌ தாச்சினா 
பொடியைத்‌ தன்‌ பல்லில்‌ போட்டுக்‌ கொண்டாள்‌. அவுரங்கஏபு வருந்தி: அவள்‌ 
மனத்துச்கேற்ற முறையில்‌அவளுக்கு இன்பம்‌ தர வேண்டுமென்று நினைத்துச்‌ 
சம்பாஜியின்‌ வழியினர்‌ யாரேனும்‌ உளரோ என்று அறிந்துவரச்‌ சொன்னார்‌. 
சம்பாஜிக்கு ஷாஹ-ு என்ற மகன்‌, சகம்‌ 7674இல்‌ பிறுந்தாரென்று அறிந்து 
அவரை டில்லி பாதுஷாவிடம்‌ கொணர்ந்தனர்‌. அப்பிள்ளையை அவுரங்க சீபு 
தன்‌ மகளிடம்‌ அளித்தார்‌. அவருக்குப்‌ பன்னிரண்டு வயதாகிற போழ்து 
சக்வார்‌ பாயியை மணம்‌ செய்வித்தனர்‌. அவுரங்கசபுவிடம்‌ பிள்ளையையும்‌ 
பெண்ணையும்‌ காண்பிக்க அனுப்புங்கால்‌ சக்வார்பாயியை அனுப்பாமல்‌ வீரு 
என்ற வேறொரு பெண்ணை யனுப்பினர்‌.அவுரங்கசபு மஇழ்ந்து ஷாஹுவுக்குரிய 
அரசச்செல்வ மெல்லாம்‌ வீருவுக்கு அளித்தார்‌. பாட்சாவுடைய பெண்‌ பரிந்து 
உரைத்தமையால்‌ தன்‌ வருமானத்தில்‌ நாலத்தொன்று ஷாஹுவுக்கு அளித்துப்‌: 
புனாதேயத்துக்‌ கனுப்பினார்‌. ஷாஹுவும்‌ சகம்‌ 1627இல்‌ சாத்தாராவில்‌ 
அரசு கட்டிலேறினார்‌; தம்‌ தாயத்தாருள்‌ ரகோஜி யென்பவரை வளர்ப்புப்‌ 
பிள்ளையாக ஏற்றார்‌; ஒரு நாள்‌ ஒரு குழந்தையைக்‌ கண்டு அவற்குப்‌ பத்தே 
ஓங்கு என்று பெயரிட்டு வளர்த்து அக்கல்கோட்டையை அளித்தார்‌; ரகோஜியை 
வீருவுக்குப்‌ பிள்ளை யாக்கனார்‌. மாலோஜியின்‌ தம்பி விட்டோஜி ராஜா 
வின்‌ வழியில்‌ வந்த ராமராஜாவை வளர்த்தார்‌. (அட்டவணை 11 பார்க்க) 


ஷாஹு இறந்த பிறகு சகம்‌ 1647இல்‌ ராமராஜா அரசர்‌ ஆனார்‌, 
இவருக்குப்‌ பின்‌ சகம்‌ 1694இல்‌ கேலோஜியின்‌ பேரன்‌ ஷாஹ-ு அரசரானார்‌.* 
சிவாஜியின்‌ இரண்டாவது மகன்‌ ராஜாராம்‌. அவருக்குப்‌ பனால 
தேயம்‌ அளிக்கப்பட்டிருந்தது. அவருக்குப்‌ பிறகு அவர்‌ மகன்‌ சம்பாஜி ஆட்சி 


378 தஞ்சை மராட்டிய 


செய்தார்‌. அவருக்குப்‌ பிறகு அவர்‌ தாயத்தாரில்‌ ஒருவராகிய சிவாஜி யென்ப 
வர்‌ அரசரானார்‌.* 


10 தஞ்சாவூரை வென்ற ஏகோஜியை நான்காம்‌ ஏகோஜி என்னலாம்‌. 
சகம்‌ 1596இல்‌ மூன்றாவது சரபோஜி ராஜா தஇருமழபாடியில்‌ பிறந்‌ 
தார்‌. நாயக்கர்களிடமிருந்து பேஷ்கஷ்‌ பணம்‌ வரவில்லை. தஞ்சையிலுள்ள 
நாயக்கர்கள்‌ கோட்டை வெளியிலே தங்கியிருந்த இரண்டு முஸ்லிம்‌ பிரபுக்களை 
யும்‌ ஏமாற்றத்‌ இட்டமிட்டனர்‌. பாதுஷாவிடம்‌ சென்று வந்த வக்8ல்‌ இச்‌ செய்தி 
களை அவ்விரண்டு பிரபுக்களிடம்‌ கூறித்‌ தசை அரசை அவர்களே ஏற்று 
நடத்தலாம்‌ என்றார்‌. அப்பிரபுக்கள்‌, நிலைமையை நன்கு அறிந்தவராய்‌, 
ஏகோஜியிடம்‌ சென்று கூற, ஏகோஜி சகம்‌ 1596இல்‌ மாசி மீ' தஞ்சைக்கு வந்து 
இரண்டு பிரபுக்களையும்‌ கலந்து கொண்டு, வடக்குவாயில்‌ வழியாகத்‌ தஞ்சைக்‌ 
கோட்டைக்குள்‌ புகுந்தார்‌. சிறிது கலாம்‌ நடந்த பிறகு கோட்டையைத்‌ தன்‌ 
வயமாக்கக்‌ கொண்டு 8ழவாயில்‌ வழியாக வெற்றியுடன்‌ வெளிப்‌ போந்தார்‌. 
பின்னர்த்‌ தன்னுடன்‌ வந்த இரு பிரபுக்களிடமும்‌ பெங்களர்க்குத்‌ தான்‌ போவ 
தற்கு விடை கேட்டார்‌. அவ்விரு பிரபுக்களுக்குள்‌ மனவேறுபாடு தோன்‌ றினமை. 
யின்‌, ஏகோஜியையே தஞ்சையாட்சியை ஏற்குமாறு செய்தனர்‌. பின்னர்‌ 
ஏஏகோஜி அவ்விருவரையும்‌ பீஜப்பூருக்கு அனுப்பி வைத்தார்‌. அல்லியேதில்‌: 
ஷாவும்‌ மிக்க மகிழ்ச்சியடைந்து தஞ்சாவூர்‌ அரசை வழிவழி ஆட்சி செய்யும்‌ உரி 
மையை ஏகோஜிக்கு அளித்தார்‌. 
பின்னர்த்‌ இருச்சி நாயக்கர்கள்‌ ஏகோஜியுடன்‌ போர்புரிந்து, தோல்வி 
யுற்றுச்‌ செந்தலைப்‌ பகுதியை கோஜிக்கு விட்டுக்‌ கொடுத்தனர்‌. சகம்‌ 1598: 
இல்‌ ஏகோஜிக்கு மூன்றாவது மகன்‌ துக்கோஜி பிறந்தார்‌. ஏகோஜியின்‌ 
இரண்டாவது மனைவி அண்ணுபாயிக்கு ஒரு மகள்‌ பிறந்தாள்‌. இவர்‌ சேர்த்து 
கொண்ட ஒன்பது மனைவியரிடத்தில்‌ ஏழு பிள்ளைகள்‌ பிறந்தனர்‌. 
இவர்‌ சகம்‌ 1604இல்‌ இறந்தார்‌. 
ஏகோஜியின்‌ மூத்த மகன்‌ ஷாஜி 111 பட்டமேற்றார்‌. இவரது 
11 மனைவி சிம்மாபாயி, இவரால்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்ட 
மனைவியர்‌ பலர்‌. இவர்‌ தன்‌ தாய்‌ தீபாபாயியின்‌ மனத்துக்‌ 
கேற்ப நடந்து கொண்டு அரசாட்சி நடத்தினார்‌. 
இவர்‌ காலத்தில்‌ முல்லா என்பவருடைய கலாமும்‌, சுலுபுகான்‌ (ஜல்‌. 
ஃபிகர்கான்‌) என்பவருடைய படையெடுப்பும்‌ நிகழ்ந்தன. 
இவருடைய இரண்டாவது தம்பி துக்கோஜிக்கு சகம்‌ 1617இல்‌ ஐந்தா 
வது ஏகோஜி பிறந்தார்‌. இவ்‌ ஏகோதிக்குப்‌ பாவா சாயபு என்றும்‌ பேருண்டு. 





* இவ்விருவரும்‌ தஞ்சை மரரட்டியக்‌ கல்வெட்டுக்‌ காலத்தில்‌ ஆட்சி செய்து: கொண்டிருந்தனர்‌. 


மன்னர்‌ வரலாறு 372 


இந்த ஷாஜி சகம்‌ 1633இல்‌ இறந்து போனார்‌. 

ஷாஜியின்‌ முதல்‌ தம்பி மூன்றாவது சரபோஜி அரசாளத்‌ தொடங்கி 
னார்‌. இவரது மனைவியர்‌, சுலக்ஷணா பாயி, அபரூப பாயி, ராஜஸபாயி 
எனும்‌ மூவர்‌ ஆவர்‌. 

இவர்‌ காலத்தில்‌ அல்லியேதில்ஷா ஆட்சியிலிருந்து வந்த பிரபுக்கள்‌ 
கலருக்கு ஆதரவளித்துக்‌ காப்பாற்றினார்‌. 


இவருடைய தம்பி துக்கோஜியின்‌ மனைவியர்‌ அருணாபாயி, ராஜ. 
குமாராபாயி, மோகனா பாயி, மஹினாபாயி, லக்ஷ£ும்‌ பாயி எனும்‌ ஐவர்‌ 
ஆவர்‌. 

துக்கோஜியால்‌ சேர்த்துக்கொள்ளப்‌ பெற்ற மனைவியர்‌ அறுவரில்‌ ஐவர்‌ 
நாயக்கர்‌ கூட்டம்‌; ஒருவர்‌ மராட்டியர்‌; இம்‌ மராட்டியரைக்‌ கத்திக்‌ கல்யாணம்‌ 
செய்து கொண்டார்‌. இவர்‌ பெயர்‌ அன்னபூரணாபாயி. இவர்‌ வயிற்றில்‌ 
சகம்‌ 1665இல்‌ பிரதஈப சம்மர்‌ தோன்றினார்‌. சாமாபாயி என்ற பெண்ணும்‌ 
பிறந்தது. 


மேலே கூறிய துக்கோஜியின்‌ மகன்‌ ஐந்தாவது ஏகோஜி ராஜாவெனப்‌ 
பட்ட பாவா சாயபுக்குச்‌ சுஜான்பாயி, ஜயந்திபாயி, சக்வார்பாயி, சுகுமார்‌. 
பாயி, கரிஜாபாயி, பார்வதிபாயி ஆக அறுவர்‌ மனைவியராவர்‌. இவர்கள்‌ 
'தவிரச்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டவர்‌ மூவர்‌ மனைவியர்‌. 

பிரதாப சிங்கருக்கு, அஹல்யாபாயி, யமுனாபாயி, சக்வார்பாயி, துரெள 


பதிபாயி, எசவற்த்‌ பாயி ஆக மனைவியர்‌ ஐவர்‌. இவர்‌ சேர்த்துக்கொண்ட 
மனைவியர்‌ எழுவர்‌. 


பிறதாப சிங்கருடைய தங்கை சாமாபாயி, மல்லார்ஜி காடேராவுக்குத்‌: 
'இருமணம்‌ செய்விக்கப்பட்டார்‌. 


துக்கோஜியின்‌ மகன்‌ நாநாசாயபுக்கு அப்புசாயபு என்றொரு மகன்‌; 
அப்புசாயபுக்கு நாநாசாயபு என்று ஒரு பிள்ளை. 

சரபோஜிக்கும்‌ துக்கோஜிக்கும்‌ வீட்டுச்‌ சண்டையேற்பட்டது. ஆகவே 
துக்கோஜி சிறிது ஆட்சிப்பகுதியைப்பெற்றுக்‌ கொண்டு மகாதேவி பட்டணத்தில்‌. 
தன்‌ குடும்பத்துடன்‌ தங்கயிருந்தார்‌. 


சரபோதியின்‌ இரண்டாவது மனைவி அபரூபாபாயிக்குச்‌ சல கெட்ட 
பெண்களின்‌ நட்புக்கடைத்தது. சரபோஜிக்குப்‌ பிள்ளைகள்‌ இல்லை. சரபோஜி 
யின்‌ தம்பி துக்கோஜிக்கோ பிள்ளைகளுண்டு. ஆகவே ஆட்சி துக்கோஜியின்‌ 
மக்களுக்குத்‌ தானே சேரும்‌ என்று அபரூபாபாயிக்குக்கூறினர்‌.- பொ.றாமைத்‌த 
மூளப்பெற்ற அபரூபா பாயி தான்‌ கருவுற்றதாகக்‌ கூறி வேறொருவருடைய 
குழந்தையைக்‌ கொணர்ந்து தான்‌ மகப்பேறடைந்ததாகவும்‌ கூறி அந்தப்‌ 
பிள்ளைக்குச்‌ சவாயி ஷாஜி என்று பேரும்‌ வைத்தார்கள்‌. 


374 (தஞ்சை மராட்டிய 
'இப்பொய்‌ ஆட்டம்‌ மகாதேவபட்டணத்திலிருந்த துக்கோஜியால்‌ சர 
போஜிக்குத்‌ தெரிந்தது. அரசர்‌ வியந்து அப்பிள்ளையைக்‌ கொன்றுவிடச்‌ செய்‌ 
தார்‌. பின்னர்ச்‌ சகம்‌ 1649இல்‌ சரபோஜி இறந்தார்‌. இவரது மனைவியருள்‌ 
சுலக்ஷணாபாயி, ராஜஸாபாயி ஆகிய இருவர்‌ உடன்கட்டையேறினர்‌. 


உடனே துக்கோஜி அரசெய்தினார்‌. அந்நாளில்‌ இருச்சியில்‌ மீனாட்சி 
என்பவர்‌ அரசாட்சி செய்து கொண்டிருந்தார்‌. உள்நாட்டுக்‌ குழப்பம்‌ நடந்‌ 
தமையின்‌, துக்கோஜி மீனாட்சிக்குதவியாகப்‌ படையை அனுப்பி உதவி செய்‌. 
தார்‌. 

துக்கோஜி சகம்‌ 1657இல்‌ இறந்தார்‌. 


துக்கோதியினீ மூத்த மகன்‌ ஐந்தாவது ஏகோஜி அதாவது பாவா 

12 சாயபு ஆட்சியெய்தினார்‌. அவர்‌ யாரையும்‌ நம்புவதில்லை. இப்படி. 

எல்லார்‌ பேரிலும்‌ ஐயப்பாடு கொண்டு ஆட்‌ செய்யுங்கால்‌ சந்தா 

சாயபு தஞ்சாவூர்‌ பேரில்‌ படையெடுத்தார்‌. உடல்‌ நலமில்லாத போதிலும்‌ 

அரசர்‌ விடாது போர்‌ புரிந்தார்‌. சந்தாசாயபு கோட்டையைப்‌ பிடிக்க முடியாத 

வராய்ச்‌ சிறிது பணம்‌ பெற்றுக்கொண்டு திருச்சிக்குப்‌ போனார்‌. இப்பாவா 
சாயபு சகம்‌ 1658இல்‌ இறந்தார்‌. 


ஆட்சி செய்ய வேறெவரும்‌ இன்மையால்‌, பாவா சாயபுவின்‌ மனைவி 
சுஜான்பாயி ஆட்சியை ஏற்றுக்‌ கொண்டார்‌. அவர்‌ ஏறத்தாழ ஈராண்டுகள்‌' 
ஆட்சி செய்தார்‌. இவர்‌ ஆட்சி புரிகையில்‌ முன்னர்ச்‌ சரபோதிக்கு ஒருமகன்‌ 
பிறந்ததாகப்‌ பொய்யாகக்‌ கூறிக்‌ கொன்று விட்டார்களே அவன்‌ பிழைத்திருக்‌ 
இறான்‌ என்று ஒரு வதந்தியை எழுப்பிக்‌ கோயாதிகாட்டிகே என்பவர்‌, ரூபி 
என்றவளின்‌ மகன்‌ சுபான்யா என்பவனைக்‌ கொணர்ந்து, தேவினாம்பட்டின த்‌ 
'இலிருந்த (௦1 80. ௨14) ஆங்கிலேயரிடம்‌ சிறிது உதவி பெற்றுச்‌ சகம்‌ 4660. 
இல்‌, தஞ்சையை யடைந்து, காட்டு ராஜா வென்று பேர்‌ வைத்து, சுஜான்‌ 
பாயியை நீக்கி, அரசாட்சி எய்தச்‌ செய்தார்‌. இச்‌ சூழ்ச்சி வெளிப்பட்டது. 
ஆகவே சகம்‌ 16617 இல்‌ சுபான்யாவை நீக்கப்‌ பிரதாப சிம்ம ராஜா அரசு 
எய்தினார்‌, இதே ஆண்டில்‌ பிரதாப சிம்மருடைய இரண்டாம்‌ மனைவி 
இரெளபதாபாயி வயிறில்‌ துளஜா ராஜா பிறந்தார்‌. 


தஞ்சாவூரில்‌ இந்நாளில்‌ சையிது என்னும்‌ முகமதியர்‌ இல்லே 

13 தாராகவும்‌ சேனைத்‌ தலைவராகவு மிருந்தார்‌. ஏகோஜி காலம்‌ 

முதல்‌ நடந்துவந்த தருமங்கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ இக்கில்லேதார்‌ 

'தடைகள்‌ ஏற்படுத்தி வந்தார்‌. இவர்‌ கெட்ட நடத்தையுள்ளவர்‌; தன்‌ அலுவல்‌ 

களினால்‌ பெற்ற செல்வாக்கினாலே சுபானியாவை அரசனாக்கினார்‌: பாவா 

சாயபுடைய சர்க்கேல்‌ சித்தோஜியைத்‌ துன்புறுத்தினார்‌; பிரதாப ௫ங்கரையும்‌ 

அரசுகட்டிலேற்றினார்‌; தன்‌ மகளைக்‌ சந்தா சாயபுவின்‌ மகனுக்கு மணம்‌ செய்‌ 
வித்து, அம்மருமகனைத்‌ தஞ்சைக்கு அரசராக்க விரும்பினார்‌. 


இச்சையிதுக்கு ஒரு தம்பியுண்டு; சயிதுகாசிம்‌ என்று பெயர்‌. அரசரிடம்‌: 


மன்னர்‌ வரலாறு. ரே 


மிகுந்த பற்றுக்‌ கொண்ட காசிம்‌ தன்‌ தமையனுடைய சூழ்ச்சகளையெல்லாம்‌ 
அரசரிடம்‌ தெரிவித்தார்‌. இதனால்‌ அரசர்‌ சயிதுவின்‌ மகள்‌ திருமணத்தைத்‌ 
'இருவிடைமரு தூரில்‌ வைத்துக்‌ கொள்ளச்‌ செய்தார்‌. இருமணமும்‌ நடந்தது. மறு. 
நாள்‌ வழக்கப்படி கோட்டையின்‌ வாசல்‌ இறக்கும்போது சையிது சேனை 
களுடனே கோட்டையில்‌ நுழைந்து கோட்டையைப்‌ பிடிப்பது என்று திட்ட 
மிட்டிருந்தார்‌. இத்திட்டத்தைச்‌ சயிதுவின்‌ தம்பி காசிம்‌ வழி உணர்ந்த அரசர்‌, 
மல்லார்ஜிகாடே, அன்னப்பா சேட்டிகை மானோதிராவ்‌ முதலானவர்களோடு 
கலந்து சையிதை அழைத்து வரச்செய்து, கொல்லச்‌ செய்தார்‌. பின்னர்‌ 
அன்னப்பா சேட்டிகை சர்க்கேல்‌ சேனாபதி பதவியிலும்‌. மல்லாற்ஜி காடேராவ்‌ 
இல்லேதார்‌ பதவியிலும்‌ அமர்த்தப்பட்டனர்‌. 


பின்‌ அரீசர்‌ இராமேசுவரம்‌ சென்றுவந்தார்‌. இராமநாதபுரத்து அரசர்‌ 
தஞ்சை அரசரைத்‌ தன்‌ கோட்டைக்கு அழைத்துச்‌ சென்று வரவேற்றார்‌. 


'இருச்சியைக்கைப்பற்றியசந்தாசாயாபு, தஞ்சையை முற்றுகையிட்டு, ஆற்‌ 
காட்டிலிருந்து உடன்வந்த ஸஃப்தர்‌அலியிடம்‌, தஞ்சை அரசை ஒப்பித்துத்தான்‌. 
'இருச்சிக்குச்‌ சென்றுவிட்டார்‌. ஸஃப்தர்‌அலியும்‌ இருவையாற்றுக்கு மேற்கே 
அணையொன்று கட்டி இரண்டாண்டுக்காலம்‌ இருந்தார்‌. 


பிரதாப சம்மர்‌ சாதாராவில்‌ இருந்த ஷாஹ-வின்‌ உதவியை நாடினார்‌. 
ஷாஹ- வீருபாயியின்‌ புதல்வன்‌ ரகோஜியையும்‌ ப.த்தேசிங்கையும்‌ அறுபதினா 
யிரம்‌ குதிரைகள்‌ கொண்ட படையுடன்‌ அனுப்பினார்‌. இதனை யறிந்ததும்‌ 
ஸஃப்தர்‌அலி இருச்சக்கு ஓடினார்‌. ரகோஜியும்‌ பத்தே௫ிங்கும்‌ இருச்சியைத்‌ 
தாக்கிப்‌ பிடித்துக்கொண்டு, அதனை முரார்ஜிராவ்‌ கோர்படேயிடம்‌ ஒப்பு 
வித்துச்‌ சந்தாசரயபுவைச்‌ சிறைப்படுத்திக்கொண்டு சதாராவுக்குச்‌ சென்றார்கள்‌ - 


அன்னப்ப சேட்டிகை சரிவர நடந்து கொள்ளாமையினால்‌ , சர்க்கேல்‌ 
வேலையிலிருந்து நீக்கப்பட்டார்‌. 


'தருச்சியிலிருந்த முரார்ஜிகோர்படே தஞ்சாவூரைத்‌ தனக்குரியதாக ஆக்க 
நினைத்துக்‌ கொண்டு, தன்‌ அமைச்சர்‌ இன்னீசுகானை ஒரு படையுடன்‌ அனுப்‌ 
பினார்‌. பிரதாப சங்கர்‌ தன்‌ சேனைத்‌ தலைவர்‌ மானோஜிராவை ஒரு படை 
யுடன்‌ அனுப்பினார்‌; இன்னிசுகான்‌ ஓடி ஒளிந்து கொண்டார்‌. 


பின்னர்ச்‌ சந்தா சாயபுவின்‌' நண்பன்‌ மகம்மது அரபு என்பார்‌, பிரெஞ்‌ 
சுக்காரருடைய உதவியைப்‌ பெற்று இராக்காலங்களில்‌ கொள்ளையடித்து வந்த 
மையை அறிந்த பிரதாப௫ங்கர்‌, மல்லார்ஜிகாடேரால்‌, மானோஜிராவ்‌ ஆகிய 
வர்களை அனுப்ப அவர்கள்‌ முகம்மது அரபைக்‌ கொன்று அவருடைய விருது 
களையும்‌ கொண்டு வந்தனர்‌. 


,தவுக்கோட்டை (தேவிக்கோட்டை)யை ஆங்கிலேயர்‌ பிடித்துக்கொள்ள 
வந்து தோற்றனர்‌. இரண்டாம்‌ விசை ஆங்கிலேயர்‌ படையெடுத்து வந்த 
பொழுது, தஞ்சாவூர்ப்‌ படைகள்‌ கொள்ளிடத்து ஆற்று மணலிலே அகப்பட்டுத்‌ 


37௪ தஞ்சை மராட்டிய 


தோற்றார்கள்‌. சி.பி. 1749இல்‌ ஒரு .உடன்படிக்கையின்படி தவுக்கோட்டை 
ஆங்கிலேயருக்குரியதாயிற்று. 


அயிதராபாதில்‌ இருந்த நிஜாம்‌ உல்முல்க்‌என்பவர்‌ தெற்குப்‌ பகுதிகளில்‌: 
'நடந்த செய்திகளைக்‌ கேள்விப்பட்டு, ஷாஹுவினிடத்திருந்து பெரிய படைவு தவி 
பெற்றுக்‌ கொண்டு இருச்சிக்கு வந்தார்‌; மொரார்ஜிகோர்படேயைத்‌ திருச்சி 
யினின்று வெளியேற்றித்‌ தன்னுடன்‌ வந்த அனவாருனிடம்‌ திருச்சியை ஒப்‌ 
படைத்துப்பின்‌ அயிதராபாதுக்குத்‌ திரும்பினார்‌. 8 ்‌ 


அனவர்த்திகானின்‌ மகன்‌ மாஃபூசுகான்‌ தஞ்சாவூர்‌ அரசரைப்‌ பேஷ்கஷ்‌ 
செலுத்துமாறு பணித்தார்‌. பிரதாபசிங்கர்‌ பேஷ்கஷ்‌ சிறிது தள்ளிக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று கேட்டரீர்‌. மாஃபூசுகான்‌ இதனைக்‌ கேளாமல்‌ தஞ்சையின்‌ 
பேரில்‌ படையெடுத்துத்‌ தோற்றோடி.த்‌ தன்‌ தகப்பனிடம்‌ நடந்ததைத்‌ கூறினார்‌. 


தன்‌ மகன்‌ பக்கம்‌ தவறு இருந்த போதிலும்‌, தன்‌ சேனை தோல்வி 
யுற்றது என்ற பேச்சுக்கமிருக்கலாகாதென்று நினைத்த அனவர்த்திகான்‌ 
தஞ்சாவூர்‌ பேரில்‌ படையெடுத்தார்‌. அனவர்த்திகான்‌ படைகள்‌ தோற்றன. 
அரசரும்‌ அனவர்த்திகானை விட்டுவிடச்‌ சொன்னார்‌. அனவர்த்திகானும்‌ 
ஆற்காட்டுக்குத்‌ திரும்பினார்‌. 

இப்படியிருக்கையில்‌ சந்தாசாயபு சாதாராவில்‌ சிறையினின்று விடு 
விக்கப்‌ பட்டார்‌; கஞ்சாவூர்ப்‌ பக்கம்‌ போகக்‌ கூடாது என்று சந்தாசாயபு 
விடம்‌ சொல்லப்பட்டது. சந்தா சாயபு ஆதோனியிலிருந்த இராசத்‌ மொஹி 
'தன்கான்‌ என்பவருடன தெற்கே போந்து, பிரஞ்சுக்காரர்‌ உதலியும்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, ஆற்காட்டுக்குச்‌ சென்று அனவர்த்திகானைக்‌ கொன்றார்‌. 





உடனே அனவர்த்திகானின்‌ மகன்‌ முகம்மது அலி நாகப்பட்டினத்துக்குச்‌ 
சென்றார்‌; பிரதாபிங்கருக்குக்‌ கடிதம்‌ எழுதினார்‌; பிரதாபசிங்கரது உதவி 
யைப்‌ பெற்றார்‌; திருச்சிக்குச்‌ சென்றார்‌. 

இந்நாளில்‌ பிரதாப சிங்கர்‌ மகன்‌ துளஜாவுக்கு ராஜஸபாயி கல்யாணம்‌ 
செய்விக்கப்‌ பெற்றார்‌. பிரதாப சங்கரது முதல்‌ மனைவி அஹல்யாபாயி இறந்‌ 
தார்‌. நான்காவது மனைவி எசவந்த பாயிக்கு இரண்டு பெண்கள்‌ பிறந்தனர்‌. 
பிரதாப சிம்மரின்‌ வைப்பு: மனைவியருள்‌ அன்னபூரணாபாயி என்பவருக்கு 
இரண்டு பிள்ளைகள்‌ பிறந்தனர்‌. ஒருவர்‌ இராமசாமி; இவரே பின்னாளில்‌. 
அமர்சிங்கு எனப்பெற்றார்‌. இன்னொருவர்‌ இருஷ்ணசாமி; இவர்‌ சின்னாட்‌ 
களில்‌ இறந்து போனார்‌. 


இராசத்‌ மோதின்கான்‌ சந்தாசாயபுவோடு இருச்சி நோக்கப்‌ படை 
யெடுத்தார்‌; வழியில்‌ தஞ்சையரசரிடம்‌ சிறிது பணம்‌ கேட்டார்‌. அரசர்‌ 
கொடுக்கவில்லை. ஆகவே அவ்விருவரும்‌ தஞ்சையை முற்றுகையிட்டனர்‌.. 
ஏறத்தாழ 2$மாதம்‌ போர்‌ நடந்தது. இதற்குள்ளாக ஐதராபாதிலிருந்து நாஜர்‌ 


மன்னர்‌ வரலாறு 377 


ங்கு பெரும்‌ படையுடன்‌ வந்ததை அறிந்து, முற்றுகையை விட்டுப்‌ புதுச்‌ 
சேரிக்கு ஓடினார்‌. பின்‌ புதுச்சேரியின்‌ உதவி பெற்று நடத்தியபோரில்‌ நாஜர்‌ 
ஜங்கு கொல்லப்பட்டார்‌. 

சந்தா சாயபு இப்பொழுது இருச்சியை நோக்கிப்‌ படையெடுத்தார்‌. அப்‌ 
பொழுது அல்லும்கான்‌ என்பவரும்‌ சந்தா சாயபுக்கு மதுரையினின்று உதவிக்கு 
வந்தனர்‌. 

'இருச்சியிலிருந்த மகம்மது அலி தஞ்சையரசரது ௨-தவியை நாடினார்‌. 
மானாஜிராவைப்‌ பெரும்படையுடன்‌ தஞ்சை அரசர்‌ அனுப்பினார்‌. ' விஜயரகு 
நாதத்‌ தொண்டைமானும்‌, இராமநாதபுரத்தரசரும்‌, சரங்கப்பட்டணம்‌ அரசர்‌ 
நந்திராஜாவும்‌, மூரார்ஜிகோர்படேயும்‌ முகம்மது அலிக்கு உதவியாக வந்தனர்‌. 
அல்லும்கான்‌ மானாஜிராவுடன்‌ சண்டையிட்டார்‌. அப்பொழுது ஆங்கில 
மேஜர்‌ ஒருவர்‌ ஒரு பீரங்கியைச்‌ சுட்டார்‌; அல்லும்கான்‌ குண்டுபட்டிறந்தார்‌. 


சந்தா சாயபுக்கும்‌ முகம்மது அலிகானுக்கும்‌ பல நாட்கள்‌ போர்‌ 
'நடந்தது. சந்தாசாயபுடைய பாளையத்துக்கு உணவுப்‌ பண்டங்கள்‌ போகாத 
வாறு தடுக்கப்பட்டது. சந்தாசாயபு இன்னது செய்வது என்று தெரியாமல்‌ 
தஞ்சாவூர்ச்‌ சேனைத்‌ தலைவராகிய மானாஜிராவிடம்‌ வந்து அடைக்கலம்‌ 
புகுந்தார்‌. மானாஜிராவ்‌ இச்‌ செய்தியை அரசருக்குச்‌ சொல்லியனுப்பி, அரசர்‌: 
ஏவலினால்‌ சந்தாசாயபுவைத்‌ தஞ்சைக்கு அனுப்பி வைத்தார்‌. இதை அறிந்த 
முசுமமது அலகானும்‌, முரார்ஜி கோர்படேயும்‌, நந்திராஜாவும்‌, இங்கிலீஷ்‌ 
காரரும்‌ சந்தாசாயபுவைத்‌ தம்மிடம்‌ ஒப்படைக்குமாறு கேட்டனர்‌. மானோ 
ஜிராவ்‌ 3-6-78 இல்‌ சந்தாசாயபுவின்‌ தலையை வெட்டி முகம்மது அலி 
கானிடம்‌ அனுப்பினார்‌. இதற்குள்ளாகவே 21-4.1758 இல்‌ கோவிலடியைத்‌ 
'தஞ்சைச்சேனைகள்‌ கைப்பற்றின. முகம்மது அலிகான்‌ கோவிலடித்‌ கோட்டை 
யையும்‌ இளங்காடு சீர்மையையும்‌ பிரதாபசிங்கருக்கு அளித்தார்‌. 


நந்திராஜாவும்‌, முரார்ஜிகோர்படேயும்‌ இருச்சியைத்‌ தாம்‌ பெற வேண்‌ 
டும்‌ என்று முயன்றனர்‌. இதற்கிடையில்‌, இருச்சியில்‌ பெரிய சேனையை 
வைத்துவிட்டு. முகம்மது அலி சென்னையை நோக்கிப்‌ போனார்‌. இதையறிந்த 
முரார்ஜியின்‌ தம்பி பண்ணுருட்டி இருவதிகையில்‌ முகம்மது அலியை மடக்கப்‌ 
போரிட்டு இறந்தார்‌. இதையறிந்த மூரார்ஜி தம்முடைய ஊரா குத்திக்குப்‌. 
போய்விட்டார்‌. நந்திராஜாவும்‌ சின்னாள்‌ இருந்து பின்‌ சீரங்கப்பட்டணத்‌ 
துக்குப்‌ போய்விட்டார்‌. 

இந்நாளில்‌ பிரதாப சங்கர்‌ தன்‌ மகன்‌ துளஜாவுக்கு ராஜகுமாராபாயி 
யைத்‌ இருமணம்‌ செய்து வைத்தார்‌; அடுத்து மோகனாபாயியையும்‌ மூன்றாவது. 
மனைவியாகத்‌ இருமணம்‌ நடத்தி வைத்தார்‌. 


புதுச்சேரிக்கு ஒரு புதிய கவர்னர்‌ வந்தார்‌; அவருக்கு முசேலாலி என்று 
பெயர்‌, அவர்‌ தஞ்சையை முற்றுகையிட்டுத்‌ தோற்றோடினார்‌. 
பின்னர்‌ அப்புதுச்சேரி கவர்னர்‌ சென்னைக்குச்‌ சென்று முற்றுகை 


778 தஞ்சை மராட்டிய 


யிட்டார்‌. ஆங்கிலேயர்‌ தஞ்சையரசரை உதவியனுப்புமாறு கேட்டனர்‌. அரசரும்‌. 
இருச்சியினின்று செல்லும்‌ முகம்மது யூசுப்கானுடன்‌ ஒரு படையை அனுப்பி. 
வைத்தார்‌. முசேலாலி தோற்றுப்‌ புதுச்சேரிக்குத்‌ திரும்பினார்‌. 


பிகட்துரை காரைக்கால்மேல்‌ படையெடுத்தபோதும்‌, புதுச்சேரியை 
முற்றுகையிட்ட போதும்‌, தஞ்சையரசர்‌ ஆங்கிலேயருக்குப்‌ படையுதவி செய்‌ 
தார்‌. 

பின்னர்த்‌ தஞ்சையரசர்‌ மானோஜிராவைச்‌ சர்க்கல்‌ பதவியினின்று நீக்க 
னார்‌; டபீர்‌ பண்டிதரை அந்த இடத்தில்‌ நியமித்தார்‌. 


முகம்மது அலி இருச்சிக்கு வந்து, பிரதாப சிங்கரைப்‌ பேஷ்கஷ்‌ பணம்‌ 
கொடுக்குமாறு கேட்டார்‌. ஆங்கிலேயருடைய உதவியினாலே பேஷ்கஷ்‌ நிலு: 
வைக்கும்‌, இனிமேல்‌ செலுத்த வேண்டியதற்குமாகத்‌ தட்டம்‌ செய்து, ஆங்கி 
லேயர்‌ வழியே பேஷ்கஷ்‌ கொடுப்பது என்று உறுதி செய்யப்பட்டது, 


பிரதாப சிங்கரின்‌ மகன்‌ துளஜாவின்‌ இரண்டாவது மனைவி ராஜகுமாரா 
பாயிக்கு ஒரு பெண்‌ குழந்தை பிறந்தது. 


சவாயிசாஜிக்கு உதலியாக இருந்த கோயாஜிகாட்டிகே இருக்கிற செய்தி 
யறிந்து, அரசரது ஆணைப்படி அவரைப்பிடித்துக்‌ கொன்று போட்டனர்‌. 


பிரதாப சிங்கர்‌ தமது இறுதிக்காலத்தில்‌ அதிகக்‌ கோபம்‌ கொண்டவராக 
இருந்தார்‌. இறப்பதற்கு மூன்று மாசத்துக்கு முன்‌ இரவு 18 நாழிகைக்குமேல்‌ 
வெளியேயிருந்து கேட்டால்‌ கோட்டையில்‌ அழுகைக்‌ குரல்‌ கேட்கும்‌; கோட்டை 
யிலிருந்து கேட்டால்‌ வெளியே இருந்து அழுகைக்‌ குரல்‌ கேட்கும்‌, இப்படி 
மூன்று மாதம்‌ நிகழ்ந்தது. 

பிரதாப எங்கர்‌ சகம்‌ 1685-இல்‌ இறந்தார்‌. அவருடன்‌ யமுன பாயி 
சக்வார்பாயி ஆகிய இரு மனைவியர்‌ உடன்கட்டை ஏறினர்‌. 


துளஜா பட்டத்துக்கு வந்ததும்‌ முகம்மது அலி, முதர்முருகு என்ற 
14 பெயருடையதும்‌, கால்‌ ஓட்டகம்‌ போன்றதும்‌, ஒன்றரை: ஆள்‌ 
உயரமுடையதுமான பறவை யொன்றை அனுப்பி வைத்தார்‌. 
'துளஜா, மதுரையிலே ஆண்ட முகம்மது யூசப்கான்‌ பேரிலும்‌, பெங்க 
ளூர்க்கு ஐதர்‌ பேரிலும்‌ படையெடுத்தார்‌. மதுரைக்கு அருணகிரி அப்பாவை 
யும்‌, பெங்களூருக்கு வெங்கடராவ்‌ காடேவையும்‌ அனுப்பினார்‌; 
அயிதர்‌ தஞ்சையின்‌ பேரில்‌ வந்தபொழுது துளஜா அயிதருக்கு நான்கு 
யானையும்‌ ஒரு லக்ஷம்‌ வராகனும்‌ கொடுத்தனுப்பினார்‌. 
உசேன்கான்சூர்‌ என்பவர்‌ மத்‌திரியாக்கப்பட்டார்‌. இவர்‌ நவாபுக்குச்சேர 
வேண்டிய பணத்தை ஆங்கிலேயர்‌ வழி செலுத்தாமல்‌ தானே செலுத்தினார்‌. 


மன்னர்‌ வரலாறு 179 


இராமநாதபுரத்தரசருக்கும்‌ தஞ்சை அரசருக்கும்‌ மனவேற்றுமை ஏற்‌ 
பட்டது. துளஜா இராமநாதபுரத்தின்‌ மேல்‌ படையெடுத்தார்‌. இறுதியில்‌ 
போர்க்குரிய செலவு பெற்றுத்‌ திரும்பினார்‌. 


நவாபுக்குச்‌ செலுத்த வேண்டிய தொகை நின்று விட்டது. முகம்மதுஅலி 
தஞ்சையைத்‌ தனக்குரியதாக்கக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று நினைத்துத்‌ 
தோஃபா கேட்டனுப்பினார்‌. துளஜா செலுத்தவில்லை. ஆகவே தன்‌ மூத்த 
மகன்‌ உமதத்துல்‌ உமரா என்பவருடன்‌ பெரிய படையையனுப்பினார்‌. துளஜா 
உடன்படிக்கை செய்து கொண்டார்‌. அதன்படி பாளையத்துச்‌ செலவுக்கு 50 
லக்ஷம்‌ கொடுத்தார்‌. பாதச்‌ சமையை அடமானமும்‌ வைத்தார்‌; மேலும்‌ இளங்‌ 
காடு சீமையை நலாபுக்குக்‌ கொடுத்து விட்டார்‌. 


பின்னர்‌ முகமது அலி தன்‌ இரண்டாவது மகன்‌ மதார்முலுக்‌ என்ப 
வரைத்‌ தஞ்சாஷீர்‌ பேரிலே அனுப்பினார்‌. அவர்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டையைப்‌ 
பிடித்து, டபீர்‌ நாரோ பண்டிதரை ஆட்சியில்‌ நியமித்துக்‌ கோட்டையில்‌ தன்‌ 
சேனைகளை வைத்துத்‌ திரும்பினார்‌. (தஞ்சாவூரில்‌ நவாபின்‌ ஆட்சி 17-9-1773: 
முதல்‌ 11-4-1776 வரை நடந்தது). 


இலிபிலி அண்ணா என்று ஒருவர்‌; லிங்கோஜி என்றும்‌ இவர்க்குப்‌ 
பேருண்டு. இவர்‌ மந்திரியாக இருந்தபொழுது கோனேரி ராவ்‌ என்கிற 
தேசஸ்தர்‌, சமேதார்‌, ஆரணியினின்று வந்தார்‌. அவருக்குச்‌ சம்பளம்‌ கொடு 
படாமலிருந்தது. அதனால்‌ மறியலாக வந்து உட்கார்ந்தார்‌. அமைச்சருக்குக்‌ 
கோபம்‌ வந்தது. இதையறிந்த ஒருவன்‌ கோனேரிராயரை இழித்துப்‌ பேசி 
னான்‌. இதனால்‌ இருவருக்கும்‌ கைகலப்பு ஏற்பட்டது. கோனேரிராயரைப்‌ 
பிரியில்‌ பிணித்துப்பறையரைக்‌ கொண்டு தெருவில்‌ இழுப்பித்தார்கள்‌. அந்தப்‌ 
பிராமணன்‌ இறந்தார்‌. 





இது போன்ற செயல்களால்‌ ஏற்பட்ட பாவம்தான்‌ அரசர்‌ தோற்றதற்குக்‌ 
காரணம்‌ என்று பலரும்‌ எண்ணினர்‌. 


நவாபு கோட்டையைப்‌ பிடித்துக்கொண்ட செய்தி சீமைக்குத்‌ தெரிந்தது. 
சமையிலிருந்த மேலாளர்கள்‌ நவாபின்‌ செயலுக்கு ஒப்புதல்‌ அளிக்கவில்லை, 
லார்டு பிகட்டு என்பவரைச்‌ சென்னைக்கு அனுப்பித்‌ துளஜாவுக்கு அரசை மீண்‌: 
டும்‌ அளிக்கச்‌ செய்யுமாறு பணித்தனர்‌. லார்டு பிகட்டு தஞ்சைக்கு வந்து 
கோட்டையையும்‌ சீர்மையையும்‌ துளஜாவுக்கு ஒப்புவித்துப்‌ பட்டமும்‌ கட்டி 
னார்‌. 

இந்த உதவிக்குத்‌ துளஜா மகிழ்ந்து தஞ்சாவூர்க்‌ கோட்டையினுடைய 
கஇல்லேதார்‌ பவுஜ்தார்‌ பதவிகளை ஆங்கிலேயருக்கு அளித்தார்‌; மேலும்‌ இனாம்‌ 
லக்ஷம்‌ பொன்னும்‌, நாகூரும்‌ அதனை அடுத்துள்ள 277 ஊர்களும்‌ அளித்தார்‌. 
பின்னர்‌ நவாபுக்குப்‌ பேஷ்கஷ்‌ கொடுக்கவில்லை. 

துளஜாவின்‌ மூன்றாவது மனைவி மோகனாபாயி ஒரு குழந்தையை ஈன்று 
தானும்‌ இறந்தாள்‌. தனக்கு ஆண்‌ குழந்தைகள்‌ இல்லாமையால்‌ சுலக்ஷ்ணா: 


380. தஞ்சை மராட்டிய 


பாயி, மோகனாபாயி என்ற இருவரைத்‌ துளஜா திருமணம்‌ செய்து கொண்‌ 
டார்‌. மோகனாபாயி வயிற்றில்‌ ஒரூ குழந்தை பிறந்து இறந்தது. பின்னர்‌ ஒரு 
ஆண்‌ குழந்தை பிறக்க ௮க்‌ குழந்தைக்கு அப்துல்‌ பிரதாபராம்‌ என்று பெயர்‌ 
சூட்டினர்‌. இவரும்‌ ஆறாண்டுகள்‌ வளர்ந்து வைசூரியால்‌ இறந்தார்‌. துளஜாவு£ 
குத்‌ தன்‌ பெண்‌ வழி ஒரு பெயரன்‌; மாருதி சாமி என்று பேர்‌; ஒரு பெயர்த்த 
சாந்தம்மாள்‌. இவ்விரு குழந்தைகள்‌ பிறந்த பிறகு துளஜாவின்‌ மகள்‌ அபரூப 
பாயி இறந்தாள்‌; பின்னர்‌ அக்குழந்தைகளும்‌ இறந்தன. இதனால்‌ துளஜா 
நோய்வாய்ப்‌ படலானார்‌.. 


இந்நாளில்‌ அயிதர்‌அலி தஞ்சைமேல்‌ படையெடுத்தார்‌. பெரிய பஞ்சமும்‌ 
ஏற்பட்டது. பலரும்‌ இறந்தனர்‌. 
2 


துளஜாவின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌, தன்‌ மக்கள்‌ பேரப்பிள்ளைகள்‌ யாவரும்‌ 
இறந்துபட்டமையால்‌, தனக்கு நீர்க்கடன்‌ செலுத்தவும்‌ தனக்குப்பின்‌ அரசாள்‌. 
வதற்கும்‌ தன்‌ தாயத்தாரில்‌ ஒருவரைச்‌ சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்டு, சரபோஜி 
என்று பெயரும்‌ வைத்தார்‌. இச்சரபோஜி விட்டோஜி ராஜாலின்‌ வழியில்‌ வந்த 
வர்‌. அரசர்‌ சரபோஜியை, ரிசிடெண்டு ஹட்லிஸ்டன்‌, கர்னல்‌ ஸ்டூவர்டு, 
பாதிரி ஸ்வார்ஷு ஆகியோரிடம்‌ ஒப்படைத்தார்‌. 


பின்னர்ச்‌ சரபோஜியை அரியணையில்‌ வீற்றிருக்கச்‌ செய்து, எல்லாரையும்‌ 
சரபோஜிக்கு மரியாதைகள்‌ செய்யச்‌ செய்து, சென்னைக்கும்‌ எழுஇியனுப்பினார்‌. 


இதனையறிந்த சிலர்‌, துளஜாவின்‌ தம்பி அமர்‌சிங்குக்குப்‌ பட்டம்‌ தர 
வேண்டும்‌ என்று நினைந்து, அவரை வரச்‌ செய்து, துளஜாவின்‌ ஆணையென்று 
கூறித்‌ துளஜாவின்‌ மடியில்‌ அமர்சிங்கை இருக்கச்‌ செய்து, இச்செய்தியைச்‌ 
சென்னைக்கும்‌ எழுதியனுப்பி வைத்தார்கள்‌. 


மறுநாள்‌ (சகம்‌ 1708இல்‌) துளஜா இறந்துவிட்டார்‌. சரபோஜியை ௮௬ 
கில்‌ வைத்துக்கொண்டு அமர்சிங்கு துளஜாலின்‌ இறுஇக்கடன்களை நடத்தி 
னார்‌. பின்னர்க்‌ கவர்னர்‌ கேமலைக்‌ கொண்டு வங்காளத்துக்கு எழுதவேண்டிய 
முறைப்படி எழுதினார்‌. கேமலும்‌ தஞ்சைக்கு வந்து, நடுவுநிலையாளர்‌ எனப்‌ 
பட்ட பன்னிருவரை விசாரித்து, அவர்கள்‌ கூறியவண்ணம்‌ அமர்‌சிங்கே ஆட்சிக்‌ 
குரியரென்று வெளிப்படுத்திச்‌ சகம்‌ 1709இல்‌ அமர்சிங்கை அரசராக்கினர்‌. “ 


துளஜாமகாராஜா சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்டிருந்தபோதிலும்‌ 

15 அமர்சிங்கு சரபோஜியைத்‌ துன்புறுத்தி வந்தார்‌. சரபோஜியினிடத்‌ 

இல்‌ ஸ்வார்ஷ்பாஇரியாருக்கு அன்பு இருந்தது. ஸ்வார்ஷ்‌ எல்லாச்‌ 
செய்திகளையும்‌ கும்பினியாருக்கு அவ்வப்பொழுது தெரியப்படுத்தி வந்தார்‌. 
இந்நாளில்‌ ராம்‌ என்பவர்‌ ரெசிடெண்டாக வந்தார்‌. அவ்வமயம்‌ அமர்சிங்கு 
மேற்பார்வையினின்று சரபோஜியை மீட்டு, அவருக்கும்‌ அவரது தாய்மார்களுக்‌ 
கும வேண்டிய செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பெற்றது. சரபோஜியும்‌ ஆங்லெ 
மும்‌ பிறவற்றையும்‌ நன்கு படித்தார்‌. சுலகஷணாபாயி இறந்தார்‌; அவரது 
இறுஇக்கடன்களும்‌ நிறைவேறின. பின்னர்ச்‌ சரபோஜியும்‌ அவருடைய எஞ்சிய 


மன்னர்‌ வரலாறு 388 


தாய்மார்களும்‌ சென்னைக்குச்‌ சென்று அங்குத்‌ தங்னொர்கள்‌. அத்நானில்‌ சர 
போஜியின்‌ உரிமை நிலை நாட்டுவதற்கு முயற்சிகள்‌ நடந்தன. காசி முதலான 
இடங்களிலும்‌ இதுபற்றி ஆய்வு நடந்தது. சரபோஜி தஞ்சைக்கு வந்தார்‌. 
முன்னே இதுபற்றிக்‌ கூறிய பண்டிதர்களில்‌ இறந்தவர்கள்‌ போக எஞ்சியவர்கள்‌ 
சரபோஜியின்‌ உரிமையை நிலைநாட்டிக்‌ கூறினர்‌. இந்நிலையில்‌ சுவார்ஷ்‌ 
இறந்துபோனார்‌. அமர்சிங்கு நீக்கப்பட்டுச்‌ சகம்‌ 1720இல்‌ சரபோஜி தஞ்சைக்கு 
அரசரானார்‌. 


சரபோஜி ஆட்சியைப்‌ பெற்றதும்‌ அரசாங்கக்‌ கணக்குகளை 

16 ஒழுங்கு படுத்தினார்‌; அரண்மனையைப்‌ பழுதுபார்த்தார்‌;. சிறிது 

மால்களைக்‌ கட்டினார்‌; கும்பினியார்‌ டி.ப்புவின்‌ பேரிலே படை 
யெடுத்தபோது தன்னால்‌ ஆன உதவிகள்‌ புரிந்தார்‌. ப 


சரபோஜி, யமுனாபாயி அஹல்யாபாயி ஆய இருவரை மணம்‌ செய்து, 
கொண்டார்‌. 


சரபோஜிக்குப்‌ பட்டம்‌ கடைப்பதற்குமுன்‌, சரபோஜிக்குச்‌ சேரவேண்டிய 
தொகைகளை ரெஸிடென்டு ஆக இருந்த மக்லோடு சரிவரச்‌ செலுத்தவில்லை 
என்று சுவர்னருக்கு எழுதியதன்‌ பேரில்‌, கவர்னர்‌, நன்கு விசாரித்து, மக்லோடு 
செய்தது தவறு என்று கண்டறிந்து, அவரை வேலையினின்று நீக்க 
னார்‌. விசாரணைச்‌ சமயத்தில்‌ சரபோஜிக்கு உதலியாக ரெ?ிடெண்டு டூரியன்‌ 
இருந்தார்‌; சரபோதியின்‌ பொருட்டு தத்தாஜி அப்பா சென்னைக்குச்‌ சென்‌ 
"இருந்தார்‌. மக்லோடு தன்‌ தவறினையுணர்ந்து தன்‌ மனைவியுடன்‌ போந்து சர 
போஜியிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்டார்‌. சரபோஜியும்‌, அன்பு கொண்டு அவர்‌ 
களுக்குப்‌ பதினாயிரம்‌ ரூபாஇனாம்‌ அளித்தார்‌. 


அசுல்யாபாயி சாயபுக்கு ஒரு பெண்‌ குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்‌ 
குச்‌ சுலக்ஷணாபாயி என்று பேர்‌ வைக்கப்பட்டது. 


பின்னர்‌ அரசாட்சியை நன்கு நடப்பித்தற்‌ பொருட்டுத்‌ தன்னுடைய 
தேசத்தை அரசர்‌ கும்பினியாரிடம்‌ ஒப்பித்தார்‌. ப 


அப்பொழுது கும்பினியாரிடம்‌ ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்‌. 
சகம்‌ 1801 இல்‌ பிளாக்பர்ன்‌ வசம்‌ ஒரு சிறு படை அனுப்பினார்‌. 


சரபோஜி தருமணம்‌ செய்து கொள்வதற்கு முன்‌ ஒரு மங்கையைக்‌ காத 
லித்திருந்தார்‌. அவர்க்கு இரண்டு குழந்தைகள்‌ பிறந்திறந்தன. இரண்டாம்‌ 
குழந்தை பிறந்தபொழுது அவ்வம்மையும்‌ மாண்டார்‌. அவர்‌ இறக்கும்‌ தறு 
வாயில்‌ தன்‌ பேரால்‌ ஒரு அன்னசத்திரம்‌ அமைக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ 
கொண்டார்‌. அதற்ணெங்க (ஒரத்தநாட்டில்‌) அவர்‌ பேரால்‌ முக்தம்மாள்‌ சத்‌ 
திரம்‌ நிறுவப்பெற்றது. 


பின்னர்ச்‌ சோழ நாடு முழுமையும்‌ ஒருவிசை, சீரங்கயா.த்திரை ஒருவிசை, 
சங்கமுக யா.த்திரை ஒருவிசை, பழனி யாத்திரை ஒருவிசை - இப்படி. நான்கு 


382 


யாத்திரை களைச்‌ சரபோஜி மேற்கொண்டார்‌. இவ்‌ யாத்திரைகளில்‌ ரிரடென்டு 
பிளாக்பர்ன்‌ ஆணையின்படி அரசருக்கு எல்லா வசதிகளும்‌ செய்து தீரப்‌ 
பட்டன, இவை உடன்படிக்கைக்கேற்ப நடந்தேறியனவாகும்‌. 


அவ்வுடன்படிக்கையில்‌ போர்‌ ஏற்படின்‌ அரண்மனையில்‌ ஆங்கிலேய 
ருடைய படைதங்கலாம்‌ என்றிருந்தது. ஆனால்‌ சரபோஜியினிடத்தில்‌ கொண்‌ 
டிருந்த பெருமையால்‌ ஒரு சமயம்‌ கும்பினியார்‌ தம்‌ படையை அரண்மனையில்‌ 
தங்கச்‌ செய்யாதொழிந்தனர்‌. 

பழநியாத்திரைக்கு முன்‌ அகல்யா பாயிக்கு இரண்டாவது பெண்‌ பிறந்‌ 
தது. அக்குழந்தைக்கு ராஜகுமாராபாயி என்று பெயரிடப்பெற்றது. 


இவர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ “பாஜ்‌"* என்ற ஒரு அரிய பறவை வந்திகுந்தது 
இவர்‌ இப்பொழுது சிறந்த முறையில்‌ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்‌. 

மகாராஷ்டிர அரசர்களது வரலாறு எல்லா நன்மைகளையும்‌ தரவல்லது, இல்‌ 
வரலாற்றைச்‌ சரபோஜியின்‌ ஏிட்டினீசு பாபுராயர்‌ என்பவர்‌ எழுஇனார்‌. 


சகம்‌ 1785 ௬த்ரோத்காரி சித்திரை மாதம்‌. 
8. பி. 1803, மார்ச்சு மாதம்‌ 25. 


அடிப்படைச்சுவடிகள்‌ - நூல்கள்‌ 
(1) போன்ஸ்லே வம்ச சரித்திரம்‌ 


இது மராத்தி மொழியில்‌ அமைந்த பெரிய கல்வெட்டாகும்‌. தஞ்சைப்‌ 
பெரிய கோயிலின்‌ இருச்சுற்று உட்புறத்தில்‌ தென்மேற்கு மூலையில்‌, இந்நாளில்‌ 
தேர்க்கொட்டகை உள்ள இடத்துக்குப்‌ பின்புறத்திலும்‌ இடதுபக்கத்திலும்‌ 
உள்ள சுவரில்‌ இந்தப்‌ பெரிய கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. 


மராட்டிய மாநிலத்துத்‌ துலியா (00118) என்ற ஊரில்‌ இறுதிக்காலத்‌ 
இல்‌ இருந்த திரு.வி.க. ராஜ்வாடே! (1715920811 1289110௨10 82௭௨06) என்பவரால்‌, 
“பிரபாத்‌” (20௧) என்ற இதழில்‌ இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
இந்தக்‌ கல்வெட்டுப்‌ பதிப்பிக்கப்பட்டது. பின்‌ சகம்‌ 1888 இல்‌ (8. பி. 1906), 
நூல்வடிவில்‌ “*சத்கார்மோத்தேஜக சமையில்‌'” வெளியிடப்பட்டது.” 


(தஞ்சாவூரில்‌ இருந்த உயர்நீதி மன்ற வழக்கறிஞர்‌ இரு. சாம்பமூர்த்திராவ்‌ 
என்பவர்‌ 1906-07இல்‌ மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டு படியெடுத்து இம்‌ 
மராத்திக்‌ கல்வெட்டை 1907இல்‌ அச்சிட்டு வெளியிட்டார்‌. இவர்‌ 1900 முதற்‌ 
கொண்டு 1906 வரை இரண்டு உதவியாளர்களைக்‌ கொண்டு இக்கல்வெட்டைப்‌ 
படியெடுத்தார்‌. முதலில்‌ உதவியாளர்கள்‌ படியெடுப்பர்‌; அதை இவர்‌ ஒப்பீடு 
செய்து பார்ப்பார்‌. பாதி வேலை முடிந்த சமயத்தில்‌ திருவருட்‌ கொடையாக 
இவருக்கு இக்‌ கல்வெட்டுக்குரிய கையெழுத்துப்‌ பிரதியொன்று அரண்மனை 
யினின்று கிடைத்தது. காமாட்சி யம்பாபாமி சாகேபு”? அவர்களுடைய அலு 
வலர்‌ நாகராச பண்டிதர்‌ என்றொருவரிருந்தார்‌. அவருடைய பிள்ளைகள்‌ 
அந்த அரசியாரின்‌ அலமாரியினின்று ஒரு கையெழுத்துப்படியைக்‌ கொணர்ந்து. 
கொடுத்தனர்‌. இச்சுவடி பெறுவதற்குள்‌ பாதிப்பகுதி படியெடுக்கப்பட்டிருந்தது. 
இது பி. 190௦இல்‌ நிகழ்ந்தது. இந்தச்‌ சுவடியை வைத்துக்கொண்டு ஒப்பீடு 
செய்து அச்சுக்கு ஏற்ற வகையில்‌ சுவடி. தயாரிக்கப்பட்டு அச்சிடப்‌ பெற்றது. 
அரண்மனையினின்று கொணர்ந்த சுவடி திருப்பித்‌ தரப்பட்டுவிட்டது. இங்ங 
னம்‌ மராத்திக்‌ கல்வெட்டை அச்சிட்ட இரு, சாம்பமூர்த்திராவ்‌ அவர்கள்‌ 





3. இவர்‌ வரலாறு ஜாதுநாத்‌ சர்க்கார்‌ என்பவர்‌ எழுதிய 110156 08 $நர்ர8][ என்ற. 
நூலில்‌ பக்கம்‌ 847 முதல்‌ 267 வரை காணலாம்‌. 

8. போ. வ. ௪. மராட்டியப்‌ பகுதிக்கு முன்னுரையாக மேஜர்‌ என்‌, பி. கத்ரே எழுதியது. 

9. இவர்‌ 2888-1855 வரை தஞ்சையரசராக இருந்த சிவாஜியின்‌ இரண்டாவது மனைவி. 
யாவர்‌, 

4. ஏச்சுவடி இப்பொழுது இருப்பதாகத்‌ தெரியவில்லை, 


184 தஞ்சை மராட்டிய 


மெக்கன்்‌9 சேகரித்த சுவடிகள்‌ சென்னையில்‌ இருத்தலைக்‌ கேள்விப்பட்டிருந்‌ 
தார்‌ எனினும்‌ அவற்றைப்‌ பார்த்தவர்‌ அல்லர்‌.” எனினும்‌ தஞ்சை மராத்தியக்‌ 
கல்வெட்டை இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலேயே (1906) இலேயே தஞ்சை 
யில்‌ பதிப்பித்த பெருமை இரு. சாம்பமூர்த்தி ராவ்‌ அவர்களையே சாரும்‌. 


இம்மராத்தியக்‌ கல்வெட்டு ௫, பி. 1957இல்‌ தமிழ்‌ மொழி பெயர்ப்‌ 
புடனும்‌ ஆங்லைச்‌ சுருக்கத்தோடும்‌ தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ வெளியீடாக 
வந்து, 1980 இல்‌ மறுபதிப்பும்‌ எய்தியது. தமிழ்‌ மொழி பெயர்ப்பை மராத்திக்‌ 
கல்வெட்டுக்கேற்ப அமைத்து தவியவர்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையக்‌ காப்பாள 
ராக இருந்த திரு. வி. எீனிவாசாச்சாரியா ரவர்களாவர்‌. இப்பணியில்‌ இவர்க்கு 
உதவி புரிந்தவர்‌ இரு. ஏிவாஜி காட்டிகே என்பவர்‌ ஆவர்‌." 


போன்ஸ்லே வம்ச சரித்திரமாகிய மராத்‌திக்கல்வெட்டின்‌ காலம்‌ :*சகம்‌ 
7725 ரூதிரோத்காரி வருஷம்‌ மார்க்க சீர்ஷ மாதம்‌ கருஷ்ண பக்ஷம்‌ அமா 
வாசைக்குச்‌ சரியான ௫. பி. 1803 டிசம்பர்‌ 13௨ எனபதாகத்‌ தமிழ்‌ மொழி 
பெயர்ப்பில்‌ உள்ளது. இதனை எழுதியவர்‌ 7798-இல்‌ தஞ்சை ஆட்சி யெய்திய 
சரபோஜி மன்னரின்‌ சிட்னிஸ்‌ பாபுறால்‌! என்பவர்‌ ஆவர்‌. 


இக்கல்வெட்டின்‌ தமிழாக்கத்துடன்‌ மெக்கன்சி சுவடிகளை ஒப்பீடு செய்வது 
இன்றியமையாத செயலாகும்‌, மராட்டியக்‌ கல்வெட்டில்‌ ஒரு பெரிய பிழை 
நேரிட்டு விட்டது. எப்படி ஏற்பட்டது என்று அறிவதற்கு வாய்ப்பில்லை 
எனினும்‌ இந்நூற்றாண்டில்‌ தமிழாக்கம்‌ செய்தவர்‌ அப்பிழையை எடுத்துக்‌ 
காட்டியுள்ளார்‌." மெக்கன்சி சுவடிகள்‌ டி. 3762, டி. 3180, டி 3119 ஆகியவற்‌ 
நோடு தமிழாக்கத்தை ஒப்பு நோக்கிப்‌ பார்ப்பின்‌ அப்பிழை எங்ஙனம்‌ நேரிட்‌ 
டது என்பதை ஓராற்றான்‌ ஊ௫த்தறியக்கூடும்‌. 

இக்கல்வெட்டுக்குரிய வாசகம்‌ முதலில்‌ தமிழில்‌ எழுஇயிருத்தல்கூடும்‌. 
அதனை மராத்தியில்‌ பெயர்த்தெழுதியவர்‌, 


17629 பிரமோதூத வருஷத்தில்‌ பிரசவித்துப்‌ புத்திர பாக்கியத்தை பெற்‌ 
றார்‌” 





5, நர1ம்௪ர06 ௦8 1. இக்காமமாம்‌ 8௧0, 1௩ 6௫6 ்ய% ௦8 (06 $ம0-௦1041௦௨(5 7ம426, 
நதவ/0க, 6௪ 8மல்‌ க்ஷ ௦8 00 1916, 1௦0.8. 14௦. 26 ௦1 பம; 11௦. 117 
நிஜ 573-577 ௦8 106 4205411005. 

6, சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலைய வெளியீடு எண்‌ 46 - போன்ஸ்லே வம்ச சரித்திரம்‌, இரண்‌: 
டாவது பதிப்பு, 1980, நான்முகம்‌, பக்கம்‌ 3. 

9. மேற்படி பக்கம்‌ 380; தமிழ்‌ மொழி பெயர்ப்பில்‌ சகம்‌ 7759 என்று பிழையாக அச்சிடப்‌: 
பெற்றுள்ளது. இதே பதிப்பில்‌ மராட்டியப்பகுதி பக்கம்‌ 7௦1-இல்‌ 1725 என்றிருத்தலைக்‌ 
காணலாம்‌. ்‌ 

8. போ. வ. ௪. பக்கம்‌. 27 அடிக்குறிப்பு. 

9. இல்லுகத்துக்குரிய காரணம்‌, இரண்டு பக்கங்கள்‌ தள்ளிப்‌ பக்கம்‌ 786 இல்‌ **சுவடியின்‌ காலமும்‌: 
கல்வெட்டின்‌ காலமும்‌"' என்றதன்‌ சீழ்க்‌ கூறப்பட்டுள்ளது. 


மன்னர்‌ வரலாறு 385 


என்ற அளவில்‌ மொழி பெயர்த்த பின்னர்ச்‌ றிது கால இடைவெளி ஏற்பட்டி: 
ரக்கக்‌ கூடும்‌. பின்னர்‌ மொழி பெயர்க்கத்‌ தொடங்கினார்‌. ஓரிருபக்கங்கள்‌ 
தள்ளி மேலே கண்டவாறு, 


ஈபூத்திரபாக்கியத்தைப்‌ பெற்றார்‌'” 


என்ற பகுதியைக்கண்டு அங்கிருந்து மராத்‌இயில்‌ பெயர்த்தார்‌ என்று கருத 
லாம்‌. ஆகவே இத்தவறு நிகழ்ந்தது போலும்‌. 


யாதவராஜாவைத்‌ தன்னை வந்து காணுமாறு சொல்லியதாக (பக்கம்‌ 
76, இறுஇவரியில்‌) கூறியதற்குப்‌ பிறகு, '*யாதவராஜா தெய்வகதியடைந்து 
விட்டதையும்‌!” ஏன்று (பக்கம்‌ 17-இல்‌) கூறியிருப்பது. இடையில்‌, யாதவ 
ராஜா வருகை, அவர்‌ தெய்வகதியானமை முதலிய சில செய்திகள்‌ விடுபட்டி. 
ர௬ுத்தலைக்‌ சாட்டும்‌. . 

இந்த இடத்தில்‌ மெக்கன்சி சுவடிகள்‌ மூன்றும்‌, சகம்‌ 1551 இல்‌ ஜிஜா. 
பாய்‌ மகப்பேறடைந்தமையும்‌, அவ்வாண்மகற்குச்‌ சவாஜியென்று பேர்‌ வைத்த 
மையும்‌, பத்தேகான்‌ சூழ்ச்சியும்‌, அதற்கேற்ப யாதவராசா கொலை செய்யப்‌ 
பட்டமையும்‌, இதனை ஷாஜியறிந்து சாத்தாராவுக்குச்‌ சென்றமையும்‌, ஒரு 
பஞ்சம்‌ நிகழ்ந்தமையும்‌, சாத்தாராவில்‌ ஷாஜியிருக்குங்கால்‌ துக்காபாயிக்கு 
ஆண்குழந்தை பிறந்தமையும்‌, அதற்கு ஏகோஜி என்று பெயர்‌ சூட்டியமையும்‌ 
சொல்லப்பட்டுள்ளன, 


மெக்கன்சி சுவடியை இந்தப்‌ பகுஇயில்‌ படித்தால்‌ கல்வெட்டிலும்‌ கல்‌ 
வெட்டின்‌ தமிழாக்கத்திலும்‌ தவறுநேர்ந்த விதம்‌ ஒருவாறு ஊூத்தறியலாம்‌. 


மெக்கன்சி சுவடிகளில்‌ இல்லாத சில செய்திகள்‌ போன்ஸ்லே வமிச சரித்திரத்‌ 
தில்‌ காணப்படுகின்றன. அவை பின்வருமாறு:- 


3, ஏகவராசா யென்றொருவர்‌ (கால்வழி முறை அட்டவணை 1 
காண்க) மகாசேனர்‌ என்பவருடைய மகனாவர்‌. இவ்வேகசிவராசா சில 
விருதுகளை ஈட்டினார்‌. தம்மிடம்‌ வேலையில்‌ அமர்ந்த பேஷ்வா, ஸர்நோபத்‌ 
போவார்‌ மூதலிய அலுவலர்களுக்குப்‌ பகர்ந்‌.தளித்தார்‌; தாமே சல விருதுகளை 
ஏற்படுத்திக்‌ கொண்டார்‌; பல்லக்கு அலங்காரம்‌ - ஆலியவை கூறப்பட்டுள்‌. 
ளன. 


2, அவுரங்க?பின்‌ குதிரை தண்ணீ குடிக்கச்‌ சென்று அஞ்சிக்‌ கரைக்கு 
ஓடி வர, அவுரங்க£பு “சிவாஜி வந்துளான்‌'” என்றுஅஞ்சுகிறாயா என்றமை.!* 

3. பிரதாப சம்மர்‌ தன்‌ படைத்தலைவர்‌ மானாசிராயரை இராமநாத 
புரத்தன்‌ மேல்‌ படையெடுத்துச்‌ செல்லுமாறு செய்தது. 


வட வல வைய வய வ வ வவ வைகையை வைகை வைகை க வவ வக்ககைவைக்கைக ரகளை கைவளை க்‌? 


30. போ. வ. ௪. பக்கம்‌ 8-௧. 382 யோ. வ. ௪, பக்கம்‌ 60. 
32, போ. வ. ௪. பக்கம்‌ 209-110. 





69-24 


185 (தஞ்சை மராட்டிய 


4. மேற்கண்ட பிரதாப சம்ம* காலத்தில்‌ ஐரோப்பியரிடமிருந்து சுங்க 
வரி வாங்கெமை பற்றியது. 


5, சரபோஜியின்‌ மாதேவி அகல்யாபாயி சாகேபாவுக்கு மூன்றாவது 
பெண்‌ குழந்தை பிறந்தமை; அக்குழந்தைக்குப்‌ பாயம்மா பாயி என்று பெயர்‌ 
வைத்தமை,!* 


6. “பகவந்தராயரின்‌ பெளத்திரரான விட்டலராயரின்‌ புத்திரரும்‌'* 
என்று பாவு ராவினுடைய தந்தை பெயரும்‌ பாட்டனார்‌ பெயரும்‌ கூறியமை, 


மேற்கஸ்‌ டவை மெக்கன்‌9 சுவடிகளில்லாமல்‌ கல்வெட்டில்‌ காணப்படு, 
வதற்கு, அதாவது போ. வ. ௪. வில்‌ காணப்படுவதற்கு உரிய காரணம்‌ சரியாகப்‌ 
புலப்பட்டிலது. மேல்‌ ஐந்தாவதாக உள்ள செய்தியை நோக்கின்‌ தமிழில்‌ 
எழுதப்பட்ட காலத்தில்‌ நிகழாத செய்தி, மராட்டியில்‌ மொழி பெயர்ப்புச்‌: 
செய்த இடைக்காலத்தில்‌ நிகழ்ந்தமையின்‌ இடைச்செருகலாகச்‌ சேர்த்தனர்‌. 
போலும்‌ என்று எண்ணத்‌ தோன்றுகறது, மேலும்‌ ஆறாவது செய்தியை 
நோக்கின்‌ அந்நாளைய பழக்கப்‌படி தந்தைபெயரோடு, பாட்டன்‌ பெயரும்‌ 
விடுபட்டிருந்தமை கண்டு மராட்டியில்‌ சேர்ந்தனர்‌ என்று கொள்ளக்கிடக்திறது. 


சுவடியின்‌ காலமும்‌ கல்வெட்டின்‌ காலமும்‌: 


சுவடியின்‌ காலம்‌ '*சகம்‌ 1725 ருத்ரோத்காரி வருஷம்‌ சித்திரை மாதம்‌; 
1803 மார்ச்சு மாதம்‌ 85'" என்பதாகும்‌. 


கல்வெட்டின்‌ தமிழாக்கத்தில்‌, *சகம்‌ 1725 ருத்ரோத்காரி வருஷம்‌ மார்க்க 
சீர்ஷ மாதம்‌ அமாவாசை பி. 1803 டிசம்பர்‌ மாதம்‌ 18௨” என்றுள்ளது.!" 


மேற்கண்ட இருவேறு காலக்கூறுகளால்‌ தமிழ்ச்சுவடி முதன்‌ முதலில்‌ 
தயார்‌ செய்யப்‌ பட்டது என்றும்‌, அது தானும்‌ 25-39-1803 இல்‌ எழுதி முடிக்‌ 
கப்பட்டது என்றும்‌, இதன்‌ பின்னர்‌ இத்தமிழ்ப்‌ பகுதி மராட்டியில்‌ பெயர்த்‌ 
தெழுதப்பெற்றுக்‌ கல்லெழுத்தில்‌ பொறிக்கப்‌ பெற்றதாதல்‌ கூடும்‌ என்றும்‌, 
அச்சிலாசாசனம்‌ தானும்‌ 13-18-1803 இல்‌ வெட்டி முடிக்கப்‌ பெற்றது என்றும்‌ 
கொள்ளக்கடக்கின்றன. மேலே எழுதிய வண்ணம்‌, சரபோஜியின்‌ மாதேவி 
அகல்யாபாயி சாகேபா அவர்கள்‌ மூன்றாவது பெண்‌ மகவீன்றமை கல்வெட்டி. 
லிருக்கச்‌ சுவடியில்‌ இல்லாமையால்‌ சுவடியெழுதி முடித்த பிறகே இச்செய்தி 
நிகழ்ந்ததென்று கொள்ளலாம்‌. இதனானும்‌ சுவடியிலும்‌ கல்வெட்டுப்‌ பிந்தியது 
என்று உறுதி பெற வாய்ப்புண்டு. ச்‌ 





32. போ. வ, ௪. பக்கம்‌ 127-112. 
34. போ. வ, ௪, பக்கம்‌ 780. 

35. போ, வ. ௪. பக்கம்‌ 130. 

78. டி 8180 இன்‌ இறுதப்பக்கம்‌ காண்க. 
37. போ. வ, ௪. பக்கம்‌, 189. 





மன்னர்‌ வரலாறு 387 
குறிப்பிடத்தக்க செய்திகள்‌ 

சுவடிகளிலும்‌ கல்வெட்டிலும்‌ சல இறப்புச்‌ செய்திகள்‌ காணப்‌ 
படுகின்றன. 


1. ஜிஜாபாய்‌ ஷாஜியின்‌ இரண்டாவது மனைவியென்பது 


ஷாஜியின்‌ மனைவியர்‌ இருவருள்‌ ஜிஜாபாய்‌ இரண்டாவது மனைவி 
யென்று சுவடிகளிலும்‌ கல்வெட்டிலும்‌ கூறியிருக்க, வரலாற்றாசிரியர்கள்‌ 
ஜிஜாபாயியை ஷாஜியின்‌ முதன்‌ மனைவியென்றும்‌, ஷாஜி அவரிடம்‌ விருப்பம்‌. 
குறைந்து துக்காபாயியை (ஏகோஜியின்‌ தாயை) இரண்டாவது மனைவியாக 
ஏற்றுக்கொண்டாம்‌ என்றும்‌ கூறுவர்‌.1* 


“நிற்கு இரதம்‌ அரமக ௭௧8 3184 கட உறும்‌ (95 6000ம்‌ ஈ16 யக] 57" 


என்று ஈருஷ்ணாஜி அனந்த்‌ சபாசத்‌!*அ தன்‌ நூலில்‌ கூறியுள்ளமை எளிதில்‌ புறக்‌ 
கணித்தற்கியலாததாகும்‌. எனினும்‌ கல்வெட்டும்‌ சுவடிகளும்‌ ஜிஜாபாயியை 
ஷாஜியின்‌ இரண்டாவது மனைவியென்றே கூறுவதைப்‌ பின்வரும்‌ கூற்றுக்களால்‌ 
அறியப்‌ பெறும்‌ 


(௮) மோஹிதே ராஜா என்பவருடைய கன்னிகையான உமாபாயி 
சாக௫ுபாவை (துக்காபாயியை) முதன்முதலாக விவாகம்‌ செய்து கொண்டார்‌ ... 
பிறகு யாதவராசா என்றை அரசர்‌ பிரார்த்தனை செய்து தன்னுடைய கன்னிகை 
யான ஜிஜாவூவை ஷாஜி ராஜாவுக்கு இரண்டாவது மனைவியாக விவாகம்‌ 
செய்து கொடுத்தார்‌.1* 





38. (இ, 1604) நப்ச ஸூகாா1கஐ6 ௦8 801௦6 $0 766166 196 ௬௨5 ௦816002864. 
ஓம்பு நாக ஐ௦ைழற?” - வ்‌, நஜ 6ம்‌ 
**இநுவற்926, 143 666 நகோ 1630, ஸகாரரர்சம்‌ 100௦ ௨00006 8ீகரர்‌]]: ஏீர்ர்௦்‌ட ௭2௨ 
1656016060) 766166 36 நடி 81ா56 1185 ௨௩ம்‌ உக ர6(1ாசம்‌ 140 50006 ௦8 182 
ளெ ர2/கய/0௩” -- (ஞீ றகஐ6 61) 

“16 நஙகரார்கஜ6 08 5 வப்ம கம்‌ ரீர்ந்கட்கம்‌ 1௩ 1604 ௨௨ ௦8]ம்ரகர்சம்‌ ஈர்‌ ஜாக்‌ 
0660001141 800 985 ௦0௦௪ம்‌ 697 (6 656006 08 166 %/ஜ 1 றசா500”” -- 
(மெய்ம்‌ & நிகாகளர்த, 2௧2௪ 116). க்‌ 

**]8 1630 $நகட்பி ரகம்‌ 2௦017801604 & 960003 ரகரா1826 எரர்‌ யக நகர்‌, ௨ 
இரச] 08 (ர்க 14ீ௦10/55 சீகர்‌]$ு: .... 80ம்‌ 84187 618 950004 ஐதாரரர்கஐ6, ீர்கடுகர்‌ 588. 
$௦ 0806 070%50. ௦88 ௨11 60% 4௦10௧1 ர51கா1௦௩ எர்பற்‌ நச ந்ய50காம்‌ -- (8ர்ய௦கர்ம்‌ 
எம்‌ இகாக5ா18, 2. 124). 

**$[ 81 18162 00% ௨. 5600௫0 9186 82000. 116 34௦1166 $ீகார்]ர ௦7 யக 20 710௨ 
நி2ம்‌ ௦6 (0 06 0௧01081137 0521601644 3 0௦2 நமஷ்ஸ்ம்‌”” -- ($ேரம்கேக], ௨26 53). 


3௪. ௮. 560 றக2£ 2-3 
39. போ. வ. ௪. பக்‌. 8. (இத்நூல்‌ பக்கம்‌ 11) 


388 தஞ்சை மராட்டிய 


(ஆ) ஷாதிராஜாவின்‌ இரண்டாவது மனைவியின்‌ தந்தையான 
யாதவராஜாவும்‌.”? 


(இ) ஷாதி ராஜா விஜயதுர்க்கம்‌ என்ற பீஜாபூரில்‌ இருந்த சமயத்தில்‌ 
அவரது இரண்டாவது மனைவியான ஜிஜாவுக்குச்‌ சாலிவாகன சகம்‌ 1547 
அக்ஷய வருஷத்தில்‌ முதல்‌ புத்திரனாகச்‌ சம்பாஜி ராஜா பிறந்தார்‌.” 

(ஈ) ஷாஜி ராஜாவின்‌ இரண்டாவது மனைவி சீசாயிபாயி”* பூரண 
கருப்பமுற்றிருந்தாள்‌.?* ர 

(௨) ஷாஜி ராஜரது: மூத்த மனைவிக்குப்‌ பிறந்த மகனாகிய ஏகோஜி 
ராஜா வானவர்‌ வயதில்‌ சிறியவராக இருந்தபோதிலும்‌ பாத்தியத்தில்‌ அதிக 
முள்ளவர்‌; இக்காரணத்தினால்‌ யுவராஜா பதவியும்‌ பெங்களூர்ப்பட்டமும்‌ 
7562 விஷு வருஷத்இல்‌ ஏகோஜி ராஜாவுக்குக்‌ கொடுத்தும்‌ தன்‌ விருதுகள்‌: 
எல்லாவற்றையும்‌ ஏகோஜி ராஜாவுக்குக்‌ கொடுத்துத்‌ தன்‌ குலதெய்வத்தையும்‌ 
பூஜை செய்யுமாறு கொடுத்தார்‌."* 


(ஊ) சிவாஜி ராஜாவின்‌ மூத்த மாற்றாந்தாய்‌ மாதுஸ்ரீ துகாயி ஆவு 
சாயேபிற்குப்‌ பிறந்தவராசிய ஏகோஜி மகாராஜா அவர்களுக்கு ஷாஜி ராஜா 
வின்‌ மூத்த மனைவியின்‌ சந்ததியாதலால்‌''** க 


(எ) சாத்தாராலிலே சாசிராசா யிருக்கும்போது அவருடைய முதல்‌ 
பெண்சாஇ துக்காபாயி கெர்ப்பத்திலே புத்திர சந்தானமாச்சுது.”* 

இதுகாறும்‌ காட்டிய மேற்கோள்களால்‌ ஜிஜாபாயி ஷாஜியின்‌ இரண்டா 
வது மனைவியென்று வற்புறுத்துக்கூறுதலே கல்வெட்டு - சுவடிகள்‌ ஆகியவற்‌ 
றின்‌ நோக்கம்‌ என்பது தெள்ளிதின்‌ புலனாம்‌.**௮ 


ஜிஜாபாயியை ஷாஜி மணந்த வரலாறு பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது:-. 
உட்டபட ப ப ப ப ப பப பபப ப ட்ட்ட்டடப 


80, போ. வ. ௪. பக்‌. 9 ( இந்நூல்‌ பக்கம்‌ 18 
23. போ. வ. ௪. பக்‌. 18 ( 1] 30. 
28. டி 5119 பக்‌, 84 6 ல ட 
58. போ. வ. ௪. பக்‌. 17 ( ல நத 
28. போ, வ. ௪ பக்‌. 22. ( ௯ 32 
35, போ.வ,. ச௪.பக்‌. 62 ( ஞி ர்ச்‌ 
50. டி. 8119 பக்கம்‌ 28 ( ன 55 


முல்வமூ ல லல்ல 


26௮. இருமுடி சேதுராமன்‌ சுவடி (பக்கம்‌ 20)இல்‌ ஷாஜி இரண்டு இருமணம்‌ செய்து. கொண்டார்‌. 
என்றிருப்பினும்‌, பக்கம்‌ 40-இல்‌ **சாஹாதி ராஜாவுட ரெண்டாவது பட்ட ஸ்ரீ ஜிஜீவுபாயி சாயேபு"" 
என்றும்‌, பக்கம்‌ 49-இல்‌ **அவருட ஜேஷ ஸ்ரீயான துக்காவு பாயி'” என்றும்‌, பக்கம்‌ 8,6 இல்‌ 
ஜேஷ்ட பட்ட ஸ்ரீயாகிய தூர்க்காவுபாயி சாயபு!" என்றும்‌, பக்கம்‌ 218இல்‌, **சிவாஜி றாஜாவானவர்‌ 
(தன்‌ தம்பியான யேக்கோஜி றாஜா தம்முட ஜேஷ்ட்ட மாதாவுட குமாறனானஇனாலே'' என்றும்‌. 
கூறியுள்ளமையின்‌, துக்காவுயாயி முதல்‌ மனைவி, ஜிஜாயி இரண்டாவது. மனைவி என்பது: 
தென்னாட்டவர்‌ கருத்து என்பது போதரும்‌. 


மன்னர்‌ வரலாறு 389 


லகோஜி ஜாதவராவ்‌ என்பவர்‌ தேவகரி யாதவ்‌ அரசமரபைச்‌ சேர்ந்த 
வர்‌; இவர்‌ சிந்த்கெட்‌ பகுதிக்குத்‌ *தேஷ்மூக' ௯ ஆக இருந்தார்‌. இவர்‌ ௮௧ 
மது நகரில்‌ 10,000 குதிரைகள்‌ கொண்ட படைக்குத்‌ தலைவராக இருந்தார்‌. 
ஷாஜியின்‌ தந்தையாகிய மாலோஜியும்‌ மாலோஜியின்‌ தம்பி விட்டோஜியும்‌: 
இந்த ஜாதவ்‌ ராவ்‌ ஆதரவில்‌ இருந்தனர்‌. 


௪. பி, 1599-இல்‌ ஹோலிப்பண்டிகை நடந்த சமயத்தில்‌ மாளோஜி தன்‌ 
மகன்‌ ஷாஜியுடன்‌ யாதவராஜாவின்‌ வீட்டுக்குச்‌ சென்றார்‌. யாதவராஜாவுக்கு 
ஒரு மகள்‌ இருந்தனள்‌; ஜிஜாபாய்‌ என்று பேர்‌. யாதவராஜா ஷாஜியை 
அழைத்து, ஜிஜாபாயியின்‌ அருகில்‌ அமர்த்தி இருவரும்‌ தகுந்த்‌ இணையாக 
உள்ளனர்‌ என்றார்‌. இரு குழந்தைகளும்‌ ஒருவர்‌ மேலொருவர்‌ சந்தனப்‌ 
பொடியைத்‌ தூவி விளையாடினர்‌. யாதவராஜா **இருவரும்‌ தகுந்த இணை”" 
என்று கூறியதைக்கேட்ட மாளோதஜி, யாதவராஜா என்னுடன்‌ சம்பந்தம்‌ 
செய்ய உடன்பட்டிருக்கறார்‌'” என்று கூறினார்‌. இதனையறிந்த யாதவராஜா 
வின்‌ மனைவி இதற்கு உடன்படவில்லை. மறுநாள்‌ யாதவரா ஜா மாளோஜியை 
விருந்துக்கு அழைத்தபொழுது '*ஷாஜியை மருமகனாக ஏற்றுக்‌ கொண்டாலன்‌.றி 
விருந்துக்கு வரவியலாது'” என்று கூறினார்‌. இதனால்‌ இருவருக்கும்‌ மனவேற்‌ 
றுமை ஏற்பட்டது.இதனையறிந்த நிஜாம்ஷா மாலோஜியை 5,000 குதிரைகட்குத்‌ 
தலைவனாக்கனார்‌; பூனா சூபா ஆகியவற்றைச்‌ சா£ராசுக்‌ கொடுத்து **ராஜா” 
என்ற பட்டமும்‌ அளித்துப்‌ பெருமைப்படுத்தினார்‌. இதனால்‌ யாதவராஜா 
வுக்குத்‌ தன்மகளை ஷாஜிக்கு அளிக்கத்‌ தடை ஏதும்‌ இல்லையாயிற்று. 2604இல்‌ 
இருவருக்கும்‌ இருமணம்‌ நடந்தது.” - இச்செய்திகள்‌ போ. வ. ௪, விலோ 
அல்லது மெக்கன்சி சுவடிகளிலோ குறிக்கப்‌ பெறவில்லை. 


இங்ஙனம்‌ குறிக்கப்படாமைக்குரிய காரணம்‌ வெளிப்படை. இச்செய்தி 
மாலோஜியின்‌ குலப்பெருமையைப்‌ பாதிப்பதாக உள்ளது. ஜா.தவராவ்‌ முதலில்‌ 
'இருமணத்துக்கு இணங்காமைக்குரிய காரணம்‌ அவரிடம்‌ மாளோஜி வேலையி 
லிருந்தமையேயாகும்‌. இரண்டாவது, சுவடி. - கல்வெட்டு எழுதியோர்‌ கருத்து 
ஜிஜாயியை ஷாஜியின்‌ இரண்டாவது மனைவி என்று வற்புறுத்திக்‌ கூறுவதே 
யாகும்‌. மேற்கண்ட கதை இவர்கள்‌ கருத்துக்கு மாறுபட்டது. ஆகவே இக்‌ 
கதையை இவர்கள்‌ அறவே குறிக்காது விட்டனர்‌ என்னலாம்‌. 


இிஜாபாயியின்‌ இருமணம்‌ மாளோஜி உயிருடன்‌ இருந்தபொழுதே 
நிகழ்ந்ததாக மேற்கண்ட செய்தியினின்று தெரிந்திருக்க, போ.வ.ச. மாளோஜி 
இறந்த பிறகு இருமணம்‌ நடந்தது என்று கூறும்‌.” சிவபாரத சரித்திரத்திலும்‌ 





2௪ஆ. நஷந்மையட்‌ - க நுரேசம்ர(கரு 0811௦௧, றக நகம்‌ 06 & 1211௦ (நிவிவவிஸ்கா 
மயக்கு). 

87. பஃப்‌ (பக்கம்‌ 44-48); இ.பா. (பக்கம்‌ 178-125); 18,000 குதிரைகட்குத்‌ தலைவனாக்‌. 
இனார்‌ என்றும்‌. 1604 ஏப்பிரல்‌ இங்களில்‌ இருமணம்‌ நடந்தது என்றும்‌ தகாகாவ்‌ (பக்கம்‌. 
34-14) கூறுவர்‌. 

22. போ. வ. ௪. பக்கம்‌ ௪ 


190 தஞ்சை மராட்டிய 


மாளோதி இறந்த பிறகே விட்டோஜியின்‌ ஆதரவில்‌ வளர்ந்த பொழுது 
ஜிஜாபாயியைக்‌ கல்யாணம்செய்வித்ததாகக்‌ கூறப்பட்டுள்ளது.” ஏகோஜியைத்‌ 
'இருவயிறு வாய்த்த துக்காபாய்‌ திருமணச்‌ செய்தி சவபாரதத்திலே இல்லை. 


ஆனால்‌ ஜாதுநாத்‌ சர்க்கார்‌ தன்‌ 8%ப/ரவி[ ௨௭௦. 615 1௦3 என்ற நாலில்‌: 
பக்கம்‌ 19இல்‌ பின்வருமாறு கூறுவது சுவனிக்கற்பாலது;- **7ஐ ரவ] 6063 
(ரீப்உ௫ிவ்‌ வம்‌ 8ந்ண்ரஷீ1) 86கோ 5 81௪ ௦1% 88112ற மறு ்சர நத ற5ஜ1௦௦4. 7415 உரக்‌ 
$வ867605 82010. (16 12000. 8௧05 (௫4 637 (06 3௧8 1630 ௦7 1௫675 ௨௦௦௦4 7116 82ம்‌. 
1084 நக ற்மக்ஹம்‌'த 106, றர௦்ஹ்டுற எர்ம்‌. ஸஸ்௪ 1௦88 ௦8 நே 3047, கரும்‌ றக்பி. 
801800% 62 ௨ம்‌ நமே 140016 800 $பம்ரகநி1 கரம்‌ 400% & $0ம0த5ர ௨00 & 10௦76. 
டப்ப பனி 





% 
2. ஷாஜீக்கும்‌. யாதவ ராஜாவுக்கும்‌ ஏற்பட்ட பகைமைக்குக்‌ காரணம்‌ 


ஷாஜியின்‌ மனைலி ஜிஜாபாய்‌; ஜிஜாபாயின்‌ தந்‌ைத யாதவராஜா. இவ்‌ 
விருவருக்கும்‌ பகைமை யேற்பட்டமைக்குரிய காரணம்‌ போ. வ. ௪. விலும்‌ 
(சுவடிகளிலும்‌) சிவபாரத சரித்திரத்திலும்‌ ஒரே மாதிரியாகக்‌ கூறப்பட்டுள்‌ 
என.*! சுருக்கம்‌ பின்வருமாறு:- 


ஒருநாள்‌ நிஜாம்ஷா அரியணையில்‌ அமர்ந்து சதிர்‌ பண்ணினார்‌. பல 
அரசர்களும்‌ வந்து வணங்கினர்‌. சஇர்‌ கலைந்து போகும்போது கண்டாகலே 
என்கிறவர்‌ தன்‌ யானையை முன்னே போகவிட்டார்‌. அவ்யானைக்கு மதம்‌ 
வந்து எல்லாரையும்‌ அடிக்கத்‌ தலைப்பட்டது. யாதவ ராஜாவினுடைய மகன்‌ 
,தத்தவர்மா என்கிறவர்‌ யானையைத்‌ துஇக்கையின்‌ கண்‌ வெட்டி வீழ்த்தினார்‌. 
விட்டோஜி ராஜாவினுடைய மக்கள்‌ சம்பாஜி கோலோஜி என்பவர்கள்‌ கண்டா 
கலேக்கு உதவுவதற்கு முன்வந்தனர்‌. தத்தவர்மா சம்பாஜியின்மேல்‌ சண்டைக்‌ 
குப்‌ போனார்‌. ஷாஜி, தன்‌ தம்பிக்கு உதவச்‌ சென்றார்‌. நடந்த சண்டையில்‌: 
தத்தவர்மா இறந்தார்‌. யாதவராஜா தன்‌ மகன்‌ இறந்த வருத்தத்தால்‌ சண்டை 
செய்ய வந்தார்‌. ஷாஜி ராஜா எதிர்த்தார்‌. யாதவராஜா கத்தியினால்‌ வெட்டி 
னார்‌; வெட்டுப்பட்ட ஷாஜி மூர்ச்சையுற்று விழுந்தார்‌. தன்மகனைக்‌ கொன்ற 
சம்பாஜியையும்‌ யாதவராஜா கொன்றார்‌. இதனையறிந்த நிஜாம்ஷா இருவரை: 
யும்‌ சமாதானப்படுத்தி யனுப்பிவிட்டார்‌. ஷாஜிக்கும்‌ யாதவராஜா வுக்கும்‌ மன 
வருத்தம்‌ வந்தமைக்குரிய காரணம்‌ இங்ஙனமே போ. வ. ௪, விலும்‌ சொல்லப்‌. 
பட்டுள்ளது. இச்செய்தியை வரலாற்றாசிரியர்கள்‌ யாரும்‌. குறிப்பிடவில்லை. 


நிஜாம்ஷா முகலாயருக்குத்‌ தோற்றார்‌ என்றும்‌, அப்பொழுது நிஜாம்‌ 
ஷாவின்‌ சேனைத்தலைவராக இருந்தவர்‌ மாலிக்‌ அம்பர்‌ ஆவர்‌ என்றும்‌, இத்‌ 
தோல்லி காரணமாகச்‌ சேனைத்‌ தலைவர்களில்‌ ஒருவராகிய லக்கோஜி ஜாதவ்‌ 





30. சவெபாரதம்‌ பக்கம்‌ 8. 
23. இந்நூல்‌ பக்கம்‌ 78-74; போ, வ. ௪. பக்கம்‌ 8-1; சிவபாரதம்‌ பக்கம்‌ 8-9. 


மன்னர்‌ வரலாறு 197 


ராவ்‌ முகலாயர்‌ பக்கம்‌ சேர்ந்தார்‌ என்றும்‌, தன்‌ மாமனார்‌ சென்ற போதிலும்‌. 
ஷாஜி முகலாயர்‌ பக்கம்‌ செல்லவில்லை யென்றும்‌, அதனால்‌ இருவருக்கும்‌ 
பகைமையுண்டாயிற்று என்றும்‌ வரலாற்றாசிரியருள்‌ ஒருவர்‌ கருதுகிறார்‌.” 


3. ஷாஜியின்‌ முன்னோர்‌ 


ஷாஜியின்‌. முன்னோர்கள்‌ ஆகப்‌ பன்னிரு தலைமுறையினரைப்‌ போ. வ 
௪. வும்‌ மெக்கன்சி சுவடிகளும்‌ கூறுகன்றன. இம்மரபினரின்‌ முதல்வர்‌ சம்பு 
பருவதத்தில்‌ எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சாம்பசிவப்பெருமானிடத்தில்‌ அன்பு 
பூண்டவர்‌ என்று தொடங்கி சம்பு - ஏகோஜி- சரபராஜா - மகாசேனன்‌ 
ஏக சிவராஜா - ராமச்சந்திர ராஜா - பீமராஜா - இரண்டாவது ஏகோஜி - 
வராஹ ராஜா ₹ மூன்றாவது ஏகோஜி - பிரும்மராஜா - முதல்‌ ஷாஜி - 
அம்பாஜி - பரசோஜி - பாவாஜி - மாலோஜி - ஷாஜி என்று ஷாஜிக்கு முன்‌ 
ய.இனைந்து பேர்‌ சொல்லப்படுகின்றனர்‌, இங்ஙனம்‌ வேறு எந்த நூலிலும்‌ 
கூறியிருப்பதாகத்‌ தெரியவில்லை. 


டஃப்‌ தம்முடைய நூலில்‌ (பக்கம்‌ 43) வெரேல்‌ (62016) என்னும்‌ தவுல 
தாபாதுக்கு (00018180௦0) அருகில்‌ உள்ள 2னரில்‌ படேல்‌ (84161 - ஊர்த்தலைவர்‌ ) 
ஆகப்‌ போன்ஸ்லேக்கள்‌ இருந்தனர்‌ என்று கூறிப்‌ பாப்ஜி (1980)66) போன்ஸ்‌ 
லேக்கு இருவர்‌ மக்கள்‌; மூத்தவர்‌ மல்லோஜி; இளையவர்‌ விட்டோஜி என்று 
இவ்வமிசத்தைப்‌ பற்றிக்‌ கூறினார்‌. 


இன்ஸெயிடு - பாரஸ்நீஸ்‌ தம்‌ நூல்‌ பக்கம்‌ 112-174-ல்‌ ஷாதியின்‌ முன்‌ 
னோர்களில்‌ ஒருவர்‌ ஸஜன சிங்கு (38)808 5102) என்பவர்‌ ஆவர்‌ என்றும்‌, 
அவர்களுள்‌ ஒருவர்‌ தேவராஜ்ஜி ஆவர்‌ என்றும்‌, இத்தேவராஜ்‌ உதையபூர்‌ 
ராணாவிடம்‌ சண்டையிட்டுத்‌ தக்காணத்தக்குச்‌ சென்றார்‌ என்றும்‌, அங்குப்‌. 
போன்ஸ்லே என்று பெயர்‌ பூண்டு கொண்டார்‌ என்றும்‌ கூறியதோடு, கேல்‌. 
கர்னாஜி அல்லது கேலோஜியும்‌ அவருடைய உடன்‌ பிறந்தார்‌ மால்கர்னாஜி 
அல்லது மாலோஜியும்‌ உதயபுரி ((ீ421றமா) யினின்று அகமதுநகருக்கு வந்தனர்‌ 
என்றும்‌, கோலோஜி போரிலிறந்தார்‌ என்றும்‌, மால்கர்னாஜி ஒரு ஆற்றில்‌ 
நீராடுங்கால்‌ இறந்தார்‌ என்றும்‌, மால்கர்னாஜியின்‌ மகன்‌ பாபாஜி (88௨]) 
தவுலதாபாதுக்கு அருகிலுள்ள வெருல்‌ (1/8ம1) என்ற ஊரின்‌ தலைமைப்‌ 
பதவியை (0114 ௦2 6848012) விலைக்கு வாங்கினார்‌ என்றும்‌, பாபாஜிக்கு 
மாலோஜி விட்டோஜி என்ற இருமக்கள்‌ என்றும்‌, மாலோஜி, வனங்குபால்‌ நிம்‌ 





தத, *இற்கந்கரிழ ஜூல்‌] 01501 ய ஹம்கங்கம்‌ நர்ற5க18 1௦ 60௨ மீர்ஜ்ர்பத கதம்51 6௫6 நகீயஹ/்க18. 
ஆரம நு உரச ௦8 நந்த தவ1கரமரு நகிவ1% இராக 988 சீனீகக(20்‌. 1 வி்௦1ட 76044 8580. 
இறும்‌ ஐடி ௦49 நம்தபபிறு 014050 8கீ37810 0௦0165 46581164 6௦. இற்கும்‌ நகந்து, ஒங்கி 
௫௦9260, ரமே2ம்பமம்‌ [விம்மிய 6௦ நகீவ11% கஸ்கா. 014] 196. 1த1061”8 செஷம்‌ 1௨ 162 
(௨26 117); “-இக$01௫ ந்த (நந்ம்ரகநி1்‌ஐ) மரம்‌, 145 ஜகரம்‌7ஸ்கா 1 விர௦76 98087 8௧௦. 
ங்கம்‌ 01௮60 4ங்க கியஹ்219, ஊம்‌ ணத ம 2680£1௦த $௦ 8011௦ நமத சேவாறற16 1௨ம்‌ 
ந்றுலாரரகம்‌ நந்த 4122 கேரர்டு”* (கஜ 124) - (ம்௦8ப்ம்‌ & நிகாககாம்‌?) 





392 தஞ்சை மராட்டிய 


யால்கருடைய உடன்பிறந்தாள்‌ $ீபாபாயியை மணந்தார்‌ என்றும்‌, தீபாபாயி 
ஷாஜி, ஷரீஃப்ஜி ஆலய இருமக்களைப்‌ பெற்றெடுத்தார்‌ என்றும்‌ கூறப்‌. 
பட்டுள்ளன. இவற்றால்‌ பின்வரும்‌ கால்வழி முறை பெறப்படும்‌:-- 





கேலோதி மாலோதி 


பாபாதி* 
மாலோஜி விட்டோதி. 
% நன்‌ 
ர 1 
ஷாஜி ஷரீஃப்ஜி' 


* பாபாதியின்‌ தந்‌ைத அம்பாஜி என்று போ. வ, ௪, கூறும்‌, கேலோஜி 
மாலோதியின்‌ செய்திகள்‌ போ. வ. சலில்‌ இல்லை, மாலோஜியின்‌ மனைவி 
தீபாபாயி என்று ௫, பா, வும்‌, டஃபும்‌ (பக்‌. 43) கூறப்‌ போ. வ, ௪, வும்‌ 
(பக்‌. 6) சிவபார.தமும்‌ (பக்‌. 3) உமாபாயி என்று கூறும்‌, 


சச்தேசரம்‌?3 கூறுவது பின்வருமாறு 

இத்தூரில்‌ அஜய்9ங்கு என்றொருவரிருந்தார்‌. முகமதியர்‌ அவருடைய 
கோட்டையைப்‌ பிடித்தனர்‌. அஜய்சிங்கு தன்‌ தமையன்‌ மகன்‌ ஹம்பீர்டிங்கு. 
என்பவருடன்‌ வெளியேறினார்‌. இருவரும்‌ ராஜ்நகரில்‌ ஒரு கோட்டையைக்‌: 
கட்டி அதனைத்‌ தலைமையிடமாகக்‌ கொண்டு புதிய நிலப்பகுதிகளை வென்று 
பல கோட்டைகளையும்‌ .எடுப்பித்து இறுதியில்‌ உதயபுரி (148/0) யைத்‌: 
தலைநகராக ஏற்படுத்திச்‌ சுயேச்சையாக ஆட்சி புரியலாயினர்‌. அஜய்ரிங்கு, 
இறந்த பிறகு, அவன்‌ மகன்‌ சஜன்‌?ங்கு தெற்குப்பிராந்‌இயங்களின்‌ மேல்‌ 'படை 
யெடுத்துச்‌ சென்று நாடுகளை வென்றார்‌. அவருடைய வழியினர்‌ டிலிப்சிங்குஜி 
மகாராணா, ஏிங்குஜி மகாராணா, போசஜி மகாராணா, தேவராஜ்ஜி மகா 
ராணா என்று சிலர்‌ முசுமதியர்களோடு இடையறாது போர்புரித்தனர்‌. இறு. 
'இயில்‌ தேவராஜ்ஜி சிங்கணபுரம்‌ (810ஜ௦கறமா) தலைமைப்பதவி (1௨161ஸ்12) 
பெற்று அங்கு இருந்தார்‌. பின்னர்‌ அவருடைய வழியினர்‌ கான்வால்‌ ஹிங்கூசி, 
வெரூல்‌, வாலி, முங்கி முதலாய ஊர்களின்‌ தலைமைப்‌ பதவி (82121ஸ்‌10) களை 
விலைக்குப்‌ பெற்றனர்‌. தேவராஜ்ஜியை யடுத்து வந்தவர்கள்‌ முறையே 
தேவராஜ்தி, சுப்கருஷ்ணாஜி, ரூப்‌ இருஷ்ணாஜி, பூமித்திஜி, தீப்ஜி, பார்ஹத்ஜீ 
காலாஜி என்ற கால்கர்ணா, கர்ணாசிங்குஜி என்கிற ஜயகர, சம்பாஜி, 
பாபாஜி என்ற சிவாஜி. 





33. கின படிடரு ௦1 ம்௪ கேஷ்மலாமம 8௨25 5-6. 


மன்னர்‌ வரலாறு 192 

இறுதியில்‌ கூறிய பாபாஜி ௪.பி. 1583இல்‌ பிறந்தவர்‌. பாபாஜி இரு 
மக்கள்‌ - மாலோஜி விட்டோஜி, மாலோஜி ௫, பி. 1550இலும்‌ விட்டோஜி 
1555இலும்‌ பிறந்தனர்‌. 

இந்த வழிமுறை சிட்னீஸ்‌ பக்கரில்‌ (மெம்ஸம்‌9ிூ நிலிற்கா) உள்ளவாறு எழுதப்‌ 
பட்டுள்ளது என்றும்‌, சாதாராவின அரசர்‌ பிரதாபசிங்கர்‌ வழுதுவித்த கால்‌ 
வழி முறை (02வ1௦ஜு) யுடன்‌ மேலே கூறிய வழிமுறை ஒத்து வருகிறது. 
என்றும்‌, மேற்கண்ட. சாதாரா அரசர்‌ அந்தக்‌ கால்வழிமுறையை அச்சிட்டு 
வெளிட்டுள்ளார்‌ என்றும்‌, கர்னல்‌ டாட்‌ (0௦. 1௦6) இராசத்தான்‌ (க௨ந8511௨௭)) 
வரலாற்றில்‌ சிவாஜியின்‌ முன்னோர்‌ பற்றி மீவார்‌ பட்டர்கள்‌ (9௦௨8 ௦2 
மமஸ$கமய5) இடம்‌ இருந்துபெற்ற வமிசாவளியுடன்‌ ஒத்துவருகிறதென்றும்‌ 
சர்தேசாய்‌ கூறுவர்‌.** 


'தஞ்சைப்பெரிய கோயில்‌ கல்வெட்டில்‌ கூறப்பட்ட மாலோஜியின்‌ முன்‌ 
னோர்‌ பற்றி சி. வி. வைத்யா அவர்கள்‌ கருத்துப்‌ பின்வருமாறு:-- 106 
ஐஜஸஜ 08 196146 8௫0254075 968006 94௧1௦1, ஜிகே 1௨ 666 நிவிய்வம்சகளகாக மய501ற - 
*1௦வ, நாட ம்ஸுகஜிருகாரு, 06402 & ஐய (1ற110614௦௨ 08 6%6 ௩௨௧௨ 19160][, 8௦0000௦2௦8 106. 
ஹர்‌ சீகணாமி]]ு 8ம்‌ 64656 கதகப்ப 4௦ 3௦4 (கப எம்ம்‌ 6 ஐவருதே தர்ரரேடர்ப 515 
௨0000190. 260681௦ஐ)”.2* ்‌ 


4. 96 க்ஷத்திரியவமிசம்‌ 


க்ஷத்திரிய வமிசம்‌ தொண்ணூற்றாறு என்றும்‌, அவற்றின்‌ பெயர்‌ 
லிவரமும்‌ போ.வ.ச.விலும்‌ (சுவடிகளிலும்‌) கூறப்பட்டுள்ளன.3* 


மராட்டிய க்ஷத்திரியர்‌ ஷஹன்னவாகுலி ($%கந்கமசவிவ![) ** எனப்‌ 
பெறுவர்‌ என்றும்‌, அவர்களுக்கடையேதான்‌ உணவு கொள்வினை கொடுப்பனை 
நடைபெறும்‌ என்றும்‌,3* இப்பெயர்களுள்‌ ல விடப்படுதலும்‌ சில சேர்க்கப்‌ 
படுதலும்‌ உண்டு என்றும்‌, தொண்ணூற்றாறு என்ற எண்ணிக்கை நிலையாக 
இருக்கும்‌ என்றும்‌, இந்த 96 குலப்பெயர்கள்‌ தஞ்சை மராட்டியக்‌ கல்வெட்‌. 
டொன்றில்‌ தான்‌ உள்ளது என்றும்‌, அந்தப்‌ பட்டியல்‌ மிகவும்‌ முக்கியமானது. 
என்று இதனான்‌ கருதப்பெறும்‌ என்றும்‌ திரு. வைத்யா அவர்கள்‌ கூறியுள்ளார்‌. 


$, சிவாஜியைப்‌ பற்றிய செய்திகளுட்‌ சில சொல்லப்படாமை 


(௮) அவுரங்க?பு தன்‌ மாமன்‌ சாஸ்தாகான்‌ (கரக 612௦) தக்கணத்‌ 
துக்குப்‌ பல பிரபுக்களுடன்‌ அனுப்பியது போ.வ.ச.வில்‌ (பக்‌.47)இல்‌ சொல்லப்‌ 





94. டெ பக்கம்‌ 6 இன்‌ அடிக்குறிப்பு, 

தெ இந்ந்வழ்‌ இடயமகேம்‌ட, “கடு 6 19012௧ 8ந்க(ர்ழக, 18 0-3. றகர 8 
86, போ.வ.௫. பக்‌. 80; இத்நூல்‌ பக்கம்‌ 30. 47. வாஜி சாவனீர்‌ பக்‌. 76. 

32, கவொஜி சாவவீர்‌ பக்‌. 83 39. வாஜி சாவனீர்‌ பக்‌. 84. 40, டெ 


69-25. 


19த தஞ்சை மராட்டிய 


பட்டது. ஆனால்‌ சாஸ்தாகான்‌, ரம்ஜான்‌ ஆறாவது நாளில்‌ இரவில்‌ 
(5-4-1962இல்‌) தாங்கிக்‌ கொண்டிருக்கும்பொழுது, சிவாதி சல வீரர்களுடன்‌ 
சாஸ்தாகான்‌ தங்கியிருந்த இடத்துக்குச்‌ சென்று, கலாம்‌ விளைவித்துப்‌ பலரைக்‌ 
கொன்று, சாஸ்தாகானைத்‌ தாக்கியபோது சாஸ்தாகானின்‌ கட்டைவிரல்‌. 
துண்டிக்கப்பட்டது. சாஸ்தாகான்‌ தப்பியோடினான்‌.*” இச்சாஸ்தாகான்‌ 
காதை போ. வ. ௪. வில்‌ இல்லை. 


(ஆ) சிவாஜி அவுரங்கசீபின்‌ தர்பாருக்குச்‌ சென்றமை: சிவாஜி, ஜெய்‌சிங்கன்‌ 
ஆலோசனையின்படி அவுரங்கசீபைக்‌ காண்பதற்கு ஆக்ராவுக்குச்‌ சென்றார்‌. 
அங்குச்‌ சிவாஜியின்‌ பெருமைக்கு ஏற்ப எம்மரியாதையும்‌ கொடுக்கப்‌ பெற 
வில்லை. ஆகவே சிலாதி மிகவும்‌ மனம்‌ நொந்தார்‌. சிவாஜி ஆக்ராவில்‌ 
சிறையில்‌ வைக்கப்பட்டார்‌. சிவாஜி தன்‌ அறிவுக்‌ கூர்மையால்‌ தன்‌ மகனுடன்‌ 
பழக்கூடைகளில்‌ ஒளித்துகொண்டு வெளியேறினார்‌. (ராஜ்கெடிக்கு (88280). 
32-9-1906இல்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌),** 


(இ) சூரத்தைக்‌ கொள்ளையிட்டமை*3: சூரத்‌ (8008) இருமுறை கொள்ளைக்‌ 
குள்ளாயிற்று. முதல்‌ தடவை 1664இல்‌ ஜனவரி ஆறாம்‌ நாள்‌ முதல்‌ 10ஆம்‌ 
நாள்‌ வரை நிகழ்ந்தது. இதனால்‌ ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள பொன்‌ 
வெள்ளி, முத்து, விலையுயர்ந்த மணிகள்‌, சிவாஜிக்குக்‌ கடைத்தன. 3-10-1670இல்‌ 
இரண்டாம்விசை சிவாஜி சூரத்தைத்‌ தாக்கினார்‌; 5-10-1670இல்‌ கொள்ளை 
யுடன்‌ திரும்பினார்‌. இக்கொள்ளைகளின்‌ மதப்பீடு 66 லக்ஷம்‌ ரூபாயாகும்‌.** 


(ஈ) சிவாஜியின்‌ கர்னாடகப்‌ படையெடுப்பு*5: இப்படையெடுப்பில்‌ செஞ்சி 
யைக்‌ கைப்பற்றியமை, வாலிகண்டபுரத்தில்‌ ஷெர்கான்லோடியுடன்‌ 'போர்‌ 
செய்து துரத்தியமை, இருவாதி (இருவகை), தேவனாம்பட்டினம்‌ (கடலூரின்‌ 
உட்கிடையூர்‌) ஆகியவற்றைக்‌ கைப்பற்றியமை, கொள்ளிடத்தில்‌ வடகரையி 
லுள்ள திருமழபாடியில்‌ தங்கயமை,  வெங்காஜி சிவாஜியைக்‌ கண்டு, 
பின்னர்க்‌ கொள்ளிடத்தை கடந்து சிவாஜியினிடம்‌ விடைபெறாது வந்தமை, 
சிவாஜி மகாராட்டிரத்துக்குத்‌ இரும்பியமை, 1677 நவம்பரில்‌ கொள்ளிடத்தைக்‌ 
கடந்து வந்த சிவாதியின்‌ படையொடு ஏகோஜி பொகுதமை, இறுதியில்‌ 
தோற்றமை, ஏகுநாத்பந்த்‌ ஏகோஜியைக்‌ கண்டு உடன்படிக்கை 
செய்துகொண்டமை, பின்னர்‌ 1680இல்‌ பிஜப்பூர்‌ சுல்தானிடமிரந்து 





41. சர்க்கார்‌. (1) பக்கம்‌; சென்‌ - (சிுவ;இக்விஜய) - பக்கம்‌ 201-4 
42, சர்க்கார்‌ (1) பக்கம்‌ 757-757; சென்‌ - (சிவதிக்விஜய) பக்கம்‌ 27௪-19. 
43. சர்க்கார்‌ (1) பக்கம்‌ 93-100; 177-175 44, சர்க்கார்‌ (2) பக்கம்‌ 174 


45, சர்க்கார்‌ (1) பக்கம்‌ 898-300; 860-814 பேல12றல1ம்‌ - (8க0௫க5$8ம்‌) 2௨26 122-129; 
8ர1௦17௧540, ௨26 154-167. 


மன்னர்‌ வரலாறு 195. 


கர்நாடகத்தில்‌ தான்‌ வென்ற நாடுகளின்‌ உரிமை பீஜப்பூர்‌ சுல்‌தானிடமிருந்து 
பெற்றமை ஆயெ செய்திகளை வரலாற்றாசிரியர்கள்‌ கூறுகன்றனர்‌. 


சிவாஜி ௫.பி, 7677இல்‌ சந்தி பிரதேசத்தை (செஞ்சையை)க்‌ கைப்பற்றி 
னார்‌. 1680இல்‌ சிவாஜியும்‌ பிரெஞ்சுக்காரரும்‌ உடன்படிக்கை செய்து கொண்‌ 
டனர்‌ என்பவை மட்டும்‌ போ.வ.ச.வில்‌ உள்ளன (பக்‌. 58). மேலும்‌ போ.வ.௪ 
வில்‌ “சிவாஜி ராஜா சேதுயாத்திரையின்‌ பொருட்டு இரகசயமார்க்கமாகச்‌ 
சென்று யாத்திரையை முடித்துக்‌ கொண்டு” தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்கு வந்து: 
சென்றதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. மறுமுறையும்‌ சேதுயாத்திரை செய்ததாகவும்‌ 
உளது.*? வரலாற்றாசிரியர்கள்‌ சேது யாத்திரையைக்‌ கூறவில்லை. 

க 


சிவாஜியும்‌ ஏகோஜியும்‌ கொள்ளிடக்கரையில்‌ கண்டமை முதலியவற்றை 
சபாஸத்‌*, சவதக்விஜயம்‌** சட்னீஸ்‌*? கூறியுள்ள போதிலும்‌ போ.வ.ச.விலும்‌ 
மெக்கன்சி சுவடிகளிலும்‌ இல்லாமை வியப்புக்குரியது. 


இங்ஙனம்‌ சில செய்திகள்‌ போ.வ.ச.வில்‌ (மெக்கன்சி சுவடிகள்‌ ஆகிய 
வற்றுள்‌) சொல்லப்படாமைக்குரிய காரணம்‌ புலப்படவில்லை. ' ஒரு வேளை 
சிவாஜியின்‌ பெருமைக்கு இழுக்குவருங்கொல்‌ என்று கருதி இத்தகையவற்றைச்‌ 
சேர்க்காது விட்டனர்‌ என்று நினைக்க இடம்‌ தருது. 


சாஸ்தாகான்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்குங்கால்‌ நள்ளிரவில்‌ சென்று கொல்ல 
மூயன்றமை வீரச்செயலாகக்‌ கருதப்‌ பெறமாட்டாது. அவரங்கசபின்‌ சிறையி 
னின்று பழக்கூடைகளில்‌ மறைந்து வந்தமையும்‌ வீரச்செயலாகாது; சூழ்ச்சித்‌ 
'இறன்‌ ஆகக்‌ கருதப்பெறலாம்‌. சூரத்‌ கொள்ளையும்‌ கொள்ளையர்‌ செயலாகக்‌ 
கருதப்படுமேயன்றி வீரச்‌ செயலாவது யாங்ஙனம்‌? கர்நாடகப்‌ படையெடுப்‌ 
பில்‌ தன்‌ தம்பியாகிய ஏகோஜியோடு போரிட்டமை முதலியன நிகழ்ந்தமையின்‌ 
வீட்டுச்‌ சண்டை இருசாரார்க்கும்‌ பெருமை தாராது என்று கருதியிருத்தல்‌ கூடும்‌. 


இன்னோரான்்‌ன காரணங்களால்‌ சிவாஜியைப்‌ பற்றி மராட்டியில்‌ 
எழுதிய சபாஸத்‌ முதலியவற்றுள்‌ கண்டுள்ள மேற்கண்ட செய்திகள்‌ தஞ்சா. 
வூரில்‌ எழுதப்பெற்ற சுவடிகளிலும்‌ கல்வெட்டிலும்‌ விடுபட்டன. 
பொது: 
௮. ஆராய்ச்சியாளர்‌ கத்ரே 

தஞ்சாவூரில்‌ தங்கியிருந்து மோடி ஆவணங்களை யெல்லாம்‌ வகைப்‌: 


படுத்திய மேஜர்‌ நாராயண பாலூருஷ்ண கத்ரே, “*வரலாற்றாசிரியர்‌ ராஜ்‌ 
வாடே, இரு. சாம்பமூர்த்தி ராவ்‌ ஆய இரண்டு வெளியீட்டாளர்களின்‌ 





48. போஃவ.அ.பக்‌, கரக்‌ 47... சென்‌. (சயாஸத்‌) பக்‌.1 2412௪. 
48. சென்‌ (சவதிக்விஜய) - பக்‌. 826, 220-228. 
49. சென்‌ - (சட்னீஸ்‌)-பக்‌. 221-226; 227-222 


1396 தஞ்சை மராட்டிய 


செயல்‌ வரலாற்றின்‌ சாதனை என்றுதான்‌ கூற வேண்டும்‌!” என்றும்‌, '*இந்தக்‌ 
கல்வெட்டு மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தது'” என்றும்‌ கூறுவர்‌. மேலும்‌ 
"கல்வெட்டில்‌ மாறுபட்ட ௪க ஆண்டுகள்‌ பற்றிச்‌ எந்தனை செய்து, 
பார்க்க வேண்டும்‌'” என்று கூறியவர்‌, 


“திவாஜி ராஜாவிற்குப்‌ பட்டாபிஷேகம்‌ ஆனது முதல்‌ ஒளரங்க£ப்‌ இறக்‌ 
கும்‌ வரையில்‌ உள்ள எல்லாக்காலக்‌ குறிப்புக்களும்‌ சுமார்‌ நான்கு வருஷ 
வித்தியாசம்‌ உடையனவாம்‌'” என்று எழுதுகிறார்‌. ்‌ 


மேலும்‌, “அரண்மனையில்‌ இந்த வரலாற்றுக்‌ குறிப்புக்களின்‌ மூலப்பிரதி 
இருக்கலாம்‌ என நினைக்க இடமுண்டு'” என்று கூறியிருப்பதால்‌ சாம்பமூர்த்தி 
ராவுக்கு 7907இல்‌ அரண்மனையினின்று சுவடி இடைத்தது என்ற செய்தி இவ 
ருக்குத்‌ தெரியாது என்பது வெள்ளிடை மலையாகும்‌. 


ஆ. கல்வெட்டுத்துறை 


இந்த மராட்டியக்‌ சுல்வெட்டு 1924இல்‌ கல்வெட்டுத்துறையினரால்‌- படி 
யெடுக்கப்‌ பெற்றது; 1928-84ஆம்‌ ஆண்டுக்குரிய வெளியீட்டில்‌ 4284ஆம்‌ எண்‌ 
ணாகக்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது." 1923-24க்குரிய அறிக்கையில்‌ இரண்டாவது. 
பகுதியில்‌?! பின்வருமாறு கூறப்பட்டுள்ள து:- 


“*இச்சாஸனம்‌ 119 பக்கங்கள்‌ கொண்டதாகத்‌ இரு, சாம்பமூர்த்திராவ்‌ 
என்பவரால்‌ அச்சிடப்பெற்றுள்ளது; போன்ஸ்லே வமிச சரித்திரத்தை நிரலே 
கூறுவது; ஷாஜியின்‌ சாதனைகள்‌, அவருடைய மகன்‌ சிவாஜியின்‌ சாதனைகள்‌, 
தஞ்சை அரசர்‌ சரபோஜி வரையில்‌ இருந்த அரசர்‌ செய்திகள்‌ ஆயெவற்றைக்‌ 
கூறுகிறது. சரபோஜியின்‌ ஆணையால்‌ இந்தச்‌ சாஸனம்‌ வெட்டப்பட்டது. 
ரானடே எழுதிய மராட்டிய வரலாற்று நூலிலோ, டஃப்‌ எழுதிய நூலிலோ 
இல்லாத பல செய்திகளைக்‌ கூறுகிறது. மேலே கூறிய நூல்களில்‌ தஞ்சை மராட்‌ 
டிய அரசர்களின்‌ வரலாறு காணப்படவில்லை. இந்தக்‌ கல்வெட்டில்‌ கொடுக்கப்‌ 
பட்ட கால்வழி முறை செவல்‌ எழுதிய நூலில்‌*3 கூறப்பட்டதற்கு முன்‌ 15 
'தலைமுறையினரைக்‌ குறிப்பிடுவதாக உள்ளது. இந்த அரிய சாஸனம்‌ கல்வெட்‌ 
டுத்துறை வெளியீடாக ஆய்வாளர்க்கு பயன்படுவதற்காக விரைவில்‌ வெளி 
யிடப்பெறும்‌."*55 








இதற்குப்‌ பின்‌ சரபோஜி சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்ட செய்‌தயும்‌, சர: 
போஜி மிறந்த வமிசாவளியும்‌, கல்வெட்டுத்துறையினர்‌ கொடுத்துள்ளனர்‌, 





5௦ கர 002 1923-24; 11௦. 424/1924 27. 67/8௩ 11 ௦8 ௧௩8 202 1923-24 
52. 80011, 1494 ௦8 தறுபப்மெர்ப்கே 7௦1. 71 ந ௨26 193. 
53. வெளியிட்டதாகக்‌ தெரியவில்லை, 


மன்னர்‌ வரலாறு 197 


இ. கே. ஆர்‌. சுப்பிரமணியன்‌ 


தஞ்சாவூர்‌ மராத்திய அரசர்கள்‌ என்ற நூலை 1928இல்‌ சே. ஆர்‌. சுப்பிர 
மணியன்‌ என்பார்‌ எழுதி வெளியிட்டுள்ளார்‌. அவர்‌ இந்தக்‌ சுல்வெட்டின்‌ பிற்‌ 
பகுதியை, ஒரு மராத்திய அறிஞரால்‌ மொழிப்‌ பெயர்த்துப்‌ பெற்றதாகத்‌ தம்‌ 
நூலில்‌ கூறியுள்ளார்‌.”* இந்நூலில்‌ இந்தக்‌ கல்வெட்டைப்‌ பல இடங்களில்‌ தஞ்‌ 
சாவூர்‌ அல்லது மரா.த்‌இயக்‌ கல்வெட்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார்‌. இவர்‌ 
பெற்ற மொழி பெயர்ப்பு இத்நாளில்‌ கடைக்காதென்பது உறுதி: 


௬. சி. கே. சீனிவாசன்‌ 


கருநாடகத்தில்‌ மராத்தியர்‌ ஆட்சி என்ற அரிய நூல்‌ இரு.சி.கே. சீனிவாசன்‌ 
என்பவரால்‌ எழுதப்பெற்று, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக வெளிமீ 
டாக 1944இல்‌ வெளிவந்துள்ளது. இந்நூல்‌ தஞ்சை மராட்டிய அரசர்‌ 
வரலாற்றை விளக்கமாகத்‌ தக்க ஆதாரங்களுடன்‌ தருவதோடு ஷாஜி, சிவாஜி 
இவர்களின்‌ தென்னாட்டுப்‌ படையெடுப்பைப்‌ பற்றி விரிவாக விளக்குகிறது. 
எனினும்‌ இந்நூலில்‌ முன்னுரையில்‌ தஞ்சை மராத்தியக்‌ கல்வெட்டு அறிமுகம்‌. 
செய்யப்பட்டுள்ளதேயன்‌.றி, நூலில்‌ ஓரிரு இடங்கள்‌ தவிர்த்து? இக்கல்வெட்டுச்‌ 
செய்திகள்‌ மேற்கோளாகக்‌ கொடுக்கப்பெறவில்லை. முன்னுரையில்‌*? கூறியது. 
பின்வருமாறு:- 


**கி. ௦010 1646 ௧௦௦௦04 ௦8 696 நகீகர௨1%௨ 1:10 25 ௦8 7 க௱ட்‌026 15 14 6௩ 1ய 19௦ 18யஜம்நு: 
ர்ர80ரரற110௩ 18 நிரிகாகாந்க கோரகம்‌ 1 606 நக 1803 கட, ஊங்ச சத]15.௦7 116 
நரங்ப்கம்சசேரு௨ாக 160ற15 84 1 காழ்‌ 8$ 615 40508006 ப$ 888]௨ 56710]. 78 ௦0018105 
&0௭6 02 1685 & 004 ௧௦௦௦4 08 115 பழ ய850௫) வயம்‌ 985 எரர்ரர்5ப 8402 & 81ப0] 
௦8 வ11 ஹூலப18016 4௦000௯௪௦18. **$யர்‌ட க 1லாஜ6 நர்540ஈர்கே1 4௩9௦1 (ம௦௧'* 885 18. 
இலம்கேக], 1] ௩௦1466 6156 6௦ 6 80104 1 *௫6 ௫௦16 ௭௦114? - (இஷக்கவ்‌, சிவர 
ஸோரசோேம9 ௦8 நகீவாகர்க 118100 2.64) . 


௨. சவெச்சத்திரபதி என்ற பெயரில்‌ இருஷ்ணாசி ஆனத்த்‌ சபாசத்‌ எழுதிய 
சிவாஜி வரலாற்றையும்‌, சிட்னிஸ்‌ - சிவஇிக்விஜயப்பகுதஇகளையும்‌ ஆங்கிலத்தில்‌ 
மொழி பெயர்த்து வெளியிட்ட எஸ்‌. என்‌. சென்‌ என்பார்‌, பக்கம்‌ 2571இல்‌ 
“குறிப்புக்களும்‌ பிற்சேர்க்கைகளும்‌'” என்‌.றபகு இயில்‌, “106 “1தீவட்‌0ச 680015 
$்ர$02ர்ற (100) 35 1ற(சேசச(ர்வத ௦ெபிழ 86 உ 700027101 $ற 5௦10௪0 ௦8 நயரகய ர ம்ம5(13 
ஐறும்‌ 88 முரு 110215 1வரர்வ51௦ ஐசார்‌:'” என்று கூறியுள்ளார்‌. இம்மதிப்பீடு சரியான 
மதிப்பீடு என்று சொல்வதற்ஒல்லை. 





54. சுப்பிரமணியன்‌ பக்‌. 28 அடிக்குறிப்பு, 1; “106 ஐப1௦ர க்‌ 16 550003 803 7816- 
ஏவம்‌ நவ 08 18 மாகாடரகரகம்‌ 807 நம்ரு ஒர உ கீகரகரி1ம்‌ ஐ5ர(1 6020. ௦8 ]7கரழர5 மொர்றத 
ங்ர்த கரத! 4௪௪”” (168௧06 1௦ 18 5௦௦%). 


255, சீனிவாசன்‌, பக்கம்‌ 271,243. 56. எனிவாசன்‌, பக்கம்‌ 17. 


19௪ தஞ்சை மராட்டிய 
இதுகாறும்‌ கூறியவாற்றான்‌, இது ஒரு பெரிய கல்வெட்டு என்றும்‌, இது 
இந்நூற்றாண்டின்‌ முதலிலேயே மராட்டிய ஆய்வாளர்‌ ராஜ்வாடி அவர்களால்‌ 
மராட்டிய நாட்டில்‌ அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும்‌, அதற்கு ஓராண்டுக்குப்‌. 
பின்னரே தமிழ்நாட்டில்‌ மராட்டிப்‌ பகுதி மட்டும்‌ அறிமுகமாக, 1950க்குப்‌ 
பிறகே தமிழில்‌ மொழி பெயர்க்கப்படலாயிற்று என்றும்‌, முதன்‌ முதலில்‌ 
இதனை அச்சிட்டவர்கட்கும்‌ இது பற்றிய மெக்கன்‌9 சுவடிகள்‌ இருத்தல்‌ 
தெரியாது என்றும்‌, இம்மராட்டியக்‌ கல்வெட்டில்‌ சில சிறப்புச்‌ செய்திகள்‌ 
உண்டு, அவை ஆய்வுக்குரியன என்றும்‌ அறியப்பெறும்‌, 


உ 
1௦௦810 கி ஈாகககபாகாகாந்க ௦7 11௫ ॥ரிகாக௩ர்ர்‌ 115௦1251௦ஈ 
8ர015தட்‌-- வக - வாக 
ரந நரக வோர்ர்கப்சகர் வகா 7௭16 8ர காரால்‌ 


ற்சி இரிட்கச்சஸ்லகா 716 84 7தா]௦26) 5001 ௦8 1௫6 $1ம்கஹகயஜக 
ொம்5, 15 81 89% 8யார0ம0064 ந] சர 18126 006 808069; ௨௭0. 5௫௦3 1௦86 
9060 80௨065 ரமர8 ௨௩ 6001100108 ரகாயறகார்‌ 8011180811௦௩. .&1௦றஐ ௧ 105ம்ச்க ௦8 1016 
8௦11188110, 81௦0௭0, ௨6118 ௨ ஏலஸபி6-த1௨றகம்‌ எமக கவட, 115 எ ௨118 2௦5110 த உஜகர்கர்‌ 
௩16 ரகறறகாரர்‌ 98118 ௦0 16 0ய/8146 8௮3 ௦௩ ற411கர$ ௦. 406 1௦5406. 


0௩ 106 ஸல118 84 196 50141-4858 00700 08 (115 1௦௩2 827௦0௦0102 ரஷர௩றகார்‌ 
பரேக்‌, 8த௦1றத 406 16418446 ஊம்‌ 6௧௦1௦51460 (6 191ச0478 88814 50,0188, வறற வ 
406 நகீ8ரக(ர்ர்‌ 109071ற11௦௩ நவரசம்‌ 51015௧11௧5 ப -பபககராரத்‌,. நப்ப்டி ரசா 
4400 ஏஷ றட்‌1/506ம்‌ 1௩ றரர்பர்‌ ந நபம்்ஷேக௦ந்வாரக 8ரர்‌ 7. 8, 8வர்னகம்ச 24 10ய4க காம 
நற 8ம்‌ ககரற்காஸமா1ம 88௦ 84 கறர0ர5, 18 45 மர்91கற சாக 88 1906-07 க. ம. 
ரீடறக$ 8150 802064 றகர்‌ 1கரகி1 08 றமம110211௦0 11௦, 46 ௦8 (௬6 $காககஐல1ம்‌ நரீ௨1௨] 
மப்ம்ரகரு 81 706. 


ரந நார்க்‌, ந்த $05ரார்ற11௦0. ௦01878 0௭62 100 ஐவஐ5$ 08 சீசரம்‌-௦01௧46 5125 
நா்றரசம்‌ 1௨ 12 ற்ற நசீகாகமீம்‌ ௫றச. 0௫ கரய௨]1 841௪, 11 ஈமற8 0162 46 றக௯618 ௦8 
நுகடம்த 94205, 60௪ 1காஜ2%6 நகக்கத 93 4௦. ௩ 68 4 வங்க, கஸ்‌ 66 உரவ1165( ௦] 15 
மற. ந 38 100௬௯. 0௩ ௩6 188௭5 ௦8 60/5 81சச7 உறறசகர$ ௨ 514$2௯கறர்‌ 8/்௦ரர்ம2: 
௦0016015 வரம்‌ 8126 ௦8 கக்‌ றகர! 85 ௦௦ரறகாகல்‌ ஈர்‌ 5௫5 ஐரர்றர்கம்‌ நகீகாகரரர்‌ றகஐ05 
8றம்‌ 11068. 716ர 8011௦௭ ௨ 129-௦14 ஐ1கஐ, ௨0 ௭௧11-7206 8]2640465 ௦8ீ 136 5சர₹2]. 
80615 1௨ ஈசாம்வ!்‌ மாம்ச. 


வெப்ப ப - ட்ட ப்ப ட்ட டட்ட்ட் ட 


* அராய்ச்சியாளர்‌ சுத்ரே அவர்கள்‌ எழுதியது. 


மன்னர்‌ வரலாறு. 





மிகா 


ஒர்‌. ஆழு.ல.ஸ 





199. 
றப பேக்ரா 00௩௧0 ௧௦ 0005 08 11% 
46 உதாமாக 
(பப அப்ப ப்பி 
கக 10091. 46 1402510 றர 8861087165. 
0826 1106 றக061 1106 
59841: 3 6. 50. 120 * க] வாகக6 நலக 0660 ஸ்‌௦க௩ 1 
5984. த 16 60 100. 89876 100105, 9744(/9 ௨௭௦ 061ஜம15 
5984. 7 234 58 103  %8/6 1660 0688ய௦0 604 876 0௦1 
5984 10 7 58 103 ஆ௦யந்கக. ்‌ 
5984. 12 2. 63 95 ்‌ 
5984. 84 % 23 53 113 % 7௫6 ற826 8ம்‌ 1406 5%௦௯௨ 802 
5984 17 ப 53 113  கே௦ந்‌ 08061 15 (46 1881 006 19011- 
1920. 17 2 22 87 6ம்‌ 10 (6௨4 றக௦1. 
1068. 18 8 10 107 
2390. 19. 6. 23 104 
1445 19 23 17 இ 85௫ 1208 ௦8 **கீர68 றர 116677 ௭௦ 
1445 ல்‌ 14 16 90 ங்‌௦ 406 10907]ற (4௦0 18 கரகம்‌ 18 
23290 21 17 2. 89 46 80௯811 161168 50002௭1676 800. 
108 22 2 10. 107 $ய 1886 ௦068 6158-மிற்6ச, மந. 
1920. 22 22 20 96. ம்ஷு 00080. 0186826006 1௦ 109071ற- 
5984 2 10 63 96 1440036808 07 ரப84 ௨ 01806 0401 
5984 38 3 70 85 8௭680 வா(15205, 
3984 31 6 76 82. 
5984 35 14 108 56 
5984 40 ழ்‌ 118. 51 த தார 11066 ௨6 ௦461100164. 
5984 44 2 18 51 ௫ 1௩ 10 ற80015 19-28 1990710100 
5984 49 14 114 53 80806 8407826$ 50 50. 100466 1௦. 
6314 54 10. 121 52 & 1406. 1௨ 06௨ 10 றவ15 1-10 ௩ 
6314 59 ௩ 116 54 6005 105 50, 4000௦5 1௦ 146 1106. 
6314 63 6 105: 60 18 ற8௦15 1140 18 (66 ௧௭௧௧26. 
6314 ௭ 18 112 56 நீ$ 8750. 1௦%, ஊம்‌ 10 18 
5304 71 8 90. 59 நஹ] 29 1046 11 75 80. 
4896 74 14 81. 60 19௦. 
1447 75 2 13 மம 
945 75 12 10 95 
570 75 19 பரி 81 & 81400௯ ௦௩ 08482582௦௭ (மச்‌. 
570 75 2 6. 95  29141446 ஐ081100 ௦௦ ற180 85 9611. 
945 76 10. 10. 95 ஐ ஹ்ஷறச ஐறம்‌ 9126 10 6164214௦0. 
























ம்‌ 2 2 க்‌ 5 6 7 
34 257 78 11 51. 83. 
35 945. 78 23. 12 22. 
36 1068 79. 10 12. 89. 
37 1920. 80. 1௦ 23 77 ரர்‌ 
38 5248. 83 17 82. 64 
39. 5952 87 3 86 6. 74௦ ௦0௨ எர்ஸ்ர் 1447பத. சயம்‌ 
40. 5952 90 1, 73. 82 ங்க$ 1683 116 8௦081 10501]ற(1௦௩. 
41 5952. 93. 11 85 70. று ரிய11- 0ர 6460 றகா(ரவ119. லே 
42 5952. 97 4 93 62 18015 ௦8 62௦4 றகற51 8ங்கரவ 26 
43. 5248. 99. 23 69 76 ௪60 80வ]$964 0ய]$ ௨௦௭ 03 1821௦1 
44 1920 1௦ 21 23 88 0௧076. 102 றக0615 24, 25 & 28 
45 1058 101 9. 11 97 008 08 ௪8௦0 1106 ௬676 8680, 
46 570 101 14 1 81 8ம்‌ 0876 0௦6௩ 0060 10. 146 600%. 

நிர்மல கவட 

நரகக்‌ ட]. ௧9௪ விசிக மய 22 ௧3 228 நலலா ஷி 

** அடு ச 4௦௦1 படத பட்ட அட்டம்‌ பவட 52 


ப 


கவட டை 1/400. 











03355 7251 


| 


ப கிழிங்க 


வலத்‌ 













































































ம்‌ இட-ஒறுறு உல 
உ]. க] ன்‌ ஒன 











கல 








யு 








க ஆகச்‌ 





1॥ மெக்கன்சி சுவடிகள்‌ 


தஞ்சை மராட்டிய மன்னர்களைப்‌ பற்றி மெக்கன்சி தொகுப்பில்‌ பின்‌ 
வரும்‌ சுவடிகள்‌ காணப்படுகின்றன: 
3. டி.8119 மராட்டியர்‌ வரலாறு (ஆர்‌. 7453) 
டி. 31௪0 தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு (எம்‌ 79). 
டி. 9762 தஞ்சை சரபோஜி மன்னர்‌ வமிசாவளி (எம்‌ 75) 
டி 3190 தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வமிசாவளி 
டி. 9779 தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வமிசாவளி (எம்‌ 76) 
டி. 8926 தஞ்சாவூர்‌ மகாராஷ்டிர மன்னர்‌ வமிசாவளி (ஆர்‌ 4049), 


உல்ல ௨.0 


(1) டி 3119 எண்‌ உள்‌எ.சுவடி (ஆர்‌ 7453) 

மேல்‌ 1 இல்‌ குறித்துள்ள மராட்டியர்‌ வரலாறு குறைப்பிரஇயாகும்‌. இது 
காப்பீடு செய்வதற்காக 1954ல்‌ படியெடுக்கப்பட்டுள்ளது. ஆர்‌ 7458 என்ற 
எண்‌ கொண்ட இச்சுவடி 157 பக்கங்கள்‌ கொண்டது; ஒவ்வொரு பக்கத்திலே 
யும்‌ 24 வரிகளுண்டு. பிற சுவடிகளை நோக்க இதில்‌ அதிகப்‌ பிழைகள்‌ இல்லை. 
இதன்‌ மூலச்‌ சுவடி 190 பக்கங்களையுடையது; ஒவ்வொரு பக்கத்திலும்‌ 21-22 
வரிகள்‌; 9$ 26 7$ அங்குலம்‌. இதில்‌ முதலிலிருந்து, 1980ல்‌ அச்சிட்ட போ.வ. 
௪. வில்‌ பக்கம்‌ 100இல்‌ “பிற்பாடு சந்தாசாஹேப்‌ மொஹிதீன்கான்‌ என்பவர்‌ 
களிடமிருந்து உபத்திரவம்‌ ஏற்பட்டால்‌ பிறகு பார்த்துக்‌ கொள்வோம்‌ என்ற''3 
என்பது வரையில்‌ உள்ளது. மேற்குறித்த போ. வ. ச.வில்‌ பக்கம்‌ 93இல்‌ “*பிறகு 
அன்னப்பா சேட்கே'' என்பது முதல்‌, பக்கம்‌ 94இல்‌, “*அன்னப்பா மரண 
மடைந்ததற்காகப்‌ பச்சாதாபப்பட்டார்‌'” என்பது வரை அன்னப்பா சேட்கே 
யைப்‌ பற்றிய செய்திகள்‌ ஆர்‌ 7453 ஆசிய குறைச்சுவடியில்‌ இல்லை; 
டி. 3780 டி 3762 ஆகிய முழுச்சுவடிகளில்‌ உள்ளன." இம்முழுச்சுவடிகளைப்‌ 
படித்தறிந்துகொள்ள ஆர்‌ 7453 ஆகிய இச்சுவடி பெரிதும்‌ உதவியாக உள்ளது 
என்பது ஒருமுறை ஒப்‌புநோக்கின்‌ தெரியவரும்‌. டி 3119ஐ.த்‌ இருத்தியெழுதியதே 
ஆர்‌ 7453 என்பதாகும்‌. 

(2) டி 3180 எண்‌ உள்ள சுவடி 

இது தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு என்ற தலைப்‌! |டையது. இது 
எம்‌ 79 என்று குறிக்கப்‌ பெறுவதால்‌, இது மெக்கன்‌9 சேகரித்தவற்றுள்‌ 79ஆவது 
எண்‌ உள்ள சுவடி என அறியப்பெறும்‌. இது 72126 72 அங்குலம்‌ அளவில்‌ 


3, நூரர்த 06 கே!&10206 ௦8 வயர்‌! 885, 0.0.24.1., 450025, நு. 110 
2 இந்நூல்‌ பக்கம்‌, 114 காண்க. 8, டி 8180 இத்நூல்‌ பக்கம்‌ 106 காண்க. 


502 (தஞ்சை மராட்டிய 
85 பக்கங்களுடையது; பக்கம்‌ 1க்கு 54 வரிகளுடையது. எழுத்துருவம்‌ மிக அழ 
காகவும்‌ உள்ளது. இதில்‌ கூறப்படாத செய்திகள்‌ யாவை அதாவது மெக்கன்சி 
சுவடிகளில்‌ அதிகமாக உள்ளவை யாவை என்பவை பற்றி இதன்‌ முன்‌ 
'தலைப்பில்‌* கூறப்பட்டுள்ளன. 


மெக்கன்‌9 சுவடிகளுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதாவது அச்சிட்ட 
போ. வ. ச.வில்‌ பக்கம்‌ 17இல்‌, 

ஈஜிஜாபாயி சாகேப்‌ சாலி வாகன சகம்‌ 7557க்குச்‌ சரியான இங்கிலீஷ்‌ 
வருஷம்‌ 1629 பிரமோதூத வருஷத்தில்‌ பிரசலித்துப்‌ புத்திர பாக்கியத்தைப்‌ 
பெற்றாள்‌. அப்புதல்வனுக்கு ஏகோஜி ராஜா என்று பெயரிட்டார்கள்‌. இந்த 
ஏகோஜி ராஜாவின்‌ வம்சத்தில்‌ நான்கு யேகோஜி ராஜாக்கள்‌ உண்டானார்கள்‌. 
சாலி வாகன சகம்‌ 1852 பிரசோற்பத்தி வருஷம்‌!” என்று காணப்படுகிறது 
போ, வ. ௪. தமிழாக்கம்‌ செய்து அ௮ச்சிட்டவர்கள்‌.. ந 

ஏகோஜி ராஜா திஜாபாயின்‌ குமாரர்‌ என்பது சரித்திரத்துக்கு மூர: 
ணாசவுள்ளது'' 
என்று மட்டும்‌ அடிக்குறிப்பு எழுதினார்கள்‌.” மெக்கன்‌? சுவடியில்‌ இங்குக்‌ 
காணப்படுவது" பின்வருமாறு: 

இிஜாபாயி சாயபு பூரண கெற்பமாக இருந்தவள்‌ சாலியவாகன சகம்‌ 
1551 யிங்கலீஷ்‌ வருஷம்‌ 1688 பிரமோதூத வருஷம்‌ புத்திறோச்சவமாச்சுது.. 
உடனே சஹாஜி நாஜாவும்‌ வந்து சேர்ந்து நமக்குச்‌ செயமான சமையத்தில்‌ 
புத்திறோச்சவ மாச்சுதென்று றொம்பவும்‌ சந்தோஷத்தை யடைந்து அந்த 
பிள்ளைக்குச்‌ சவனேரி கெடியிலே பிறந்தபடியினாலே சிவாஜி நாஜா என்று 
நாமகரணம்‌ பண்ணினார்‌'". 





இங்கனம்‌ மெக்கன்‌? சுவடியில்‌ காணப்படுவதால்‌ போ. வ. ச.வில்‌ தவறு 
நிகழ்ந்தது என்பது பெறப்படும்‌. 

இனி “அப்‌ புதல்வனுக்கு-ஏகோஜி ராஜா என்று பெயரிட்டார்கள்‌'' என்ற 
வாக்கியம்‌ மெக்கன்‌9 சுவடியில்‌ சுமார்‌ 3 பக்கங்கட்குப்‌ பிறகு '*அந்தப்‌ பிள்‌ 
ளைக்கு யேகோஜி ராஜாவென்று பேர்‌ வைத்தார்கள்‌. இந்த வமிசத்தில்‌ 
இவர்‌ நாலாவது யேகோஜி நாஜா; பிறந்தது சாலியவாகன சகாப்தம்‌ 1552 
பிறசோத்பத்தி வருஷம்‌'" என்று காணப்பெறும்‌. 

எனவே போ. வ. ச௪.வில்‌ காணப்படும்‌ பிழையைப்‌ போக்குவதற்கு. 
மெக்கன்‌௪ சுவடிகள்‌ துணை நிற்டின்றவாற்றை அறிந்து இன்புறலாம்‌. 

இந்தச்‌ சுவடியின்‌ முகப்பில்‌ 17-54 என்று ஒரு எண்‌ குறிப்பு இருக்கிறது. 
இதனை நிலைக்கால்‌ தட்டு எண்‌ (8%817 ௨ய௱௦2) என்பர்‌ இரு. 7.4. மகாலிங்கம்‌ 
அவர்கள்‌, இந்த எண்‌ டெய்லர்‌ அச்சிட்டபட்டியலில்‌ மையால்‌ எழுதப்பெற்‌ 
றுள்ளது. 


4. இந்நூல்‌ பக்கம்‌ 188 காண்க, 5, போ, வ, ௪ஃபக்‌, 17 அடிக்குறிப்பு 
உ, இந்நூல்‌ பக்கம்‌ 28-23 காண்க. 


மன்னர்‌ வரலாறு 203 


இச்சுவடியே ஆராச்சக்‌ குறிப்புக்களுடன்‌ இந்நூலில்‌ அச்சிடப்‌ பெறலாயிற்று. 
இந்தச்‌ சுவடியின்‌ மொழிநிலை பற்றி இங்குச்‌ சிறிது கூறுவது இன்றியமையா 
தீதாகும்‌. 


சுவடியை எழுதியோர்‌ காதால்‌ கேட்டும்‌ பார்த்தும்‌ எழுதுங்கால்‌ தன்‌ அறி 

வுக்கு ஏற்பச்‌ சொற்களை மாற்றியமைத்திருத்தல்‌ கூடும்‌. * காதால்‌ கேட்டு 
எழுதுங்கால்‌ சந்திப்‌ பிழைகள்‌ ஏற்படுதல்‌ எதிர்பார்க்கக்கூடியதே, ஓரிரு 
எடுத்துக்காட்டுக்கள்‌:: 

“*கொஞ்சநாளைக்கு பிற்பாடு; அவருக்கு பிறதம'”' 

இவற்றுள்ககுவ்வுருபிற்குப்‌ பிறகு வன்மை மிகாமை காணப்படுகின்றது. 

“பிற்ப்பாடு'” என்பதில்‌ றகர.த்தையடுத்துப்‌ பகரமெய்‌ வேண்டாவழிக்‌ 
காணப்‌ பெறுகிறது. 

*பிறதம' என்ற சொல்லில்‌ இடையின ரகரம்‌ இருக்க வேண்டிய இடத்தில்‌ 
வல்லின றகரம்‌ இருக்கிறது. 

றாஜா, உயித்தம்‌, ஆச்சுது போன்ற சொற்கள்‌ இவ்வுருவிலேயே பயின்‌ 
றுள்ளன.. 

ஐம்பது என்பது அன்பது என்றும்‌, இரண்டு என்பது ரெண்டு என்றும்‌, 
ஒன்று என்பது ஒண்ணு என்றும்‌, மூன்று என்பது மூணு என்றும்‌ காணப்‌ 
பெறுகின்றன. 

உடம்படுமெய்‌ புணர்த்தல்‌ பெரும்பாலும்‌ தவறாகவே யுள்ளது. இந்த 
யெட்டு, இருண்டயிடம்‌ என்பன எடுத்துக்காட்டு, 

அவர்கள்‌ என்பது அவாள்‌ என்றும்‌, பிராமணர்கள்‌ என்பது பிராமணாள்‌ 
என்றும்‌ “*அர்கள்‌'” என்பது *ஆள்‌' ஆகத்‌ இரிந்தமை பெரும்பான்மை, 

உயிர்வரின்‌ உக்குறள்‌ மெய்விட்டோடாது உடம்படுமெய்‌ பெறல்‌ பெரும்‌ 
பான்மை: கொடுக்கிறதுயென்று; கொண்டுயிருக்கற என்பன எடுத்துக்காட்டு. 

சொல்லடைவு நோக்கின்‌ பிறமொழிச்‌ சொற்கலப்பு அறியப்பெறும்‌. 

மொழி முதலாகா எழுத்துக்கள்‌ இச்சுவடியில்‌ தங்குதடையின்றி மொழி 
முதல்‌ ஆதல்‌ கண்கூடு: 

யிந்த, யெங்கள்‌, யேழு, ராசா, ரெண்டாவது, ரொம்ப, நத்தம்‌, னாகூர்‌, 
னாள்‌, இன்னோரன்ன பல. 

சொல்லிப்‌ போட்டு, கொடுத்துப்‌ போட்டு என்ற வட்டாரவழக்கும்‌. அப்‌. 
படிக்கொத்த இப்படிக்கொ.த்த என்ற கூற்றுக்களும்‌ பெரும்பான்மை. 


204 தஞ்சை மராட்டிய 


தாவிளை'” என்ற சொல்பயன்படுத்தியமையும்‌, போடுவாள்‌ (போடுவார்கள்‌), 

துணியமாட்டாள்‌ (துணியமாட்டார்கள்‌) என்று கூறியமையும்‌ இதை எழுதியவர்‌ 
பார்ப்பனர்‌ என்பதைக்காட்டும்‌. 

பல வாக்கியங்கள்‌, தவறான அமைப்புடையவை; சுவடியை நோக்கின்‌ 
அறியலாம்‌. 

இம்மெக்கன்‌சி சுவடி, டெயிலர்‌ தொகுத்த 8ழ்த்‌ இசை வரலாற்றுச்‌ சுவடி, 
கள்‌ மூன்றாம்‌ தொகுதியில்‌" பக்கம்‌ 298இல்‌, எண்‌ 798ஆகக்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளது. 


(3) பூ3762 எண்‌ உள்ள சுவடி 


இது தஞ்சை சரபோஜி மன்னர்‌ வமிசாவளி என்ற தலைப்புடையது; 
எம்‌ 75 என்று குறிக்கப்படுவது. இது 29%:17.4 செ. மீ. அளவில்‌ 88 பக்கங்க 
ளுடையது; பக்கம்‌ ஒன்றுக்கு 40 வரிகள்‌ உண்டு. இதுவும்‌ டி. 3180 போன்றே. 
முழுச்சுவடியாகும்‌. இதன்‌ முகப்புப்‌ பக்கம்‌ ஒன்றனுள்‌ இது தஞ்சாவூர்‌ வேத 
நாயகம்‌” சேகரித்தவற்றைச்‌ சேர்ந்தது என்றும்‌, 4-4-1804 இல்‌ தரங்கம்பாடியில்‌ 
இருந்த பாதிரிகள்‌ ஜான்‌, ரோட்லர்‌ என்பவர்களின்‌ ஆணையின்படி இது தரங்கம்‌ 
பாடி “*மிஷனரி'” யிடம்‌ இருந்த சுவடியினின்று படியெடுக்கப்பட்டது என்றும்‌ 
தெரிகிறது.” 


அடுத்த ஏட்டில்‌ 17-6-85 என்று குறிப்பு இருக்கறது. இதனை (84௦12 11௦.) 
நிலைக்கால்‌ தட்டு எண்‌ என்று இரு. மகாலிங்கம்‌ அவர்கள்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இதல்‌ மெக்கன்சியின்‌ அரக்குவைத்த முத்திரை (581) காணப்படுகிறது. இதில்‌ 
0. 0. 14, என்ற எழுத்துக்கள்‌ இருத்தல்‌ கூடும்‌. 


இச்சுவடியும்‌ முழுச்சுவடியாகும்‌, எழுத்துருவம்‌ செம்மையாக இல்லை. 
எல்லாம்‌ பிழையாகவே உள்ளன. பழைய கையெழுத்துச்சுவடிகளைப்‌ படி_த்.தலில்‌ 
மிக்கு பயிற்சி யுடையவர்களாலே தான்‌ இச்சுவடியைப்‌ படிக்கவியலும்‌. டி. 3180. 
சுவடியையும்‌ இதனையும்‌ ஒப்பிடின்‌ டி. 3180, இதனைப்‌ பார்த்துப்‌ பெரும்‌ 
பாலும்‌ இருத்தி எழுதப்‌ பட்டுள்ளது என்பது புலனாகும்‌,"? 





7. 121௦, பெர்க்‌ 811540ார்௦க்‌ நகீகமமகமார்ற1ி, 4௦1. 11 
௪. வேதநாயக சாஸ்திரி (1774-1884); வரலாறு இதன்‌ இறுதியில்‌ காண்க, 


ஓ; **நி]9$ரரர்கே] ௨௦௦௦௧ ௦8 86 $கறற்0ரச ரகரம்‌]. 0012ம்‌ 82000 & 108. [ற ற0856858100) 
௦8 106 நீரகறமம2கா நகீர்தர்0வவர ௦0கபயயறர்கெ15ம்‌ ந 106 884. 14885ரத 7௦8௨ ஊ3 
௦10/௪, ஜெொசம்‌ கீறப்‌1 418047... (7. 9. நகீகம்விர்மதகம, ககம 5ற 215 சீஷ ய5011019,. 
340100 7, 10 வரம்பு. 08 1480785, 1972, 2826 142); 9/11118ம 71௦7, கே$வ1௦206. 
தகவல வம நகீகறுபதமெர்ற(க 10 16 0௦7௩. 140£கா௫, 348089, 1860) 7௦1. 7, 11௦. 


10, பீடி (03180) 6 ஸ்5 வற ௦8௨ 8812. 00 0076 11சயதய(8]] 
0806 (02௮ 606 8062010த (0 3762). 71% 45 உ ம்மற110816 08 605 80752010ஐ: 


மன்னர்‌ வரலாறு 205 


இது 4-4-1804இல்‌ பெயர்த்தெழுதப்பட்டது என்பதும்‌, தரங்கம்பாடியி 
லிருந்தது அச்சுவடி என்பதும்‌ வியப்புக்குரியதாகும்‌. 


இதனானும்‌ பெரியகோவில்‌ மராத்திக்கல்வெட்டு வெட்டி. முடிந்த அண்‌ 
மைக்காலத்திலேயே தமிழ்ச்சுவடி ஒன்று தரங்கம்பாடியில்‌ இருந்தது என்று, 
ஊக்க இடம்‌ தருது. ம்‌ 


டி. 9762, டி 3180, டி. 3119 என்பவற்றைக்‌ கால அடிப்படையில்‌ முறைப்‌ 
படுத்தலாம்‌. இவை ஒன்று மற்றொன்றினும்‌ செப்பமாக இருத்தலின்‌ இந்த 
முடிவு எடுக்கப்பட்டது. 


(4) டி 8779; டி 3190) டி 3926) ஆர்‌ 4049 
இவை நான்கும்‌ ஒரே மாதிரியான சுவடிகளேயாகும்‌. 


டி 3779: இது தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வமிசாவளி என்ற தலைப்‌ 
புடையது; 74 பக்கங்கள்‌ கொண்டது; பக்கத்துக்கு 40 வரிகளுண்டு. இதற்கு 
எம்‌ 76 என்ற எண்ணும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இது மிகவும்‌ சிதைந்துள்ள து. 
இது எம்‌. 76 இல்‌ உள்ள 19 சுவடிகளில்‌ 16 ஆவது சுவடியாகும்‌; பக்கம்‌ 93 
முதல்‌ 109 வரையுள்ளது. 


டி 3190: இது மேலதன்‌ காப்பீடு சுவடி. (888024) ஆகும்‌. இதல்‌ ஸ்ரீராம 
செயம்‌ என்று தொடக்கத்தில்‌ உள்ளது. இது துரைசாமிப்பிள்ளை என்பவரால்‌ 
28-2-1891 இல்‌ காப்பீடு செய்யப்பட்டது என்ற குறிப்புக்‌ காணப்பெறுறது. 


டி 3926; இது 16 பக்கங்கள்‌ கொண்டது: பக்கத்துக்கு 30 வரிகள்‌ உண்டு, 
பெரிய வால்யூம்‌ எண்‌ 14 இல்‌ பக்கம்‌ 277 முதல்‌ 292 வரை எழுதப்பட்டுள்ள து. 
இச்சுவடி. பல இடங்களில்‌ சிதைந்துள்ளது. இது 1838 இல்‌ காப்பீடு செய்யப்‌ 
பட்டது. இஃது ஒரு கடிதம்‌ ஆகக்‌ கருதப்படுகிறது. 


“-அமுருதசிங்கு மகாராசா இராட்சிய பாரம்‌ பண்ணுகிற னாளையிலே 
சரபோசி மகாராசா அவர்கள்‌ கூட்டத்தார்‌ அமுருதங்கு மகாறாசாவுக்கு 
இராட்சியம்‌ செல்லாதென்‌ பதைப்‌ பத்தியும்‌ சரபோசி மகாராசாவுக்குச்‌ செல்லு 
மென்கறதை ஒப்பிவிக்கும்படியாகவும்‌ கனம்‌ பொருந்திய மகாராசஸ்ரீ கும்பினி 
யாரவர்களுக்‌ கெழுதிக்கொடுத்த இயாதியைப்‌'” பார்த்த விடத்தில்‌ பெதற்ந்து?2அ 
எழுதப்பட்டது'” 





'400ஸரோ௩ 8௮3 %45 66 கற0சக7௧௩06 08 66102 ௨ ௦0097 10௨08 08 11- (& [025௦0 (4/6. 
'01வ10ஜய6 ௦8 405 கற! நிகீவறமு50ரர்ற(5 1௦ 156 008620000௫ பெர்சோரவபி நகிகறய50ார்ற16 
நப0ரஜாரு, 14கம்ம25, 17௦1, 4111. 

37, நீட்ட 81298 (ரூகா1௦5ம்‌ 17-6-25) 66815 00௪ 80%0ஜாஉறம்‌. ௦8 0௦1. நரீக௦%20216 ... 106 
820000 நரீஉறய$ரெற6 (87154. 17-5-34) 15 8 ௦003 8000) 80௨ 854 றும்‌ 15 ற௩ம6 
15ஜ1016. 106 பேரீரம்‌ (17-4-49 0 3190) $5 ௨௩ 1௨௦௦௯21616 ௦00 ஏர்‌. 5]1ஹ்‌$ ஏலார்க11005: 
3 ௧5 ௭௦4 9660 011௦64 037 971150 ௦2 1291௦2"? - (1. 7. நகீக/்விப தகன, 826 142) 


78, இயாதி - ஆழ்த்த கருத்துடன்‌ எழுதப்பட்டது. 32௮... பெதத்ந்து - பெயர்த்து. 


206 தஞ்சை மராட்டிய 


என்று இச்சுவடியின்‌!3 தொடக்கத்தில்‌ காணப்படுகிறது. இதனால்‌ சரபோஜி 
கட்டியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ கும்பினியாருக்கு அமர்சிங்குக்கு எதிராக 
ஒரு கடிதம்‌ எழுதினர்‌ என்றும்‌, அமர்சிங்கைக்‌ காட்டிலும்‌ சரபோஜிக்கே 
அரசுரிமை பெற உரிமையுண்டு என்று வலியுறுத்தி எழுதினர்‌ என்றும்‌ 
தெரிகிறது. 


இந்த யாதி (ஆழ்ந்த கருத்து) பெயர்த்தெழுதப்பட்ட நாள்‌ 8-3-1810. 
ஆகும்‌."* இது தரங்கம்பாடியில்‌ தின்மாற்கு (0௯௭௮%) அரசரின்‌ அலுவலர்‌ 
வீட்டிலிருந்த ஏட்டை நோக்கிப்‌ பிரதி செய்யப்பட்டதாகத்‌ தெரி௰றது. 


இச்சுவடியில்‌ மூலபுருஷர்‌ புதாசிராசா வென்று கூறப்பட்டுள்ளது; (இவர்‌ 
பாவாஜியாகலாம்‌), 8/தாசிராசர்‌ மக்கள்‌ இருவர்‌; மாளோ, விட்டோ?. 
மாளோசியின்‌ மகன்‌ சா?. “அவர்களுடைய வயத்திலே மூத்த பெண்சாதியுடைய 
மகன்‌ யேகோசி ராசா (... 1 பெண்சாதியுடைய மகன்‌ சிவா) ராசா.” 
யேகோ? ராசா தஞ்சாவூரைக்‌ கைப்பற்றினார்‌. அவருக்குப்‌ பிறகு அவருடைய 
மக்கள்‌ மூவர்‌, சாசி ராசா, சரபோசி, துக்கோசி முறையே ஆட்சி செய்தனர்‌. 
துக்கோசிக்குப்‌ பட்டத்தரசியின்‌ மகன்‌ பாபா சாயபு. கத்தியைத்‌ தொட்டு 
லிவாகம்‌ பண்ணின பெண்‌ பிள்ளைக்கு மூன்று மக்கள்‌. முதலாவது அண்ணா 
சாயபு; இரண்டாவது நானாசாயபு; மூன்றாவது பிர.தாபசிங்கு. துக்கோசிக்குப்‌ 
பிறகு பாபாசாயபு பட்டம்‌ எய்தினார்‌. இவர்‌ ஓராண்டு ஆட்சி செய்தார்‌. 
இவருக்குப்‌ பிறகு புதாரி ராசாவின்‌ யேரப்பிள்ளை கெங்காடி ராசா, பாபா சாயபுடைய 
பெண்சாஇ சுசான்பாயி சிறிது நாள்‌ ஆட்ரிபுரிந்தனர்‌. கெங்கா? யிறந்து போனார்‌. 
ஆகவே சுசான்பாமி மட்டும்‌ ஆட்சி புரிந்தார்‌.1* இவர்‌ மூன்றாண்டுகள்‌ ஆட்௫ிபுரிந்‌ 
தார்‌. சயிது என்ற சல்லேதார்‌, கோயா? காட்டகே என்பவருக்குச்‌ சொல்லி 
யனுப்பி: ஒருவருக்குக்‌ காட்டு ராசா என்று நாமகரணம்‌ பண்ணி அவருக்குப்‌ 
பட்டம்‌ கட்டினார்‌.!” இந்தக்‌ காட்டுராசா ஒன்றரை வருஷம்‌ ஆட்சி செய்தார்‌. 
அக்காட்டு ராசாவும்‌ சயிதோடு பகைமை கொண்டமையால்‌ காட்டுராசா 
கொல்லப்பட்டார்‌. பிறகு பிரதாபசிம்மர்‌ அரசரானார்‌. சயிது, வஞ்சகமாக 








0.0, 1.1. நரீகம்க6) [த 101. 19, 025 277; 860110 8, &௦௦௦ய௦( ௦4 496 
நரிக/்ர11க 18வரக£5 08 'நகர்0ா6. 
34. 0.0.1. -0௦- -4௦- 


75, இச்சுவடியில்‌ பல இடங்களில்‌ சிதைந்துள்ளமை போல இவ்விடத்திலேயும்‌ சதைந்துள்ளது- 
இங்கு விடுபட்ட இடத்தில்‌ **இளைய'' என்றிருக்கலாம்‌. போ. வ, ௪. விலும்‌: அதற்குரிய மெக்கன்‌9 
சுவடிகளிலும்‌ ஏகோஜியின்‌ தாய்‌ ஷாஜிக்கு முதல்‌ மனைவியென்று குறிக்கப்பட்டமை இங்கு ஒப்பிட்டு 
நோக்குதற்குரியதாம்‌.. 

78, கெங்காஜி ஆட்ியெய்தியது இஇல்‌ கண்ட புதிய செய்தி (டி. 39.28, பக்கம்‌ 280) 

37... சரபோஜியின்‌ மனைவி கருவுற்றதாகப்‌ பொய்கூறிக்‌ கொணர்த்த பிள்ளை வரலாறும்‌ அடுத்து: 
இங்குக்‌ கூறப்பட்டுள்ளது. (டி 8926 பக்கம்‌ 28-82) 


மன்னர்‌ வரலாறு 207 


நடந்து கொண்டமையால்‌ ' கொல்லப்பட்டார்‌. பின்னர்த்‌ துளசா. அரசு கட்டி 
லெய்தினார்‌; 84 ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தார்‌. இவர்‌ ஆட்சியில்‌ நவாபு தஞ்சை 
ஆட்சியைச்‌ கைப்பற்றினார்‌. பின்னர்‌ லாட்டு பிக்கட்டு (1.௦4 81201) வந்து. 
துளசாவுக்குப்‌ பழையபடி ஆட்சியை அளித்தார்‌. இவருக்குப்‌ பிள்ளைகள்‌. 
இல்லை. ஆகையால்‌ ஒருவரைச்‌ சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்டு “'ரிசிட்டென்று. 
ஆடலிஷ்டன்‌ கற்னல்‌ இஷ்ட்டூட்‌''3* முதலானோர்‌. கையில்‌ அவரை ஒப்புவித்‌ 
தார்கள்‌. சிவராயர்‌. சூழ்ச்சி செய்து 18 பேரை விசாரிக்கச்‌ செய்து கெவுனரை 
'நம்பச்செய்து அமர்சங்கை அரசனாக்கினார்‌. 
இதுவரையிலும்‌ ஏகோஜி முதல்‌ அமர்சிங்கு அரசாட்சி எய்தியது வரை 
கூறப்பட்டன. பேல்‌ அமர்சிங்கு அரசாட்சியின்‌ குறைகள்‌ கூறப்பட்டுள்ளன. 
அவை யாமாறு:- 
(௮) கும்பினியாருக்குக்‌ கொடுக்க வேண்டியதைக்‌ கொடுக்காமல்‌ 


இருக்கின்றார்‌. 

(ஆ) சிவராயர்‌ பச்சப்ப முதலி ஆகியோர்‌ ஏழைச்சனங்களைத்‌ 
துன்புறுத்துகன்றார்கள்‌. 

(இ) துளசாவின்‌ இறுதிக்‌ கடன்களைச்‌ சாத்திரப்படிக்கு நடத்த 
வில்லை. 


(ஈ) (சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்ட) அரச குமாரனைத்‌ தன்‌: தாயிடம்‌ 
கூடச்‌ செல்ல விடுவதில்லை; கல்வியும்‌ அளிக்கவில்லை; வெளியிலே 
வரவெட்டாமல்‌ காவலில்‌ வைத்துள்ளனர்‌. 

(௨) துளசாவின்‌ பெண்டுகள்‌ பேரிலும்‌ சுலும்பு பண்ணுகிறார்கள்‌. 

(ஊ) தஞ்சை நகரத்தில்‌ ஞாயமில்லை: அநியாயம்‌ நடப்பதால்‌ சனங்‌ 
கள்‌ பயப்படுகின்றனர்‌. 

(எ) அமிர்தசங்கு ராஜா அயோக்கிய மானபடியினாலே தம்முடைய 
அதிகாரம்‌ நன்றாய்‌ நடக்க வேணுமென்று நானாவிதமாய்ச்‌ 
செலவு செய்கிறார்‌. 

(ஏ) பணமுடை காரணமாகச்‌ சீர்மை யெல்லாம்‌ துபாசிகளுக்கு அட 
மானம்‌ வைக்கறார்‌. 

(ஐ) மானியவரி வீட்டுவரி போன்ற வரிகளால்‌ மக்களைக்‌ கொடுமைப்‌ 
படுத்துகிறார்‌. 

ஆகையால்‌ கும்பினியார்‌ '*இந்த ஞாயம்‌ நன்றாய்‌ விசாரணை'” பண்ண 
வேண்டும்‌ என்ற வேண்டுகோளுடன்‌ இந்தச்‌ சுவடி முடிகிறது. 





1௪. இத்நூல்‌ பக்கம்‌. 243 காண்க, (8888மமீற$ 1704125100; 0௦1௦௦51 810271) 


39. ஆர்‌ 4049 (இது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ பெயர்த்தெழுதிப்பெறப்பட்டுள்ளது). பெயர்த்‌: 
தெழுதிய சுவடியில்‌ பக்கம்‌ 58-54; 58; 59. 


208: தஞ்சை மராட்டிய 
இச்சுவடியில்‌ பல இடங்களில்‌ சொற்கள்‌ விடுபட்டுள்ளன. அவ்விடங்‌ 
களில்‌ டி. 3926 இலும்‌ விடப்பட்டுள்ளது. 


இச்சுவடியில்‌, **இல்லையாகிய சிதம்பரத்தில்‌ சபாநாதருக்கும்‌ தில்லைக்‌ 
கோவிந்த ராஜருக்கும்‌ நித்திய பூசை தடைப்பட்டது. இருவாவடுதுறையில்‌ 
எழுந்தருளியிருந்த சிவப்பிரகாச சுவாமிகள்‌ சிதம்பரத்துக்குச்‌ சென்று இல்லை. 
மூவாயிரவர்க்கும்‌ வைணவர்களுக்கும்‌ ஏற்பட்ட சண்டையைத்‌ தீர்த்து வைத்‌ 
தார்‌'” என்ற ஒரு செய்தி? (இடைப்பிறவராலாய்‌) **நியாயவிசாரணை செய்வது 
ஆட்சியாளர்‌ கடமை'' என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்‌ தரப்பட்டுள்ளது. 


ஆர்‌ 4049: இது டி. 3986 இன்‌ காப்பீடு சுவடியாகும்‌. இது 16 பக்கங்களு 
டையது. இது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ பெயர்த்தெழுதிப்‌ பெறப்பட்‌ 
டுள்ளது. 
(5) டி 3179 
இது '“சோழர்க்குப்பின்‌ இராயர்‌ வடுகர்‌ மராட்டியர்‌ முதலானோர்களின்‌. 
பெயர்‌ அட்டவணை” என்ற தலைப்புடையது. இது பற்றிய குறிப்புப்பின்‌ 
வருவது.1 


இது சோழமன்னரது ஆட்சிக்குப்‌ பிற்காலம்‌ இராய மன்னரது அர 
சாட்சி முறையினையும்‌, அதன்பின்‌ நாயக்க மன்னர்களுடைய பெயர்‌ முறை 
மையினையும்‌, அதன்பின்‌ போசல மராட்டிய மன்னர்களின்‌ ஆட்சி முறையினை 
யும்‌ முறையாக எடுத்துக்கூறி மெக்கன்‌9? துரைக்கு படெியாரின்‌ ஊழியராம்‌. 
"*வேதநாயக்கன்‌'' என்னுமவர்‌ எழுதிவிடுத்‌த முறையிலே அமைந்திருக்கின்றது. 
முற்றும்‌ உள்ளது. ம 


நான்கு பக்க அளவுடைய இச்சுவடியில்‌ மராட்டிய மன்னர்களைப்‌ பற்றி 
யது பின்வருமாறு:- 





44 விசையராகவ நாயக்கனுக்குப்‌ பிறகு அவன்‌ மகன்‌ செங்கமலதா௬ 
மூன்று மாத மாத்திரம்‌ பட்டத்திலிருந்தான்‌. அதன்‌ பிறகு க்ஷ£ள௭௰டுஹு?* 
துவக்கி புசலை”3 ராசாக்களாகிய மறாட்டியர்‌ இறாட்சியயாரம்‌ பண்ணிவரு 
கிறது. அதற்கு விபரம்‌ எப்படி யென்னில்‌, 


மறாட்டியனாகிய எகோ? ராசா இராட்சத வருஷம்‌ தை மீ” சத்தமியில்‌ 
சினேகத்தின்‌ பேரில்த்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்குள்ளே வந்து கோட்டையை 
ஆக்கிரமித்துக்‌ கொண்டு அதுமுதல்‌ துன்மதி மட்டும்‌ எ வருஷம்‌ ஆண்டார்‌. 





20. ஆர்‌ 4049, பக்கம்‌ 54-86. 


23, இ டுகெ்றப1ச கவித ௦8 (0௧ நகரப்‌] 388. ௦8 6 0. 0, ரீ. ம்‌, 0கீகம்225, 
1954, 7௦1. 1%, றற. 2838, 2839. 


32, 7775 ஆம்‌ வருஷம்‌. 32, புலை - போசலே.. 


மன்னர்‌ வரலாறு 509 


௨) எகோ? புத்திரன்‌ ௪௧9 ராசா துந்துமி முதல்‌ விகுறுஇ மட்டும்‌ உக வருஷம்‌. 
ஆண்டார்‌. ௩) அப்பால்‌ அவர்‌ தம்பி சரபோசி மகாராசா கரவருஷ மூதல்ச்‌ 
செளமிய வருஷம்‌ வரைக்கும்‌ £ஆ வருஷமாண்டார்‌ ௪) அவர்‌ தம்பி 'துளசா₹* 
மகாராசா சாதாருண வருஷம்‌ முதல்‌ ஆனந்த வருஷம்‌ வரைக்கும்‌ அஞ்சுவருஷ: 
மாண்டார்‌. ௬) துக்கோசி!*அ பு.த்தரன்‌ எகோசி ராசா இராட்சத வருஷம்‌ மட்‌ 
டும்‌ உ மாதமாண்டார்‌. ௯) எகோ௫ிராசாவின்‌ பட்ட ஸ்த்திரி பட்டம்‌ கட்டிக்‌ 
கொண்டு ௨௩ மாதமாண்டார்கள்‌. ௪) சரபோசி ராசாப்பிள்ளை யென்று 
காட்டுராசா வலோக்காரமாய்‌** பிங்கள காளயுத்தி வருஷ மட்டும்‌ யக மாத 
மாண்டார்கள்‌. ௮) அதின்பிறகு துளசி மகாராசாவின்‌ பிள்ளை பறதாப்பு 
சிங்கு”? மகாராசா சித்திராவுத்‌த*” வருஷ முதல்‌ சுபானு வருஷ மார்கழி மீ” 
மட்டும்‌ ௨௪ வருஷம்‌ ௯௬ மாதமாண்டார்‌. ௯) பருதாப்பு ௪ங்கு?? மகாராசா 
புத்திரன்‌ துளசா மகாராசா சுபானுவருஷ மார்கழி மீ ”௬௨ முதல்‌ பிறபவஞ்‌ 
மாசிமீ” வரைக்கும்‌ ௨௪௫௨ மு ஆண்டார்‌. ய அவர்‌ தம்பி அமுற்தசிம்ம 
மகாராசா பிலவங்க வருஷ முதல்‌ காலையுத்தி வருஷம்‌ ஆனி மீ” வரைக்கும்‌. 
௰க வருஷம்‌ ௪ மீ” ஆண்டார்‌. ௰௧) அப்பால்‌ துளசா மகாராசாவின்‌ தெத்த 
யு.த்திரன்‌** ஆன சரபோ? மகாராசாப்‌ பட்டமாயிருக்கறார்கள்‌. 


இப்படியாக ராயர்‌ ராட்சியப்பாரம்‌ பண்ணத்‌ துவக்கமான நாள்‌ முதல்‌ 
இது வரைக்கும்‌ உத்தேசம்‌...வருஷம்‌ இதற்குள்ளாக மேலாகச்‌ சொன்ன...பட்ட 
மாண்டார்கள்‌.” 


இணைப்பு (1) கர்னல்‌ காலின்‌ மெக்கன்சி (1754-1821) 
(வரலாற்றுச்‌ ௬ருக்கம்‌) 

“மெக்கன்சி சுவடிகள்‌”! எனப்‌ பெறும்‌ சுவடிகள்‌ பல, சென்னையில்‌ 
அரசினர்‌ இழக்கியல்‌ சுவடிகள்‌ நூலகத்தில்‌? பேணிக்காப்பாற்றப்பட்டு வரு 
தலைத்‌ தமிழுலகு நன்கறியும்‌. இச்சுவடிகள்‌ தமிழ்நாட்டு வரலாற்றாய்வாளர்‌ 
கட்குப்‌ பெரும்பேறாகவும்‌ இகழ்சின்றன. இவற்றைப்‌ பாடுபட்டுத்தேடித்‌ தொகுத்‌ 
தளித்து,தவியவர்‌ கர்னல்‌ காலின்‌ மெக்கன்‌9 என்பவர்‌ ஆவர்‌. 





24: 24௮. துக்கோிக்குத்‌ துளசா என்ற பெயருமுண்டு என்பது இதனான்‌ உறுதபெறுவறது.. 
85. வலோக்காரமாய்‌ - பலாத்காரமாய்‌; வலிமையில்‌, 

2௪. பிரதாபசிங்கு 27, எத்தார்த்‌த, 

88.  தத்துப்புத்தரன்‌ - சுவீகாரமகன்‌., 


ந திறிறங்க 0௪11௧1 றக்க ௦8 தரார்‌] நகீதறப$ரர்ற(5 1 16 சாயம்‌ 071420181 
நகரம்‌ மர்ம, 14௧085, 17௦1. 177 நதாடி 1 ஹச்‌ 11 (64௨01:₹0212'9 114௦), 
8028, 1951. 


2. 00ர6ரகாப 501 ரெர்சய6க]ி நசீகறுப$௦ார்ற(5 140காரு 
69-27 


270. தஞ்சை மராட்டிய 


இவர்‌ ஸகாத்லாந்து£ நாட்டில்‌ லூவித்தீலில்‌* ஸ்டோர்னோ? நகரில்‌ கி.பி. 
7754-இல்‌ பிறந்தார்‌. இவர்‌ தன்னுடைய முப்பதாவது வயதில்‌ (9. பி. 1788இல்‌) 
இந்தியாவுக்கு வந்தார்‌; தன்‌ எஞ்சிய வாழ்நாள்‌ முழுவதும்‌ (௫. பி. 188]வரை) 
இந்தியா, இலங்கை, ஜாவா ஆதிய நாடுகளில்‌ பணியிலிருந்து, அயரா துழைத்துப்‌ 
படிப்படியாகப்‌ பணி உயர்வு பெற்று வாழ்ந்தார்‌; ஒருமுறைகூடத்‌ தன்தாய்‌ 
நாட்டுக்குச்‌ செல்லவில்லை. 
இவரது உடன்பிறப்புக்களில்‌ அலெக்சாண்டர்‌ என்பவர்‌ கனடாவிலும்‌, 
கென்னேத்‌ என்பவர்‌ தெரியாத ஓரிடத்திலும்‌, தமக்கையார்‌ மேரி என்பவர்‌ தன்‌ 
பிறந்த ஊராகிய ஸ்டோர்னோவிலும்‌ இருந்தனர்‌. 


இவர்‌ 2-9-17சீஇல்‌ இழக்கந்தியக்‌ கம்பெனியில்‌ பணியில்‌ சேர்ந்து 
சென்னைக்கு ஒரு பொறியாளராக வந்தார்‌. இவர்‌ வந்தபொழுது கவர்னர்‌ 
ஜெனராலாக இருந்தவர்‌ வாரன்ஹேஸ்டிங்க்ஸ்‌ ஆவர்‌. 


இவர்‌ போர்‌ நடவடிக்கைகளில்‌ ஈடுபடுத்தப்பட்டுப்‌ படிப்படியாகப்‌ பதவி 
யுயர்வு பெற்றார்‌." 


நில அளவையாளராகப்‌ பணியாற்றியபொழுதும்‌ இவர்‌ பதவியுயர்வுகள்‌ 
பெற்றார்‌. 1810 டிசம்பரில்‌ சென்னையில்‌ தலைமை நில அளவையாளர்‌” ஆக 
நியமிக்கப்பெற்றார்‌.* 1815இல்‌ இயக்குநர்‌ குழுவினர்‌? மூன்று மாழிலங்க ளுக்கும்‌ 
தனித்தனியிருந்த நில அளவையாளர்‌ பதவியைப்போக, இத்தியா மூழுமைக்‌ 
குமாக நில அளவையாளர்‌ பதலியை உண்டு பண்ணின பொழுது, 
பதவி அளிக்கப்‌ பெற்றார்‌; வில்லியம்‌ கோட்டையில்‌!” தங்கியிருந்தார்‌. பொறி 
யாளர்களுக்குரிய நாட்படி, ஊதியம்‌ முதலியவற்றோடு மேற்கொண்டு ஊதிய 
மாக ரூ. 1500 பெற்றார்‌. 





1816இல்‌ ராயல்‌ ஏஷியாடிக்‌ சொசைட்டியில்‌! ஒரு உறுப்பினராகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. 


இவரது பணி 1811இல்‌ ஜாவாவிலும்‌ நடைபெற்றது. 


இங்ஙனம்‌ போர்ப்‌ பணியிலும்‌ நில அளவைப்‌ பணியிலும்‌ இருந்தபோதி 
லும்‌ இவரது தொகுப்புப்பணி சீராக நடைபெற்று வந்தது. 





3. 500018௩0. 4. ந] ௦8 12915 5. 810700. 

6. *ந]ச ஒு8 றா௦ய016ம 88 1/42016௩கற௩ 1௩ நசீகா௦ம்‌ 1789, 88 ௦வறரகர்மு 1௩ கயம்‌ 
1793, 8 ]ரீகர்‌0ா 18 கரகர 1805, 8 நான்‌ மரல்‌ 0௦1௦81 1 0௭௦8 
1809, ஷ சதுர ரோ௫&! 1.42ப1ரோகார 0௦1061 4௩ 14082 1810 வயம்‌ 41௨111 88. 
0௦10061 4௩ கீயதப$1 1819 (84க௦%8ஈமர6 145. வாம 1 8ம்‌, ரரீஹ்விர்வஜா) 

7. போஜ ஜெக] ௪, நகீகந்விழமதகம நிதற 11 2. ௦8ம்‌ ௦8 1047501075 

10. 8௦21 9/1/0//க௯ (வேய1௨) 34. 1611௦1 08 &வு வ] &௨4211௦ 50060. 


மன்னர்‌ வரலாறு, 217 


8. பி. 1796இல்‌ இவர்‌ ஈழத்துக்குச்‌ சென்றிருந்தபொழுது ஈழம்‌ பற்றிய 
செய்திகளைத்‌ தொகுத்தார்‌. இப்பணியில்‌ இவருக்கு உதவியவர்‌ காவல்லி 
வெங்கட போரையா!3 என்பவர்‌ ஆவர்‌ என்பர்‌. மெக்கன்சி, இந்தியாவுக்குத்‌ 
இரும்பியதும்‌ தொகுப்புப்பணியில்‌ ஈடுபட்டு ஓலைச்சுவடிகள்‌, காகிதக்‌ கை 
யெழுத்துச்சுவடிசுள்‌ ஆகயவற்றைத்‌ தேடித்‌ தொகுத்தார்‌. இவர்‌ தேடித்‌ தொகுத்‌ 
தவை பெரும்பாலும்‌ நாட்டு வரலாற்றைப்‌ பற்றியனவேயாம்‌. 


தான்‌ சென்ற இடங்களில்‌ எல்லாம்‌ பல மொழியாளர்களுடைய உதவி 
இவருக்குக்‌ இடைத்தது. அவ்வுதவியாளர்கள்‌ இவருக்கு உண்மையான உழைப்பு 
நல்னர்‌. அவர்களுக்கு இவர்‌ மிகுந்த மரியாதை காட்டியதோடு அந்நாட்களுக்‌ 
கேற்பச்‌ சிறப்பாகடமாதவூதியமும்‌ அளித்தார்‌. சில சமயங்களில்‌ தன்‌ ஊதியத்தி 
லிருந்தும்‌ அன்னோர்க்குச்‌ சம்பளம்‌ கொடுத்தார்‌ என்றும்‌ அறியவருகறது.!5 


இப்பணியில்‌ இவருக்கு உதவியாக இருந்தவர்கள்‌ போரையா (புர்ரையா), 
காவல்லி வெங்கட லெட்சுமையா, அப்துல்‌ அஜீஸ்‌, பாஸ்கரையா பாபுராவ்‌, 
ராமசுவாமி, சீனிவாசையா, சிவராமையா முதலியவர்கள்‌ ஆவர்‌. இவர்கள்‌ 
தமிழ்‌ தெலுங்கு கன்னடம்‌ முதலிய மொழிகளில்‌ அறிவுடையராய்‌ இருந்தவர்‌. 
இவர்கட்கு 40 வராகன்‌ முதல்‌ 50 வராகன்‌ வரை மாதவூதியம்‌ தரப்பட்டு 
வந்தது. 

இவருடைய தொகுப்பு வேலைக்கு உதவும்‌ பொருட்டு 1805இல்‌ இவரு 
டைய மாதவூதியம்‌ 200 வராகனுடன்‌ 100 வராகன்‌ சேர்த்துக்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. ஒரு சமயம்‌ கம்பெனி இயக்குநர்‌ குழுவினர்‌,1* இவரது தொண்டினைப்‌ 
பாராட்டுமுகத்தான்‌, இவருக்கு 9000 வராகன்‌ நன்கொடை அளித்தனர்‌. 


இத்தொகுப்புப்‌ பணியை இடையீடின்றிச்‌ செய்தமைக்கு இவர்‌ செலவிட்ட 
தொகை 15000 பவுண்டுக்கு மேல்‌ ஆயிற்று என்று தெரியவருகறது.!* 





12. வெரி] 7211௨ ௦/௧ (போரையா என்ற சொல்லை. **புர்ரையா'" என்றும்‌ படிப்‌: 
பவருண்டு] இதுவே சரியாகலாம்‌, இவர்‌ 7776 இல்‌ பிறத்தவர்‌; 1808 இலேயே இறந்தார்‌. 
“ஹவிர்‌ 1/ 60121௨ ௦ராகஷருக''- 8௧௫0௧௦800௧ 880, 0. 7., &ம்யர்பர்51தா10ட றப்‌. 
5001609/ 18 நிகிகம்/கவ] இஙமெப்ரலு மறுக்கா (06 18062 138518மு கேஜ ஊம்‌ (06. 
கக்க வெேற8(19, 848௦85 £ய0110811005, 116110:6, 1976, 7௨26 23 & 1.௩. 
௦. 36. 

72, 4180 நோரிப்‌08188(1௦ 988 1480%8ஈ216'7, 88] $க0 65, **(18$ 5 $றகா( 8 1826. 
ஐவர்‌ 08 நப 80ஈ1ய6 1௩ 606 ஐம2$ய6 08 நந்த ௦063” 94.0. 1440%60216, 010061 
0௦11௨ 1480160216, 7௨26 210. 

74. நி௦கம்‌ ௦8 017601575 22, நேகீஷங்விர்பஹவ, 2826 311. 


36. 3ந்ஜல016 2002056 100070644 037 666 ௦0118007 18 ௦ச£(1650 மந 512 &. 7௦1௨௭௦, 
௩௦ 816 ௨௭௦௭64 ₹0 மறளகா08 ௦8 £ 15,000” -௩ஊ., 9/௧ ஷா, கேக10 206 
81500௩66 0ெரசர(81 8கீ8ர0$077ஐ(8, 768806, 8226 %. ந்‌ 


912 தஞ்சை மராட்டிய 
இவ்வுதவியாளர்கள்‌ தத்தம்‌ பகுதிக்கு உரியவர்களே யாவர்‌; பெரும்பா 
லோர்‌ பார்ப்பனர்களே யாவர்‌. இவர்களுள்‌ வெங்கட ல்ச்சுமையா என்பவர்‌ 
மெக்கன்‌சிக்கு மொழிபெயர்ப்பாளருள்‌ முதன்மையானவர்‌!” ஆவர்‌. இதிற்‌ 
கண்ட பாடிரால்‌ என்பவர்‌ தஞ்சை மராட்டிய அரசர்‌ வரலாற்றுத்‌ தமிழ்ச்சுவடி 
யையும்‌, தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ உள்ள மராட்டியக்‌ கல்வெட்டையும்‌ 
எழுதியவர்‌ ஆவர்‌. இவர்‌ புதுச்சேரி காரைக்கால்‌ முதலாகிய கரையோரப்‌ 
பகுதிகளில்‌ 24-12-1816 முதல்‌ 27-5-1817 வரை மெக்கன்‌சியின்‌ பொருட்டு 
ஆற்றிய பணிகள்‌ பற்றிய நாட்குறிப்பை வில்சன்‌ என்பார்‌ தம்‌ நூலில்‌ கொடுத்‌ 
இருக்கிறார்‌.!* ்‌ 


இத்தகைய வுதவியாளர்களைக்‌ கொண்டு சேமித்த தொகுப்புக்களை, 
அந்நாளில்‌ கவர்னர்‌ ஜெனரலாக இருந்த ஹேஸ்டிங்ஸ்‌ பெருமகனார்‌,!? கிழக்‌ 
இந்தியக்‌ கம்பெனியின்‌ சார்பில்‌, மெக்கன்சியின்‌ மனைவியிடத்தில்‌, 10,000 
பவு-ன்டு அளித்து விலைக்கு வாங்கினார்‌. ர 


இவர்‌ தன்னுடைய அறுபதாவது வயதில்‌ 18-17-1878இல்‌ பெட்ரோ 
னெல்லா ஜாகோமினா பார்டெல்ஸ்‌ என்பவரை மணம்‌ செய்து கொண்டார்‌.*? 


7820 நவம்பர்த்‌ இங்கள்‌ முதற்கொண்டு இவர்‌ நோய்வாய்ப்பட்டார்‌. 
8-5-1821இல்‌ கல்கத்தாவுக்கு அருிலுள்ள செளரின்‌8% என்ற அளரில்‌ தன்‌ 
இல்லத்தில்‌ 68ஆவது வயதில்‌ இவ்வுலக வாழ்வை நீத்தார்‌. 


இணைப்பு (2) ௬விசேட கவிராய வேதநாயக சாஸ்திரி (1774-1864) 

வேதநாயகர்‌ திருநெல்வேலியில்‌ ௫. பி. 1774இல்‌ வேளாளர்‌ மரபில்‌ 
தோன்றிய இறித்தவர்‌ ஆவர்‌. இவரது பன்னிரண்டாவது வயதில்‌ இவரை 
ஸ்வார்ஷ்‌ (80௭௨12) பாதிரியார்‌ தஞ்சைக்கு அழைத்துவந்தார்‌; தரங்கம்பாடியில்‌ 
இருந்த ஒரு கல்வி நிலையத்தில்‌ மாணாக்கராகச்‌ சேர்த்து இரண்டாண்டுகள்‌ 
கல்லி பயிலச்‌ செய்தார்‌. பின்‌ வேதநாயகர்‌ தஞ்சையில்‌ நிறுவப்பட்டிருந்த 
'தத்துவக்கல்வி நிலையத்தில்‌ (1601021௦81 88௦௫) தலைமையாசிரியராகப்‌ 
பணியேற்றார்‌. அந்நாளில்‌ தஞ்சையில்‌ அரசு வீற்றிருந்தவர்‌, அருங்கலை 
விநோதராசிய சரபோஜி மன்னர்‌ ஆவர்‌. வேதநாயகர்‌ ஒரு சிறந்த கவிஞர்‌: 





37. *172019(௨ 1ய(0%ற 261 - 8728ம்‌ 101ச7றா5(சர ஊம்‌ 1780618107 6௦ (06 18(6 8ம218/01. 
வ!” - 4. 0. 1880%20216, 06௦10021 வெம்பு 1480150216) 8௧26 217 

38. **880021 08 8௨0ம 880, [சீஷரக(18 7180618102 10 மே]. 0, 1480120216) 97 
ந்‌ 36ம௩37 60 080100, 8கரக£1௦81 ௨1௦௦ ஐ 646 60881, 402 106 ஐப0086 ௦8: 
௦0116௦0102 1456071081 1௦80204010, ௦0108, 660,, 8200) 166 2406 0௦௦08), 
187600 27ம்‌ ]4ஸு 78777” - 995௦௩, பன்‌.) 944,008 84க060சர்6 
௦0116001௦0, றற. 599-621. 

39. நீகீகரரப18 08 878811025, 00787௨01. சேோசாவ] ௦8 இரர்பம்க்‌ 1௦01௧. 

36. 81200811& 78000ம்௦௨ ௨1615 27. பெ௦ளார்பஹ். 


மன்னர்‌ வரலாறு, 212 


இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ 52 என்று கூறப்படுகறெது.* இருவிடைமருதூரில்‌ 
இருந்தவரும்‌, அமர்சிங்கருடைய மகனாருமாகிய பிரதாபராம மஹாராசாவுக்கு 
வேதநாயகர்‌ 1-2-1828இல்‌ எழுதிய கடிதத்தில்‌ ''சிறிதும்‌ பெரிதுமான்‌ அறுபது 
பொஸ்தகங்களையுண்டு பண்ணினேன்‌'' என்றெழுதியுள்ளார்‌. இவற்றுள்‌ 
சிறந்தது “*பெத்தளேம்‌ ' குறவஞ்9'” என்பதாகும்‌. பிறிதொரு சிறந்தநூல்‌ 
ஈபேரின்பக்காதல்‌'” என்பது. இது 1818இல்‌ இயற்றப்பெற்றது. இ.பி. 1815இல்‌ 
இருச்சியில்‌ இந்நூலை அரங்கேற்றம்‌ செய்தபொழுது இவருக்கு '*வேதசாஸ்தரி'' 
என்ற பட்டப்பெயர்‌ வழங்கப்பெற்றது. சுவார்ஷுக்குப்‌ பிறகு தஞ்சையில்‌ 
வாழ்ந்த பாதிரியார்‌ கொலோஃப்‌ (884. 1804]%௦8) என்றவருடைய பறிந்துரை: 
யின்படி இவருக்கு ஒரு சால்வையும்‌, சரபோஜி மன்னரைத்‌ தங்களொன்றுக்கு 
இருமுறை பார்க்கும்‌ உரிமையும்‌, மாதச்சம்பளமும்‌ கொடுக்கப்பெற்றார்‌. இவர்‌ 
போசலை வமிச சரித்திரத்தைச்‌ செய்யுள்‌ நடையாக இசைத்துக்‌ கொடுத்ததாகத்‌ 
தெரிகறைது.3 1-2-1828இல்‌ இருவிடைமருதாரில்‌ வாழ்ந்த பிரதாப சிம்மருக்கு 
எழுதிய கடிதத்தின்‌ ஒரு பகுதி, 








சங்‌. கொலோப்பையரவர்கள்‌ எனக்காக மெத்தவும்‌ சிபாரிசு பண்ணின 
இன்‌ பேரிலே மகாராசா அவர்களுண்டுபண்ணின போசலை வம்மிச ராச 
சரித்திரத்திலே கொஞ்சத்தாரம்‌ விருத்தமாகப்‌ பாடின சில பாடல்களைக்‌ 
கேட்டமாத்திரஞ்செய்தார்கள்‌'” 


என்பதால்‌ இவர்‌ போன்ஸ்லே வமிச சரித்திரத்தைச்‌ செய்யுள்‌ நூலாக 
இயற்றினார்‌* என்பது பெறப்படுகிறது. ஒரு சமயம்‌, சரபோஜி மன்னர்‌ பிரக 
,தீசுவரர்‌ பேரில்‌ ஒரு குறவஞ்சி பாடுமாறு கேட்டார்‌ என்றும்‌, வேதநாயகர்‌ 
மறுத்தமைபின்‌ இருவருக்கும்‌ மன வேற்றுமை ஏற்பட்ட தென்றும்‌ தெரிகறது.” 
இவர்‌, ல காலம்‌ மெக்கன்சி துரையினிடத்தில்‌* அலுவல்‌ பார்த்து நாட்டு 
வரலாற்று நூல்களைச்‌ சேர்க்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டிருந்தார்‌". இவர்‌ 24-1-1864 
இல்‌ இவ்வுலக வாழ்வை நீத்தார்‌. 





3. டாக்டர்‌. தா.வி. வேதநேசன்‌, தஞ்சைவேதநாயக சாஸ்திரியார்‌, இறிஸ்தவ இலக்யெ சங்கம்‌, 
சென்னை, 1956, பக்‌. 18. 


5, மேத்படி நூல்‌ பக்கம்‌ 26-87 3, மேற்படி நூல்‌ பக்கம்‌ 49. 

4, இப்பாடல்‌ நூல்‌ இந்நாளில்‌ இடைத்தால்‌ சிறப்பாக இருக்கும்‌. 

5. பேடி நால்‌ பக்கம்‌ 52-58. 

6. “பசக்காகர்தசற, & பெொர்ர்கற 1௦ 6௫௪ சற! ஞி ௦8 0௦1௦௦81 ந4௨௦%50210௦77 -- 
ுஷு1௦ 8யபர்கல, ர்க] 8191071௦௧1 48. ம 1க௯ப! 1 2தப226 17௦1. 11, 8826 217. 


7... தஞ்சை வேத நாயக சாஸ்த்‌திரியார்‌ என்ற நூல்‌ பக்கம்‌ 55; மெக்கன்சி சுவடி டி 3782 
முகப்பில்‌ *“1/6040 2) 0280'5 0011601100 மர00) 1க௰ழ0ா6'* என்று இருத்தல்‌ காணலாம்‌. 


111. திருவிடைமருதூர்‌ மன்னர்‌ சார்பான சுவடிகள்‌ 


அமர்சிங்கு அரசிழந்த பின்னர்த்‌ இருவிடைமருதூரில்‌ தங்கியிருந்‌ 
தார்‌. அவர்‌ பரம்பரையினரும்‌ இருவிடைமருதூரிலேயே தங்கியிருந்தனர்‌. அவ்‌ 
வரச பரம்பரையிலரின்‌ சார்பாகப்‌ போன்சலே வமிச வரலாறு எழுதப்பட்டது. 
அங்ஙனம்‌ எழுதப்பட்டவற்றுள்‌ இரண்டு சுவடிகள்‌ இடைத்துள்ளன. அவை (7) 
இருமுடிசேதுராமன்‌ சுவடி (3) நாகநாத மொயித்தே ராவ்‌ சுவடி. 


(1) திருமுடி சேதுராமன்‌ சுவடி 

இது '*இறாஜ சரித்திர வமுஷாவளி'' என்ற. பெயரில்‌ புதுவை மேயர்‌ 
இருமுடி சேதுராமன்‌ அவர்கள்‌ வசமிருந்த சுவடியாகும்‌, இது 19 - 8- 1956 இல்‌ 
,தஞ்சைச்‌ சரசுவதி மகாலில்‌ நன்கொடையாகப்‌ பெறப்பட்டுக்‌ காப்பீடு 
சுவடி எண்‌ 1848 ஆகப்‌ பாதுகாக்கப்பட்டு வருது. இச்சுவடி 1954இல்‌ படி. 
யெடுக்சப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌ என்பது இறுதியில்‌ ஒரு கையொப்பத்துக்குரிய 
தேதியினால்‌ அறியக்கிடக்கிறது. இச்சுவடி தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக அரிய 
கையெழுத்துச்‌ சுவடித்‌ துறைக்காகப்‌ படியெடுத்துக்‌ கொணரப்பட்டுள்ளது. 


இச்சுவடி, ''மத்‌இியார்ச்சுனத்தில்‌ (இருவிடைமருதூரில்‌) மோசம்‌ (முகாம்‌) 
செய்திருந்த றாஜேஸ்ரீ பிரதாப சிங்கஜீ .றாஜேசாயபு'' காலத்தில்‌ எழுதப்பட்டது. 
இச்சுவடியின்‌ இறுதியில்‌, ம்‌ 
“(பிரதாப சிம்ம ராஜா) சுவீகாரம்‌ செய்து கொண்ட காலம்‌ சகம்‌ 1770 
கிறிஸ்து 1849 ஜனவரி 15 ஆம்‌ நாள்‌'* 


என்றுள்ளது. மேலும்‌, இதில்‌ பக்கம்‌ 3இல்‌, 
ஈஇது சாலி வாகன செக்கம்‌* 1771 செல்லா நிண்ட*சவும்மிய வருஷம்‌ 


வையா மீ” £க்குச்‌ சரியான இஜ்ரி சன்‌ கமம்சயின்‌ மையாதீன்‌ அலப்‌*,ஜமா 
'இலாகற்‌* மீ” 18௨ இரிஸ்து வருஷம்‌ 1849 மே 18 ௨'" 


என்றுள்ளமையால்‌ 13 - 5 - 1849இல்‌ மூலச்சுவடி எழுதி முடிக்கப்பட்டது என 
அறியப்பெறும்‌. 

அமர்சிங்கு காலம்‌ வரையிலும்‌ ஆட்சி செய்திருந்த அரசர்‌ வரலாற்றை 
எழுதித்‌ தருக என்று புதுச்சேரி கலெக்டர்‌ ஆகிய ஆன்ரபிள்‌ மேஸ்த்தர்‌ மொம்‌ - 
வவட ட்ட பட்டடை பைக்‌ 
3, செக்கம்‌ - சகம்‌ 8. செல்லாநிண்ட - செல்லாநின்ற. 


3... சன்‌ - ஆண்டு (9680); கமம்சைன்‌ - 80; மயாதைன்‌ - 200; அலப்‌ - 1000-1250. 
4, ஜமாதில்‌ ஆஹர்‌ என்ற மாசம்‌: 


2175 


பரன்‌ ஆணைப்படிக்குப்‌ பிரதாப சிங்கரின்‌ ஒன்றுவிட்ட அம்மானாகிய வஜ 
ராத்மா சவொஜி சுப்பராவு காடேராவு என்பவர்‌, தன்னிடம்‌ மராட்டிய மொழி 
யிலிருந்த **இராஜ சரித்திர வமிசாவளி'' என்ற நூலைப்‌ பார்த்துத்‌ தமிழில்‌ 
எழுதித்‌ தந்தார்‌ என்று தெரியவருகிறது. 


தஞ்சை ஆட்சியை யிழந்து, ஓய்வூதியம்‌ பெற்றுத்‌ திருவிடை மருதூரில்‌ 
தங்கியிருந்த அமர்சிங்கு பற்றியும்‌, அவர்‌ மகன்‌ பற்றியும்‌ இச்சுவடியில்‌ அதிகம்‌ 
எதிர்பார்க்கலாம்‌. ஆனால்‌ அன்னோர்‌ பற்றி வரலாற்றில்‌ குறிப்பிடத்தக்க 
சிறப்புச்‌ செய்திகள்‌ இல்லையென்றே சொல்லலாம்‌. 


போன்ஸ்லே வமிச சரித்திரமாகிய மராத்திக்‌ கல்வெட்டு மெக்கன்‌9 
சுவடிகள்‌ ஆனீபவற்றினின்று இருமுடி சேதுராமன்‌ சுவடி மிகுதியாக வேறு 
பட்டுள்ளது என்று கருதுவ.தற்கில்லை. எனினும்‌ இதனுட்காணும்‌ சிறப்புச்‌ 
செய்திகள்‌ முன்னே ஆங்காங்கு உரிய இடங்களில்‌ அடிக்குறிப்பாகத்‌ தரப்பெற்‌ 
றுள்ளன. அவை தொகுத்துக்‌ 8ழே தரப்பெறுகன்றன:- 


3. சம்பு மகாராசா முதல்‌ ஷாஜி வரையில்‌ போ. வ. ௪. வில்‌ ஆண்டு 
கள்‌ குறிக்கவில்லை. இச்சுவடியில்‌ அன்னோர்‌ பிறந்த சகர யாண்டுகள்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. 

2. சரபராசா பிதிலியூர்‌ என்கிற சமஸ்தானத்தைச்‌ சா£ராகப்‌ பெற்‌ 
றார்‌ என்று போ. வ. ௪. (பக்‌. 2) இல்‌ கூறியிருக்க, இந்நூல்‌ சகம்‌ 1122 


(8. பி. 1200) இல்‌ பெற்றார்‌ என்றும்‌, அது முதல்‌ இவர்‌ சா£ர்தார்‌ என்று 
பேரடைந்தார்‌ என்றும்‌ (பக்கம்‌ 7-8இல்‌) அதிகமாகவுள்ளன. 


3, இரண்டாவது யேகோஜி ராஜா சாத்தாராவைப்‌ பிடித்தது போ. 
வ. ௪, வில்‌ உண்டு. பிடித்துக்கொண்டு சம்மாசனாஇபதி யானார்‌ (பக்‌. 10) 
என்பதும்‌, அதுமுதல்‌ மகாராஜாசாயபு என்று பேரடையலானார்‌ (பக்‌. 71) என்‌ 
பதும்‌ இதில்‌ அதிகமானவை. 


4. பரசோஜி வரை அதாவது எட்டுப்பட்டம்‌ வரை இரண்டு நகரங்‌ 
களின்‌ (பிதலியூர்‌, சாத்தாரா) சிம்மாசனாஇபதிகளாய்‌ (பக்கம்‌ 15) ஆண்டு 
கொண்டிருந்தனர்‌. 


5, பீமசேனன்‌ துச்சாதனனோடு போர்‌ செய்து சிறந்தது போல ஷாஜி 
(பட்வாடி) போரில்‌ சிறப்புற்றார்‌ (பக்‌. 35) 


6. ஷாஜி ராஜாவுக்கு அல்லியெதல்ஷா தன்னுடைய ராஜ்யத்தில்‌ பாதி 
கொடுத்தார்‌ என்று போ. வ. ௪. பக்‌. 15இல்‌ கூறத்‌ இருமுடி சேதுராமன்‌ சுவடி 
யில்‌ (பக்‌. 39) நாலில்‌ ஒரு பங்கு கொடுத்தார்‌ என்றுளது. 


7. போ. வ. ௪. பக்கம்‌ 17இல்‌ சல செய்திகள்‌ விடுபட்டுள்ளன என்‌ 
பதை மெக்கன்சி சுவடிகள்‌ மூன்றினின்றும்‌ அறியப்பெறும்‌. ௮ம்‌ மெக்கன்சி 


216. (தஞ்சை மராட்டிய 
சுவடிகளில்‌ கண்ட செய்‌திகள்‌ சுருக்கமாகத்‌ இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ 
பக்கம்‌ 46 முதல்‌ 50 வரையில்‌ சொல்லப்பட்டுள்ளன. (போ. வ. ௪. வில்‌ பக்கம்‌ 
77 இல்‌ கண்ட தவறுகளைத்‌ இருத்துவதற்கு இச்சுவடியும்‌ பயன்படுவதாக 
உள்ளது). 


8, சம்பாஜி ராஜாவின்‌ மனைவி சுந்தரபாயி என்று திருமுடி கூற (பக்‌. 
67) போ. வ. ௪. ஜெயந்‌தபாய்‌ என்று கூறும்‌ (பக்கம்‌ 16). ்‌ 


9. சிவாஜிக்குச்‌ சயிபாயி சொயிராபாயி ஆகிய இருவரையும்‌, ஏகோஜிக்‌ 
குத்‌ இீபாபாயி அண்ணுபாயி ஆகிய இருவரையும்‌ ஒரே காலத்தில்‌ தருமணம்‌ 
செய்வித்தமை (திருமுடி. பக்‌. 67) 


10. விச்சகத்தி பரமாவும்‌ ஷாஜியும்‌ ஆகிய இருவர்‌ மட்டுமே தனி நின்று 
போரிட்டமை (சேனைகள்‌ கலந்து கொள்ளாமை) (பக்கம்‌ 88-90.) 


71, விச்சகத்தி பரமாவின்‌ விருதுகள்‌ மூன்று என்று போ. வ. ௪. (பக்கம்‌29), 
கூறத்‌ இருமுடியில்‌ (பக்‌. 97-98) ஆறு விருதுகளின்‌ பெயர்கள்‌ கூறப்பட்டுள்ளன. 


72, சிவொஜியைச்‌ வ லங்காஇபன்‌ என்றமை (பக்‌. 176), 


78. அப்சல்கான்‌ புறப்பட்டபொழுது சிவாஜி பூனாவிற்கு வந்தார்‌ என்று 
போ. வ. ௪. (பக்‌. 26) கூறத்‌ இருமுடியில்‌ (பக்‌. 117) பூனாவில்‌ சிவாஜியின்‌ 
மனைவி சயிபாயி ஆண்மகனைப்‌ பெற்ற செய்தி ஷாஜி சொல்லியனுப்பியதன்‌ 
பேரில்‌ வாஜி பூனாவுக்கு வந்தார்‌ என்றும்‌, சம்பாஜி சகம்‌ 1576 (௫.பி. 1657) 
இல்‌ இறந்தார்‌ என்றும்‌ கூறப்பட்டன (திருமுடி பக்கம்‌ 117). 


34. இருஷ்ணாஜி பண்டிதரை மடக்கியவன்‌ ''உண்மையா$ய மெய்க்காவ 
லனா௫ய ஒருவன்‌ என்று போ. வ. ௪, (பக்கம்‌ 43) கூறும்‌. இருமுடியில்‌ கண்டோஜி 
என்றுள்ளது (பக்‌. 143); (சிவச்சத்திரபதியில்‌ ''ஏசாஜி கங்கு'” (மவரி1 யிட 
என்று உளது (பக்‌. 190); சிவதிக்‌ விஜயம்‌ பக்கம்‌ 169), 


75, அப்சல்கானைக்‌ கொன்ற பிறகு நடந்த போரில்‌ பகைவர்கள்‌ விட்‌. 
டுச்சென்ற பொ நள்களில்‌ நான்‌இல்‌ ஒரு பங்கு அந்தணர்களுக்கும்‌, எஞ்சியவற்‌ 
றுள்‌ நான்கில்‌ ஒரு பங்கு சைனியங்கட்கும்‌ கொடுத்தார்‌; பின்னும்‌ எஞ்சியவற்‌ 
றைக்‌ “கஜானா தாக்கல்‌'” செய்யும்‌ படி ஆணையிட்டார்‌ (பக்கம்‌ 745). 


76, அப்போரில்‌ இறந்த பீம சேனாபதிக்கு இறுதிக்கடன்களை நடத்தி 
அப்பதவியை நெத்தோஜி பால்கருக்கு அளித்தார்‌. 

77, கார்தலப்கானுக்கு உதவியாக வந்த ராஜா வியாக்கிரி ஒரு பெண்‌ 
பிள்ளை யென்பது (பக்‌. 188). 

78. வாஜிக்கு இரண்டாவது மகன்‌ பிறந்தபொழுது **குப்புறக்கவிழ்ந்து 
பூ பார்வையாய்ப்‌'' பிறந்ததாகப்‌ பக்கம்‌ 2098இல்‌ உள்ளது. 


மன்னர்‌ வரலாறு. 217 
79, சிவாஜி இறந்தது சகம்‌ 1601 (இ.பி. 1679); வயது 52 (பக்‌. 229) 


20. சம்பாஜிக்குச்‌ சகம்‌ 7614 (8. பி, 1698) இல்‌ மகன்‌ பிறந்தார்‌; 
சாஹாவு என்று பெயர்‌ (பக்‌.829), 


21. சம்பாஜியைப்‌ பிடித்து வருமாறு காரதலப்கானை அனுப்பியது 
(பக்‌. 230). * 


28, சாஹுவை அவுரங்கசீபு தன்‌ மகளிடம்‌ கொண்டு போய்க்‌ கொடுத்‌ 
தார்‌ என்று போ. வ. ௪. கூற (பக்கம்‌ 71), இருமுடியில்‌ அவுரங்கசபிடத்தில்‌ 
அக்குழந்தையை :*பேகம்‌'* அழைத்துச்‌ சென்றாள்‌ என்றுளது (பக்‌. 240). 


28, ரகோஜியை வீருபாய்க்குச்‌ சுவீகாரம்‌ என்று போ. வ. ௪. கூற (பக்‌. 
73. வீருபாய்க்குக்‌ குழந்தை பிறந்தது என்று இருமுடி கூறும்‌ (பக்‌. 248). 


24, சாஹு தனக்கு மகனின்மையால்‌ பிரதாப சிம்மருடைய மக்களில்‌ 
'துளஜா அல்லது அமர்‌சிங்கைச்‌ சுவீகாரம்‌ கேட்டதாகவும்‌, மறுக்கப்பட்டதாக 
வும்‌ இருமுடி கூறும்‌ (பக்கம்‌ 250-254). 


25. வடக்குவீதி ராஜ கோபால சுவாமி கோயிலருகில்‌ ஏகோஜிக்கும்‌ 
நாயக்க அரசருக்கும்‌ போர்‌ நடந்தது (பக்‌. 268-9). 


26, கும்பகோணத்துக்கருில்‌ தன்பெயரால்‌ ஷாஹாக்கோட்டை என்‌ 
றொரு கோட்டை எடுப்பித்தார்‌. ம 


27. சரபோஜி ராஜா காலத்தில்‌ தக௲ூண துவாரகபுரம்‌ எனப்பட்ட ராஜ. 
மன்னார்‌ குடியில்‌ ஒரு பெரிய நகரை உண்டாக்கி அதற்கு மகாதேவபட்டணம்‌ 
என்று பேர்‌ வைத்து அங்குத்‌ துக்கோஜி யிருந்தமை; குடும்பத்தில்‌ மனவேறுபாடு 
தோன்றியமையால்‌ துக்கோஜி மகாதேவ பட்டணத்துக்குச்‌ சென்றார்‌ என்று, 
போ. வ. ௪. கூறும்‌ (பக்கம்‌, 82-83). 


28. துக்கோஜி அரசரானதும்‌ மகாதேவ பட்டணத்தைக்‌ கள்ளர்கள்‌ கைக்‌ 
கொண்டதால்‌ துக்கோஜி தன்‌ மாப்பிள்ளையாக சுல்தான்ஜி ஜகதாப்‌ என்பவ 
ரைக்‌ இல்லேதாராக அனுப்பியமை (திருமுடி. பக்‌. 290). 


29, அவுரங்க?பு இறந்தபிறகு அவருடைய மகன்‌ காலத்தில்‌ நிஜாம்‌ அல்‌. 
லிகான்‌ அவுரங்கபாத்‌ சமஸ்தானத்தின்‌ முதன்மை அதிகாரம்‌ பெற்றார்‌; 
அதனை "வாச யோக்கயெமல்ல'” என்று ௧௬ விஜயபுரத்துக்கருகில்‌ ஒரு நகர 
முண்டாக்கி, அயிதராபாதென்று பேர்‌ வைத்து, அங்குத்‌ தன்மக்கள்‌ யானதி 
கான்‌, நாசர்ஜங்கு, நிஜாமல்லிகான்‌ என்பவருடனும்‌, ஒரு மகள்‌, அவள்‌ மகனா. 
கிய இராசத்‌ மோதீன்கான்‌ என்பவர்களுடனும்‌ இருந்தார்‌; பின்‌ முதல்‌ மகன்‌ 
யானதிக்கானை டில்லிக்குத்‌ தன்‌ வக்லாக அனுப்பினார்‌; தன்‌ நண்பர்கள்‌ 
சாதுல்லாகானை ஆர்க்காடு சுபாவுக்கும்‌, அப்தல்‌ என்பவரைக்‌ கடப்பை சுபா 


69-28. 


218 தஞ்சை மராட்டிய 
வுக்கும்‌, தன்‌ பேரனாகிய இராசத்‌ மோஹிதின்கானை ஆதவானிக்கும்‌, தன்‌ 
மகன்‌ நாசர்‌ ஜங்குவைத்‌ தேவ௫ரிக்கும்‌, நிஜாம்‌ அல்லிகானை ஜீராவுக்கும்‌ ௮தி 
காரம்‌ கொடுத்தனுப்பினார்‌ (திருமுடி. பக்கம்‌ 295-298). 


90. அனவர்த்திகான்‌ பசுபதி கோயிலில்‌ தங்கெபொழுது பிரதாப௫ங்கர்‌ 
போரிட அனுப்பிய சர்தார்களின்‌ பெயர்கள்‌; போர்ச்‌ செய்திகள்‌; நாகோதி 
ராஜா கலியுக பீஷ்மர்‌ என்ற பேரடைந்தமை (பக்‌. 331-387). 


31. ஆர்க்காட்டுச்‌ சுபாவை நாசர்‌ ஜங்கு பிரதாபசங்குக்கு அளித்தமை; 
அதனை முகம்மது அலிகானுக்கு மானோஜி அப்பா விட்டுலிட்டமை (25-53). 


32. ஆங்கலேயுதுரைத்தனத்தார்‌ லார்டு பிகட்‌ (1,௦7௦ 21200) வழி துளஜா 
விற்கு ஆட்சியை ஒப்பித்தனர்‌ என்பது வரலாறாகவிருக்கத்‌ திருமுடியில்‌ (பக்கம்‌ 
1713), துளஜாவுடைய அரச பதவியை அவர்‌ தம்பி அமரசிம்ம ராஜாவுக்கு அளிப்ப 
தாக முகம்மது அலிகானிடத்திலேயும்‌ கூறித்தஞ்சைக்கு லார்டு பிகட்டு வந்தா 
ரென்றும்‌ (403-405), இச்செய்தியை அமர்‌சிங்கடம்‌ கூற அவர்‌ அதை மறுத்து, 
(பக்‌, 406) துளஜாவுக்கே பட்டம்‌ தரவேண்டுமென்று கூறினாரென்றும்‌, அங்ங 
னமே 1775, வைகாசி ம்‌” 30௨ துளஜா மீண்டும்‌ அரசரானார்‌ என்றும்‌ திருமுடி. 
யில்‌ (பக்‌. 407) உள்ளன. 


33. அமர்சிங்கைத்‌ இருச்சினாப்பள்ளிக்குப்‌ பட்டாபிஷேகம்‌ செய்வதாகக்‌ 
கூறி லார்டு பிகட்‌ சென்றார்‌ (பக்கம்‌ 408) என்றும்‌, முகம்மது அலிகான்‌ 
சர்ப்ப யாகம்‌ செய்தமையால்‌ லார்டு பிகட்‌ இறந்தார்‌ (பக்கம்‌ 409) என்றும்‌, 
துளஜா அமர்‌சங்குக்குப்‌ பவானிபாய்‌ பார்வதிபாய்‌ ஆகிய இருவரை மணம்‌ 
செய்வித்தார்‌ என்றும்‌ (பக்கம்‌ 409), தன்‌ மகனும்‌ தன்‌ மகள்வயிற்றுப்‌ பேர 
னும்‌ இறந்தமையால்‌ துளஜா வயிராக்கியம்‌ கொண்டு, தன்‌ தம்பியாகிய அமா 
இங்குக்குப்‌ பட்டாபிஷேகம்‌ செய்யும்படி ஆணையிட்டார்‌ என்றும்‌ திருமுடி 
சேதுராமன்‌ சுவடி கூறும்‌. 


ஒரத்தநாடு சத்திரம்‌ 
காசிராமேசுவரப்‌ பெருவழியில்‌ தஞ்சாவூர்க்குத்‌ தெற்கில்‌ ஒரத்தநாடு 
என்ற ற்றூரில்‌ காசி காவடி கொண்டு வருறைவர்கள்‌ தங்குவதற்கு வசத 


யாகச்‌ சரபோஜி சத்திரம்‌ சாவடி தேவாலயம்‌ எடுப்பித்தார்‌ என்று திருமுடி 
சேதுராமன்‌ சுவடி கூறும்‌ (பக்கம்‌ 450-452). 


போ. வ. ௪. வில்‌ (பக்கம்‌ 736 - இல்‌) தனக்குத்‌ இருமணம்‌ ஆவதற்கு 
முன்னமே ஒரு பெண்மணியிடத்தில்‌ சரபோஜி விருப்பம்‌ கொண்டிருந்தார்‌ 
என்றும்‌, அவள்‌ இவருக்கு இரண்டு குழந்தைகளையும்‌ பெற்றாள்‌ என்றும்‌, 
இரண்டாவது பிள்ளைப்‌ பேற்றில்‌ அவளும்‌ இறந்தனள்‌ என்றும்‌, அவ்வம்மை 
யார்‌ விருப்பத்துக்கணங்க அவ்வம்மையார்‌ .நினைவாகச்‌ சத்திரம்‌ முதலியன 
அமைத்தார்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளன. 


மன்னர்‌ வரலாறு 219 


போ. வ. ௪. விலிருக்கத்‌ திருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ இல்லாதவை:- 


ம்‌ 


10. 
3ம்‌, 


12. 


23. 


ஏகுவராஜாவுக்கு ஹம்பீர்‌ ராஜா யானை குதிரை முதலிய விருதுகளில்‌ 
சிலவற்றை வழங்கியமையும்‌, அவற்றைத்‌ தம்மிடம்‌ அலுவலில்‌ அமர்ந்த 
வர்களில்‌ சிறந்தவர்களிடம்‌ ஒப்புவித்தமையும்‌, தமக்குப்‌ பிடித்த சில விருது 
களை ஏற்படுத்திக்‌ கொண்டமையும்‌, பல்லக்கு அலங்கார விருதுகளும்‌ 
போ.வ.௪. வில்‌ பக்‌. 8 - 4 இல்‌ கூறியிருக்கத்‌ திருமுடியில்‌ இவை இல்லை. 


இரண்டாவது ஏகோஜி, மூன்றாவது ஏகோஜி என்று போ.வ.௪. வில்‌ 
(யக்‌. 9, 18, இல்‌) கூறியிருக்கத்‌ இருமுடியில்‌ ஏகோஜி என்று மட்டும்‌ கூறி 
யுள்ளது. 

போ; வ. ௪. வில்‌ (பக்கம்‌ 5 இல்‌) முதல்‌ ஷாஹஜி யென்றிருக்கத்‌ இரு 
முடியில்‌ (பக்கம்‌ 72 இல்‌) ஷாஹாதி என்துமட்டுமுளது. 

ஷாஹாஜி 1, அம்பாஜி, பரசோஜி, பாவாதி, - இவர்களின்‌ மனைவியர்‌ 
பெயர்‌ திருமுடியில்‌ இல்லை. 

மாலோஜி ராஜாவுக்கு ஷா ஷரீப்‌ பே அலி கலந்தர்‌ என்ற சித்தபுருஷர்‌ 
நாடின்‌ முதலிய ஐந்து பொருள்களை அளித்தமை (போ. வ. ௪, பக்‌.) 
சம்பாஜி பிறந்த பிறகு ஜிஜாயிக்கு நான்கு பிள்ளைகள்‌ பிறந்தனர்‌. 
இவர்கள்‌ வளர்ந்து பெரியவர்கள்‌ ஆகவில்லை (போ, வ. ௪. பக்‌. 15) 


போ. வ. ௪. பக்‌. 19இல்‌ க்ஷத்திரிய வமிசங்கள்‌ பற்றிக்‌ கூறியவை. 
சிவாஜிக்கு எட்டுமனைவியர்‌, அவர்களின்‌ பெயர்‌, அவர்களைப்‌ 
பற்றிய செய்திகள்‌ (போ. வ. ௪. பக்‌. 65-66); மனைவியர்‌ அறுவர்‌ என்று, 
மட்டும்‌ இருமுடியிலுள்ளது. (திருமுடி பக்‌. 327), 

சிவாஜியின்‌ சேது யாத்திரை (போ. வ. ௪. பக்‌. 66); தஞ்சைக்‌ கோட்டை 
பற்றிய சிவாஜியின்‌ கருத்து. 

சம்பாஜி கைது; மிட்டாய்ப்‌ பெட்டியில்‌ தப்பியமை (போ. வ. ௪. பக்‌. '68), 
ஏகோஜியின்‌ இளைய மனைவி அனுபாயிக்கு மகள்‌ பிறந்தமை 


ஏகோஜியின்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்ட மனைவியர்க்கு ஏழு மக்கள்‌ பிறந்‌ 
தமை (போ. வ.ச௪. பக்‌. 79) 


பாவா சாகேபை ஐந்தாவது ஏகோஜி என்றமை (போ. வ. ௪, பக்‌. 80), 


பிரதாபசிம்மரின்‌ மனைவிகள்‌ ஐவர்‌; துக்கோஜி ராஜாவின்‌ நாயுடு சாதி 
மனைவிகளிடம்‌ குழந்தைகள்‌ பிறந்தமை. நாநாசாகேபு; அப்பூசராகேபு; 
சரபோஜி ராஜாவின்‌ மனைவியருள்‌ அபரூபாபாயி பொய்யாகக்‌ கருவுற்ற 
தாகக்‌ கூறிப்‌ பிள்ளை பிறந்ததாகவும்‌ கூறி அவனுக்கு ஸவாயி ஷஹாஜி 


220. 


34, 
மக, 


16. 


17. 


18, 


19. 
20. 


23. 
82. 


22. 
24. 
25. 
26. 
27. 


தஞ்சை மராட்டிய 


என்று பெயர்‌ வைத்தமை; உண்மை தெரிந்தபின்‌ '*தகுந்தபடி பரிஹாரம்‌'” 
செய்தமை (போ. வ. ௪. பக்‌. 82-88), 


பாவாசாகேபு எவரையும்‌ நம்பாதிருந்தமை (போ. வ, ௪. பக்‌. 84) 


பாவா சாகேபு இறந்ததும்‌ சுஜான்பாயி பட்டம்‌ அடைந்தமை (போ. வ. 
௪. பக்‌. 85). 


இல்லேதார்‌ சயிதுவின்‌ துரோகச்‌ செயல்கள்‌; அவன்‌ கொல்லப்பட்டமை 
(போ. வ. ௪. பக்‌. 88-90); இருமுடி. பக்கம்‌ 319 பார்க்க. 


பிரதாபசிம்மரின்‌ இராமேசுவர யாத்திரை; இராமநாதபுர நிகழ்ச்சி (போ. 


வ. ௪. பக்‌, 91) ௨ 








அன்னப்பா சேட்கேயின்‌ செய்தி (போ. வ. ௪.:பக்‌. 93) (இருமுடி. பக்கம்‌ 
919 பார்க்க). 


தேவிக்கோட்டையை ஆங்கிலேயர்‌ வென்றமை (போ. வ. ௪. பக்‌. 96) 


பிரதாப சிம்ம ராஜாவினால்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட ஏழு ஸ்த்ரீகளில்‌ 
அன்னபூர்ணாபாயி என்பவரின்‌ வயிற்றில்‌ ராம ஸ்வாமி கிருஷ்ண 
ஸ்வாமி என்று இரண்டு பிள்ளைகள்‌ பிறந்தமை...இளையவரான கிருஷ்ண 
சுவாமி தெய்வகதியடைந்தார்‌. மூத்த மகனான ராமஸ்வாமியின்‌ பெயா்‌ 
தான்‌ அமர்‌சிங்கு'” -என்று போ. வ. ௪. பக்‌. 101இல்‌ இருக்கத்‌ திருமுடி. 
சேதுராமன்‌ சுவடியில்‌ **பிரதாப சிம்ம றாஜாவுக்கு சகம்‌ 1678 கிறிஸ்து 
7750 கனிஷ்டபுத்திரனான அமர்‌சிங்கு மகாறாஜா ஜெனமித்தார்‌'' என்று 
மட்டும்‌ (பக்கம்‌ 320) உள்ளது. 

ஆலம்கான்‌ இறந்தது (போ. வ. ௪. பக்‌. 104) 


சந்தாச யபு மானாஜியிடம்‌ அடைக்கலம்‌ அடைந்தது; அவரால்‌ சந்தா 
சாயபுவைக்‌ காப்பாற்ற முடியாமை; மானாஜி அவரைக்‌ கொன்றாமை 
ஆலயெவை போ. வ, ௪. வில்‌ பக்‌. 105-6 இல்‌ கூறியிருக்கத்‌ திருமுடி சேது 
ராமன்‌ சுவடியில்‌ பக்கம்‌ 3685இல்‌ **சந்தாசாயபு சேனைகளைச்‌ சேகரித்து 
வரும்‌ பொருட்டுச்‌ சென்று கொண்டிருந்த பொழுது மானாஜி சந்தா 
சாயபுவை வழிமறித்துக்‌ கொன்றார்‌'' என்றுள்ளது. 


நந்தராஜ்‌ முரார்ஜி கோர்படே செய்திகள்‌ (போ. வ. ௪. பக்‌, 108-9) 
இராமநாதபுரத்தார்‌ மீது படையெடுப்பு (போ. வ. ௪. பக்‌. 109-111) 
ஐரோப்பியருக்கு வரி போட்டமை (பக்‌. 111-112) 

சென்னைக்‌ கோட்டையை முசே லாலி முற்றுகை (பக்‌. 112-113) 
கோதாஜி காண்டகேயைச்‌ கொன்றமை (144) 


மன்னர்‌ வரலாறு 221 


28. 
29. 


90. 


94. 
92. 
92. 


44. 


பிரதாப சம்மரின்‌ இறுஇக்காலச்‌ செய்‌திகள்‌ (போ. வ, ௪. பக்‌. 115-117) 
நாநாசாகேபு முதலியவர்களைப்‌ பற்றியவை (போ. வ. ௪. பக்‌, 116) 


துளஜா காலத்தில்‌ ராமநாதபுரத்தோடு சண்டயிடக்காரணம்‌ - வேறுபாடு 
(போ. வ. ௪, பக்‌. 118; இருமுடி. பக்கம்‌ 379-382) 


இலிபிலி அண்ணா - ஆரணிப்பிராமணன்‌ செய்‌இ (போ. வ. ௪. பக்‌. 188) 
ஹைதர்‌ அலி படையெடுப்பு (போ. வ. ௪. பக்‌, 126), 


தனக்குப்‌ பிறகு ஆட்சி செய்யத்‌ தனக்குப்‌ பிள்னையில்லாமையால்‌ தனது 
'தாயாதிகளுக்குள்‌ ஒரு பிள்ளையைச்‌ சுவிகாரமெடுத்துக்‌ கொண்டு ஜாத 
கருமம்‌ முதலியவற்றைச்‌ செய்து சரபோஜி என்ற பெயர்‌ வைத்துக்‌ கர்னல்‌ 
இப்ஸிலி கம்மாண்டர்‌ உஷ்டோட்‌ சுவார்ட்சு பாரி முதலியவர்களிடத்தில்‌: 
ஒப்படைத்தார்‌ என்று போ. வ. ௪. வில்‌ (பக்‌. 126-128 இல்‌) கூறியிருக்கத்‌ 
இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ (பக்கம்‌ 472-481 இல்‌), துளஜா நோய்‌ 
வாய்ப்பட்டார்‌ என்றும்‌, துளஜாவின்‌ மனைவியரும்‌ அரசருடைய மைத்‌ 
துனரும்‌ சிலரும்‌ சேர்ந்து கொண்டு சகம்‌ 1708 ௫. பி. 1786 ஜனவரி 28இல்‌ 
சுவீகாரம்‌ செய்து கொண்டதாக வெளிப்படுத்தினர்‌ என்றும்‌, மேலே 
கூறிய கர்னல்‌ துரை முதலியவர்கட்கு அறிவித்தனர்‌ என்றும்‌, அத்துரை 
கள்‌ வியந்து அமர்‌சிங்குக்குப்‌ பட்டம்‌ கட்ட வேண்டும்‌ என்று முன்‌ வந்த 
ஆணை அறிந்தவராதலால்‌ அரசர்‌ சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொள்ளமாட்டார்‌. 
என்று கூறினர்‌ என்றும்‌, மறுநாள்‌ துளஜாவும்‌ அமர்சிம்மரை அரசராக 
நியமித்து ஆசி கூறினார்‌ என்றும்‌, துளஜா இறந்ததும்‌ துளஜாவின்‌ 
தாயாரும்‌ பிறருடன்‌ சேர்ந்து கொண்டு அமர்சிங்கு துளஜாவின்‌ இறுதிக்‌ 
கடன்களைச்‌ செய்யக்‌ கூடாது என்று தடுத்தார்‌ என்றும்‌, கர்னல்‌ துரை 
"உத்தரக்‌ கரியை செய்யட்டும்‌; பிறகு கவர்னமெண்டார்‌ உத்தரவுக்கேற்ப 
நடந்து கொள்ளலாம்‌'” என்றும்‌ கூற அங்ஙனமே அமர்‌சிங்கர்‌ இறுதிக்கடன்‌. 
களைச்‌ செய்தார்‌ என்றும்‌, பிறகு பன்னிருவர்‌ சாட்சியின்படி. அமர்‌சிங்கு. 
அரச பதவியை ஏற்று 2- 4- 1786 இல்‌ பட்டாபிஷேகம்‌ செய்யப்பெற்றார்‌ 
என்றும்‌ சொல்லப்பட்டுள்ளன.. 


சரபோஜி தந்தையின்‌ முன்னோர்‌ (அதாவது சரபோஜி எந்த வமிசத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌ என்பது பற்றி) (பக்‌. 1287-18) 


அமர்சிங்கரின்‌ ஆட்சியில்‌ சிறப்புச்‌ செய்திகள்‌: 


இது தருவிடைமருதார்‌ சார்பான சுவடியாகலின்‌, அமர்சிங்கரின்‌ 


ஆட்‌9க்காலச்‌ செய்திகள்‌ சிலவற்றை எதிர்பார்க்கலாம்‌. குறிப்பிடுவ.தற்குரியன 
வாக எதுவும்‌ இல்லை யென்னலாம்‌:- 


3, மழையில்லை (பக்‌. 482); குடிகள்‌ முறையிட்டனர்‌; அரசர்‌ தைரியம்‌ 


சொல்லியனுப்பினார்‌; ஊர்களுக்கு அரசர்‌ சவாரி போனார்‌; மழை பெய்தது 


222 (தஞ்சை மராட்டிய 
(பக்‌. 484); இவர்‌ சென்ற இடங்களிலெல்லாம்‌ மழை பெய்தமையால்‌ *மழை 
ராஜா' என்று பெயர்‌ வந்தது (பக்‌. 425). 


2. சமஸ்தானத்தில்‌ புலிகளின்‌ தொல்லை ஏற்பட்டது. அரசர்‌ புலி வேட்‌ 
டைக்குச்‌ சென்று துப்பாக்கியால்‌ புலியைக்‌ கொன்றார்‌. இங்ஙனம்‌ 88 வேங்கை 
களைக்‌ கொன்றார்‌ (பக்‌. 427). 


3. கம்பெனிக்குக்‌ கட்ட வேண்டிய தொகை அதிகமாயிற்று, அதனால்‌ 
;தஞ்சைச்‌ சமஸ்தானம்‌ நான்கு சுபாக்களில்‌ இரண்டு சுபாக்களைக்‌ கம்பெனி 
யார்‌ தம்வசப்படுத்திக்‌ கொண்டனர்‌. அப்படிச்‌ செய்தும்‌ கொடுக்க வேண்டியது 
நிறைய இருந்தது (பக்‌. 428-29) 


4. 1795 இல்‌ இராமேசுவர யாத்‌இிரை (பக்‌. 489-432); வழியில்‌ தண்‌ 
ணீர்‌ இடைப்பதரிதாயிற்று. இருப்பினும்‌ அரசர்‌ சென்றவிடமெல்லாம்‌ மழை 
பெய்தது. குடி. மக்கள்‌ பலரும்‌ யாத்திரையில்‌ உடன்‌ சென்றனர்‌. இராமேசுர்‌ 
வரத்தில்‌ துலாபாரதானம்‌ நாகப்பிரதிஷ்டை செய்தமை. 


5, குடிவாரம்‌ 100க்கு 30. இது குடிகளுக்குப்‌ போதாமையைச்‌ சிவராயர்‌ 
கூறக்கேட்ட அமர்சிங்கு குடிவாரம்‌ 100க்கு 40 ஆக்கினார்‌. இது சேதுக்கரை 
யில்‌ கொடுத்த ஆணையாகும்‌ (பக்‌, 4838-34) 


மேற்கூறிய ஐந்தனுள்‌ இறுதியில்‌ கூறிய 100க்கு 40 வாரம்‌ அமர்‌ 
சிங்குக்குப்‌ பெருமை தருவதாயுள்ளது. 


அமர்சிங்கு பதவி நீக்கத்துக்குரிய காரணம்‌ 





துளஜாவின்‌ மனைவியர்‌ சரபோஜிக்குப்‌ பட்டம்‌ இடைக்க வேண்டும்‌ 
என்று சரபோஜியுடன்‌ சென்னைக்குச்‌ சென்று முயன்றனர்‌; ஆனால்‌ பலனில்லை 
(பக்கம்‌ 436). ச 

டூரியன்‌ ரீஸிடென்டாக வந்தார்‌; சரபோஜிக்குச்‌ செல்வாக்கு அதிகரிக்‌ 
கலாயிற்று (பக்‌. 437) 


(ஆங்கலேயருக்குச்‌ செலுத்த வேண்டிய) தோஃபா பணம்‌ பாக்கி 
யாயிற்று, ஆகவே ஆங்கிலேயர்‌ தஞ்சைச்‌ சமஸ்தானத்தைத்‌ தம்வசம்‌ ஆக்கக்‌ 
கொண்டு ““அஞ்சிலொரு பங்கை'' அமர்‌சிங்குக்குக்‌ கொடுப்பதாகக்‌ கூறினர்‌. 
அமர்சிங்கு இதனை யேற்றுக்‌ கொள்ளவில்லை (பக்‌. 440-443). ரெஸிடெண்டு 
வந்து சமஸ்தானத்தைக்‌ கைவசப்படுத்துவதே உறுதி என்று கூறிச்‌ சகம்‌ 1720 
(க. பி. 1798) ஜுன்‌ மீ 29 ௨ அமர்சிங்கை அரசபதவியினின்று நீக்கொர்‌. 
(பக்‌, 445-447)... சரபோஜி பட்டமெய்திய பன்னிரு இங்களுக்குப்‌ பிறகு 
சழபோஜி உடன்படிக்கை செய்துகொண்டு அஞ்சிலொரு பங்கு பெற்றுக்‌ 
கொள்ள இசைந்தார்‌ (பக்‌. 449), 


மன்னர்‌ வரலாறு 323 
1803 முதல்‌ 1849 வரை 


போ. வ. ௪. ௪. பி. 1803க்குரியது. இருமுடி சேதுராமன்‌ சுவடி 1849இல்‌ 
எழுதப்பட்டது. ஆகவே 1803 முதல்‌ 1849 வரையிலான சல நிகழ்ச்சிகள்‌ திரு 
முடியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவை வருமாறு: 


7, உமாஜி ராஜாவின்‌ மசுன்‌ ஷாஹு ராஜா சகம்‌ 7695 சாத்தாரா 
வுக்கு அரசர்‌ ஆனார்‌. இப்பொழுது அவரே அரசராக இருக்கிறார்‌ என்று 
போ.வ.ச.பக்‌. 74இல்‌ கூறப்பட்டுள்ளது. 

மேற்கொண்டு இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ பின்வரும்‌ செய்திகள்‌ 
கூறப்பட்டுள்ளன. _ 


ஷாஹாக்கு நான்கு மனைவியர்‌; மூன்றாவது மனைவிக்குப்‌ பிரா.தாப 
ம்ஹர்‌, ராமச்சந்திரர்‌, சாஹாஜி என்று மூவர்‌ மக்கள்‌; ஷாஹு 30. 
ஆண்டுகள்‌ ஆட்சிபுரிந்து சகம்‌ 1730 (௫.பி. 1808) இல்‌ இறந்தார்‌; மூத்த மகனா 
கிய பிரதாப சம்மர்‌ ஆட்சி செய்யுங்கால்‌ கும்பினியாரிடம்‌ சகம்‌ 1739 (௪.பி. 
7817)இல்‌ நாட்டினை ஒப்புவித்துச்‌ சமஸ்தான மேல்‌ விசாரணை மட்டும்‌ உடை 
யவரானார்‌. தன்‌ தம்பியருடன்‌ சுகமேயிருக்கிறார்‌. (பக்கம்‌ 252-257) 


2. சரபோஜியின்‌ இரண்டாவது மனைவி அஹல்யா பாயி சகம்‌ 1729 
சி.பி. 7807) இல்‌ சிவாஜியைப்‌ பெற்றெடுத்தாள்‌ (பக்கம்‌ 452-454). 


சிவாஜியின்‌ முதல்‌ மனைவி சைதம்பாபாயி சாகேபு (பக்கம்‌ 454). 


சரபோஜி காரியாத்திரையாக 1820-இல்‌ சென்று, வங்காள தேசம்‌ 
வந்து, தன்‌ மனக்கருத்துக்களை நிறைவேற்றிக்‌ கொள்ள ஆவன செய்தமை 
(பக்கம்‌ 455-456), 


சகம்‌ 1753 இல்‌ சரபோஜி இறந்தமை; பின்னர்ச்‌ சிவாஜி தஞ்சாவூர்த்‌ 
துர்க்காஇபத்தியம்‌ செய்து கொண்டு நலமேயிருக்கறார்‌ (பக்‌. 487-438). 


3. அமர்சிங்கும்‌ அவர்‌ வழியினரும்‌; அமர்‌சிங்குக்கு அவரது மூன்‌.றா.வது 
மனைவியாகிய பவானிபாயி சாயபுக்குக்‌ ச.பி.1798இல்‌ ஒரு மகன்‌ பிறந்தமை; 
அவருக்குப்‌ பிரதாப சிங்கர்‌ என்று பெயர்‌ வைத்தமை (பக்கம்‌ 459). 


அமர்சிங்கு அரசிழந்த பின்னர்த்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டை மூலை மாடியில்‌ 
28 மாதங்கள்‌ தங்கியிருந்து, பிறகு இருவிடைமருதார்க்குச்சகம்‌ 1722 (சி.பி.1800) 
இல்‌ புறப்பட்டமை, இடைவழியில்‌ ஆலங்குடியில்‌ 25 நாட்களும்‌, கும்பகோணத்‌ 
இல்‌ 57 நாட்களும்‌, தங்கியிருந்து பின்‌ இருவிடைமருதாரை யடைந்தமை, 

அமர்சிங்கு சகம்‌ 1784இல்‌ (௫.பி.1802) இறந்தமை; அவர்‌ இறந்த 


பொழுது சந்தன மழை பொழித்தமை (பக்‌. 462-465); அவருடன்‌ அவரது நான்‌ 
காவது மனைவி பார்வதிபாயி உடன்கட்டை ஏறியமை (பக்கம்‌ 465). 


224. தஞ்சை மராட்டிய 
அவர்‌ இறந்த பொழுது அவரது “*போகஸ்திரீ*: ருக்குமணி அம்மாள்‌ தீக்‌ 
குளித்தமை (பக்‌. 4606). 


அமர்சிங்கு இறந்த பிறகு **அமரலிங்கம்‌'” என்று கொண்டாடப்‌ பெற்றமை 
(யக்‌, 467); குடிகளின்‌ நோய்பிணிகள்‌ நதீர்க்கப்பட்டமை (பக்‌. 497). 


அமரிங்குக்குக்‌ கொடுக்கப்பட்டு வந்த ஓய்வூதியம்‌ (மொயின்‌) 85 ஆயிரம்‌ 
வராசனும்‌ அவர்‌ மகனுக்குக்‌ கொடுக்கப்பட்டு வந்தமை (பக்கம்‌ 469-470). 


அமர்சிங்கின்‌ மகன்‌ பிரதாபடிங்கு, யமுனாபாயி சக்வார்பாயி ஆயெ 
இருவரை மணம்‌ செய்து கொண்டமை (பக்கம்‌ 471). 


பிரதாப ங்குக்குப்‌ பிள்ளைகள்‌ இல்லாமையால்‌ சக்கரவர்த்தி போசலே 
என்பவரை 15-1-1849 இல்‌ சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்டு ஏகோஜி என்று பெய 
ரிட்டமை (பக்கம்‌ 474). 


கும்பகோணம்‌ "'சப்ஜட்ஜ்‌'” வந்தபொழுது அவரிடம்‌ தான்‌ சுலீகாரம்‌. 
எடுத்துக்‌ கொண்ட செய்‌தி கூறியமை (பக்‌. 476); கவர்னருக்கு எழுதவேண்டும்‌ 
என்றமை, 


பிரதாப சங்கு 9.பி,1849இல்‌ இறந்தமை (பக்‌. 477). 


பிரதாப சங்கு தன்‌ அம்மான்‌ மகளைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌ என்று கூறியிருந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ இறந்தார்‌. இருமணம்‌ செய்து, 
கொள்ளாமல்‌ இறந்தமையின்‌ தான்‌ அவருக்கே உரியவராகக்‌ கரதஅந்தப்‌ பெண்‌: 
கைம்பெண்‌ தன்மையை அடைந்தாள்‌ (பக்‌. 478-479). (இது அவுரங்க£பு மகள்‌ 
கதையைப்‌ போன்றுளது). 


பிரதாப சிங்கு இறந்த பிறகு பிரதாம லிங்கம்‌ என்று கொண்டாடப்‌ 
பெற்றுக்‌ குடிகளின்‌ பிணி தீர்த்தமை (பக்‌. 480), 
சுலீகார மகனாகிய ஏகோஜி நலனே யிருக்கிறார்‌ (பக்‌. 481). 


(2 நாகநாத மொயித்தேவராவ்‌ சுவடி * 


இச்சுவடி 7 -4 - 04 (1904) என்ற ஆண்டுக்குறிப்பையுடையது. நாகநாத 
மொயிதேராவ்‌ சாயபு என்று ஆண்டுக்குறிப்புக்கு மேல்‌ எழுதப்பட்டிருத்தலால்‌ 
இச்சுவடி. நாகநாத மொயிதேராவ்‌ என்பவரால்‌ எழுதப்பெற்றது என்னலாம்‌. 


இது ஏன்‌ எழுதப்பட்டது என்பது தெரிய வாய்ப்பில்லை. 





*இக்‌ கா௫தச்‌ சுவடியை அன்புகூர்ந்தனித்தவர்‌ தஞ்சை மராட்டிய அரச குடும்பத்தை 
சேர்ந்த இரு, இருஷ்ணசாமி மாடிக்ராவ்‌ சாகேபு அவர்கள்‌ ஆவர்‌, அன்னாருக்கு நன்றி. 


மன்னர்‌ வரலாறு 225 


இது 79 பகுதிகளையுடையது. 79ஆவது முற்றுப்‌ பெறவில்லை. இதனை 
அடுத்து ஒருதாளாவது இருந்திருத்தல்‌ கூடும்‌. இடையில்‌ இரண்டு பக்கங்கள்‌ 
(76 ஆவது பகுதியின்‌ பிற்பகுதி முதல்‌ 88 ஆவதின்‌ முற்பகுஇது வரை) இதில்‌ 
இல்லை. இதில்‌ தற்போது 26 பக்கங்கள்‌ உள. 


இதை எழுதியவர்‌ வரலாற்றுணர்ச்சி ஒரு சிறிதும்‌ இல்லாதவர்‌ என்பது 
தெளிவு. தானறிந்தவற்றை எழுதவேண்டும்‌ என்று குருதிப்‌ பாபாஜி முதல்‌ 
அமர்சிங்கு வரை எழுதியுள்ளார்‌. 


இருமுடி சேதுராமன்‌ சுவடியில்‌ மறைத்த செய்திகள்‌ இரண்டு இதில்‌ 
உண்டு, (1) சுஜான்பாயி ஆட்சி செய்தமை; (8) சுஜான்பாயியை வீழ்த்தி 
அரச குடும்பத்தில்‌ பிறக்காத ஒருவனை அரசனாக்கியமை. 


இதில்கண்ட சிறப்பான செய்தி துளஜாவே அமர்சிங்கை அரசனாக 
ஆக்கியது என்பதாகும்‌. 


இது ஆய்வாளருக்குச்‌ சிறிதும்‌ பயனில்லாத சையெழுத்துச்‌ சுவடியாகும்‌. 


இருமுடி சேதுராமன்‌ சுவடியிலுள்ள ல செய்திகளைப்‌ பற்றி நம்கருத்தைக்‌ 
கூறுவதும்‌ இங்குப்‌ பொருத்தமாகலாம்‌. 

சகரயாண்டொடு கிறித்துவ ஆண்டும்‌, தமிழ்நாட்டு நடைமுறைக்கேற்ப 
பிரபவாத ஆண்டும்‌, சித்தரை முதலிய மாதங்களும்‌ ஒவ்வொரு தடவையும்‌ 
கொடுத்திருப்பது காலத்தைச்‌ சரிபார்ப்பதற்குப்‌ பயன்படும்‌ என்னலாம்‌. 


முதல்‌ ஏகோஜி இரண்டாம்‌ ஏகோஜி என்று எண்ணொடு பொருத்தி 
அரசர்‌ பெயரைக்‌ கூறுவது போ. வ. ௪. வில்‌ இருக்கத்‌ திருமுடியில்‌ இல்லை. 
அரசரை எண்ணொடு பொருத்தஇிக்கூறுவது வரலாற்றுக்குப்‌ பெரிதும்‌ பயன்தரும்‌ 
ஆனால்‌ திருமுடியில்‌ கூறாமைக்குரிய காரணம்‌ அரசுரிமை இழந்த மனக்சசப்‌ 
பாகலாம்‌. 


முகமதிய த்த புருஷரின்‌ இருவருளால்‌ ஷாஜி பிறந்தார்‌ என்று போ. 
வ. ௪. கூறியிருப்பினும்‌, போ: வ. சவுக்கு முன்னைய நூலாகிய சிவபாரதம்‌ 
குறிக்கவில்லை. ஆகையால்‌ இருமுடியிலும்‌ சொல்லவில்லை போலும்‌. 


ஏகோஜி 14 முதற்கொண்டு பல அரசர்கட்கும்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்ட 
மனைவியர்‌ இருந்தமை, அன்னோர்கட்குப்‌ பிள்ளைகள்‌ பிறந்தமை, போ. வ, ௪. 
வில்‌ கூறியிருக்கத்‌ இருமுடியில்‌ கூறப்படாமைக்குரிய காரணம்‌ என்ன? இங்ஙனம்‌. 
பெண்கள்‌ பலரை மனைவியராகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌ அந்நாளில்‌ பரவ 
லாக வழக்கில்‌ இருக்க, இம்முறையைச்‌ சுவடியை எழுதிய **வஜாராத்மா வாஜி 
௬ப்பராவு காடேராவு'” முற்றும்‌;வெறுத்தவர்‌ ஆதல்‌ வேண்டும்‌; அல்லது அரசர்கட்கு 
இழுக்கு எனக்கருதனார்‌ போலும்‌! ஒரத்தநாடு சத்திரம்‌ பற்றிய செய்தியைக்‌ 
கூறுங்காலும்‌ சரபோஜயின்‌ வைப்பு மனைவி (முக்தாம்பாள்‌) என்பவரைப்‌ 


226. 


போ. வ. ௪. கூறத்‌ இருமுடி கூறாமை இதற்கு அரண்‌ செய்யும்‌. எங்ஙனமாயினும்‌ 
(மறந்தோ மறக்காமலோ) அமர்‌சங்கு இறந்தபொழுது அவரது *போகஸ்தார” 
ருக்மிணி அம்மாள்‌ தீக்குளித்தமை கூறியமையின்‌, அமர்‌சிங்குக்குச்‌ சேர்த்துக்‌ 
கொண்ட மனைவி இருந்தமையை இவர்‌ கூறாமற்‌ கூறினார்‌ என்பது வெளிப்‌ 
படை. 

பெரும்பான்மையான வரலாற்றுச்‌ செய்திகள்‌ (1419011081 846016) திரு 
முடியில்‌ கூறப்படவில்லை. இச்சுவடி. எழுதிய காடேராவுக்கு அவ, ற்றில்‌ நாட்டம்‌ 
இல்லாமை அல்லது வரலாற்று உணர்வு 'இல்லாமை காரணம்‌ ஆகலாம்‌. 


அமர்சிங்கு அனர்‌ வழியினர்‌ ஆகியோரைக்‌ தெய்வத்தன்மை வாய்ந்தவர்‌ 
என்று காட்டவேண்டும்‌ என்பதே இவர்‌ குறிக்கோள்‌ எனக்கருதலாம்‌. அமர்‌சிங்கு 
சென்ற விடமெல்லாம்‌ மழை பெய்தமை, அமர்சிங்கு இறந்தபொழுது சந்தன 
மழை பெய்தமை, அமர்சிங்கும்‌ அவர்மகனும்‌ இறந்தபின்னர்த்‌ தெய்வமாகப்‌ 
போற்றப்‌ பெற்றமை ஆகியவை இக்கருத்தை வலியுறுத்தும்‌. 

அமர்சிங்கு சார்பான சுவடியாகையால்‌ அமர்‌சிங்கன்‌ பிறப்பு முதலியன 
மறைக்கப்‌ பட்டன என்று கருதலாம்‌, 


சுஜான்பாயி ஆட்சி செய்தமை கூறப்பெறவில்லை, பெண்பிள்ளை ஆட்சி 
செய்ததாகக்‌ கூறுவது பெருமைக்குறைவாகக்‌ கருதினர்‌ போலும்‌, இதற்கேற்ப 
மேலே குறிப்பிட்ட நாகநாத மொயித்தே ராவு சுவடியில்‌ 44ஆவது பகுதியில்‌ 
“உ ஸ்‌இரீயானவள்‌ ராஜ்யம்‌ செய்தாவது; டெிியார்‌ குழந்தையைக்‌ கொண்டு 
வந்து பட்டம்‌ கட்ட வேணும்‌'' என்றுள்ளமை பெண்‌ அரசாள்வதைச்‌ சிலர்‌: 
விரும்பவில்லை என்பதைக்‌ குறிப்பிடுவதாக வுளது. 


பிரதாப சிம்மர்‌ ஆட்சியிறுஇி வரையிலுள்ள செய்திகள்‌ பெரும்பாலும்‌ 
போ. வ. ௪, வை யொட்டியே உள்ளன. எஞ்சிய பகுதி அமர்‌சிங்கு சார்பாகக்‌ 
கூற வேண்டும்‌ என்று கருதியே அதற்கேற்ப எழுதப்பெற்றது. 


147. சிவாஜி வரலாறு கூறும்‌ மராட்டிய நூல்கள்‌ 


1. சபாஸத்‌ (8௨8880 இவிக) * 


சிவாஜியின்‌ வரலாறு கூறும்‌ மராட்டிய நூல்கள்‌ ஏறத்தாழ ஒன்பது 
இடைத்துள்ளன. அவற்றுள்‌ காலத்தால்‌ முற்பட்டது அல்லது. முதலாவதாகக்‌ 
கருதப்படுவது €ருஷ்ணாஜி அனந்த்‌ சபாசத்‌ (க்ஸ்றவர இறக்‌. $ஹ்ட்௨80) 
என்பவர்‌ எழுதிய *'சிவச்‌ சத்‌இரபஇ சென்‌ சரித்ரா'' என்பதாகும்‌. 


இது. ஆங்கைத்தில்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. சென்ற நூற்றா 
ண்டின்‌ இறுதியில்‌ ஜகந்நாத்‌ லக்ஷமன்‌ மங்கர்‌ (7ஷஹலாற2்‌. ந விஷிந்றம 148௦1622) 
என்பார்‌ தனக்குக்‌ கிடைத்த ஒரே சுவடியைக்‌ கொண்டு ஆங்கிலத்தில்‌ மொழி 
பெயர்த்தார்‌, இது கே, என்‌, சனே (8806 ) என்பர்‌ வெளியிட்ட ம்ராட்டிய 
நூலின்‌ மொழிப்‌ பெயர்ப்பாகும்‌, இவ்‌ ஆங்கே மொழி பெயர்ப்பைச்‌ செப்பம்‌ 
செய்ய வுதலியவர்கள்‌ பேராசிரியர்‌ ஜாதுநாத்‌ சர்க்கார்‌ (7௨0008(% $கா%80). 
அவர்களும்‌, குப்தே (9,&. மேழ!6) அவர்களும்‌ ஆவர்‌ என்று அதன்‌ 
முன்னுரையால்‌ அறியப்பெறும்‌. 


இருஷ்ணாஜி அனந்த்‌ சபாஸத்‌ என்பவர்‌ சிவாஜியின்‌ இரண்டாவது 
மகனாகிய ராஜாராமின்‌ அலுவலர்களுட்‌ சிறந்தவராவர்‌; ராஜாராமின்‌ 
ஆணையின்படி இந்‌.நூலைச்‌ செஞ்சியில்‌ 1697இல்‌ இயற்றினார்‌. சிவாஜி இறந்த 
பிறகு பதினாறாண்டுகள்‌ கழித்து எழுதப்பட்ட போதிலும்‌ இந்நூலைச்‌ 
சிவாஜியின்‌ சமகாலத்த தாகவே கருதலாம்‌. தான்‌ நேரில்‌ கண்டவற்றையும்‌ 
கேட்டறிந்தவற்றையும்‌, தொகுத்து இவ்வாசிரியர்‌ எழுஇனாரென்றும்‌, புராண 
நிலையிலுள்ள செய்திகளை இவர்‌ கூறவில்லையென்றும்‌ அரசாங்கச்‌ சுவடிகள்‌ 
இவருக்குக்‌ இடைக்கவில்லை என்றும்‌ தெரியவரும்‌, 


இந்நூல்‌ சுருங்கிய அளவினது. செய்திகள்‌ இந்நூலில்‌ கால முறைப்படி 
சொல்லப்‌ பெறவில்லை. சிலதவறானவை, எனினும்‌ சிவாஜி பற்றி இது போன்று 
எழுதப்‌ பெற்ற மராத்தி மொழி நூல்களில்‌ இந்நூலே நம்பத்தக்கதாகவுளது 





ப த ட்ப அ தடத்த ததவ 
96808 0௦98 08 750011. 1 4811ம்‌ (018 ர்ரேஸ 19 95ம்‌ 4௨ ௨ ர்ர்ஸர்‌(சம்‌ 96086, 80613. 
014/0] நர்௭௦ர ௦8 06 10௯. 106 இவிர் காத ௭6 எரர்நரேட 1௦ ௦ரம்ரே 63 மமார்‌. 
ஏபி 802 1002 ற881676... 10576 876 ௨௦௦௦4 (86146 இவிட்காத பவி த எர்மம்‌ (06. 
1185 ௨௮ம்‌ கறெர்சகவக18 08 ந்ம்ரகர்ம்‌, க. ரள இிவிஸ்காத 876 0001600180]. ௭மம்‌6 ௨ 
ஜசே4 ஐகார 876 ௦8 1௧12 றர” 106 நகீ8ாக1மி யதாக, ம, 66. 


228 தஞ்சை மராட்டிய 
2. ஸஹாநவ்‌ கல்மீ (8880௨ வியர்‌ 8விஸ்கற. 

சிவாஜியின்‌ காலத்தில்‌ இருந்த *,வாக்னீஸ'* என்பவர்‌ சிவாஜியின்‌ காலத்து: 
நிகழ்ச்சகளையெல்லாம்‌ குறிப்பெடுத்துக்‌ கொண்டிருந்தவராவர்‌. இவர்‌ ஒரு 
வரலாறு எழுதினார்‌. அது 1685இல்‌ முற்றுப்‌ பெற்றது. ஆனால்‌ அது முழுமை 
யாகக்‌ இடைக்கவில்லை. இடைத்த சில பகுதிகளை மட்டும்‌ ஒரு தலைமுறைக்குப்‌ 
பின்‌ வாழ்ந்த கண்டோ அனாஜி மல்கரே (88800௦ க்று௨1 1கீ811272) என்பவர்‌ 
தொகுத்து இடையிடையே சல செய்திகளைச்‌ சேர்த்து எழுதினார்‌. இதனை 
வாக்னிஸ்‌-மல்கரே பக்கர்‌ (8௨/்௰) என்று கூறுவர்‌ (சர்க்கார்‌ (1) பக்கம்‌ 301). 

இது ஸஹாநஙவ்‌ கல்மீ பக்கர்‌ (88880௨ வில நலவிஸ்கா) என்று வழங்கப்‌ 
படுறது. இது 91 பகுதிகளையுடையது. (884௨௦௨ - 91). இதனைப்‌ பாரள்‌: 
னிஸ்‌ (கரக௭(6 ) “பாரத வர்ஷம்‌?” என்ற இதழிலும்‌. ராஜ்வாடே (888௨06), 
“பிரபாத்‌” (மமக) என்ற இதழிலும்‌, ஸானே (8௯௦) **காவியேதஹாஸ்‌'” 
(%வர2ப125) என்ற இதழிலும்‌ வெளியிட்டுள்ளனர்‌. வாகஸ்கர்‌ (94. 9/8/221222) 
என்பார்‌ பல பாட பேதங்களுடன்‌ மிகச்‌ சிறந்த முறையில்‌ பரோடா (9௨7௦02) 
வில்‌ 1930 இல்‌ அச்சிட்டு வெளியிட்டார்‌. ஃப்ரிஸ்ஸெல்‌ (1. 8218501) என்பார்‌ 
1806 இல்‌ ராய்கரில்‌ (82]தகாம்‌) இடைத்த சுவடியை ஆங்லெத்தில்‌ மொழி 
பெயர்ததிருந்தார்‌. இவ்வாங்கல மொழிபெயர்ப்பும்‌ வாகஸ்கர்‌ (19/8:22620) 
பதிப்பில்‌ காணலாம்‌. 
3, இட்ணீஸ்‌ (பெம்‌ர19” நிவி௩க?). 

இது மல்ஹார்‌ ராம்‌ ராவ்‌ ட்ணீஸ்‌ என்பவரால்‌ எழுதப்பட்டது. ஷாஹுலின்‌: 
ஆணையின்‌ வண்ணம்‌ 10-6-1810 இல்‌ சிட்ணீஸ்‌ எழுதத்தொடங்கினார்‌ என்று 
இந்நூலின்‌ தொடக்கத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. இந்நூல்‌ ஏழுபகுதிகளையுடையது. 
மிகப்‌ பெரிய நூல்‌ என்று டஃப்‌ கூறுவர்‌, சிட்ணீஸ்‌ எழுதிய இத்நூற்பகுஇிகளுட்‌ 
பலவற்றை ஆங்கலத்தில்‌ பெயர்த்துச்‌ சபாஸத்‌ நூலோடு எஸ்‌. என்‌. சென்‌ 
(தயார 0காம1% 8௪0) வெளியிட்டுள்ளார்‌. காரிநாத்‌ நாராயண சனே (82௦) என்‌ 
பவர்‌ சிவாஜிக்குரிய பகுதியை 1924 இல்‌ இரண்டாவது பதிப்பாக வெளியிட்‌ 
டார்‌. சிவாஜியின்‌ பின்னவர்‌ பற்றியதை 1924 இல்‌ முதன்‌ முறையாக வெளி 
யிட்டார்‌. 
4, வஇக்விஜய (8098 - ப்ஜரரவு௨) 

இது நந்தர்பர்க்கர்‌ (2. %. 74கவம்யாம்கா$82), தண்டேகர்‌ (8. 8. 08௦௮) 
என்பவர்களால்‌ பரோடாவில்‌ 7895 இல்‌ வெளியிடப்பட்டது. இது 1718 இல்‌ 
சிவாஜியின்‌ சிட்ணீஸ்‌ பாலாஜி ஆவ்ஜி (8வவ] கீர]) யின்‌ மகன்‌ கண்டோபல்லால்‌ 
(%%௨௦௦௦ நிலி1க1) என்பவரால்‌ எழுதப்பட்டதாகக்‌ கருதப்பட்டது. ஆனால்‌ 
இதனைப்‌ பின்னோர்‌ ஒருவர்‌ எழுதினார்‌ என்று ஆய்வாளர்‌ கருதுவர்‌. இது 
பிழைகள்‌ மலிந்தது; செய்திகள்‌ காலமுறையில்‌ குறிக்கப்படவில்லை என்றும்‌. 
கருதப்படுகிறது. $ இதுவும்‌ மிகப்பெரிய நூல்‌. இதன்‌ சில பகுதிகளின்‌ ஆங்கில 
மொழி பெயர்ப்பு சயாஸத்‌ நூலின்‌ பிற்பகுஇயில்‌ வெளியிடப்பட்டுள்ளது. 





கடர ததக, 14095 ௦8 இஷ்க்‌, கெகற. 201, 8.81. 8௨௪, 88௨26 265. 
$. “ந1]510770௧] 8௭80020ர்ணத 08 1204102008 8ஸம3103 80௦ய00* (882227( 1826 392) 


மன்னர்‌ வரலாறு 229. 


5, சித்ரகுப்தா (பெர்‌1ம2200186. 14117] 

இது சபாஸதை அடிப்படையாகக்‌ கொண்டு வீரிவாக எழுதப்பெற்ற 
நூல்‌, சித்ர குப்தர்‌, சிவாஜியின்‌ சிட்ணீஸ்‌ ஆகிய பாலாஜி ஆவ்ஜி(8818]/ பர) 
யின்‌ நெருங்கிய உறவினர்‌ ஆவர்‌. இந்நூலை எழுதியவராகிய ரகுநாத்‌ யாதல்‌ 
என்பார்‌, சத்ரகுப்தா என்று புனை பெயர்‌ பூண்டார்‌. இவர்‌ கோலாபூரில்‌ 
ஆண்ட சம்பாஜியின்‌ வேண்டுகோட்டிணங்க எழுதினார்‌. என்று தெரிகிறது. 
எனவே இந்நூல்‌ 1760-1770 க்கு இடைப்பட்ட காலத்ததாகலாம்‌. 
6, ஷெட்‌ கான்கர்‌ (5960280112 விஸ்வ). 

இதுவும்‌ சபாஸதை அடியொட்டி எழுதப்பட்டதே. 
7. ராய்ரி (83). 

ராய்ரி கோட்டையினின்று இடைத்த சுவடி யொன்றுண்டு. இது ஸ்காட்‌ 
வாரிங்‌ (8௦௦: 172112) என்பவரால்‌ புகழப்பட்டது. இதுவும்‌ ஆங்கில மொழி 


பெயர்ப்புடையது. ஜஸ்டிஸ்‌ தெலங்‌ (ரூப்‌ 1 காஜ) என்பவர்‌ இந்நூலைச்‌ 
சிறப்பித்துக்‌ கூறவில்லை. 


8, ஜேதே ஷாகாவளி (16406 இர்விகவி1). 

இதல்‌ 8. பி. 1618 முதல்‌ 1697 வரையில்‌ நிகழ்ந்த செய்திகளுட்‌ சில 
குறிக்கப்பட்டுள்ளன. ஜேதே என்ற மரபினர்‌ தாம்‌ நேரில்‌ கண்டறிந்த செய்தி 
களை அவை நிகழ்ந்த சமயத்திலேயே குறித்துவைத்துள்ளனர்‌. இவை தனித்தனித்‌ 
தாள்களில்‌ குறிக்கப்பட்டு வந்தன. இவை 18- ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்‌ 
பகுதயில்‌ தொகுத்து எழுதப்பட்டன. இல குறிப்புக்கள்‌ தவறுடையன என்று 
கருதப்பெறும்‌ 1298 இல்‌ வெளியிடப்பெற்ற. வாஜி நினைவு மலரில்‌ (964981 
௦யாசர்‌ம)* ஜாதுநாத்‌ ஸர்க்கார்‌ அவர்களின்‌ ஆங்க மொழி பெயர்ப்பு 
வெளியிடப்பட்டுள்ளது.. மராட்டியில்‌ எழுதப்பட்ட பகுதியானது இலக்‌ (10%. 
ந, 0, ஈம அவர்களால்‌ சண்டுபிடிக்கப்பட்டுப்‌ பூனே பாரத இஇகாச 
ஸம்ஷோதக்‌ மண்டலிமிணரால்‌ (ந்தவ 10% 8சமஸ்௦யியி: 400௨17, 1916இல்‌ 
வெளியிடப்பெற்றது. கன்னோஜி ஜேதே (828௦) 32860யும்‌ அவர்‌ மகன்‌ 
பாஜி (வி) யும்‌ சொஜிக்கும்‌ அவருடைய தகப்பனாருக்கும்‌ உதவியாளராக 
இருந்தனர்‌. அவர்கள்‌ காலத்தில்‌ நடந்த சிறந்த நிகழ்ச்சிகளே இதில்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளன. இதல்‌ 243 செய்திக்குறிப்புக்கள்‌ உள. 
9, ஜேதே கரீனா (76006 870808) 

இதன்‌ ஆக்லை மொழி பெயர்ப்பு 1928 இல்‌ வெளியிடப்‌ பெற்ற 
சிவாஜிநினைவு மலரில்‌ அச்சிடப்பெற்றுள்ளது. இது நாகேஷ்‌ (௨ல்‌) என்ப 
வரால்‌ எழுதப்‌ பெற்றது. இதில்‌ ஜேதே மரபினரோடு தொடர்புடையதாகய 
வாஜி வரலாறு சுருக்கமாகவும்‌, சம்பாஜி, ஷாஹ5, ராஜாராம்‌ ஆலயவர்க. 
ளின்‌ செய்திகள்‌ பெயரளவில்‌ (இரண்டு பக்கங்களிலும்‌), கூறப்பெற்றுள்ளன. 








* நம100 - 8கோம்கே2ர்‌, 03. நியடிம்க்ச, 08 நட்ப்‌௦]ம்‌ இந்லா௦15, மொத, 
ந௦ெற்ஷ, 8மவி 1849. 


7 வடமொழி நூல்கள்‌ 


1. சிவபாரத சரித்திரம்‌: (வடமொழியும்‌ தமிழும்‌) 

சிவபாரத சரித்திரமென்னும்‌ வடமொழி நூல்‌ சிவாஜியின்‌ அரசவைக்‌ 
கவிஞராசிய கலீந்திர பரமானந்தர்‌? என்பவரால்‌ இயற்றப்பெற்றது. வடமொழிச்‌ 
சுவடிகள்‌ நான்கு (டி 4823-4226) தஞ்சைச்‌ சரசுவஇ மகால்‌ நூல்‌ நிலையத்தில்‌ 
உள்ளன. இந்த வடமொழிப்‌ பகுதி, மராத்தி மொழிபெயர்ப்புடன்‌ 1987இல்‌ 
இவேகர்‌ (8.18. ம்ஷீஎ) என்பவரால்‌ பூனாலில்‌ வெளியிடப்பெற்றது. இது 
போன்று வேறொரு சுவடியைக்கொண்டு 1930இல்‌ பூனாவில்‌ ஆனந்த ஆரிரம 
வெளியீடாகவும்‌ வெளிவந்துள்ளது. 


இந்நூல்‌ 32 அத்தியாயங்கள்‌ வரை யுள்ளது. 38ஆவது அத்தியாயம்‌ 
ஒன்பதாவது செய்யுளுடன்‌ முடிறது. 

தஞ்சைச்சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்தில்‌ சிவபாரதத்‌ தமிழ்ச்‌ சுவடியும்‌? 
உள்ளது. தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ பிரிலில்‌ டி. 630 எம்‌ 214 என்ற எண்‌ கொண்ட 
தனிப்‌ பிரதி மட்டும்‌ உள்ளது. இதுவும்‌ மேற்கண்ட வடமொழிச்‌ சுவடி. 
போன்றே 38 அத்தியாயங்களுடன்‌ உள்ளதாகும்‌. இவ்வோலைச்சுவடி 5-2-1920 
இல்‌ காகிதத்தில்‌ பெயர்த்‌ தெழுதப்பட்டுள்ளது; அதன்‌ காப்பீடு எண்‌ 217 
ஆகும்‌. 

இத்தமிழ்ப்‌ பகுத 1978இல்‌ தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்‌ 
துணை நூலகர்‌ இரு, ம. சீராளன்‌ அவர்களால்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலைய 
வெளியீடாக வெளியிடப்‌ பெற்றுள்ளது. 


தஞ்சையில்‌ ஆட்சிபுரிந்த முதலாம்‌ சரபோஜி (௫.பி. 1710-1728) காலத்‌ 
இல்‌ இந்நூல்‌ தமிழாக்கம்‌ செய்யப்பட்டது என்று சிவபாரதம்‌ (தமிழ்‌ ஆக்கம்‌) 
முன்னுரையினின்‌ றறியப்பெறும்‌. இதற்குத்‌ தகுந்த ஆதாரம்‌ கொடுக்கப்‌ பெற 
வில்லை. ்‌ 

இிவாஜியைக்‌ கண்டு சூரிய ராஜா அஞ்சி ஓடிப்‌ போனதும்‌, சிவாஜி 
சிருங்கார்பூரில்‌ தங்கியிருந்தார்‌” என்கிற வரையிலும்‌ வடமொழிப்‌ பகுஇயிலும்‌ 
தமிழாக்க நூலிலும்‌ கூறியுள்ளன. 





5 8௦% 





3, இசச ரீதம்பகரமு 8காக, 810055 ௦8 $ந்ர்ரகர்ழ பெகறர்சா 23, 3மர்கு] 
ம ஐயாலே!6, 82% 287 %௦ 297. 


2. சுவடியின்‌ இருமருங்கிலுமுள்ள கட்டைகள்‌ சித்தரவேலைப்பாடுடையவை. 


3, 418 45 ௨150 & கர] ௭654௦௫. ௦8 11 (8422ங்2ாக18), நா௦்வுிரு: நீர 1018. 
612௩. (88௭௨௦௦) 1) வே]!6ம்‌ 81௭௧ வ்லா11220'” (இயரக் வர்க, 8௨26 40). 


மன்னர்‌ வரலாறு 291 
71 005 வரம] ௨ கோர்‌ 32, 84கற2௧ 9, 1௩ 655 எம்சேர்‌ 08 நற்ர்ரகந்/த 
கெறவிஜ௩ 1௨ 0௭௩௦1 1௨ 16617* ்‌ 


என்பர்‌ ஜாதுநாத்‌ சர்க்கார்‌ அவர்கள்‌.* 


குறைப்பகுஇ கடைத்ததற்குச்‌ சல ஆண்டுகட்குப்‌ பின்னர்‌, கவீந்திரருடைய 
நூல்‌ போன்று ஒரு நூல்‌ கிடைத்தது. ஆனால்‌ அது சம்போஜியின்‌ வரலாறு 
கூறுவதாக இருந்தது. அது கோலாபூரில்‌ ராஜோபாத்யாயரது குடும்பத்தாரிட 
மிருந்தது. ம்‌ 


அடுத்துப்‌ பூரோடா &ழ்த்‌இசை நூலகத்தில்‌,” 1940இல்‌ 815 .பக்கங்கள்‌ 
கொண்ட திரி ஏடுகள்‌ இடைத்தன, இவற்றுள்‌ 78 பக்கங்கள்‌ - வரிசையாக 
அமைந்த 13 அத்தியாயங்களும்‌ 872 பாடல்களும்‌ உடைய பகுதி - சிவாஜியைப்‌ 
பற்றிப்‌ பரமானந்தர்‌ எழுதியதாகக்‌ காணப்பட்டது. எஞ்சிய பகுதயில்‌ 137 
பக்கங்கள்‌ கவீந்தரருடைய பெயரர்‌ இரண்டாம்‌ கோவிந்தர்‌ எழுதியவையாசவும்‌, 
தொடர்பற்றவையாகவும்‌, பல பக்கங்கள்‌ இல்லாமலும்‌ காணப்பட்டன. இவ 
ற்றை ஜி, என்‌. சர்தேசாய்‌ அவர்கள்‌ கெயிக்வாட்‌ ஈழ்த்தசை வரிசையில்‌? **பரமா 
னந்த காவியம்‌”” என்ற பெயரில்‌ அச்சிட்டுள்ளார்‌. 


இச்சுவடியிலிருந்து இப்புலவர்‌ குடும்பத்தைப்‌ பற்றிய சில தகவல்கள்‌ 
தெரிய வருகின்றன. இப்புலவர்‌ குடும்பம்‌ அஹமத்நகர்‌ வடக்கு மாவட்டத்தில்‌ 
நெவாசா (1464258) என்ற ஊரில்‌ இருந்தது: அங்குக்‌ கோலிந்தபட்டர்‌" என்ற. 
தேசஸ்த பிராமணர்‌ இருந்தார்‌; அவருக்கு *அனந்த்‌' என்ற ஒரு மகன்‌; இவ்வ 
நந்தருக்குச்‌ வாஜி “*கவீந்இர கலீஷ்வர்‌'' என்ற பட்டம்‌ அளித்தார்‌; பின்னர்ப்‌ 
பரமாநந்தர்‌'' என்று தம்‌ பெயரை மாற்றிக்‌ கொண்டார்‌; இவருக்கு ஸ்ரீதர்‌, 
தேவத்தத்தர்‌ என்று இரு மக்கள்‌; தேவதத்தருக்கு ஒரு மகன்‌: இரண்டாம்‌ 
கோவிந்தர்‌ என்று பெயர்‌; இம்மூன்று தலைமுறையினரும்‌ கலீந்திரர்‌ என்ற 
பட்டம்‌ பூண்டனர்‌; இக்குடும்பத்தினருக்கு இரண்டு ளர்கள்‌ வழங்கப்‌ பட்டி 
ருந்தன - என்பனவாம்‌. 


கி.பி, 1666இல்‌ சிவாஜி அவுரங்கசபைப்‌ பார்க்க ஆக்ராவுக்குச்‌ சென்ற. 
பொழுது பரமானந்தரும்‌ சிவாஜியுடன்‌ சென்றிருந்தார்‌. சிவாஜி ஆக்ரா சிறை 
யினின்று தப்பி வந்த பொழுது பரமானந்தர்‌ ஜெய்பூரில்‌ கைது செய்யப்பட்‌ 
டார்‌. சிவாஜி தப்பியதற்கும்‌ பரமானந்தருக்கும்‌ தொடர்பின்மை யறிந்த 
பாதுஷா, சுவிஞரைச்‌ சிறையினின்று விடுதலை செய்தார்‌. பின்னர்‌ இவர்‌ வார 
ணாசியில்‌ (8௦0௧௦8) லை காலம்‌ தங்கியிருந்தார்‌; பிறகு 1670இல்‌ மகா 





கீ. 310056 ௦8 $்ம்ஈ2ரி, 826 287. ௧. 32௦௧௨ ரெர்ச(க1 1ற9141ய16 1 4ம£க்ரு.. 
8. பேபி2லலம்‌'9 ரர்‌ (81 இரங்க. 7, சிவபாரத சரித்திரம்‌, தமிழாக்கம்‌ பக்கம்‌ 7. 


222 தஞ்சை மராட்டிய 


ராட்டிரத்துக்கு வந்தார்‌. பி. 7673 மார்ச்சுத்‌ இங்களில்‌ பொலத்பூரில்‌ (2௦120- 
மய) இருந்தபொழுது சிவாஜி இஉரைக்‌ கண்டுள்ளார்‌. 


சி.பி. 1674 ஐன்‌ இங்களில்‌ சிவாஜியின்‌ பட்டாபிஷேகத்துக்குப்‌ பின்‌ 
னரே, சவொஜியின்‌ வரலாற்றை 100 அத்தியாயங்கள்‌ கொண்ட நூலாக எழுது 
மாறு பணிக்கப்பட்டார்‌. சிவாஜி இறந்தபொழுது 32 அத்தியாயங்கள்‌ (98இல்‌ 
9 சுலோகங்கள்‌) வரையிலுமே எழுதப்பட்டிருந்தன. 


இந்நூலுக்குக்‌ கலீந்திரர்‌ இட்ட பெயர்‌ சூரியவம்சம்‌ என்பதாகும்‌. 'இது 
ஒரு அனுபுராணம்‌ (சஹ்காலப்‌ புராணம்‌) ஆகும்‌." 


தமிழ்ச்சுவடியில்‌ அத்தியாயத்‌ தலைப்பு முதல்‌ இரண்டு அத்தியாயங்‌ 
கட்கு மட்டும்‌ தரப்பட்டிருந்தது, ஆனால்‌ தலிழாக்கத்தை. அச்சிடுங்கால்‌. 
திரு ம. சீராளன்‌ அவர்கள்‌ வடமொழி மூலத்தை ஒப்புதோக்கி அத்தியாயம்‌ 
பிரித்துள்ளார்‌." ர 

சம்பாஜி சிவாஜியைப்‌ பிரிந்த கால முதற்கெண்டு சிவாஜி இறக்கும்‌ 
வரையிலான வரலாறு 13 அதிகாரங்களில்‌ உள்ளது. ஒவ்வொரு அத்தியாயத்‌ 
'இன்‌ இறுதியிலும்‌ அத்தியாயத்தின்‌ முடிவு கூறப்பட்டதேயன்றி அத்தியாய எண்‌ 
குறிப்பிடப்‌ பெறவில்லை. 


எனவே 1661 முதல்‌ 1676 வரையிலான செய்திகள்‌ எழுதப்பெறவில்லை 
யென்றும்‌, இறுதி 13 அதிகாரங்கள்‌ சிவாஜி இறந்துபட்டபின்னரே எழுதப்‌ 
பட்டனவாதல்‌ வேண்டும்‌ என்றும்‌, எஞ்சிய 187 பக்கங்கள்‌ சுவீசுவரருடைய 
மகன்‌ கோலிந்தர்‌ 11 சம்பாஜியைப்‌ பற்றி எழுதியனவாகும்‌ என்றும்‌ அறியலாம்‌. 


சிவபாரதத்தில்‌ மால்வர்மா என்றவர்‌ சூரியவமிசத்தினர்‌ என்றும்‌, அவர்‌ 
மனைவி உமாபாயி என்றும்‌, அவருக்கு விட்டோஜி என்று ஒரு தம்பி உண்‌ 
டென்றும்‌, மகாதேவருடைய அருளால்‌ ஹாஜி சரபோஜி என்று இரு பிள்ளை 
கள்‌ பிறந்தனர்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளன. மாலோஜியின்‌ மூன்னவர்கள்‌ பற்றி 
இந்நூலில்‌ இல்லை, 

போ.வ.ச. வில்‌ கூறியுள்ளது போல்‌ ஷா ஷரிப்‌ பே அலி கலந்தர்‌ என்ற 
முகமதிய ஃபக்கரின்‌ திருவருளால்‌ ஹாஜியும்‌ அவர்தம்பியும்‌ பிறந்தனர்‌ என்ற 
செய்தி இந்நூலில்‌ இல்லை. 

(ஹாதி-ஜிஜாபாய்‌ இருமணம்‌ இதில்‌ விரிவாகச்‌ சொல்லப்பட்டுள்ளது. 
ஏகோஜி துக்காபாயி இருமணம்‌ சொல்லப்படவேயில்லை. 





ச. 3, வர்கா, 110056 ௦8 5மம்வு1, 1825 287. 
9. சவெயாரத சரித்திரம்‌, தமிழாக்கம்‌, முன்னுரை, பக்கம்‌ 11 


மன்னர்‌ வரலாறு. 293 
'ஜிஜாபாயிக்கு ஆறு பிள்ளைகள்‌; சம்பாஜி சிவாஜி தவிர்த்து மற்றை 
யோர்‌ இறந்தனர்‌ என்பது வரலாற்றாசிரியர்க்கு இந்நூலால்‌ தான்‌ தெரிய 
வந்தது. மெக்கன்‌9 சுவடிகளுள்ளும்‌ இச்‌ செய்தி யுள்ளது (இத்‌.நூல்‌ பக்கம்‌ 20. 
பார்க்க). ்‌ 


சிவாஜி விஷ்ணுவின்‌ அமிசம்‌ என்று இத்நூல்‌ கூறச்‌ சபாசத்தில்‌ *சம்பு 
மகா தேவரின்‌ அமிசகாக விளங்கியவர்‌ சிவாஜி'' (பககம்‌ 3) என்று உள்ளது. 


சிவபாரதத்தைப்பற்றித்‌ இரு. சி. சே, சீனிவாசன்‌ அவர்கள்‌ தன்‌ நூலில்‌ 
(பக்கம்‌ 9 இல்‌ ) பின்வருமாறு கூறியுள்ளார்‌. ்‌ 

** தீய 0றத (05 இிக£116 ௬௦௦5, *'58117 நர்கககர?” நர 0௨ 00௦௫ கரக (1ம. 
ந்த 606 0058 ஐழ(௪ஈ11௦ 8௩0 8௦௦0ா816 006 ௨௫ம்‌ 16 ஐ1ர68 ௨ 160. 2000 ற1௦(006 ௦4 
இந்வி[/$ 1485 1 606 கோஙக(1௦ ௨௫0 465021965 45 ௦௦8006918 1 (859 ஐகர(8. க160௦யஜ% 
116 ௭0 பீட 15 10௦௦௯ 185 165 %ப்54௦ர௦௧] 8க௯௧௭௦0]௦ **[த 80யறம்‌ 6௦ 606 ரசாசார்சம்‌][3: 
420178/௪, 0001120604 8$ 16 15, 8 1௨௦, 63 0004800020 800209 18 வரக(1௨ ௦1 
நியதி]19%7*.17 111416 ௦0ய7ம84௦0 $8 ௦11௦64 1௨ 65 கரக ஜோ மேர$ ௦8 88015 கறம ௦௩ 
நங்க ஏம௦16 (66 ௭௦% மகர 66 88ம்ம்‌ 72 சாம்சஸ்‌: ௭. 20004 4200141407 542/1// ஊம்‌ 
இரர்வி!'. 

இந்நூலைப்‌ பற்றிய ஜாதுநாத்‌ சர்க்கார்‌!4 கூற்றுப்‌ பின்வருமாறு: 

*1்9கரி1'உ 0௦1௩ ௦6% தாகர க௧௨3 (0 ௭௩௦0 ௦ தல௭6 06 11416 ௦8 8வும்பக 
01 ரீமூழர்‌(சோ ௨௦௦ த 00618) ௭2016 & $கர8]214 ஈழம்‌ ௦௦ (௦6 8௦0816 8௦781 ௦056. 
ப 501௦ (கயட6சம்‌ 09 18 0௦௪20 641602 எம்ப. (06 (406 ௦8 $மம௭க இட்காக0) 8 
067613 & /சமசீச/சற 2௦௪௭ ஏபிமசவ 69 ௨ இிரகண்ரகற. 7/21/சாசா 0௦ 6௩1௦1 (ப5 றவ120078 
மீதம்‌[ந 6௦ நற்கு 564601 நகரே... நக ஏசு 1மகம்பர்புத, 00௦08 ௦8 1476 ஊ௱ம்‌ 11127௧ 
000061 08 (௫656 $ரகந்மகய 0௪18 8௮௧5 50 1௦816 (0 06 80067 ₹6007ம்87 ௦4 
ீத015.....106 811ரம்ம்‌ யார 83/00றதற% 890108 பற2£0௨4மா௨] 82215 1௦ 185 ௦0௦/7? 


(2) போஸல வமிசாவளி 

இது தஞ்சாவூர்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்திலுள்ள சமஸ்கிருதச்‌ 
சுவடிகளுள்‌ ஒன்று. 

பி. எஸ்‌. எஸ்‌. சாஸ்‌இிரி அவர்கள்‌ எழுதிச்‌ சென்னைக்‌ சழ்த்திசைச்‌ 
சுவடிகள்‌ நூலகத்தில்‌ வெளியிட்ட சமஸ்கிருத நூல்களின்‌ விளக்க அட்டவணை, 
யில்‌ 911 ஆவது தொகுதி பக்கம்‌ 3291 இல்‌ இந்நூலைப்‌ பற்றிச்‌ சில குறிப்புக்‌ 


கள்‌ உள்ளன.!* 





20, நிதர்சிமாப்ற்கு & 882௭11௦500: க்‌ 8௦0706 ௦௦% ௦8 நரீகாலஸ்க 114100, 32 2 
33, 3, கோகோ, 870௧56 ௦8 $ம்ம்ரஷந்ழ்‌, ந கஹ6 60. 


32, நமத $05 02% நத ௦௬0 ஷ 9005வ]ஜரவாம$ல1வ]1 005. நமம. ௩௦1 66. 
10082 506 ௫௦14௦0 6981 605 ௬௦% 21465 & 0௦001616 ஐ6064102108]. ந$$$ 08 ங்க ரஜ 
08 ந%௦கவ]க 88ம்‌], 3 01% 42815 10 6%5 கர்‌ 8கங்கர்ர்‌ ௨1௦௦6 (1689 -- 1710). 


69-30 


294 தஞ்சை மராட்டிய 


இது போசல வமிசாவளி என்று கூறப்பட்டபோதிலும்‌, வராகராசா - 
ஏகராஜன்‌ - பரசோஜி, - பாபாஜி - மாலோஜி - ஷாஜி - இவருக்கு மூன்று 
மக்கள்‌ ஏகோஜி, சம்பாஜி, சவொஜி - ஏகராஜன்‌ மனைவி இபாம்பாள்‌ - 
அவளுக்கு மூன்று பிள்ளைகள்‌ - மூத்தவர்‌ ஷாஜி - இவருக்கு இரண்டு 
தம்பியர்‌ என்று இந்.நூல்‌ 7-89 செய்யுட்களினின்று அறியவருசன்றது.!3 


இத்நூல்‌ 88 பாடல்களையுடையது. 
இந்நூல்‌ ஷாஜியைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ நூல்‌ ஆகும்‌. 


போசல வமிசாவளியை இயற்றியவர்‌ கங்காதர மூ என்பவராவர்‌. 
குவலயா நந்தம்‌ என்ற வடமொழி நூலுக்கு இவர்‌ ஒருரை இயற்றி 
யுள்ளார்‌. அவ்வுரைக்கு முன்னுரையில்‌ இந்நூல்‌ இடம்‌ பெறுவதாக உள்ளது. 
எனினும்‌ இது தனி நூலாகவே கருதப்படுவதாயிற்று. 


பர்னல்‌ (ய20611) அவர்களின்‌ பு.த்தக அட்டவணையில்‌ 5087 ஆம்‌ எண்‌ 
ணாக இச்சுவடி பதியப்பட்டுள்ளது. 


இந்நூலைப்‌ பற்றி ““ஸாஹேந்திரவிலாஸ'' என்ற வடமொழி நூலில்‌!* 
முன்னுரை பக்கம்‌ 24 இல்‌ பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது:- 


ஈரந்த நிந09815 /கற$கவிம ௦8 கேரதக01188: கரா 48. 4232. எந்த நகை 
9௦ 4௦00 க 98றகா&(6 1080180710 6௩18(6006 ஐம்‌ %88 660. ௦0ட॥46764 6400 6: 
8106 பிர்த$ேர்‌ மறறம காம்‌ 8881ம்‌ 8 8ற 1வம்‌5றசோ 024 ௭011... 118 8ய(௦7 வேோஜ8- 
'பிட்ஷர& 15 ௩௦06 ௦4667 608ை 66 ௭611 ௩௦0௭௨ கேயதகப்ப8வ0்ரவா1ற, ஐமம்‌0ா ௦8 406 
1$8541%வரகறர்கறர்‌ ௦ கறக்க 101121) மோ விஷுகயவ க்க ௨ஙம்‌ ௦4487 ௭01124”. 





32. இவ்விருபத்தொன்பது வடமொழிப்‌ பாடல்களையும்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்‌ துதவியமை 
யோடு இந்நூல்‌ பற்றிய செய்‌இகளையும்‌ கூறி உதவியவர்‌, தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌. 
நிலையத்து வடமொழிப்‌ புலவர்‌ இரு. என்‌, ஸ்ரீநிவாசன்‌ ஆவர்‌. 

34. நிஹப/05 8ஹரக$லம்ம்‌ நகீஷ்வி இரக 21௦, 54; ஓகங்கறம்த 1471185௨௦8 சரர்ப்ட்லாக 
7681051688 (கீர கர4]); 8016ம்‌ எர்ம்‌, 17190210வ] 1ற(200001100 ௨௮3 30168 

நந இர, 1, நவ ஹ்வாஹ (1952). 


அட்டவணை 1 
போன்ஸ்லே வமிசம்‌ (கால்வழி முறை) 


சம்பு (பக்‌. 2), 
ர்‌ 
ஏகோஜி 1 (பக்‌. 8) 
॥ 
சரபராஜா 1 (பக்‌. 2). 
॥ 


மகாசேனர்‌ (பக்‌. 3), 
ட 


(50 க்லிக்‌ 

ஏகசிவராஜா (மூத்தவர்‌) (பக்‌. 3). 
என்ன்ன (பக்‌. 3). 
ஸ்க்தன்‌ (பக்‌. 4) 

ஏகோஜி த்‌ (பக்‌. 4) 
த்தல்‌ (பக்‌. 4) 

ஏகோஜி ப (யக்‌, 5) 

ண்கள்‌ ௩ (அனசாவு) (பக்‌. 5). 
சஹஜி 1 ள்‌ (உமாவு) (பக்‌, 5) 
அம்பாஜி ட்‌ (ரேணுகாவு) (பக்‌. 5) 
ணன (உமாவு) (பக்‌. 5) 
பாபாஜி ்‌ (ரேகாவு) (பக்‌. 5), 


அப்பனை 1 
மாதிர ரளி (பக்‌ 0) 
1-2 ௮ 
ந ககதை பகன்‌ ] 








யி விட்டோதி$ ஆஷயாபீசாயு 
அ ர்க) (பக) (ூச்‌7) 
(பகம்‌ 1) | 
1. ஏட்டு “4. 
ச பக்‌, 1) சரபோறி (பக, ழ்‌ மகள்‌ சம்பாதி சீளதி பாலரி$14 உ ம்‌ 
ஸாம 1391 (பக்‌.9) நதர்ச்சபாமி அம்பா |: | ட 8 5 8 பஜாதா 
பட்டம்ச£ம்‌ 18/7 (பக.11) (க்‌11) பாமி (பபேரள்‌) மனசோதி ] ்‌ 4 (சிட்டடான 
இரப்பு சகம்‌ 158](பச்‌, 52) (பக1) *்‌ (க்‌ ்‌ 3811 ந 
்‌ 8 விட்டா 
சல்‌ னார்‌ | ர 
| ] சாஜா அரசர்‌) பரசோதி 
திக்கா பாயி நிறாயூபபச்‌ 11) (பக்‌ 8) 


8 11) ] 


| யாதி த்‌ (1 31)] 
வர்ர சம்பாதி(பக.81) சிவாதி (பக,4)) 


(பக ௮) (௬00) (ப்ள 11 
(பிறப்பு சகம்‌ பிப்பு சம்‌1841  சான்‌5) 
1810 பக்‌) (4, 

(ஏிட்டவனை 11] ரப்பு சகம்‌ 1581 

பார்க்க) (பக்‌, 88) 

டு 
ன ப 82,1) 
ரீபாம்‌ (பச்‌. 71) 


பார்வதிபாய்‌ (பக்‌. ்‌ 
மகள்‌; உமாஜி (பக்‌, 11) $ மொச்சபாம்‌'(ப419) 


பரசோதி (பக்‌, 10) 


அப்ல [ 


ரப 


(ஏசோதித்த சஹாதி புவராற ய ர்க்‌ பட்டழம்‌ சரம்‌ 1503இர்‌ அளித்தார்‌ பச, 1) 


ர ரதா பில்‌ அட ட அதிகக்‌ அம காமி 
(4) நபோபாமீ (பச்‌, 19) (3) சயீராபாமி (பக) (8) அன்னுபாமி (பக11)  பீமாஎ மணவ்பர்‌ 


ம்ம ன [619] 
ப்பு சகம்‌ 154) 
(பக்‌ 74] 
பட்டம்‌ ரசம்‌ 1404 
(பக) 


ம்‌ ப 90) 
ரப்பு 4 நம்ற 


மணஸியர்‌ 


 ணல்வம்ப்‌ ரர்பதிர்பர்‌ 
ர. டர மகள்‌ (11) 
சரபோறி 11] மக்கள்‌ எழுவர்‌ (பச்‌, 
பப்பில்‌ 139 வ ச£ம்‌ 1804 (பக,00)] 1, சந்திரபாள்‌ ந கி! 
(பக்‌, 1487)  சட்பனை 1 பார்ச் 9, மித்ரபாள்‌ 
பட்டம்சம்‌1694 (ப&19) 4, கோள்‌ 
ரப்பு சகம்‌ 101) 8, சரததிபாள்‌ 
(பக, 14) 4 மி கிறயாள்‌ 
1, 2தயாள்‌ 
மனைவியர்‌ நாம்தியோர்ள்ட 
(பக்‌, 10) 
1, ச9ஷனாபாமி 
8, சிப்தபாபாமி | (பக்‌19) 
8 ராதலபாமி 


[ம்‌/்ப்படர்சட்டபேிஎர்‌ (4.17) 


அப்பனை [1 


மீறப்பு சம்‌ 1591 (பக,83) 

பப்ம்சல்‌ 1347 (பக.41) 

ஈட்டு மணஸ்பர்‌ (பக 14-74) 
தவை வைகை சை சை ைைைைசை எனனை 
| | | ॥ | | | | 
(1) [0] 0) (4) (5) (9) [1] () 


சமிபாமி எரிபாமி சக்வார்பாமி புதளாபாமி சதனாபாப்‌ சராபாப்‌ பாஷா மச 
(கி (கழ (தி (கறி (ம4ர9) (மறு ம்ரத்தம்‌. மம்சத்தப்‌ 
| | | | பென்ச்‌) பேன்‌ 


கீமலாபாமி ராதமூாராபாம்‌ | | (பக 19) 
| ம்‌ (பக்‌19) மகள்‌ பத்‌. 19 ராமராரா மர்‌ 
பென்சள்‌ சம்பாதி ர ॥ (பக்‌ 76) தாதுபாமி 
(ப,14) (த்தாள்‌) பாராத சோதிச்‌ | (610) 
சீவார்பாமி (ூராபத்8) (614) (சக, 76) (சம்பாதிராறே 
ரானுபாபி சம்‌ 100 (ப, (9 
சிம்பிசாபாமி பீறப்பு சகம்‌ 1314 சிவாஜி ராஜா என்பவர்‌ 


்‌ (பக்‌ 19) ச்க்ோரம்‌ (ப&, 00) 
மிற்றிமாடிக்கு நிரப்பு சகம்‌ 1417 (பக்‌,10) 


ஜாஜா (பரப்பு ச£ம்‌ 141/) (பச்‌, 81) 
ர சீக்வார்பாமி (பச்‌,01) 

18௫ (பக, (1) 

ரகோதி வார்ப்புப்பிள்ண (பக்‌, 4) 
வீருவுகதச்‌ சுலீசாரம்‌ பக்‌, 4() 
(பட்டம்பெற்றது சம்‌ 1037 


பயண 


நச்சர்‌ (தாஜா 1) 


பிப்பு சம்‌ 19] (ச4. 9) பட்டர்சவ்‌ 16.) (4, 8) 
இரப்ப ச£ப்‌ 1697 (பக்‌. 16) மாதவ பட்டனஜ்$ர்‌ ரிறீது ஸூம்‌ (14 1/) 


மணஸ்ர்‌ (பக 17) 


| 
1 னாய்‌ ரதன்‌ ,சோஜாயர்‌ படண்னார்‌ 1 டயர்‌ , பட ன்‌ | 


ஏகோறி | எஎநிற 
பூலா சாட்‌ (பச்‌, 1, 11) ப்‌ 
நள்‌ முத்தன்‌ (ப4,3/) பீரதாபரிய்ர்‌ 
றி 


ப்ப சம்‌ 1417 (ப, 11) பீரப்ப சல 44/60) 
பட்டம்‌ சமம்‌ 1091 (பக்‌)  பட்டம்சம்‌1941 (பத,0]) 
(9ரான்டே அரச்‌ பரிந்தர்‌)  இரப்பு சமம்‌ 189 (ப, 199) 
ஜய்‌ சமம்‌ 109 (ப,7) (சிட்டலளை 11 என்‌?) 


மளைம்பர்‌ (பச்‌, 1) 


சரா நய்தி சக்லார்‌ சதுர்‌ 9ரீதா படத்‌ (ப்ப 

பாழி பாமி பாபி பாபி எர் கொள்ளப்‌ 
பட்டவள்‌ 

பட்டம்‌ சகம்‌ 141] (பக்‌, 10) முலர்‌ 


இறப்பு சம்‌ 1401 (பக்‌ 18) 


8 வம்ப 
பென்சள்‌ 


சிள்சபூர்ளா. (ச்‌.1]) 


சிரமாபாமி 
(04,900 


மலர்‌ 


சாடேராஷ்‌ 


மனர்சார்‌ 
(பக 1/) 


சலதி கலர்‌ க 


(114ம்கான்‌ச) 


பவனை 1 


்தறரீம்ர்‌ 
மணஸ்ர்‌ (&1),1/) 


| 
பகி ஸதாம்‌ போயர்‌ இரதம்‌ 
| (பகம்‌ 19) 


பர்ட்டரரரர்‌ ர 
ப்‌ (ம்‌ ஆ ற்ய்‌ சதம்‌ 1001 
(ப 
1618 (பக்‌.11)) 
(சப்பண ரர்‌ 
யார்க்‌] 


ர்த்துக்சொள்ளப்‌ 
பட்ட ஈழுலருர்‌ 
99 


ர்னாபாம்‌ 
“வடு 





ஞ்‌ 
ய்‌ வ்ள 
(சிமரரிக்ந சாமி 
141911) (பக) 
பட்டம்சம்‌ 


141) 


அப்பனை 1] 


நூறா 1] 
மீறப்பு சம்‌ 101 (பக, 11) 
பட்டம்‌ சம்‌ 148 (பக்‌ 180) 
இரப்பு சம்‌ 1701 (பக்‌ 1//) 


மணஸ்பர்‌ 
| 


| | | | | | 
ராஜள்பாமி ராததமாராபாமி பொஜளா ௬ஷனா மோஜளாபாப்‌ நிரம்பீச்சென்ட சீஸீசா 
(பக 14194) இன்டாவதமணமி சாவோ (பக.120) (நிங்கிள வமிசம்‌] த்‌ ந 


(க்‌ 119 (04.10) (மோலி (419) நாஸ்ர்‌(419) ஈபோதி 
| பிள்மாள்‌ (6 1/0) 
சியாமி (பக்‌ 1919) கப்தில்‌ பீரதாபராம்‌ சிட்டை 
(4, 199 18) ஆறு வரம்‌ பிஎழத்நிரந்தார்‌ சிர] 
சான்ட0க்ழத (க 880) 
ம்‌ 
(பக்‌ 1)]) 


டப 2 
[2 | 
மாருதிசாமி (ப 199) சாந்தம்மாள்‌ (பக 148) 


அட்டவணை 117 


த்ரயம்பக்ஜி (பக்‌ 140) 
॥ 
கங்காஜி 


நத கல்‌ 


பூவாஜி தாபூஜி 


கங்காஜி 


அ 
சுபான்ஜி 


வ யய 
| ॥ 
பூவாஜி ஷாதி 
॥ 
சரபோஜி (140) 
(பட்டம்‌ பெற்றது சகம்‌ 1720) (பக்‌, 149) 





மனைவியர்‌ 
॥ ॥ ॥ 
மூக்தாபாய்‌ யமுனாபாய்‌ அகல்யாபாய்‌ (156), 
(சேர்த்துக்கொள்ளப்‌ (பக்‌. 156). 
பட்டவர்‌) (பக்‌. 154) 1 ஸ்‌ 
சுலக்ஷணாபாய்‌. ராஜகுமாராபாய்‌ 


(பக்‌. 156) (பக்‌. 156) 


பு1$0ு ௦7 1௨ 1ல்‌ 8௨க5 ௦4 ரர்கார்வபா 


(11௮0%921௨ ॥48ரப5010$ 0 3180) 
(& ௦௦000) 


1 ஈங்கு நிர நீ ரங்கு 14௧5 08 3௦81௧ சகரம்‌ ரஷ 188ரஷலா௨. 
கற௦௦௨௦7௧ 04 8200. ௬௫௦௯. 06906064்‌ 8மாரு8கா220௨. 
இற்க்ரீர்‌ 


172000) $மர$ு80878] 808 08006 நகீ8றம வரம்‌ 1 5: 115கஐ5 ௭88 6௦2௩ 11121, 


நற நந்த 1105, 18 $8வ]1ழமதக, $ஷஸடற்மு ௦8 கீ. $கணபந்மு 06080௨ 106 ரய18£ ௦7 
நிகீகங்காகன்‌ 122, 


1118 800 ௭88 8%௦]1 (1). 


நட (6௨ 169810 26 ௦8 1,௦20 $காயந்க 84௨, கோஸ்ட்ல 8௨/௨1 ஏஷ %௦:0 1௦. 
நி] (0), 


இகாஸ்க 88] (1) விளஷு 0004118164 000௦ 5010881800, 804 ஐ04 109618 
ந்றர்பப்கரசம்‌ ஏம்ப்‌. **நநீகற1ரக$7*, நக நிதம்‌ 001மீசோசம்‌ 00 நர்ரூ 116 நீகத12 ௦8 8 வப்வப1- 
றயா8, 106 500 08 $8£க0்க 8வர்கந்‌ ஸுக நகீக/க560௨. 


ந்தீவ1 85608 096ஐ01 88௫ 6008 8௫ம்‌ (௫5 614888 ௭88 81. இர்பக 818ர்6. 
114 500 ௫88 8800808038 18கர்க 84 880000 378'8 600 ௭௨5 801௯௨ 82௨. 
நிற்ம்முக கரக'8 50௩ எ; 111௦] (12). 


13160]1 8௧ர்‌& ஐ06 ஐ059895100. 08 (5 8074 08 இகர்காத ௨௮3 118 500. 885 நஹ 
8௨/௨. 


நரதாக்க 82]க நகம்‌ 55,020 கொவிரு ஹம்‌ கஜம்‌ ஏலா ஈர்‌ (06 நிகம்ஸ்க 
$0006980ய119.. 1115 50௦ ஏஷ 18%0]( (11), ்‌ 


81௦] (171)76 50௨ ஏ88 நரகணம்கரி[. 

நரண்ரைகர்‌[”த எர$மீச தட க்றுபகக ஊம்‌ (சரோ 900 ௭௨௦ $ஸ்மரி1 (0). 
இகந்கர்/ (1) ஊக்கம்‌ 10 ஜகமு ஹம்‌ (ஷூ நகம்‌ ௨ 900. வே]154 கணம்வர்,. 
கணேந்குழித ஏய்£சி ஏக 12ருபபியஷரம கரம்‌ ஸ்சப்‌ர 500) ரஷ ௦1164 287220]. 


244 தஞ்சை மராட்டிய 


041860]['5 சர்‌ ௭28 081160 (0 ஸகண்ம ஹம 4௫ எசா 169560 வர்ம ௨ 800. 
௦811௪0 நிங்க]. 
நஹ்வு[]5 எர்‌[ச ஸ25 %8180ம ௨௫ம்‌ (நர 183 1௭௦ 5004 கீ21௦]1 8௭ம்‌ 411090][. 


மிம்ம் வித ஐர்82 வக தறம 88ம்‌. நகம்‌ க்கயதந்ர்சா 2$ நலாகம்‌ க்ரற்க இ௨ம்‌ கற்‌ 
1ந்ஜ 1௨ம்‌ சஜ 5075. 

7௩ 6௫056 சிகந$ நரசகர $ங்ஹ்ர்‌ ஜேறகஷடு ௬௨8 2ய10த 81 0௪௦0ம்‌ ஊம்‌ &11 ௦11. 
இருக்‌, 50௫) ௦8 1/6ரகர்்ர 8ங்கஷ்‌ ஜ௨$ ஈயர்வத 86 3/]]ஷகம்யாத (091/வறமா) 19/௨ உலக 
20%6 00% 68166௩ ங்க, 744சகஸ $ங்கர்ம்‌ ௭௦௩ 6௪ லஷ எர்(ர 6௪ நக]ற ௦8 1சீவ1௦]1. 
8௫ம்‌ *711060]1 வறம்‌ ]41சகர 5௨ம்‌, ஐய௦% ற168864, 200162224 0௦ ₹8௯$ (06 **0௦ய1ம்‌7* 
8ம்‌ 000(1வப6ம்‌ 1080) 16 ந 867106. 

நகீ£1௦]1 184 ௩௦ 418728. 818906 6 8200800604 ௨ வீர்ர்‌, 5ங்ஷ்‌ 518 ௧14 
88வ]8றகக ஒறு௦, ௦1சரவத நர்ஸை 6௬௦ உளம்‌ வெரி12ம்‌ நிய ஹம்‌ நிகம்ஸர்வி, ௨ 
*:120 20807, 186 *“9தரர்க”* 840.) 1௦14 64௯ (௧1 ௪ ௭௦ய14 66 169960 எரி. (௭௦ 80%. 
ஏர 8்௦யி4 5௪ நயம்‌ 84(₹ர ஈர்‌, &௦௦0781பஜ]9 1௩ 5௫வ:௨ 1531 (&.ம.1609) ௨ 
800) ௭88 0070 ௬௫௦ 4488 ஐ&060 $6௨0]ி1 ஊறு ௨௩௦167 8மகா18]1 (௦: 8க௨01௦]0). 


9716௩ $ங்கர்ட்ழ ஸ௧5 846 36875 014, 14810௦]1 0164 1௨ ௨ 58116 66௭66௩ 1412௨0. 
8ற்ஹ்‌ ஐம்‌ 506 வர்கம்‌ ௦7 880148றமா. 


கத $ந்மண்டி] கரம்‌ (த 0201067 ௬076 4683 10002, 1069 966 62௦ய 1 மரு 
*ிர்ம்ங்௦]்‌ வர்ர. ஐவர்சாற] ௦௧7௦, ்‌ 


9763 6 ௦0௪ ௦8 ௨ஐ6, 8ங்கர (00% யக நிகர்‌ ௦ ந்த இரத்‌ எர்‌6 வறம்‌ 1ற 
ரவி; 1543 (கடு,1620) 96 66௦௧6 1%6 ஈய1ச£ ௦8 $க18ரக, 1060 கக்கல்‌ ₹60 ௨16 
ய்ர் கேகயஜ்ாசா ர்க இகம்‌ ரர ரலாரர்கஐ6 (௦ ர்க. 


இவவ] (இந்கா1்8ீ]1), (66 0௭௦67 ௦8 $ம்்ழ்ழ, 97898 ஸகாரர்சம்‌ 6௦ 0யாஜக 18ம்‌ 
ஈ6 சேயஜஹ்6சோ ௦8 7/15985௨ 7580. 


௫௪ சர்து்‌6 5008 ௦8 9718660]1 ௫௪76 1௩ 6௫8 86214106 ௦8 1412௧0 ங்கம்‌. 


2 0006 14180 584. 6000ய0163 ௨ டுமா%லா. &₹ 118 000௦1081௦௩ 
%55881ர8110ஈ ௦7 எம்ப்‌1௪ ௨11 ௭௪௪ £ச( மார்ச த, ௧௩ 616றங்கா( 5௪1௦0௨2102 1௦ & 8ம்‌. 
பசக 8௧0; 8ர௩ர்‌ 01154 கேோகே216, ௬ம்‌ 2ம்‌ 8ற0 1£கரற15ம்‌ மகர, 19௧118] 
ஒர்‌ இருப்பவர்‌ &. 6%60]4 800 08 3௧௫௧8 820, ஈம்க15ம்‌ 6௦ 1] 696 615றங்கற்‌. 8கய0்கர்‌ 
ஹேம்‌ 8621௦], 6%6 505 ௦8 71180௦], 118௭5060; 504 மலாவர 

மீவேஜ்‌ எர்பம்‌ எ்கஸ ஊம்‌ ஐ எரர்‌. சகம்‌, இ ௦0௦5 7௨௧௧௭ 7880, 0680 (௦ நிஜா ஈரப்‌ 
இதடந்கர்ர்‌ கரம்‌ 861. $ங்க்டிழ 10127௭2064 ௦8 6ஈங்வ]8 ௦8 45 ௦0ய8405 0020008987 ய113 
ஹம்‌ இவற்கு 811 8௦௭௩ 223. 0௫ ந்சவார்பத எங்க நகம்‌ நகறறவேசம்‌, 34/தகஸ 8ங்கம்‌ 


௫௨06 (060 ௨11 1௦ 16876. 





மன்னர்‌ வரலாறு 245. 

ரீஜமிஜமு 8880 85 1௦1167 000105100, 14௦௧ கடம்‌ கீ௦41 தங்கர்‌ ௬61௦௦05ம்‌ 110 (௦ 
18 5146 60 இஜ்‌ா 741தகர ங்கற, 7கச்கள 880 8041564்‌ நம்மு 60 றா௦ம6 நற நிற ௦8 
ரீஸ்ஹதரர. 8ந்க்ழி[, நப 0201062 $வாகர்௦ரி, 1/18740]78 5008 ஹம்‌ மதத ௦087 ௦18 
08 ]81சகஸ இற்கும்‌ ஜலாங்சாசம்‌ 1026105ா வறம்‌ 068சக154 106 காடு ௦8 திம்‌ கக] 8ம்‌. 
ுப௦யஹ்‌. 7௦௫௦7 18௨௨ 161164 886௭௦, 6௧6 6ர௦0்2£ ௦8 8ந்ஹ்ழி, 8ம்‌! 16107000. 
ஏர்ரர்லேவிட எம்ப ௪ 8ற0415 ௦8 ரகா ௦ 7412௧0 $ங்கஸ்‌, 4௦11௦௪ 69: க்ரம்கா டக, 
806 ௦௦0௯.ஷக்₹ர. $ந்கர்பி1 88 ௩௦௭ 8%௦௮8704 எர்‌(ம்‌ 1௧615 ௦8 9௦௦௦0௨. 


1851௦], 508. ௦8 "4100௦1, 8௦82181௦௪6 681௦0௨ ௦௩ $ம்கஸ்பிழ 8௦௨. 8851260 ஏய்‌. 
1௦௦௦02 1௦ 96 008ச7ர268 ௦௩ நர்ஸ. “ இணப்தா 8, எங்‌ தாக 681௦15 ௦8 5ம்‌, 
8150 ஐ168064்‌ 0௫ 18௪6க௬௨1£ ஊம்‌ ௦6181௦53 2681 ௦௦௦075 802 881631. இற்வ்ரி[, 019- 
ர1பரத ரம, ரரப்ோசம்‌ ₹௦ 588ாக. 


த்ரி தமிம்‌ இங்க்‌ பெ ர்கோர்ருத (0௪ ற௭௭8 ௦8 (06 067600100 ௦7 இம்க்ர்‌ 
1ப்சம்‌ பத நஷ1 0 ௦] நம்௯ூ 40 ந்த தேற, $ங்கஸ்டிர்‌ 8௦05 (64 106 ௦182 
இறும்‌ 101245 (6 ப்‌௦ ரகப்‌ ௦8 34தகர ற்கும்‌, கீரட்கா 82௫கற ௭88 மர]. 08168180.. 
நந்தற்ரி1| 28 ௦0018ரரச4்‌ எம்ப ற்விர ௦4 கட்‌ இர] கந்க4்‌5 0௦ ஈர்ய1௦௩ 86 78ஜாா. தர்கா 
ஏலரக்ே இட்கற்றி1 88881௪4006 நகிய(ர்க 18௧௩ 804 (168 1078010த 186ரவ] ௨௦4 ஓரந்சே 
162100 0846 (960 றஜு (ரி0ய16 1௦ கீ்‌ க்ப்‌ ங்‌, 


௫ந்பி16 8ந்ஹ்ர்ர்‌ ஐ ஈச£்ப12 84 நடரகறமா, 1௨ 8818 1549 (க. 0. 1627), டீ 
56000 385 31] உ 82ம்‌ ஜஜ 6ம்‌. 60 ௨ 50௨ ஐ%௦ ரஷ 8ம்‌ 8வம்ற்கர்‌. 8௦ய 
90026 8088 91676 ௨150 008 ௦ (06௯ ௨௭6 811 0164 1௦ ௦410௦௦6. 


ந எ்ர்த மம்ம6 கஸ்வா நதர ரல$ 2௧ம்‌ வேம்‌ நீட்ரகர்பீஸ நவா, 145 நீஜற்சா ௦8 
கழ்‌ க்கிய] இயஸ்‌, 8150 61ற1்ரசம்‌.. 


31௦8 ரீஸ்ஷஜி2 804 காரக கற வர்க்‌ உற போற்‌ 6௦ 8(60% 1412௨ 80ம்‌. 

நந்ததர இரகம்‌ $ச04 807 இந்க்டி[ கரம்‌ தக்கன 788 8றம்‌ 6049 கறக (௦ [9%88- 
ஜம்‌. 

38 16 ஏர்பு ௦8 நிந்கரகஜுபம்‌ 15 5ர்ர்சகறசார்‌ எக்ர்ஸ்‌ 61௦8 264 (௦ 1718௭808 82௦. 


ஏங்‌ நகம்‌ & கேழுத$்‌ர62 ஐவணசம்‌ ரீஷ்ஹரநர்‌ இகம்‌. 5ங்க ௭28 ஜூரம 1 ரகரா1826 1௦. ப 
நங்கர்ர்‌, 606 ௪00 ௦8 $ங்கம்ர்‌[. 


ந 111சகர ஸ்கிப்‌ டலக்ச இங்கஸ்ட்ர்‌ (0 81080% நிதாறக நஹ ஹம்‌ 5804 ௭௦1௦ 1௦ 
3ீஜமஜர 880 4௦ %47௦ 8௩ 1ம(சரர்ச எர்(உ நரம. 


இட்‌ நம்ர்ச ர்ம0மாக, ரீக டவ்‌, (௫5 9600ம்‌ எச 08 நஸ்ரி] ௬88 நாதத்‌. 
இந்ஹ்டி[ 129 நுகர 84 இந்ம்ரவசாம்‌ கும்‌ ஸகரர்சம்‌ ஐஜலிற$ இத வற, 19/1ம்‌16 6௨ ௭௧5 
சேழகஹ£ம்‌ 1௨ எகா சர்ம நவர 81, 71௧ நஸ்‌ சர்ரசசம்‌ & 10216 ௦்ய்‌14 1௨ 5௧1 


246 தஞ்சை மராட்டிய 


1551 (&. ற. 1629). 5ம்க்றம, கரீரசா ஏகாமெர்ஸ்ர்த 0௧௫௨ கபி ரசமாக5ம்‌ (௦. நபம்‌ 
ஐரேர்‌, 8றம்‌ நகம்‌ 616 ஸெர்‌13 85 $ரம்ரகர்‌[ ௧5 06 ௭௧5 90௩ 84 பர்கர்‌. 


1௩ 606 006௧௩ (106 78௦௧௭ 780 ற£0௦66ப௦ம்‌. 807 ௨ 1ஈரரர1ச ஏர்பு 1112௧0. 
இங்கற்‌, சய(க%்‌ 8608௨, 50௪ 600 ௦8 தர்கா மகர, எஷ 8 (16 61ய ௦8 வீ. 815 
$ந௦யதந்ம ரங்கம்‌ ௩6 ஸ௦ய]ம்‌ 1096 14106௩06 ௦2 ற௦-ரே 18 3ீவச்கலு 88௨௦ 1785 181050 10. 
8௦ ௬5 ௧011564 21128 8818. 6௦ 045/௦௮௦ய॥ 380௨௭ த 814 606 11006 ௦8 1௦(8ரர10 
௭ம்‌ 6010 [ம்ண, (ஷர, 18 66 ௫௦14 ரச6ம2ர 416981149ர்கம்‌, 16 8௦14 66 ஐயர்‌ 1௦ 02811. 
நச இட்து 0086ம்‌ 6௦ நந்த 4111-௦௦ ங௦64௭64்‌ ஐ180,. 7௧3௧௭ 8880 ௦௧06; 6 ஏ 
41900௩0160 8ம்‌ ஊர்ர்‌1௪ ௫6 ௬88 ர6ரம£ரும்புத 60ா8260, 6 ௭88 11154. 


ந்கர்ர்ர்‌ கே0௦ $௦ 18%00 08 (06 8866 01 நர்‌ 88108 - 10- 1௨ ஊம்‌ ஏம்‌ 015205; 
8௫ நக 8௦ய] றக 08 198/சகர ங்க, 1500 இர்ம்ரகருசார்‌ உய்‌ ரரோ4 1௦ 5க(கரக எர்(ட நர்6. 
நீதார்[ட.. 

கய0யந (நரத 6106 (16ரச ஏஷ & 98466 8810 106 10 (66 196௦௦8௩. 


இரங்க இங்கற்பி|்‌ ஸக$ ௧4 $கரகாக, 145 8181 எர்‌06 நியிப்௨ 08ம்‌ 66201 & ஐ௨16 ௦14 
1௨ 828 1552 ( க. 0. 1630) ஊம்‌ (95 414 ௭88 ௦௨௯௦4 84-0]॥, (816 ௬8௨ 8120] 19). 


ஈந்ச முஹயெர்கஸ்சும்‌ காரக 860க॥ ரகமகர்ரகம்‌ ௦௦ (06 கபி. 

த்ரி ப அட தப இட்ட பட்ட தட்டுப 

ப ப்ட்‌] 8$98640௧164 வேம்‌ இந்கஸ்டி| நுகம்‌ 1670 002 $க(காக 8015விர்த 
நந்ததரு $ந்க்‌, ரக ௦௭௦௧5 கஹவர்டு 1/4ல0௦0்‌ 106 671001]. ௦8 

நர[தகஷ இங்கர்‌, 74[தக $ந்கறு வகஷ ௫௧௩ 86 19ந்காகறிா்‌. 14௦8 கம்‌ கமி இங்கற்‌, (ம்ம்ம்‌ 
நிறுத, கம 12 நிந்காதர்ட்‌ னக 10 8211 1ம ர்க புகற௦5. ௦8 கரக கர்வ, 6 ங்கம்‌ 1௦. 
ஸூர்‌ ஏர்பு... பீர8]வெரிரர்சக, நர்‌ நர்த வாணற 60 84180% (021 8௦21, க்ஷ 08ம்‌ ௨௨௨ 
4880ஸ௧4 ௨௦௦ 666 ௨௦1௦௨ ௦8 கீர] இங்கம்‌, கமாக தகதகம்‌ ௦௪ 1௦ 106௦080 8௦4 
000மப0160்‌ ஏகர$காக 1௩ ரம்த ௦௫௨ எலு. 1ம்‌ தகீ] இட்தட்‌ ௧150 ஸகற5ம்‌ ரவா 1 ௨௦௦1051 
ஏபதா. ந4[தகாயு 8ங்கட்‌ ங்கம்‌ ஐ௦ ௦4067 த0 148௦ 1௦ நுர்க14 4௦ இமாகறதகதல்‌. 70 
இமாதறுதகதம்‌ கீழ்க்‌ 1ப்த காதை கஜுப்கக4 க்ப்‌ கீ] இங்க வறம்‌ கேயறசம்‌ 8 19௪௦தர்‌. 


1008 $ங்கந்ப்‌[ ர6005யறர்கம்‌ 48 ௦14 ந்கதர்ம மர 74தகாம $மக்‌'6 ,ரீரோர்0ோர8 காம்‌ 
100% ற099698100. 08 சர்த$ 80718 800௩ம்‌ இசகத1ர்‌, 10௦ 96 நீ2ரக10்க சகரப்‌11க5*' 
9888ரசம்‌ (1612 8ய11 தபறற௦11 6௦ $ந்கம்பிர்‌ கரம்‌ ஐ310826ம்‌ மறுக்க 118 08௨௦௪. 


ஈந்த யகர 8௨6 நகிந4்‌, ரங்சகார்ஙத (06 ௦௦0தாகதக4100 ௦8 (நக 3சிகாக(%௧௨. 
மறுச்ச $ங்கஸ்ர்[, நீர்க்‌ நகரு ரட்ட க்ப்‌ கீஸ்‌] இங்கு கரம்‌ ஊ௦கவறசம்‌ 84 106 ட்ப 
௦8 0 றந்த, இங்குக்‌ நகக்‌ 60 8]த்‌$ எர்ம்‌ 6ர்கஸு 802 612௦6 ரிய11 நுக5. 78௦8. 
(83 உ மசகம. 1118 ஜம்கார்ர்கயு க்சர்மு: 6014 நர்ரூ 61௧ 118 500 81௦௦6 ௭88 








* 1151 08 வாறு ஐரோ. 10 $06 0200907104 


மன்னர்‌ வரலாறு 247 


8891105460 ஊட்ர்யக 66 நகீமஜ/்க1 ஹம்‌ (84 6 ஹ்௦ர4 10 106 பப்ப 02106 
06805 ஏர்்‌. ங்கற, 8௦ 5 8%0றறகம்‌ நிர த, 816 மற 15 (சரார்‌0ா125. ௨ம்‌ ர₹1ரகே5ம்‌ 
$௦ 52487௨. 


12600௩ கர1 க்கி1] இந்த நகர்க்‌ $ற்ஷஷ்ட்ர்‌ 8ம்‌ 564 நர (௦ 606 8006 ௨௦2 
எம்பி ஸக்ய]14 88நகற எரி 896 1௨180110. ௦8 ௦௦1156(4௨த 616 **30 ௫௨?” ம06 6௦ நரம. 
31 இட்கமக ௦8 11%2ர], 78௦0த 18848, ரகச ௦8 8வேறகரவாய, ஷே0௦ 80 ௦4 
இரப்ரகறஹகறக$க0, "/1$8ு௨ க த0கரக ௦8 1 ந்கறந்கரமா, 1/601:818 1921: ௦4 ஸரி], 11மமமவ12ம்‌ 
நநதர்% ௦4 நகீகம்மாவ்‌ 9675 811 ௦0ஐ0மசம்‌. க்பீம்‌ தபர] இங்க்‌ ௭5 மப்‌. 168984 ௦ 
மளகாம்மம்‌. கம்ஸ்ர்‌ ௫ ஹ்ரர்வத நல்க 80௪ றன றா0110௦6 08 980த 81௦06 எ்ப்க்‌ றக %௰௦்‌. 
000516, கீமீ1ச7ஸவாக்‌க கம ஐ2106 060௧0௧ $ற்2்ர்‌/”5 றகர கர 201 28108006. 9௦16. 
இந்ம்கரம்‌ ௨௮4 1816௦]4 ௭86 640௦8(604 10676. 


ந10ர $ர்ம்ரகரம்‌ 8 (௬6146 36808 ௦14, 1௦20 8வோஸ்க514௨ 800687601௨ 146. 
மீரசவவு ௦8 8ந்கப்பி[ உறும்‌ 417608 நம்ஸ, ௦ 964 $ந்ர்ரவந1 ௫0 7௦௦௦௨. 1௦% 21120] 
985 300022 10௧ற $ந்ர்௭விழ, 5 4886ர௭6ம்‌ 061180 ௦௦௦07 88 36 825: நிறக 800 ௦41715. 
நிஜ ஏம்‌06. 8௦ 18 19௦ ஐம்‌, உரம்‌ ரஜக "ம்ம. [1த 8000688507 84 88௩ த21076 1௨. ௨1௦௨ 
1562 (கம. 1640), 176 (68௦ 58% $ரம்௭கரி1 (௦ 5கர்கரக ௨௦0 ௦௦௦௨. 


இரப்ப நங்க்டுர்‌ ௬௧௨ 84 ஹவா கரம்‌ கரி] இங்க்‌ சூஸ௦௮௦௨ 4௭. $67சா8௨1. 
$ம்தே ம% 1௨ ஏகம்ப, 8௦ 16 5சறர்‌ நதியக(தற்க நந்கற, ௦௩5 ௦85 ௩௦01%, 4௦ நீ60. 
நும்ஸ, ந1கூர்வத 808064 116 ஸர்994௦௫ ௦8 நகிமசரகறந்க *8ந்க, ங்குடி], நக 1றத ப46 800. 
இதஹநுவி1 ௫௦ %6]ற 1$%0]1 1௨ நத ௨5206, 20% 60 00664 நகிய5(8ற௨ 8₹௨௰. ந்ியர்க்‌ 
நங்க ேற்கயு 8815ம்‌ நற்க்ட்ர்‌ 60 ௪ எரி *ர்ஸ. 807 80௦௦ & 80ர்ம]்தம்‌( 6௦ 4150085 
ர081(678 08 10ூஸ005€ 1000218006. 006 888 84 ர்சிறர்ஹ்‌(, ஐங்ர்‌16 ௨11 ௭676 881622, 
நதிறுகரதறற்க நக கக்க நந்த ௦6188 0 84525 605 4604 ௦8 5ம்க்ரி[, 18 106 
$௦ய007௪ (1௧4 8௦11௦௫, 8ங்கஸ்ரி/ 8511 4௦௭௩ 9005ம்‌, 336 ௭28 10௪௩ &ரா29164 ௨0ம்‌. 
6000001604 4௦ ந1ரகறமம. 


4 0௨ 760610 ௦8 (06 ற8௭5 ௦8 46. ௦௧0076 ௦4 1ம்5 ரீக108, 

ப்‌ 68 இஸடுப்வி கீச2]ககம்‌ ஸல ௦௫. நகியகரஜறங்க நத, இந்ர்தஷ்[, ௦௩. 

யு நுககரர்மஜ (மந்த, ர2ர௦ற்சும்‌ 19 620005 உதகர்ய4 சியர்‌ க] ங்கம்‌. 

ஈந்த 181462 உர்‌ *0ரகே ௦8 நந்த 9௦9165 4௦ ௦8 6மாக $ந்ம்ரடி1, மவ ௨4 வரச்‌ 8(1௧01%604 

நார 812081 ஹம்‌ *2ிபத ஐ0$585810௫. ௦8 16 0884628604 யரக௱ம்ந்கா. பப்பி 

இயே2ர௨] இர்ப்மு ௭௦. நம்தம்‌ 196 8011 $1£ஸ்வ। ஊம்‌ %1111௦த நவி/வ௨ 000யழ16ம 76. 

இந்ப்டிவீர்‌ றேய]960்‌ நர்‌ ரேறோர்ச5 8௫6 %611154ீ 34096 பகர ங்க 96 &(1801௦0. ௨ 66௦010. 

1ம்றா. 

(கீர்‌ (க 8௦% ௦8 நெர்பவதவ] சாக ரஷ & 87௦௪-0௦0(67 01164 916ந்ஸ்க தலம்‌ 

நிஜகதை, 716, எர்ப். 8066 19௦ம5ஷஸ0ம்‌ ஜெரகி]ரு 0௦. கே௦ந்‌. வச்ச, மூகரம்கம்‌ $0 21கறமா 
ஹட்‌ ற1மற387கம்‌ (06 20. 


ச்ச தஞ்சை மராட்டிய 
கீர்‌ இரு இயஸ்‌ எமத (க 18 ரகக எர்தக 60 516856 8ங்கப்பி. 641 5ந்கம்‌. 
௩014 நப்‌ 66௧6 6 89௦18 188௭5 3௨02810756 ௬18௩. 15 8கரர்‌]நு 802 5௧4௧2௧, 511௦ யயப்ஸ்‌ 
106 8020 ௦8 $ர்ரங்கஹகம்‌, 8௩0 80405 தாககை ௦8 (ரக தக1. &௦௦௦141ஐஜ]3 $ங்கர்பிர்‌ 
4808160்‌ 94281076, 1616856804 (06 8011 ௦8 $1௯௨ஹகம்‌ கம்‌ 080 த 8ஐ81084 நகாகா ௨, 
நு்கம்கம்‌ ப்ர 804 ர6(02090 ஏர்‌ விழ நர *'81ரமக்கஷி?, கம்ர1 இந்க8்‌ ஸகக ரஸா ₹- 
98] ஐ168864 ௧௭3 018610 த ப்‌ வ11 666 **ந£மக்க8””, ஐறர்‌(15ம்‌ 10 ௫௦ ஐ 6௦ 58487௨. 


5 நந்ர்ரகர்ர்‌ ரகக 8 நிமாகறும்ட்கர, 196 நகம்‌ 807 நப மர்பர்ச்கா 
கட க்‌ இன்காா& ௧1185 802] ஹட ஹம்‌ 6௦14 நர்ஐ ௦8 நந்த 4012௨4௦௦. 
$0 உய ழறா6ே5 கியரகர தத்‌ ஊம்‌ ரர்‌ கர] இந்கற்‌,. இளகாறக 221௦. 
ந்ப் 899800. 8௦7 14 றமாற௦௨ கந்ர்வர1 561௦24 ரீலா1ம ஐ௧௧ர நிரகரகற ஜலால்‌. 10 16 ௬65( 
00851 85 (606 08519 ௦8 115 0007811005, கக 682௪ ர5ரச வாடு ௭௦ ௦௭௦0 8116218006 ௦. 
கயி இறவ, ௪ எக௱(௪ம்‌ 60 ம்ம 66600 0467 (0 ந்த வர்ச்ே, 1118 8122 வ்‌ ௭85 4௦ 6ற(ம76. 
இர்றங்கதகம்‌. 816௩06 ந6 1ரகமஜஹபரலரகம்‌ 1 கேரறகர்தம ௦௩ ௨ பு௨ மி;வறம்‌ க்கட. 116. 
டுக்ப56 நவம்‌ 182ந்க, ர்க்க கரக, கற வ1க கரக கரம்‌ (கவரக்‌ 88]க 8௭ம்‌ கறற கேர்ப2 
1ம்‌ 61 8021, ங௨றசம்‌ 16 இவர்‌ தகார்‌. வற ௦௦௪5ம்‌ (௦ 78914. 176 0000067648 ௨1௨ றஹாம்‌. 
ஐம்‌ ஜகரரீ50ற64்‌ 60856 6௭௦ 80218, 175 $ர்கற ஐசர௦ம்கம்‌ 60 106 ௭650 00851 83. 
616011 & 8021, ஐ8௯௰௨ 16 '”5//9௪ 2௭4௪7", 8806ர.45ம்‌. (15 (192006 8௦4 1௦12040௦64 
*(இ00௪ 342/6", ௨0010081௦0 678 1 45 ஐ௧௦௦. 





பந்தமே 8கர்க 06 ரஹம ஈ8007164்‌ 6௫056 1ற0ர்கீசர15 4௦ க்ப்‌ க்‌] நகர்‌, 716 
181102 8$%8ம்‌ இரிதக] 88, ௨௮௦016 ௦8 6௫௪ [1881 ஈகாப்‌;ு, (0 ஐ௦ எர்ம்‌ வி நக (௬8146 
3௦0188 4௦ 08ற (025 ஊஙம்‌ 6ர1யத $நர்ரவரி1. 3வினி1 8ர்ஸ்ரகரிழ்‌ ௧௦1 ௨15௦ 8011௦௭௦44௯. 
ஐந்‌ ர6ா6 108௦0௦ 6184 இந்ப்ரகர்[்‌ நக ௦0006 6௦ 1௦௦08. 0௧௦075 821௨ &491864. 
க்மீதவ] 1௨௫ 6௦ ற00066ம்‌ 84 0௫05 (௦ 7414 63 666 எஷு ௦4 உய க்கோறமா. ௫ரம்ம்‌16 றக எ: 
ஜஜர0ப்ப்0த, 21ம்‌ 1.க$%கா, 86 ப்ச்ச்‌ ஸதா 615றங்க06 8154. 





31௦ நரம்‌ ரீகதகக்கஸக, (66 210 ௭௦௨2்1ற 05ம்‌ 637 $ர்ம்ரவநி[, கோர 1 636 பககம. 
ஒர $ந்ம்டவம்‌ 8௭3 ௧௦4196 நம்ரூ 1௦ ஐ௦ 6௦ 7ஜூ11. 0௨ நந்த எஷு 6௦ 72914 818231 பப்ப 
ந்த 3௦0186 8௦ நரிகக 10612 கா 1௩ 606 ௬௦௦45 8004 811௦௭ 828] 88%க௩ (௦ றா௦௦2௦0 
முரந்ர்வ0்66்‌. 115 8ர5ந்கர 1ர21200(54்‌ 695௯. ₹0 008898075 005 ௨4 811 ௦0 ந5கர1யத (46 
15% ௦8௨ ௦1௧. 


கிர்தவி நேந்தற, எற்ப16 ஸகார்ம்பத, ௦0யணம்‌((6ம்‌ 8011 826 பற0௨. 31000௨ ஊம்‌. 
105 த௦0 ஏ8ழ்தக்சம்‌ 82000 116 90606. 7நகவ ர்க சங்கா 110056464்‌ $௦ 1ய/கர்கறமா 
ஒந்சாச ர்5 900465$ ௫88 ௩04 4௦ 06 8௦000, '1ந0 %6 (71231௦. 88560கந6 (06 660016. 
08 5ந்தஸட்மு நகீகங் ச்சர, '1ந்ச $கீகமாக0க ௨௦0125 றா0165164. 8ஜகர்ம21 115. ருற்௦்‌௦மடி 8௦. 80. 
நட ம்‌5$ர516ம்‌ 8௫ம்‌ மூகர௦ஸ்கும்‌ 65 இதபி1ப்ரகக எஙக கெறும்‌5 88௦ (0013) ௨15௦ நுஹப்தற்௪0. 


ந்தே 8200 ரத கொற, 5௪ நதர உம நந்த மோஷ ோர்க்றவர்ர்‌ உறர, 105 8௧௦4 
கடகம்‌ நர்ண்ரகரிம்‌ $௦ ஏர்கு மற 8ம்ங்கதவாற்‌, இற்ர்ரக கருகி சியாகறக்லோ ஹம்‌ 566% கறு. 
நே்ரோர்ண எர்ஸ்‌ட ரச நஹ. இந்ம்ஷீழ்‌ ௨௦௦5ற184 16 ௦882 ௦8 ஊ 421௪12... 


மன்னர்‌ வரலாறு 249. 


0உந்1உ ரஷ, ம்‌ 8ேற்கற ஸஷ வர்க்கும்‌ 69 ககரந்ஸ்வரிழ ஒட ர் 1க1சா ௭௦ 
11128, $நஷ்ரிர ஸர 388ாரைசம்‌ (24 ௩ ந்கார்றத (5 ஐ௭௭8 ௦8 (௨ 81% ௦8 $ர்ங்வர்‌, 
இரட்டி ௨1௨௦ வசம்‌ (1௩ 8216 1580; &.ற. 1659), ர்௨ம6 ப்பட து ப்பி இட்‌ 
ஐ6ோ80ஸச28 6) 819] ஊம்‌ (கட 31/௨ நிவ நகம்‌ ௦௦0௨ 6௦ ஐ௦௪1 நர்ற. இர்ஸ்வ்‌ கக்கம்‌ 
ரிப்கறம்‌ ம சகட ௧4 கற்‌ 8ம்‌ கக்கம்‌ (ர்‌ கார்கி] ௦8 கரக 81௦. 





கீ (80௦ நறற௦்ற(சம்‌ ற1க௦8 இரீதக] 88%8ர. எப்சி ௦ற (1௨ ஊரர்ச] ௦7821 
கீமீசவ்‌ 881ஷற, சஸ0ரக௦சம்‌ ர்வ! ஊம்‌ ஏரகடடசம்‌ நர்‌ ஸர்ப உ “டுர்ஸ்மல'",. க ப்ர 
ஏடு 0160 ஏர்‌ 9156] ௦0ர8ார்த, 9௪ 6%௦கறகம்‌ மறற்மார்‌. கீறுச்‌ ஜர்‌ ன்ற நச ௪1௦61 
01898 (9கஜமமவிஸ்‌) (96 [9 ௫௦௫9 ௦0, 76 (௪ கர்வ. ரவிர்வசக்‌ 61 
நஹ்வு] 11164 ௨ பற எர்மு நடி “ஜவ”, (பட நஹரகம்‌ 1உ8$வி௨ 1581 கறு. 
1659), ௪ 





ரேரர்ஸ்றக்‌! 2௦1 (00% 149 ஊராம்‌ (௦ நஹ ஸர்ஞ்‌. 8ரண்ஷி. $8ப்விழ 6ரக௦24 நரம. 
டுய்‌ $ரப்ரவற்‌'உ 6௦40 ஜயம்‌ ௦0% சரஸ்‌! 821 0௦ ஐ1200%. 


கீ$ றாசகரரவ ஜம்‌ 608 ௦7௨ ௭88 800484 80 (16 உரை 08 க்ரீதக] 8808௨ ௭௦௯ 
800164. 706 ௩௦6169 ௭௦ ௬606 82725164்‌ 4675 1௦௧164 ஏர்‌. 1060 601 கறம்‌ 5006 
௨0% 1௦ (612 0௦௯௦, கம்‌ கய] இற்கும்‌ ஏஷ ஐப்‌. 4151706964 1௦ 9682 (96 9௨04 0௭5. 


6 ப்பாக ட்ப அத ப த ரப 
க்‌ இர ₹ரவ] 31615] 6௦ 66 8 2௦௦88. 0௩ 1௦20௨2 (6 8815 ௦8. 
ப கீரீதவி ரர, நச கறை 10 0௦80 $ர்ப்8]்‌. 


அரம்‌ ர்ச றகிற ௦8 14௪1ம்‌, $ர்பிசகரி1 கறற ₹௩ஈ4்‌ 524678] 8015 56100 2102:1௦ கீப்‌ 
கி இயர்‌. இரஸ்கரரழ்‌ ஜோரார்த0றஈம்‌ க11 ஸ்5 80715) ஐம்‌ ரசரமம்ர5ம்‌ ௨ ிஉறற்க௨. 
ந$யக(யர 868௫ ௭௦ ௭88 5601 10 487200 இதறந்க1க, 5600 ௫௦70 1௦ கிம்‌ க்சி 5ங்ம்‌. 
நற௨1 இ்ப்ரகர1 ந௨ம்‌ ௦௦௦யழ்சம்‌. (881 8070 87076 [48 ஊா்ரவ!. 


கமாக தாதல்‌ ஏுக்ஷ 14ற1 வரைக்‌ ௦7 வி] 6 சரடு 1௪ 98% உ கக்கா 
தயி 86% ஈர்‌ ௧ [காத கா. 886 1௦ ௦000௦௦14௦௩ எரி 8090௯ 86௦௨ ஐகான்‌. 
40 ளலாம்‌ 2க்வ]௨, ர்வ! க682வரசம்‌ இயற 864௧௨ ௭0௦ ௦00040௦154 ரக 801 841208. 
ப்லே 601௪ ஸஷ கவி 2௦01ம்‌. 


கியாகரதகச2்‌ ஐ9ர ளாம்‌ $ற்வர்க(க 8ர்கற ஏற்பட ர௦த 80003௯ 69 ஈசபர்26 வி] 
(மச 86௫ கெறயாசம்‌ 6 $நஸ்ரவர்‌. 876 ஊார்ரசம்‌ ஸ்‌ நேகிவு வி்‌ ரசத10 (கெட) கற்‌ 
1844 81020 1௦ 1, 74௦0 கம்‌ கீக்ர்‌! இற்கு சற்‌ 7௦௦7 ங்கற ௦8 18௧௭௫௦௦14௦ 686/626 
மிஹற்வ]௨. 


ர்க நவம்‌ நகரம்‌ 25 ரப்ரி. ரக்ஷ க்கம்‌ 20 8வஞ்க/க ஹ்‌ நுகம்‌ 8௦215 
ரி $ஸேபிரக௯க ஊம்‌ நெவிரகாகர்்ர்‌ ஸராச ஷிர்க்‌ 63 $%விஎ௨ 81, $ற்௪ றா௦ற௦86ம்‌ 
60 ஐ0 10 நஹஸ்விக 60 ந்கிற நட 500. க க்க ர்யவர்மாச 31 ஷிழ வெக எம்‌ நக. 


250. தஞ்சை மராட்டிய 


நேற்கற. ர்க நிகர்‌ [2006ம்‌ 8ம்‌ (16ர0. 607 (1217 087616580₹98 18 ௦௦% 20102 6௦ நிஹஸ்க1௨ 
$9 நிற இந்ர்சவர்‌. கீ்‌ ௦௫௦௧ நன ஸகா்சம்‌ $௦0காக்ே இறங்க], நவ ௭ரரக 614 மத (ந 
81 வாறடு 86ம்‌ 0) $ங்க]518 றவற, ம (௨ 081116 ஈ0௨1 மேலம்‌, 16 800 ௦7 111181 
கற்தறு ரர௪4 ஏர்பம்‌ சகரம்‌. 


இறிழ்ரகரிழ 0௦௭ ஐ01 446 91540 08 1ய]கர௨ நிங்காகறம்‌ 1௩ 145 மேகா, த்த 1081700164. 
டு $05 ஐ004298, 120041: இ8615ர ஸ88 8816ம்‌ 40 ஐயவரம்‌ (06 8071 ௦8 கயங்க1க ௨௭0. 
இந்ர்ரகரி1 1681 606 8014 84 சலம்‌ ௦8 நழ்தம்$ கரம்‌ ர2ர௦ங்சம்‌ 6௦ 918௨] ஜலரம்‌ 818௫. ஐப்‌135 
8000) நிதரங்க]க, $ங்கர்தரக றகர 5804 ௦06 நசீகற்டிமம்‌ 6௦ 8011௦௭ $ர்ம்௭கர்ர்‌ 8௭ம்‌ ௦கறாமம்‌6 
ந்ம்ஸ, 789204 ௦8 78111480௨8 கற்‌ 8யாந௨ 8]௨ ௦7 801௦ 2காறமா 18148 81826 6௦ 41௨] ஜகா1 
நயம்‌ 1 ஏகம்வ, 105௨ 8ர்ம்ரவரர ஐ8£௦்ம்‌ 6௦ 8ரஹ்கா கரம்‌ ஐ£ம்ம்‌ 2690 6018 4௦ 18 ற௦(087.. 


க்கு 1ிறுக(்ரப௦1௪ம்‌ 9 இர்ர்ரவந்்‌ ம ்றற்க நிந்க51சா 28௭6 மற (06 80% ௦1 1காற்வ/க 
௩௦ 37௦1௦2 888 கம்‌ கறக ௩௦ $ம்ம்ரகர்‌. திர்‌ க்ஸ11 இங்கர்‌ 8ம5ற0601௦0 41௧ 7௦1௦ 
811௦64 /ம்/வர்‌1 60 68086 619 ௨௦௦5620102 & மர106 8௭4 88%64 நர்ரு ₹௦ 20௭௧ உலவு 
வுந்க1்‌ 1 1௦ 26061464்‌. 7௦௦2 8808௩ 664௦ 8௩00960, 1611 802 மா௦௦1. இம்‌ கெ! 
இற்கண்‌ 860 8௮ காண வஹகர்ர06 நர்ஸு ௨௱0 16 1488 ற0180064்‌ ௨௦0 111150. 


இந்ர்சகர்[ ௩௦௭ 0806 (0 180௦0 (4084 $ங்கந்தரக ந்கற ற௨3்‌ ௦௦06 ௨1௦த அர்ப்‌. 
882 நிவி 8௧௩ ௨௭3 சேகேறறகம்‌ 84 88நுஜகாம்‌. 5௦ 6 ௦106760்‌ 18 வரமந 6௦ 1406. 
ந்ற்போ0561468 1௩ 1௫6 802854. 8கா விட நக, 8818 0000ப₹ே/றத மகர 10215 
81660 66 802894. 10 ₹%5 680015 882 விட்‌ கற 1௦81 00065 08 8000688800. 
84 406 ௨09186 08 கரக /9௨தார்‌, 16 8060ம்‌ 807 ற6&06 8000 76(02060்‌ 4௦ 106 வேழ 
08 $ப்கப்ச(க 8808௦. 


நமே $ர்ர்ரகர்ர்‌ சரட்‌ 60 வ]114க0௨ எ*056 ஈய/ச£ ௭88 7898801 ௭௦ 888 8௩ 
வி]$ு 08 மரக 8௨/8, நங்க ரய16£ ௦8 $பர்புதவாறமா, $ந்ம்கநிழ றா௦௦12பிய௦ம்‌ & ஐய 678) 
இற்ற 680$ &ரம ஐ 8£0்ப்பத 6௦ பெழ்‌(ரதறய11 ௭௦18]ழறறசம்‌ 8தரஷமாகா, (16 மே. ௦406 
1805. 7௩ மக 00% 13 நபத 8௧௭002 $மாருக 8௧௦ 10 8பறற௦11 நரத வறர ௨ 
உதவா 65018ா, ௬606 40 106 ௫654 00881, 000060 (6 $0781த௩ 080080(5 ஊம்‌ 
௨0060(1த 88 1ரரமமரக வி] (௬5 ஊர1௦166 ௦8 17ம்‌ ௦18806 0] 4960, 60080றகம்‌ 84 
ஹஜ. 


இ நிறதராமமர்சம்‌ நர கீ11 க்கிய] தங்கம்‌, இயக 860 ௦4 நிரகடற்கரவிர்‌, 81(801604. 
இஹ தகரகக மீமர்பத எர்த்‌, இம நகீகப1ர்ஸா ரசறய196ம்‌ 605 487௧௦87, $ம॥்௭8ர்‌1 
௦216 40 $உறதகரகேளகர ஊம்‌ வஜகர்ு றவாம்௦ற1ஜ மாடுக 880, 0௧௬6 நம்ற (௦ ந்௦4்ம. 
நுதறுகே வர்ம நம்ஸ, நய$ 6 8815ம்‌. 3நு௪ற $ந்ம்எகர்ர்‌ 0045ம்‌ 696 8௦21, ஐ௨ய50 11 
நரீதறுப்கற த்தர ௨௦3 ரகரற்சம்‌ 008135 $ற்மர்றதகாறமர. $மரறக 88௧ நிகம்‌ களவு ஊம்‌. 
இம்ர்ரகர்ம்‌ கறகேசம்‌ 416 8071, கரம்‌ 8௪௦ 1ர்றம்வ நற்க்சோ 6௦ 96 ௨4 நஷற்வுவர்‌. 
பதற நக ரச 2ம்ற5ம்‌ 8 இங்ரர்பஜகாறமா, 1௩ 146 900116 ர£2100 36 4060 ௦00045160. 


மன்னர்‌ வரலாறு 254 


இசவ (71) 1௨ 1677 ஊம்‌ 6016764்‌ 101௦ 8 48ம்‌] ஏர்ம்‌ ஞ்5 சம்‌. 1௦ 1680 கா்‌ 
1660106010 2௦08௨. ட 


தரத்‌ ங்கம்‌. கரக்‌ கீமாகரு தகதக கர்சன்‌ (௫6 ரகர(15] மெய. ௦8 8ம்‌ 

ஜும்‌ (1௦ம்‌ 132 76 ரக்ஷ 81115 80 இத்‌ 8021 காரு 1௦ஹ₹ா. ந0% கமாஹஜுமல்‌. 

'கீ68ப்26ம்‌ 60 நலர6 & 1௦௦% ஷீ $ர்ண்வர்‌. 8௦ 35 9604 & ற£ம்ம18ா 10. ந்த நம்ப 8. 

80002845 ஐ௦112816 ௦8 $ந்ர்ரவரி1, 00௦ 889 606 றகம்ற1மா 88௭ இட்டவர்‌ ஈர்ம்றத ௨௦786. 

3$ற ௨௦00௩ 8௪14 ஊரகம்‌ எர்பட & 18005, 746 ௭85 681108 ஸ்6 ௦020) 806 8190 8660102 

ர்ந்த 09%, நக ஐக்பர்சே ஐக்றர்கம்‌ "ம்ம ரம (145 ஐ௦8405 ஹம்‌ ஸ்வர்கம்‌ 16 50 

கறரஹதஹல்‌, 1,௦௦140த 84 (96 ற௦ஈ1வப(, இருரதறுதவதே 1௦96 ௨11 ௦0% 08 468521102 
ங்ர்ச8ர்‌, ௩ 8 

7 ஐந்‌ $ந்ம்டிகந்[்‌ கராகறஹம்‌ $௦ 660116 146 ஏர்ரீச ௦8 நந்த 0௦0௧ 

லர 147 இதஸட்ங்கி[ ஐவ நந்த ரெய்1க்ரதற 8 வற்றா. இதம்ந்கநி1' 80. 

2 ரர்கம்வமா.. ஏழு பஷி. பவிஉ 006 எ $விய்ய நவ்‌. 10 1௦0 ௧ 

800 ௭1௫௦ ௭29 ஐ௨௯64 281850][. 

கத 8%௦ழ1 நர ௭௨ (௦ 500 ௦7 8ம்ஹ்ழ்‌'உ 82௨ ஸம நச ஸஹ ஊளமாக்ேம்‌. 811 60௦ 

சரம்ரமக்கட? 08 இந்கற்ட்ர்‌ கும்‌ 564 (௦ கற த21076. ௨௦௦0050109 எழ 19660௨ 
நம்‌ உற்‌ 8ஸூர்‌ 82ம்‌. த்‌ 





தீக்‌ இிகவதவி0ா6 19 88௨ 1593 (கற. 1670, உ௰௰ ௭௨ ௦௨ 6௦ 0850௨ 
நம்‌ 8ம்‌ 16 ௫85 ஐ8௦0 5ந்க்ரி] (111. 


(திகிரி இற்கு ௩௦௯ நமம மஸ்க்‌ 16 எஷ ௭96 10 8816 106: சீப்ணபஸ்ர்ற ௦8 812001 
ஹூர்‌ 0008௫0. 00 நம்ரூ 616 8888182௦௦8 980221076. 


30 100௪ ௭88 & 4180ம(6 06௬060. (96. ந[ஜுவி: 08 1ந் வந்தாயா துய ப்ப 
மதறவி!ம்‌, நக 802002 90மதம்‌்‌ 106: ங்கிற ௦8 கீழ க்பெ கந்ஸ்‌. க்ஸ்‌ ங்ஹ்‌ 6௧௦6. 
நந்துகேோ நக]க5 ங்கற 8ம்‌ கறம] 8விர்ம 6௦: நக] (ர்க ந்வாந்காமா நவி ற்று 
ஏஹர்சம்‌ 60 896% (௫6 61) ௦8 101 ஊம்‌. 8௦௦0701வத]$. ரம்‌ (௦ றரேவம்9240௨ ௦ க! 
இற்கு ர600696வ]6ம்‌ 6642 760067. €10]ம்‌ கேக எம்பி உ 1காஜ௦ கறட. 0௩106 ஈறு 
தேறும்‌ 88 கெறர்மாசம்‌ ௨௭0 */கஸ்8ப்‌ழ நம்கவிகா ௭8௦. ஐ18௦50 1௨ மங்காத ௦8 16. நம ங்க 
000௦௦66860 40 1082, 'கீடரீசக15ம்‌ (ர 11241 ௦8 112ய௦ம்கறவ! ஐம்‌ 0௩ நர்‌ ரரரயாற 
$0 நிகறதா100௫), 16 6008௧6 84 1120. நரீததந்கறக01 0௫ 106 80% ௦8 16 00181000. 
ஐந்சச ]25ற& ௫2ம்‌ ஜகாக 61214. 6௦ 8 580003 500 1௦ 884௨ 1596 (2. 1674. 
375 ௭85 ௨௪ம்‌ 860] (111). க்க உ £28ய16. ௦8606 ஏ்கரச] 96௫6௪௩. (06 ட்ஹர்தமா 
ஆவி வரம்‌ நமத ரூமே, 1%0]1 8௧ 1ய74164 1௦. 8816௫ நற்கு ரசர்துமதி ௦8 116 த௦48௨0 204 ௦ 
ஜந்ஹந்ஜாமா. 181204 ௨௦௦2ற(6ம்‌ (5 1௦971201௦௨. க்‌ 


8. இநம்ரக] நககீ வதக்க எஸ்கே, 1நஷ ௭௦0௨ யற்‌, 
1௨ ர்‌ 9 நடவ நவ்‌, க்கா நிய, இெபிக௫ிவ்‌, கதவ டவ்‌, 80௨8௨, 
1 ஹம்‌ 005 6804. 8200. (96 நகீவ]ஸ௨ ஹம்‌. நர்ம்காக 8ஹம்‌16.. 


252. தஞ்சை மராட்டிய 


581 88ம்‌ 08ம்‌ (0706 சகய211675 ஊம்‌ ௦6 80௫. "78 500, $வங்விர்‌ ௭8 
௦௩ 1௨ 581௨ 1596, 706 1251 கேேயதரசா 881 கா 8ர்‌ 28 ஊலரார்சம்‌ 1௩ 141௫1௧ 
ரிவர்‌]; 646 560000 கறம இகம்‌ 1௩ ரீகக்கன 8கஸரி[$3; கரம்‌ 696 (ப்ரம்‌ க்ஸட1க 9௨ம்‌ 0௦ 
யார சசீதற்கப16 ஏர்௦ ஐ25 ஹு60 & 8ஐ%12 1௨ 8சவர்‌1 (01௦21) 72210௪. 


இயிலகா இகம்‌ 18ம்‌ & கேகயதர்‌(2£ றக௦3 நகேஜூவிக நகர்‌ ஸ௦ 985 மகார்கம்‌ 1௦ 
74618]॥. 


இததபர௩ 9245 கேமஹ்‌(2ர ஐ8$ 8வநிடமயகாக 88௨ர்‌ எந௦ ௭௨5 ஸகரோர்சம்‌ (௦ 0௦] 
78௨௦ 510016. 

801௨ 3ம்‌ நகம்‌ கீ$0௩ கக ௨/௧ கம்‌ க சேபதர்ர்சா இம ௨, 

106 ௦1062 வக 0௨0 ஐ௦ ௦41460. 


இரப்வி1”$ 31056 50௩. $கர05]1 8ஷ 070950 88 116 ரய]8 ௦4 8௦008 1௩ 
8818 1602 (&. 0. 1680) 8ம்‌ (48 3:00ஐ5ர 50% 88$ 2146௨ $ஈேர[. 





1.88 00 80008 88 002யற164 03: (6 8க௦தய]5 83 82]க 88௯ 8150 8ம்‌ 
1௦ 1816 சோரி! ௨ம்‌ (8166 ரே8ய26 88 1(்ஷர்காமா, &0(சளகா08 06 ர6(யாா64்‌ (௦ 
$ர18]1 8௭3 த0( நிக௦ம௨1க. 


இர்ர்ச1்‌ வரர்‌ ௦௩ ற] 2ர்826 ௦ 861ம (88௩65 ஈக௧௭) 1௩ 880760 ஊம்‌ பயோர்பத 
ப$ ர01யரு, 16 1080600604 698 8011 ௦8 1நவழ்கரயா 1௩ 41521186௨௨ ௫௭௦16 1௦ 8160] 
$பத965(1ரத & 168 $(74(6210 0%20265 1௩ 646 ௦21. 176 8150 7840651604 115 0௦1887 
1௦ 200080 கறம $6ோம நர்த “*ரர்ரத ஏர்பு ம்ய்ரர்க16?” எ்ர்ச்‌ ௬௨ நகம்‌ ற]சர்தகம்‌ மம்மி ௨ 
8110016626 1௩ (86 8020 ௦8 வந்தாயா. 


இட்ர்ிவர1 1080 1611 (16 ௭௦14, 


அன்னை பப்ப ப்ப இப்‌ அப்ப அம்ப்டப்ப 
டப்பில்‌ 1899-5 60 811608 ௨ 8௦11௦௨ 26 தீறரகதவ்கம்‌, க11 11௦55 


௫௦ 0806 6006ம்‌ 068006 கீயாகவஹ;260, 0 கடவர்‌ 0104 

900. இமாலய ததத 8811 ஒ]ர்தரர்சம்‌ 8ம்‌ 1றறர1500௦4்‌ மஸ. 
கீரி க 804 000005 $கற608]1 650804, இயக தத்‌ 9600 & 80106 60 08றரப5 
ந்ர்ம, கரகர 80 பதர்‌ 12௦10 601 6 ௭88 நி௩வ]1$ு 6ற0யாசம்‌ ௨ற3 6ர௦ய2%( 6௨- 
மீ006 கியாகாதா220. 420 ம்‌ $௨௩ட8]1 ௭௦16 ௩௦1 ௦1 10 8896 நர 11176, 8௦. 
இயரவமததஜ60 0௨ம்‌ ௨ 80811 0௦0798]. 0051200160 804 ௦70சசம்‌ 8கரடப்க]1 6௦ 66 
பப்ப ப்ப பத தப ட பப்ப பப்ப அப்பப்‌ ஆப்ப அப 
1106 00029, வேற ௦01 0௩ 16 04/2 5௪, துயரக்‌, எர்ம்‌ ரீய1 ௨ீ 
வ0்ம128110௩ றா௦ஸர்‌56ம்‌ 10 7616896 மர 18 ௬5 6மாறகம்‌ உ நநீம$5வ]முகற, $கறந்ற்ர்ர்‌. 
12ற!4௦4 (081 0௪ ௭௦014 660006 & 3கீமக1ர0ூ 18 ௦ ௬௦14 ஐர்9௪ நர்ட கெயத்(ச 13. 
மவாரர்த20 1௦ 1ம்ம, றாகஜ5ம்‌ 84 (445, தமாக தச்‌ சேவ்‌சம்‌ $க்ங்கரி[, 1நரே 
நு8ஜ0ஸசம்‌ 4௨. 881௨ 1617 (&,0. 1695) 


மன்னர்‌ வரலாறு 254. 


கடபாகறதகத60"5 கேயதற்‌ரசா, ற்ற ஹங்ச நகம்‌ ௦8 (96 0882 ௦8 8லால்க்வர1 ௨௦3 
நந்த ரவரார, றா௦0வ1ரசம்‌ (680 உச ஐ௦யப4 ௭௦% காரு கட ௦06 6196 8ம்‌ 885ய0கம்‌ 
910௦1௦௦0ம 03 வறற1$ரரத & %1ஈ0ம 08 86ஈ(1606 (807 51௨0% ஊர த 196 சச. 17௩ ௦ம்‌ 
௩௦ 0005016 67, இயாகரத8த60 கா1௦ம்‌ 40 1100ம்‌ ௦0% ஏூம6ர௫்மோ இகரட்ங்கர்ம்‌ நகக்‌ & 80௩. 
116 ௭85 1௦800௦0 (18 $க௱ு௬வ]1 ௨ம்‌ ௨50 6௦7௩ 1௩ 5818 1614 (கற. 1692. 
146 00ூ80௨204 40 ர1ஐத 196 60 ௭0௦ 988 (160 (1066 $ 2875 ௦14 800 011604 ம்மா 
18௦, 1ந6 ஷு 88 010021 மற நர (௬6 க்கயத*ாசா ௦8 கயாகறதகதல்‌, "நமம 6௨. 
39489 140146 3809 ௦106, 6 88 ஸகரார்சம்‌ 60 5விகா 080. 9706௩ 66 00016 9616. 
891064 10 10/(6ரர160 கமாக ஜகத, *71ாம, க 96ர9801 ம2நிம்‌ 28 58ோ௫ 1௩. (06 21805 ௦ம்‌ 
இவக கம்‌. மய கமாக ஹமத66்‌ 9050601804 8௦1 ற1கரு, 6 ஐ6 ேசாரு மா0றமடு: 
%௦ ம்ம, இர பட்ட 0600651 08 (06 பிக்ஜ1ரே 08 தமாக தவத, 50௧௦ லஷ ஜாக௰(₹4 
ட்ட **008 ப்பூ” ௦8 166 19௪0௧௩ ஊம்‌ 850௫ 10 8௦௦0௨. 


1816 0௩ 580 ௫48 001906 14ஈத 84 884காக 1௦ 5௧1௨ 1627 (&.0. 1705). 
146 (96௩ 020ய214 மழ 88820] 66102102 (௦ 8 6011848781 883. 176 ரீபரா௬ா 6ர௦யஹ்‌ா 
பற 8௦1960 609), நவரசம்‌ நர்ர *ய1ச% மதர்‌, 803 ௬௩௧08 1ம்ர 6066 ஈய/ச£ ௦ட்16 1௦7 
௦ட்கி யவ], வஜ்ர 6௪0808 (6 800060 80௩ ௦8 4120. 8௧௦ 16௩ 070யத04 மற 
8001007603) 0116௦ க 88௧, 1௩ 6 1106 ௦ம்‌ நகீவ1௦]4 %கர௨ (௯௦ 1௦ (மா 885. 
௩06 500 ௦8 91110௦]! (0.12 1. 


8080 ஐ8596ம்‌ வு 1 52168 1647 கறம 8௨௫ வக 8000660604 [ர்ஸ. 1ம581௨ 
1694 (கற. 1772) லங்கக 88 கரக பிர்சம்‌, இந்கங்மு, (6 ஜகம்‌ 800 ௦1 81௦] 
6௦௨௧6 1610ஐ.* 


888] கர, $்‌14வர்‌1$ 5600௩ம்‌ 50வ, 35 தர்ர ிகற்க1க, கர6ோ 1ம்ஸ, 145 50. 
இவ 018]1 080806 612. 775 ௭25 8000660460 63 11% 83௦064 50௩ $ம்2ரிழ வரக்‌ 


மட்க பஷ ரச நிகவழ்வுமா பிவிட மிகி. உ௦டறஷ ஸ்௨ றகிபிவஸ்‌ ஊம்‌ 
28 ரர்கர்சமயா 5ளெனசம்‌ (0 6௦௧146 (ஸ்‌ (௭௦ ௦612 ௦4 இரரறயா ௭0௦ 


௫4606 கொமுறர்பத ௦ய9ப்ச6 (16 1ந்கார்கரமா 801, 166 721011 
8091564௯4௦ ௦00 ந்கர்காமா, கர்‌ ஸ்5 ௧091௦6 07 16 ௩௦0185, 106 
விய] என1 6௦ 1201 ௬௦ கறறுச 6௦ 1ந்ஜறர்கோமா ஊறும்‌ 601664 14 (/0ர0ய) தம்‌ 606 780711 
2816 ஹ்‌ 2மீ₹ோ ௨ 8௬௦7௩ 600000, 6 கேரா ௦04 1௦ம்‌ 4௫௪ 8851 ஐக(6 (மர்்‌௦% 
18167 0௩ ௦௧௭6 (௦ 96 1008௩ 3 (6 ௧௯௪ 8816 நுகாரகர்க - 31௦100 ஐ816). 16௨ 
6 $0யத1$ 16816 08 66 ₹ல௦ ௩௦9186 ௦ 2690681604 நர்சு 6௦ 48% ௦4்காத6 ௦4 
ஐந்காஷ்ணாமா, ௦0. ௦8 ஈந்கஸ ஈ0ம2யசம்‌ 6௦ [கறம 84 7$%௦]1 ££ற0ரசம்‌ 8௦ 10௨ $ய118॥ 
௨0௦ய% 1196 50006558ய1] கெரறுறவரீஜய. 166 இய]6கற 5804 பர்ஸு 00841] ஐா256ப15 ௨௦4 8611184 
ற்ஹர்காயா ௦0 1ம்‌ நர ௨ காகம்‌. 





* நப666 08௦ ரக ஐயிம்புத ஈங்சர ஜரர்பர்றவி்ம்கே 8 (ங்க 1மம5 ௦8106 ]சீகரகாப௨ 
மறு 50ரர்ற1ம௦0 ௦8 1 ஷார்ஷிமா. 


252 தஞ்சை மராட்டிய 


ந்த 18848 ௦8 1 1ம௦ம்தறவி11 எ826ம்‌ ரகா ஈர்‌ 8160]1 கரம்‌ ௦554 (0௨ க்ட்ம்ல 
01 86008184 6௦ 10], 


1௩ 88168 1598 (க, 1676) & மமம்‌ 800 ஐ88 070 4௦ 0]. 116 ஐ 
சம்‌ 1யபப207][. 


13160]% நகம்‌ & கேயஜம்‌ர₹ர 63 15 960000 ௭176 கீருறம 8ம்‌. 
பியர(0்6ே ந நகம்‌ நம்06 801 3 18 ௦000001065. 
116 089864 ஊலு 1௦ 880: 1604 (க. 1682). 


க்ஸ்‌ (0 ர6 814296 800 ௦4 16] 8805ம்‌ (06 

ர சின்க்‌ ஸகு 11208 34 ஈயம்‌ ஷ 81760(28 6ர மட்‌ ம௦(ம்‌2 0௦0௨ 9ய]. 

290௧ ௦4 பிழி 116 எரி ௦ கரட்‌ (ர) எஷ க்க 9ல்‌. 1௨ நகம்‌ வல ௨ 
82 ௦ம்‌௭ எ. 


116 $00068$[யி]$ு றம% 0௦80 196 189027601100 08 3கீய11& 8ம்‌ 819௦ (184 ௦4 
சேயிறியம நேம. 


ரய 88 1617 (&,ற, 1685) ௨50௩ ௭8 6010 0 7ய1:%0]], 149 566000 
1010௪. 1048 80௩ ௭88 ஈ௨றகம்‌ 81011 (9), 185 ௭89 8190 120080 69 (06 ௨௨௧௦ 
நிலாக்‌ 88ல்‌. 


இங்க்ரி! (17) 4160 1௦ 5௨௨ 1633 (கற. 171), 


$8[2%௦]/ (111) 9000664504 ம்ம, 146 நகம்‌ (02௪5 1465, $ய18]00௨ 1ல்‌, 
கறமாமுறக டவ்‌, கறம 88] 85 02ம்‌. 


இயர்நத நமத ரச]த௩ ரர ௬௦6186 8200) ர்தறமர 0806 6௦ 1 ம8றர்கரயா ஊம்‌ 
1ம்‌ ௭076 வி1 4268164 எர்ம்‌. ௦87௨. 


நத 01 101207] மகரார்சம்‌ நிறக ஏர்ரசே - தரமரக ஐந்‌, 8வியயவக ௨, 
நீகீர்கக வர, 1404௧௧ நிகர்‌, நகிஷிம்மாம்‌ 2ம்‌. 816 நகம்‌ 8190 81% 0000ய01௦%, 08 
*ந்கறு 846 66100 26ம ௦ 14846 08916 8௱0 006 ௭85 கிகாதா0௨, 76 நசீகாகம்க 180 
யப 8000108 நிகம்‌ ௭88 & 80ர0ன1108, 7௨ 8௨1௨ 1641 (கற. 1719) ஸ்‌௨ ங்கம்‌ ௨ 
500 ஸம 888 ஐ8றகம்‌ 8ரக௫்கறக $ம்யற்க. $ந்க ந்தர்‌ ௨ 08 ப தப்‌(2, 81௯௨ கம்‌. 716. 
$01$ 69 608 ௦1062 ஈழ465 6௪ 14810][, கறறக $கங்கம்‌ விக்கி 1181$௦்வய பக 581௨. 
௨ம்‌ 11802 8226. 7௭௦ 1215 ௬806 8150 6070 1௦ மம. 


10) (179) விக்க நஷக 80ல்‌ ந்தம்‌ 88% எர்ரதே - $ய/க08 இலர்‌, ரஷா ல்‌, 
கிணி மேம்‌ ஒமம்‌, வேட்ரநு மேல்‌ ஷட்‌ வருட மம்‌. 8 ஷீ, வரர ஷவல்்வர.. 


நிஜரகற 8ம்றங்க நகம்‌ ௫௭௪ எர்ர6ே - கங்விறக 82ம்‌, மகமயாக 8ல்‌, 8விரகா 0ல்‌, 
நரகம்‌ 2ம்‌ கயம்‌ ந ணஹட்‌ 8௨], 800 6 24 98460. ௦௦0௦ய010%5. 


மன்னர்‌ வரலாறு 255 


நிஜகாகற $(0ங்க” 51516 81ஸங்க இகம்‌ ௭௨ ரசரர்ம்‌ 6௦ சீவக] கேச 1580. 


ுய260]17$ 80ந 18கறக $ஷங்ே்‌ நக௩்‌ ௨500 ௦81164 த்றறம 88ல்‌. கறறம 8ஸ்ல்‌'£. 
800) 888 ௨0064 14805 52௦0. 


இகரகடங்0]1 184 & 018867500௧ ஏர்ரர்‌ ந46 7016௪7 7ய1%௦]. 5௦. 1£ய:%0]1 11960 
8608781613 ௨4 14ீ2்கம்சக றக ௨. 


இரரக[௦]1 நகம்‌ ௩௦ செழ்‌14்‌. 1415 566௦04 ௬185 க்றயாமறக வ்‌, 84 696 811 
809106 04 9101005 0060, ஐர640வ024 ஐதேக 80 83 8000000604 (95 10. ௦1௨ 
900. 76௪ 1802 84 நட( நகி1ககம்‌, நய% 18062 00, 845009680த (16 (ரம்‌, ங்கம்‌ 606 
யி ஜ01 1௦ 468102 கோக] ௨150 6164 1 8818 1649, (கற, 1727), டீ 
வர்ஏ0ே இய வந்தக்‌ ௫6ம்‌ கரம்‌ கர;க& ௫8ம்‌ 601760 800878] றே. 


ுிய/100]1. ரூ 88060௪ (15 (02௦௦6. இியார்பத ரத ரய16, 7கீசமேவிபம்ம்‌, 106 
016 08 11மம௦்ம்கறகப14்‌, ௧3 8700010% 8800. 696 **ற 012879!” 8ம்‌ யி:0நி1 நக] 
162 10 004 0080 (06 60618. 


1ய160]ம 01௪4 10 588 1657 (க, 1735). 


12 1ய:10]]'9. 614651 50௩ 8160] 77 விக நவக 8ஸ்ல்‌ ஐ௦௦56050. 

0ரீப96ம்‌ 5441௨ நர்ஸ, 175 ௭௦18 3௦4 6811846 8ற$ 006 800 நக ஐ8$ விஸ8ஷு$ 

$ய$ற 10108 ௦8 மீ68$தறத ௦௩ ந்த 1186, 76௭28 போர்றத 146 ரசதய 

(ர்கர்‌ நெஷருகே இகந்ச்‌ 18௭௧௦64. 7ற்கறர்கரமா. 1ஈ்ஷறர்‌(6 08 4110888 5 80யஜம்‌$ 8தவ40:்‌ 
06 1ிறரகம்ரே வறம்‌ 00846 நர்ஸு ர௫0க4, 116 1௪ம்‌ 4௦ $வ1௧ 1658 (கற. 1736), 


3ீபு ௫6 ௨96306 ௦8 கர 04062 நேர, நம்து 86வ1௦2 ஈ1்‌7ச $ீய/்க௨ 8௨ம்‌ 88060 0604. 
1௪ 11206. 886 ஈய]சம்‌ 802 ௨6௦௦6 6௬௦ $ 6878, 14௦8 & ற2சர2வ02, ௭1௦ ௦184ல்‌ 
1௦ 66 (06 950௩ 08 $காகட(௦]1 உ௱3 ர௫௦ 8௧8 88ம4 1௦ நவ 9660 161154, ௭88 904 மற 
வதகம்ற9( மே 69 ௦06 8038ப்‌1 0௧0206. 16 ற2ச(0 48718 நஜக ௭௨5 $ய0௨ய௨ மேம்‌. 
1௦ 385 116 800) 08 மறர்‌, உ ஸ2ப்ம்‌ 8618ம்‌, 196 கேறக 60 66 10௦90 8 1811௩ 
வரக, 1கரர்புத ௦01கம்மகம்‌ 606 $மறற௦ர% ௦8 (65 றத'6ம்‌ 8 9சர்றகஸறக((108௱ 
(80% 81. 0௨014), ௫6 460086ம்‌ $ய/கற கர்‌ 8௨4 6௪௦௧௧௧ 802. (சர 8006 (106. 
116 902610 0௪2 ௭86 1960 001 வறம்‌ 1௨ $விக 1661 (கற. 1739), 8௧180௧ 84ம்‌ 
2 ம0க௪ 1202. 


0409 19 தமறகக்& 2ம்‌, 606 660004 எ்‌86 08 ரகரகறக $1ஸங்க ஜவக (ம்ம 10 & 
$00 97%௦ 88 றாம்‌ ய]. 


13 &ருதியகிம்ல 081164 £கர்றர்ம்‌ 28 (6௪ %-11௦48ர 804 ௦000040067 

நாகங்கஹஉ $ரராற்க ௦8 06 807085 88 “ந்கறர்ஹாமா, $மார்றத 196 றசர்௦ம்‌ 08 1045 
ம௦ய402110௱, ம்கரர்ம்தே ச5ரக்‌11ஸ்சம்‌ 82000) 605 8208. ௦8 810] 

4678 301 000000(௪4, 7$ ஏகஷ ௨ எந்௦ ந்க]றகம்‌ 606 றரசரசற46, 8ய0மேப்ுக. 8144௦] 


256 தஞ்சை மராட்டிய 


௩0௪ 800௭௪! ௦8 நி௨ாக 88ல்‌. ௭85 %8₹895604, மர்‌ $8( 18 எக 16 ௭௬௦ ர£]156ம. 
நிரா&ற ரதம்‌ 60 (6 1580. 815 ஊமா₹கம்ப6ம்‌ 106 1468 08 ம$மாற1ம த 606 117௦06. 
801 பர5 ேயதந்ர்ரே 0) ஐர்ரர்கத நச 4 ரகரார்கஐ5 6௦ 846 800 ௦8 பலாக்க 88ல்‌. 


கர்மம்‌ நகம்‌ ௨ 020467 ௩860ம்‌ 188510. 146 ௭28 ஏசு கர்ப] (௦ (06 %1ற2. 
8௦ 16 ரச468]௪ம்‌ 606 10121ஐ ப$ ௦8 நமத 070106 6௦ 166 1402. 


௫$ப்5௩ $8ப]1ம4்‌ ஹசர்‌ $06 நறர்951௦௩ 08 (6 %/௨த 1௦ 06]ம்த16 நர்‌. 
யுத்மச0”$ ஐமோர்கஐ5, 606 102 809156 நர்ரு 6௦ நகரக 606 ஸகராரகஐ6 84 711£மரர்பே்‌- 
காயம்ப. &௦௦௦010 ஜி], &$(௪£ (௬6 ரூகரார்26, $கடர்ம்‌ ற1கற064 1௦ 6082 ₹05-107௩ 
இழ்டம்‌ நந்த காணத 88 606 பதன 08 606 ௩௧1 கே ௮ம்‌ 08ஐ(076 446 8011. 16 ற1௦( ௦8 
இவிழு1ம்‌ 985 01501086ம்‌ (3 நரத 001062 60 606 102. &46£ 00ஈ88மார்றத ஏர்பு, பர்6 
மார்றர்516ர5 84811காரழ கேக்க 8௧0, கயர8றறக $ச்‌(ந்தவ], ௨௨௩ %48௦0]1 88௧௦, 46 1402. 
8600 802 58ம்‌ 8௦௦ நகம்‌ ஈர்சூ %1116ம்‌. நகர கஙஙகறறக சதகம்‌ ௭௧8 ஐிர்ரே (66 
094 08 8121-21 மேரு ேரூரகரம்ரோ 8௭0 8கிக]11லாரிழ கேம்‌ 580 988 ௨றற010(60 116 
சய்பபசக்லா ௦8 ]்கர்காமா. 


ங்க (06 1402 ௭26 ௦௩ ற!]தார்கஹ6 60 ககக, பெ ரப்‌ ரஷ: ங்க ஐ0 
இர்ர்மே & ஐகார 76060110௦0 9 (6 8௨)& ௦8 %8௧0௨(%8றயாகம., 


பேவகே 58௬66 84162 (8]:1௨த 6456 8011 ௦8 11ப/ள்ம்கறவ]11, ௨(180%64 1 ந்கர்கரமா.. 
1116 ௦0116ஐய6, 88ீ3க &14 ௦௦௦யறர்சம்‌ (6 (7801 ௦8 18ஐம4்‌ 1௦ (96 94654 ௦4 71மரவட்வாம 
0008100184 & 48௯ ௦௩ 646 (8லரசா!) 8௩0 614 ர ளக 802 6௭௦ 36815. 


மிரகரகற ஏரகம்‌ 06]ற 800. $க4லாக (௦ (6860ம்‌ நர்ர5ச17. $ங்கற்ம 5601 ௨ 
மீ௦ரரப016 கால$ு 6008]5(10ஐ ௦84 60,000 ௦84810 1௩467 (96 ௦௦௯800 ௦8 1%82ந௦]1 
கோம்‌ நகர்க்‌ 8ர்பஹம்‌. 8வரகோ க்‌14 8௪ம்‌ 6௦ 112ப௦ல்1£கறவி14. ததங்0]1 ஊம்‌ 1845ம்‌ 51௨28 
0156ம்‌ நர்ற ௧௭4 111154 நர்ஸ. இர 68]ப்ருத நேகறுக்க $கற்க்‌ றார5008, 18 000ேறர்சம்‌. 
நபள்ப்கறக]1்‌, நற்கு எனு 1றரர்‌(சம்‌ நிரதரதற 1௦ (246 0187 106 80. க்ஷ 16 05014௨ 


நீ 0186 (௫ 01806௭ 40௪6 801 1ஐ. (6 ஸ்காஜ8 ௦4 %88ற௦]% 0%௦708௦6 803 164 802 
58187௧. 


24௦1 ॥்பிஸ்௪1 தீயாகறறக 5ச(பபதகர்‌ 644 ஐ௦% ந2ஸ்கச றர0றமோ$. 5௦ 6 ஐ. 
180056 8000. (6 ற௦8. 


ம்கீ௦ர8ப]1 ௦0808 ௭௦௬ 00006186்‌ 196 146& ௦8 *2ி்றத 1ந்கார்கரமா. 8௦ 6 
பத ப்ப்பதப்ப்பட வ த ப்படட்ட தப்ப தப உட்பதப்ப்பபித்‌ பப 
நம்ம குறம்‌ நரறபீடி ங்கற 815ம்‌ களஷு. 


நீயங்கறாறகம்‌ தரத்‌, ௧ 8160ம்‌ ௦8 பேதறம்க 8ல்‌ கற]1945ம்‌ (05 எமூறற௦ர1 ௦8 165 
ரசம்‌ 88 190மீ1ப்சராடு கறும்‌ தகவ 6௦ றமஸச்ர 45 "ந்கறர்தமா ரச, சரக. 
இறத. 5604 [ந்த ே]1/கிம்கா நீவிக்‌ கேக்க 80 ஊம்‌ 18 ஜூ ரேக] %4800]1 ௨ஹ21051 
நம்ம, நந 141154 நர்று 8௦ம்‌ ரச6மாற சம்‌ எர்ரம்‌ ரர்ர்‌. 6௦௦115. 


மன்னர்‌ வரலாறு 257 


கட்‌ மந்த ப்ஸக ஸ்ச $றதி்ஸ்‌ ௬கற௦0 60 கேற£மாச 1029101181. க்க கூர்க ௬௨. 
ர்ச்‌ விழ), ப்ஷ கசம்‌ 60 நக6 கற 60056 10 6848 (6 ற௦ர்‌. 7066 (மய 8ந 
நிறுத்‌ உர்ர்ற ௭88 ஏமாப்‌ கரம்‌ ரதறநு ௦8 15 றாே04௦1$ 87110166 684 0660. (81:50 உ௱83 
டர 06 1402. 8௦ (ரஷ சறமமாகம்‌ 0௭41401124. 11கத௦ரம்‌ 8௧0, (66 நசிகாகரட 
6001020057 (00% 0க0% 605 80%. நிதிஸ்‌ ௧4(௧0%௪ம்‌ உதர, நிரகரகற'5 800%, 
எ்ரி16 0208810285 60167000 ௫675 கெயஜ்ட்‌ ஐ (நக ராமம்‌, 19௦8 நரகரகற ஊம்‌. 
16 இறுத118ம்‌ ஜீதரசம்‌ உ (ரசே14 1௨ 1749 கறு, நர எய்ம்‌. 0௭4%01184 ௭85 ௦660. 
4௦ 106 நிறத்‌. த 


அங்சி 1112௧௯ ரீ 8 க்சாக0௧4 ௭84 4௦8070064 08 (16 நகறற சேர்க ஜ$ 1 606 8011. 
116 8௦ம்‌ 6௦ 71 ப௦்ம்ரகறவ!11, 457681௪4ீ 14௦ஈகார்‌[ 0௦08௧5 ௨௭0 8408 , நகறப்102 
0462 646 8011 08 12யல்ம்கறக]11 கரம்‌ &ர௦06 60 இறரகாய010, 1620 862 1] ச்சகமகம்‌.. 


நீரீதற்படிய்கா, 503. 08 கருரகாரயும்‌41௨ சேகரும்‌ நகர] 170015 82000 828120. 
மிர2(8ஜ ர64ய09(64 802 & £ஸேர்‌98100 08 றஜேற்‌ய்‌, !கீகறம்மிய்க௨ 10௭௨0௦0 ாிழ்காப்ஜாமா 
டய( 06 ௫88 06768(64. 


7௦ 8460 ஐ5 106 468884 08 நப 500, கரகாம0410 164 & 860004 6%0601(1௦0. 
இறகப்084 71 ம்கமர்கரயா. 106 [02085 08 '$ந்தறர்கரமா மறக ந4800]1 க௱ாம்்ப்‌12164 (06 1௦- 
௫8ம்‌, கீறிருகாரப ச்சு ௭88 ௨6௦04 6௦ 66 [வி1158 ந0$ ந௦ ஐ 881604 63 (06 மறக 
406160110௩ ௦8 2௨18... 


1409 பககக $கற்6்‌ 988 0616896ம்‌ 17000) 88127௨, 176 ௭86 8061860 00 (0 
ர்றப்ரேரீரரச 1௨ ஈ்௪ வீசப்‌ ௦8 நந்கவர்ஹாயா, 17 ரகா௦ற்கம்‌ 60௬8005 606 90ம்‌ ஈர்ம்‌ 146: 
வ] 128981 நகிர்ர்ச்‌[று 828 08 தம்ெர்‌, 0018ப4௦6ம 66 ந61ற ௦8 106 12200, 8118018600. 
,&2௦01 ஊம்‌ 11154 கீறுரகாமப்010, 


நீத 808 கீடுந்களமகம்‌ கீரிம்‌ 8164 60 3 [கஜகறகடப்பயஸ, 1060 (00% ரசரயர5 84 
நந்தறந்போயா 807 60066 1000609 ஊ௱ம்‌ ௭804 ௦ 11 ம௦்ம்ரஜறவி!ம்‌. 


நட ரு8ஷ ந (ம்ச்த (ரச, 7யிகர்க, ரசரகறக ர்க்க 600 மகரார்ம்‌ 824888 ல்‌, 
நிரதர8ற*9 81051 வர்ர கங்கிழுக நிகம்‌ ௪3. 1915 8௦மாரந்‌ எம்‌ரச 8ணகாட்‌ ௨ம்‌ தலா 6121ம்‌ (௦. 
190 கேயஜு(ர5, நிழ நர்5 660000 ௭186 &௨௦௨00070& 1ம்‌ 6 ஐ0 19௦ 5008. 0௦6 ௨89. 
றகற 6ம்‌ கற 88௭80 ௬*௦, 18062 0, 960806 % 0௦௬ 3 148 நகரக கறப்ர$ம்மதம்‌. 
ஐடி ௦106 ௭88 ேப்ஸ்றககளகமர்‌ ௭௬௦ 0164 8௫ நந்த ந088003. 


01800௨ 886 ஐம்‌ 128881 1௦1௦2௮ 12௧௫ எர்ம்‌15 ஐவரல்ர்றத 8ஜகப்ர2 1120௦்‌- 
ர்ரகறக௮114 மீசம்கறச்சம்‌ ௦3 8800௯0 ரக18ற. இத ௪ £870954்‌ 6௦ றகஷு, (8 1234 8162 (௦. 
நந்ஹர்தரமா எர்ம்௦்‌. 189(கம்‌ 802 வ0௦ர 6725 0௦1118, 11௦ ந்கோர்பத 6424 1182ம்‌ யய 
ங்கம்‌ 06006 எரி உ 80ஸர்கே01௪ கணந, (05 எர்ஸ்ரோச கம்‌ 81௦4 60 00010]. 
ாம்வை ஈரம்‌ ஞ்ச ங்கிற ௦8 66 ஈஸ்‌ ஸ்ர 82% எர்ஸ்‌. 12ம்‌ ரத ஊம்‌ 141164 14. 


258 தஞ்சை மராட்டிய 


ற்கு பெகக்க 8ஷ்ஞ்‌ காக்கும்‌ ந்த 620008 உறகர்றக6 1 ம௦க்்கஜறவி1ர. 0௦6. 
தீரிகரு 88்கவ, எற்ட ௬௧8 கரத ரக182, றா016ம்‌. 1768052018, 18 நர்‌, ௦08608. 
1௦ நசீகமயரகர்‌, கரம்‌ 8000) 6676 6 ௬௧1 60 1 £ப௦்ர்£கறவ]14 (0 61ற பே௨ாக்க 5ஸ். 
நிதியுந்காயுரகம்‌ தழ ௭28 ௫௦௭ நக]ஐ௪ம்‌ 0] 116 ரய1சரத ௦8 ந்கறந்கோமா உறும்‌ தர கற௨(08- 
இயக, ர்க 188 ஜப்மர வங்க 10கக்க1ஸகற, 11௨௫01 கரக ௦8 $ரர்ர2 ஹக்க, 8௦. 
நீசீமாகா]ர்‌ 0்‌௦றகக்ே, தரிகர நற்கு ஏற்ப] 1ஹஸ்ம்மஜ சர்ம சீகற௦ந்1 0164 08௨ ஜட 
8௫௦4. 


ஐந்த [தம ௪௭௦௦௩௨ பேவரக்க 8ஹ்ஹ்‌ ஊறம்‌ சீமந்த ரகம்‌ &11 ௦௦0ா10ம௦3்‌ 801 & 
1௦02 (6. ஜெர்யத 6௦ 83 660000௯04௦ 610௦%846 0௨௦48 $கறஸ்‌ 660௨௧6 4650 ₹7816. 
86 10810த 00%, 6 860261] ௭601 6௦ 8கீ400]1 801 67026. 176 ௭88 6801 1௦ 10௨௩௩ 
ர்ஷோமர, நீயற்களஸுகைம்‌ கூர்‌, 98ீ௦ஈகார்‌ழ 0௫௦0௧6 ௨௮ம்‌ 666 ய த]184) சேசரகமம்2ம்‌ ற றா 
803. ௦8 பேகரக்க $கங்கம்‌. கீக0௦] ே௪௦ய184 ப்ஷறக்க 5ஹ்ஸ்‌ ௦௦ 3-6:1752. 0௩ 
21-42-1752 ந4௨௭௦]1 816254 880811௧01, நகியங்வாரமம்‌ க14 செம௦4 196 பீ12121௦(8 ௦ 
7809118034 ஊ௱ம்‌ 81802௨0ம *0 ”ரக18ற. 


நுசச சமகம்‌ & [12% 64௭௪௪௩ நகியுந்காரரவம்‌ கீ11 கரம்‌ ந1கறகேக வந்‌ 8௦2 (0௨. 
0089688100) 08 11£ப/௦்1ரகறவிர்‌, 1 கலந்த ௨௨ வாந 86 '11ம்ம்ரக தவம, நியற்வாராமகம்‌ 
கிம்‌ ரல$ ற00056010த ௦ 148085, ௨௬3 605 0௦006 ௦8 ]4ீ௦ரகாரம்‌ ௧(1௧0%64 மர்ம ௨4 
நப்மயரக பதம்‌ ஒம% 8150 19 8௫5 081016. 0 ந்ககரர்றத (ந்ர்த, 3கீ௦ரகார்‌[ 00௦1ற௧௦6 26170-- 
16ம்‌ 40 ந்த ற1805, 00011 14841 கரக 8190 1646 802 5212௧௦ 28றக*௨௰. 


31௦0 நியிவந்க ஸகரார்ம்‌ (௬௦ எர்ர25 88 விழயறு கரக கர்‌ ௨௦3 34௦௧௦௨ நில்‌. 


இறச 0006௨0 எற்‌௦ ௭88 ஐ08464்‌ 84 ௦0 010்ரரு, நகீ௦வவ்சோ மவ ட்‌ 
ஐஜஸ6, &(10164 1ந்கார்கரமா 8௭0 [16ம்‌ உலஷு ௨4(8£ 0676௧1. 


1.க46ர ௦0, 6 96546960 8சீ௨0ர88, 1ற்க 121186 ௪0வஹ்$்‌ (06 ந௨]ற ௦8 ரக. 
ஐந்‌ ரந வர்கரமா 670005, 81௦02 ஈர்மம்‌ 6௫௪ 120005 ௦8 நசீயந்காவாக0்‌ பீஸமீ ங்கற, மகா 
்சம்‌ 4௦ நகீகம்ரத$, 1ற்க ரசற௦ம்‌. ரச4ய2ற௦ம்‌ 84(8ர ப10ர 024621. 


0௩ (90 00085105 எச 21த01, (௫௪ 1$கதி1ஃ்‌ ஐ0௭6200 18053 ௨4 ௦041- 
ம்மா 8ம்‌ எங்க ங்க நகேச்கத6ம்‌ ரகப்‌], இரதர்கற 566 நந்த காறறு 40 ம6]ற (06 
நிதிப்‌. 


ற்கு இரர்கற ஈஜி்சரசு்‌ நீக்‌ 820௯) நீர்தற௦ல்‌ 8 $யபிஸ்ச] கரம்‌ ' 009064. 
றுஞ்ம்‌ றக௱01. 


நீகீயங்கறும்‌ கபிர்‌ சீக்கு ச்சம்‌ நரகர்கற ₹௦ றஷு 60௦ காரகோத ௦8 றஷேஸ்பிட08ம்‌. 70%. 
நிறப்‌ ௨௦௫ 00641815ம்‌ 804 ஐ௧06 & 960118000௫ 68% இரகரகற க%௦யிம்‌ றஷு & 1௦௬௦ 
நப 88 ஐம்‌. (6200 ஜ% (0௪ நேதி, 


நியிஷந்க நகம்‌ ற௦௬ & கய ஹந்‌ரசர நந நர 560003 ௬415 %2ியகாக ௨ம்‌. 


மன்னர்‌ வரலாறு 259 


நிரக(கற 0006 60 08 1124 180சழ்ழ கேோறஜரக கநக ௨1195 ஊம்‌ ௨௭௨௨ 
80204 ஊம்‌ றமர்‌ 1௦ 0681௩. 


ந்‌ ரேக்‌ ௦8 நிரகரகற ௭௨9 மீரகளர்புஹ றக. 1756 ௭2 விஸகம9 102(110த ஊம்‌ 
$ீமரார்டத, 17மாரற்மே 802 6௫756 ௬௦௩85 0௪8005 பத சேகு, 4௪ 060016 நகோம்‌ ஊர 
க்ஷ்தந்‌ம உ ௦001480௦08 ஐ௦8ற1ஐ ஐ 500004. க 60862 6005120064 6] 106. நஹுயிஷ 7611 
8090 811 ௦8 & ஊர்க்‌. 


இரக(8ற 810ஜ% 01௪0 1 $81:8 1685 (கற. 1763). பீடி எங்கே கறம 2ம்‌ 
௨றம்‌ 52ிரகா இகம்‌ 6௦00ம்‌((5ம்‌ காம. 
க ம 
44 ,&8 500௩ 85 1யக]& ௪௦௧06 140த, நகியந்களரவம்‌ 11 தற்‌ 88. 
யகர 165604 உ ஐ௦௭ 6120 **18ீமகேரஸய]ய]2” ஏர்ம்ம்‌ எக 1$1ம்ம06 88. 
$வி1 ஷூ உ ரகவ 8௫ம்‌ ச்ம்‌ நகம்‌ 1888 11%5 18% 08 ௨ 0௧0081, 


&$ பிகர்ரசம்‌ நந (06 18ல்‌ ௬௪ உரோம்‌ 8௩ காரணத்‌ மரு இரமறகஹாரர்‌ கறறக 4௦. 
க பதப்படுத்த இப்பட இப்ப இடட்ட இட்டப்‌ 
8:80 கெப்ச (0 3௨0281௦16 ௨ஐ81051 11341. 


375 8150 ௨0 010(54 006 1108881௦ *8ந்கற 5௦02 88 நர்‌ மம்றர்5(சா. . 


ந$$மீ22 10/2 ்சம்‌ &2௦04 கறம 1நவர்லரமா, கறறகம்‌ 8 7ந்ர்வவ1க௭௨01, 800. 
88162 ர6084410த & 1விஸ்‌ ௦8 றகத0488 8200 7 ய]ஷ்க ௭8௦ கணகஷு. 


ஈயிகர்க£த ஊர்கர்2$ரே நரகர்‌ உ0்கர்ற6ம்‌ 88000 றவற 46 ற6ே1பி002% 602௦ ஹ%்‌ 
116 நிறதிர்ஸ்‌ ௨8 ௭88 றாசரர்0ய8]$ ௨8௨64. 8௦ 1ய]8ர்க ௫௧3 60 ௦௦௦01 ௭௦76 ஊர்றர்21018. 


$$80௨2118ற மாதர 0628ர 60 ஐரருக 42௦016. த ஜ்ர்ற கொருர்றத 6160௨௦161௦. 
நந்தவர்காமா ஏஷ ௪1ம்‌ மற 84 80௪ 8%கர4௦௧(/1றமாகள 81076 ௨௮4 (96 616௨19 ௬௭76. 
60111508124்‌, 1160௦௪ 1ய/கர்க 800$ ௨௨ வாறது ௨தகம்058 8 கஉ௰௨(0கறமாகா ௨ப4 ரசரமாற௦ம்‌. 
வர்மம்‌ உங்கேறு ஊர 88 6060568 ௦8 எகா. 


ாயிகந்க 8ீகம்‌1சம்‌ 60 றஷ 8௪ ஐகேக்பவஹ்‌ 6௦ நகீயந்கறாக0 கபர்‌. நட நகலஸ்‌ ௨௨௦. 
ஜும்6ம்‌ 0 ௦௬0 (ந 8014 ௦8 1ந்கறர்காமா. 8௦ %8 90% 15 800. 0௯௦௧1 1 மாகாக 
ஜர்ப்ட க 1தாதக காட 6௦ 804௧01 ந்கறர்கரமா, 7'ய]கர& ச(சரசம்‌ 104௦ & 12213) ஈரம்‌ ௩6. 
ிதஜக ௨௦௦௦1418த 4௦ எர்ப்௦%்‌ 96 ஐம௦ஸ்5சம்‌ 4௦ றஷு ௨௦௦௦ 818௫7 விஸ்‌ ௦8 ஈமறக-, 
ஐல16 ஐ 601௦08 68615 1௨ 11சம ௦8 ௦௦௫7 ஹம்‌ ற1கப்த£ம்‌ நவ] ௦8 நம8 றாம்௦்றகிர்6ு: 
$௦2 80௪ முவறவ்ம்‌ கர௦மா(, "1௪ 1வரகம்ரே 660 கறற நேசம்‌ 605 187701 ௦1- ந] 20ஜ௨மமே 
வறம்‌ ரேர்‌ 4௦ 11மம்ம்கறவ11. 


0௩௦6 உத£ப்டு நிற்கக்‌ கிர்‌ தரம்‌ *ரீத 560000 50. நகக்‌ பப அடப்‌ 
நந்தறர்தரமா. 186 ௦௦0யழறர்சம்‌ ந்கறர்கரஸா, றற௦4ெ15ம்‌ இஸ 7887௦. நிஹர்‌ 40 ம8றக25 


260. தஞ்சை மராட்டிய 


நட்டி நஸ்வ12 ௨ற௨்‌ ரசமமகம்‌ 80௪7 ஐகரரர்50ம்றத 1௫6 8011 எர்ம்‌ நத 17000௨, (1ீந்கழ்வாமா 
ஸ9 முறுச்ே நகீ19]40 2௦16 8200) 17-9-1773 1௦ 11-4-1776.) 


006 ௦8 165 ஜர்கர்சசாக ௦8 யிஷ்க ரகக 8பப10ய14* இருக, 1145 றகற௦ ஐ: 
நங்த௦ரி. இயார்றத ந்த ரசதிசை, உ௫ககக(க இகந்ணம் ந்ரசச்கா, 8௦றசா1்‌ 82௦. 
க௦ 8200) கீரறர்‌ 6௦ 1ந்ஹர்கரமா, 1145 கரகர ரகக 13. வரகா, 175 086 8ம்‌ 584 
1௪8௦26 (06 ஜ்ருர்ச$ரே ₹9 260௦517816. 105 ஊர்றர்5ர₹ர ௫88 சேரகதகம்‌. 1187௨ ஐ88 & 
நுஷறும்‌ (௦ ந்தம்‌ 8[ஜ$ ௪1௭௦௪0 15 88௦ ஷம்‌ 115 9$ரரகற( ௦4 68௦ ஊர்ப21ா. நச 8௨௦. 
828 ஐயற[[௦]] 6181௦௮௦220 ந 061௨த மேகலப 4௦ 11௦ றயட்‌(1௦ ௭766. 106 98௦ (450. 


நரச 988 ஐ௦8 & ஜோ 8] 1/0ற(688100. 644 105 140த 1௦84 45 61200௨. 
[60856 08 ஸ்‌ மற]கணரீ$ி1 கம்‌ 4ற்யஸகற 8015. ்‌ 


06 0௦021 ௦8 1917601009 08 666 19881 வ 61௨ ேறறயடு 30 1 த184 6௩றா₹5984. 
ரசர்ர 845கறறம௦ுவ] ௦8 (6 8௦14௦௩ ௦8 (ரச 34களக்ஷ்‌ 8ம்‌ 0ரப்‌ரகம்‌ 15 76807811௦௦ ௦1 
ஈீய/வ4& ௦ 106 107006, 1.௦ரம்‌ 8]த0% 0௨006 ₹0 1ந்கந்காமா ௨ம்‌. நயிகர்க்‌ ௭௨8 ரகம்6 
பற. 


யகர, 13 02067 6௦ 8௦௭ ஜரக(ர்ய0௪ 6௦ 695 18யத]1ஸ்‌, ஜலா ௦4 ௦]: ப 
10818 ௦8 381116/82 ஹம்‌ 17௦882 6௦ 4/௯ $ம% ௨190 & 13] ௦8 **ற௦ஐ” ஊம்‌ 1182076. 
ஏர்ம்‌. 227 11125 ௨1190்௪ம்‌ 6௦ 16), 176 ௨௪௦ 88018284்‌ (0௨ 5 ௭௦14 0௦4 றஷு 
க4்10ஷ்‌ $௦ 9௪ 3] வஹ்‌ ஷ (ரச $8கலஷஷ்‌ நகம்‌ ஐறற(0றார8164 60 405618 ற01௦616%8 
389615 80010. 196 ற41௨௦ மீமர்யத 15 ௦௦200814௦௧. 


நீங்குக நிகர்‌, யந்த 8ந்ர்ரம்‌ ௭186 பரம்‌ வீரா சே119ச10த ௨ 6414. 7௦ 69% 
821௪ செக்சு, நச ஐகாஈப்சம்‌ 6௦ ஐ௦76 எரர06 $ய]விர்ஷரக இஸ்‌ ஹம்‌ 3கீர்காக ௨4 
நநீரந்தக 620ய 28 80% & 411] 6௦80 ச்ர114. 73% ஹ்௨ 6௦1446760 & 800, 115 89௯ 
நுகறாகம்‌ கீடுகிய]்‌ இரதர்கற 8௧௯. 17௪ 0164 ௦8 ஹுக11-ஐ௦௩ வீர 6௬௦ நுகோக, 1 ப]2ட௨ 10ம்‌. 
ஜர&று 3801, நிதீகரமந்ர்தகஸர்‌ 8மர௦மதம்‌. நப் கேகமதம்ரச2 கீறமாமறக 8௨ம்‌, 8ம்‌ ௨ தூஹமம்‌. 
சஜ தம்ரசோ 8ற்கறர்கலரக. தறமாமறக நவம்‌ ௨15௦ 61௪4 ஊ4 (௦56 1௭௦. பயம - ௨15௦. 
ற85864 உளக]... 


கிஷ ரிய]வர்க கம்‌ 6௦ 8806 50/0 வேரிகமர்‌(1௪5 5 ௦௦௧௭5 080168800. நறும்‌ 1018- 
00564. 


0 பட்‌ கம்‌ 1௦7௧௧௪4 1ந்வர்காமா. 
இ ங்௦ராரி015 ரீதார்றக 6ர016 001. 


கத நியிவச்க நுகம்‌ ௩௦06 60 000666, 6 ௬8௱154 6௦ 84006 & 600. 815 581501204 
உ ட்கரஸர்த 603 82000. ௨ ௦௦11ச4ரவ] ஜாஸ்‌), நகராகக்‌ நம்ரு ஷரகுந்0ரி1ழ ஊம்‌ 188. 
ந்ம்ஸ முறுக்ரே 866 கக ௦8 605 நொர்சர்கட நதிர்தண்மறவரு இண்ணகாரச, 605 882830204 
3$ம84159000, கரம்‌ 091051 8%மகார்‌. 895 ௨150 ௦௦04ம௦ம்‌ ௨ இயங்கா ஊம்‌ ஐ18064 








நே] ஐர்1]2ம்‌ (0%௦081௪ */ஐக ்லூர்ரத - நறதிர்ஸ்‌ ரரம்சேர்றத - ௨25 267). 


மன்னர்‌ வரலாறு 261. 


௨௨௦71 0௩ 4%6 5௫௭௦06, 118 1ய1வர்க 6௦00௯௦௧160 6௦ 106 தஸ்‌. 80(%௦ர112₹4 
84 நகக028. 


8௦0௧ 4றசிமுகே [க] ரகவ 1௫ 55 82]'5 60ம4 814 ௩௦% 11% 1615 ௧௦4௦௩ ௦7 
நீயிக]8. 1௩ 02௦5 $0 88மீகதமகாம்‌ 6151 3ல18ரசக4, (ற்ற மகறர்கம்‌ இராக கம்மம்‌. (௦. 
16௦௦06 1402. 06 க்க *ந்னு. 8601 802 கரா 81 ஜம்‌, ௨௦3 ச 2௦1கரரமத 6084 ம்‌ 988. 
பச 1௦12011௦௩0 ௦8 67௧ 1402, 0௨௦௪ கக நீர்தந்‌ 841 ௦௩ 649௦ 1கற ௦8 606 1402 ஹம்‌ 
9580018160. ப்‌ ஸர்‌. 695 க்ஸர்றர்5$ா411௦௩ ௦8 195 888] ௨௭6 ரகரம்‌ 11/45 80% 1௦ 16௦. 
நய த119% கமரந்0ாம்பப்த க$ 480288 மறும்‌ $06 203௨1 52]. 


ஈந்த ஐக4 சீஷ 1௨ 88%௨ 1708 (கற. 1786), நய] 0424, கங்கா இறத 
்ய்ர$018 ஐ62801ஸ6ம்‌ 86 ௦089640165 4௦ (136 றா696005 ௦8 881௨0௦]ி[. 


ஈந்டர %9 ௭81162 ௭88 ௦00 0௯யற1௦௧164 69 $2ஙதவ] 607௦௦ ஐ%்‌ “512௨9௨ கே], 
(842 கம்ம வ]ம்‌ கேரறநக1], 6 00422௦00). 106 0078001 8180 086 1௦ நஹர்கரமா 
8ம்‌ 000ய0164 8ற சேரெர்ரு 88 40 (96 ஏவி441௫) 08 8002(1௦0. ந ஸ2046 0௨0015 
ஐ௨46 (16 ஏசரம்‌1௦% ௨௫3 80001ப510த 6௦ 16 கரகர 8ர்த்‌ 5௪௦௨௧௧ 1 யத 10. 5ல1 1709. 
(கற. ரள). 


ஐட்லேஹ்‌ $க2௫௦]] ௭88 1௨ 880 606 ௨0௦0064900. ௦8 யவ], 
ககைர இர்றஹ்‌. நசதகவ (௦ 11142சக% ரம்ஸ்‌. 5ண்ளகா(2 ங்கம்‌ 106 
ஹப்‌ ஜுஹறக10] 801 $காகப்௦]1 கறம. 65ற0ம5ம0ஹ நத 08186 
260016 உஜ6ப்08$ கரகா 812 6௦ 116 கமர்௦ர்1 ௨ நதீதரேக$, நக. 8800 ௦௯6 
8105 8௦ேர்ச்கோம்‌ 5௦ நிந்ஹர்தசமா, 886 518524 $காகடந்௦ந1 8201௩ 866 009400] ௦7 
ககைர 81 ஜட ஹம்‌ றர௦ெரிகீசும்‌ ஏர்‌) 018104606 000வ37 801 நர்த மற %௦றஜ ஊற ம்க4 ௦4 
பதை ப இ: பத ப தப்பட்ட இவ பப்ப ஹம்‌ 1கறர்‌ நிகம்‌. 
நரிகாக(1ம்‌ ௨௨3 7காம்‌!. 


15. 
ப்ப ப 


இயக்கக இகம்‌ ரஷ ௨௦௭ 08ம்‌ கற்‌ நரா ௦0560016 9676 8180. 0617010060 . 
இத$ுந்‌௦]4 ௨௭0 ந்த 8கரர்‌]ழ ௭806 260096444௦ 34௧325. 81805 ௭௭௭௦ நவி; 40 றர 
ந்ர்த 612ர்ஷூ 6௦ ந்த 62006. $க£௦%ந௦ந்‌] கரக கழு6ந்௦14120146 $ரரர்றர்மாவ! 6ு446006 1௨. 
ஸறற0ா* 08 நந்த ௨3௦ற(4௦௨. ]$ரஷம்ர்த ௭2௦ 0௧06 10. ஏகார்மேத ஐ18065 10 10018 
$வ01ய41௦த "7 காக ௨௨4. றக 08௦015 ௭1௦ ஐ846 6118600605. ௩ந்த ஐரசர்0ய9: 00085100. 
பட்டத தப்பை அப்பாட தது பப தப்பட்ட த ்ப்பதம்‌ பபப 


நீழ ்ர் ப்0க $௦்ளகா(த ஐ88 கக. கறத $றஹ% ௭௧௨ 45005604 ஹம்‌ 10. 
8௨18 1720 (&.ம. 1798) 8ஊ2%௩௦]4 ௭௧8 26501604ீ 4௦ 46 1300௦. 


16. காக ]1 ௧8 8000 88 %5 0௦௦௦06 196 ஈய] 169(0104 ஐ000. 
இகாக6ு௦]4 ஐ0ராறயற$ 6௦ நச்த ஏமடர்‌ச௦15, 176 81760064 ரஜ வ1:6 0௦. ப்பட்‌ 
821805 யப்‌181௦த ௨ற3 ௦௦05170016 50006 பட்ட பபத்த பபப 


ந *61ற6ம்‌ (06 நறற]48ம்‌ 1௩ ஈஸ்௪்‌ எகா உஜகம்ம2 112. 


862 தஞ்சை மராட்டிய 
நச ஸ்‌ ஸரோர்சம்‌ மீகரமமாக நகர்‌ காம்‌ கீற்விழக 2. 


198016 16 890053 (48 632006, 1%6 80ரஸக£ 86844201 148௦ 16௦4 றா௦- 
80௦6ம்‌ 84156 8000ஈ(9 எரர்‌. ஈசதகரம்‌ 60 66 றஜேரகற$ ௦8 கர 0ம(5 06 1௦ 1ம்‌. 
ஈந்த 8 7600580164 40 006 0௦௭22001 63 8௨861௦] 1௦ 45 164087 08164 27-5- 
3800, 16 0046001 28022 ௦00பம011பத €ேரயர்ரர்ச5 80ய04்‌ 14௧௦ 1,604 ஐயப்‌ 8௦௨ 
ரசண0960 [ர்ஸூ 8200. 000றஜேட "8 881106. ட்‌ 608 1108 08 6ேப்ெ்ரு 1௦1௨ ௦ (16. 
ஜ்ச்சறம்‌, ]ுகரோ8ிழ ௭88 5604 6௦ 1கீக02$ (௦ ஐரர6 671460௦6, 148௦. 16௦3 868160 
89 $கரக0௫0]4 802 ரசாஜு கற்‌ $81800௦]1 ௦௦ 001] 800864 11௯ 60% ௨15௦ நவம்‌ நர்ஸ 
உர ௦4 88, 10,000]. 


க்ந்விரக நவ], (6 9880றம்‌ ௬465 08 $கரக6௫்௦]1 2876. நம்மு 50 & கேழுதப்ர₹ 
நகரம்‌ 8ய18]08%20௨ 12ம்‌, 


73 02060 10 ஐ146 & ஐ004 8ற3்‌ 80084 0982000601 6௦ (66 $ய016018, இக 
0௦1 உர்தறகம்‌ & 10] எரம்ஸஸ்‌ 668 யத1ர5்‌ ரேர்தாம்றத $ற6 000013 60 4000. 


ர & 9, 1801 $கக்ந்௦]1 5604 14௪ 80206 4௦ 6] (06 தஸ்‌. ப தபப்ப 
ற 641(40௩ கதம்‌ 106 801125 ௦8 1கீகப்யாவ்‌. 


58006 ந ௭88 கார்க்‌, 16 நகம்‌ 1கப்ஸகஜு எஸ்‌ & 183 (281160 3சிய:(கற- 
181), 86 கிச14961சம்‌. நம 6௭௦ ர18£சம ஐறம்‌ 6௦% 0164, 806 819௦ 0164 24 106 
நப: ௦8 096 660006 ரெம்‌14. 0௫ நச ச்சகரந்‌ - 66ம்‌ 85 1601069164 (66 142 1௦. மீ௦யமம்‌. 
& ௦்௦யர(0 1 நர நக, 8௦ 15 0009(200(64 006 84 02118024 ஹம்‌ மறம்‌ 11 
விமா ற. 


$கக௫0]ம்‌ 600204 070 ய2/௦04 65 00%௦18 80ம்‌ 00௦6, 116 ௬80 ௦௦ றயிதாம்‌- 
0826 60 $ர128 ப 2$ர. 0௭06, 116 ஈர்க்(சம்‌ $கவதகரயிஃ8ர) ௦௦௦ ஹம்‌ எற்‌ (௦ வம்‌ 
0008, ஏரு எந்ரச 6 88 10800264 80002010த (0 006 ௦4 (16 61820565 தப்‌ 
மேடு. 


&0001010ஐ 60 80011967 018058 18 615 $76க(3, 66 ௦௦0௨0௫ ௭25. மோழ0௫6260 
௩௦ இகமார50௩ (06 80% ஏர்‌. இறுதில்‌ 70005 ஒங்க 5சம & ரகர 0ர0%6 001. க. 
$0ே/சீரேர்‌ 191௧௦௨ 3யாவ5 ௭8 ஜாக்‌] 81180்6ம்‌ 6௦ 8872019௦]], 445 018096 ௭௨ 0௦6 
21161 61860 60. 


0 உளச ர௪ ௦8 நந்த ரி ஜார்கை26 6௦ நவகார்‌, & 860000 கயஹ்‌ர62 ௬85 0010 
ந௦ ற்திறக நிகம்‌. $ங்ச எகஷ ௨0௦௨ 8விய8ரக 8ம்‌. 


கறு ட்ரம்‌ விசம்‌ “நிற்க” ௦௪ 6௦ 1ந்கறர்காயா நற 115 4006. 


10௫ 1802 8௩ *ம்ப்த (406 ௭88 16841 0த ௨ ஏம0ம005 1186 800. $றரே 0102 ரத ம்ற6: 
ற ஐ€ர$௦ல01யத 880760 மேம்‌. 


மன்னர்‌ வரலாறு 263 


ஈந்ச நர்ச40ரர ௦8 605 3கீகரகபற்௨ 140 எர்‌11 ௦00767 ஐ004 10 006 ஹம்‌ 811. 


ஈந்ப்டி நத, 6௪2 ஸா்(12ற நர நிஸ்ம:2௦, (66 நொர்றுரத ௦8 $8ர2ட்ற்01 1 
விக 1725, 000700 லரர, பொர்பப்ோர்‌ ஐ௦ஐஸ்‌, தற. 1803, கிக்‌, 25. 


நூற்பட்டியல்‌ (81511௦8011) 
சிறப்பு: அடிப்படைச்சுவடிகளும்‌ நூல்களும்‌ 
1. மெக்கன்சி சுவடிகள்‌ 
3, டி. 3760 தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு (எம்‌ 79) 


2: டி. 8119 தஞ்சை மராட்டியராசாக்கள்‌ வரலாறு (இதன்‌ காப்பீடு 
(865401604) சுவடி எண்‌ ஆர்‌ 7453) 


3. டி 8762 தஞ்சை சரபோஜி மன்னர்‌ வரலாறு (எம்‌ 75) 
௩ 
4. டி 8190 தஞ்சை மராட்டியர்‌ மன்னர்‌ வமிசாவளி 
5, டி. 8779 தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வமிசாவளி (எம்‌ 76) 


6. 3926 தஞ்சாவூர்‌ மகாராட்டிர வம்ச வரலாறு (இதன்‌ காப்பீடு 
பேன்ட்‌) சுவடி எண்‌ ஆர்‌ 4049). 


7, டி 8179. சோழர்க்குப்பின்‌ இராயர்‌ வடுகர்‌ மராட்டியர்‌ முதலா 
னோர்களின்‌ பெயர்‌ அட்டவணை. 


2. திருவிடைமருதூர்‌ சார்பான சுவடிகள்‌ 


3. இருமுடி சேதுராமன்‌ சுவடி - இராஜசரித்திர வமுஷாவளி, தஞ்சை 
சரசுவதி மகால்‌ காப்பீடு வால்யூம்‌ எண்‌ 1248. 


8. நாகநாத மொயித்தேராவ்‌ சுவடி. 


8. (0) போன்ஸ்லே வமிச சரித்திரம்‌ (என்ற தஞ்சை மராட்டியக்‌ கல்வெட்‌ 
டின்‌ தமிழாக்கம்‌) சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையம்‌, தஞ்சாவூர்‌(1980) 


(2 சவபாரத சரித்திரம்‌ (தமிழ்‌) டெ டெ (1972) 


4, பெகற0ர8601ஸ்காகறு, 7. தர கீரறற்க0சரர௦8] நறச்சே ௦7 தாம்‌] நரீகறம5ரர்ற(8 10. ய்5 
0040 யய ரோட்‌ நகிகயப50ே]ற15 140காு, 748086, 1951, 7௦1006 111, தாடி 1 ஊம்‌ 1, 
1480%30216"6 0௦116௦1005. 


பொது: பிற நூல்களும்‌ சுவடிகளும்‌ 


3. இராமச்சந்திர கர்நாடக ராஜாக்கள்‌ சவிஸ்தார சரித்திரம்‌, ஈழ்த்‌ இசைச்‌ 
தீக்ஷிதர்‌. சுவடிகள்‌ நூலகம்‌, சென்னை (1952). 
(பதிப்பாசிரியர்‌) 

2. கோபாலகிருஷ்ண கமபராமாயணம்‌, பாலகாண்டம்‌, உரை. 


மாச்சாரி, வை.மு. 
(பதிப்பாசிரியர்‌) 


மன்னர்‌ வரலாறு, 265 


2. 3 வில்லிபுத்தூரார்‌ மகாபாரதம்‌, ஆதிபருவம்‌ உரை: 
4. சிங்காரவேலு அபிதான ௫ந்தாமணி, க5120 1300081100] 8218, 
முதலியார்‌, 81௯ றம்‌ (1982. 
(திருத்தியது)சிவப்‌ 
'ரகாசமுதலியார்‌. 
5. சீராளன்‌, ம. கலீந்தரபரமானந்தர்‌ இயற்றிய சவயாரத சரித்திரம்‌, 
(பதிப்பாசிரியர்‌) தமிழாக்கம்‌, தஞ்சை, சரசுவதிமகால்‌ நூல்‌ நிலையம்‌ 
(1972). ்‌ 
6. சேதுப்பிள்ளை கருஸ்துவத்தமிழ்த்‌ தொண்டர்‌, எஸ்‌.ஆர்‌. சுப்பிரமணியப்‌ 
ரா. பி. * பிள்ளை, திருநெல்வேலி (1964). 
7... தஞ்சை சரசுவதி முத்திங்கள்‌ இதழ்கள்‌ 
மகால்‌ 
8, லி தமிழ்ச்சுவடிகள்‌ அட்டவணை 


தொகுதி 1 1964 
தொகுதி 11 1964 
தொகுதி 111 1960. 
9. தமிழ்ப்‌ பேரகராதி சென்னைப்பல்கலைக்‌ கழகம்‌ (1982). 
(2௯ம்‌! 14௦௦0) 
10, தேவநேசன்‌, தஞ்சை வேத நாயக சாஸ்திரியார்‌, இறிஸ்தவ இலக்கியச்‌ 
தா.வி.டாக்டர்‌. சங்கம்‌, (0.1.8.) சென்னை (1956). க 
77, இராசேந்திரன்‌, ம. மெக்கன்டிமின்‌ தமிழ்ச்‌ சுவடிகள்‌ ஓராய்வு, சென்னைப்‌ 
பல்கலைக்கழகம்‌ (1984) (௮ச்சடப்படா.த ஆய்வேடு). 
தெலுங்கு (78) 
,தஞ்சாவூரி ஆத்திரராஜால சரித்திரமூ - தஞ்சை சரசுவதி மகாலிலுள்ள 
தெலுங்குச்சுவடி. 
மராத்தி (188௨11) 
இந௦ாஷ15 ககக ப்வார்மல - நரீகாகார்ம்‌ 149107ர்௦௧] 709௦04௦௨4௨ (0௦ பத 
நண 15, நம்காந்கரமா, 1. 88. 8, 5, 38. 110௧, நிங்கார்கராமா, 56௦௦04 8014௦௨ (1980) . 
முஷ்‌, 8. 8, ீஷ்தாப்கறக்க ரீப்மடி டரா, 89ங்கறமா (1930) 
பப்ப பதப்படுத்த வட்ட படத இப்பப்‌ 
நிவிஸ்கா (84) 4, 7, 8, (ீகாகாம்கா, 8. க, 8௦0ஷ, (1930). 


இறுார்‌ $ரப்க கேக்வகறக(1வ0௧5 $கறர& நிதா1தாக 144102]: பெலார்‌ரரக, நகீவிங்கா 
கற ௬௨௦ பெர்ரி (84.) 1சாலகப்2சா, 8. 3. (7/5 வக்கா, 2௦௦௩௨, (1967), 

இந்ரர்‌ இ்ர்ரகரேரத்ர்ஷிக (நரம்‌ $ரம்ரகர்] நகீகங்காகர்கவர்ர்‌ நவிர்கடு - (805) 1180- 
ப்வார்கா, 2, %,, ஊம்‌ 0க௱௦%87) 1. 8. (88700௧, 8%21:5 1817) 


69-34 


266 தஞ்சை மராட்டிய 


வடமொழி (88081710). 

ஹெஜ50219 நரிவினர்‌ ௦2௭/௪ ]7மாமஸய/! - & இகறவிமார்1 நகிகறுமக௦ார்ற 1௨ 116 
ுீதார்0க இகரககளகபமம்‌ நக்க 1 40கரு.. 

நஜம்பம்க நிதாகார்கக0 4/௪ இிர்சாஎர்‌, & கோ வினர்ட நரீகறுப$ரார்றட்‌ 1 6௫6 78றழ016. 
இவாக$ளவம்ம்‌ நிகர] 140கறு.. 

888102 1 காரகலகறவம்‌ 7சாகராகாகாகம றம. (84) 3கோம்‌22ம்‌ 0.5. (0028! 
ற5(1(011௦0, $கா௦௧௧ 1952). 

கவரஸ245, 37. 8. (84) , 782௭4௭ 4/சமிர்ளாம 171/222 கேோமம 

இயிக்தற்காக 1/௱பி:௦1658 இசர்சாம்ரம 777/27௭ - (884). 8ஜங்வுகற, 17, 00. கழ 

(கீறுகாய) இலஷல வாமம்‌ நரிகந்க] சர்ச 14௦. 54 (1952). 

3760181656 வரர்‌ 125௮12 1/மரசலுசர்‌ 0மாழறம - க ககபர்‌ நஹ 50ாநற( 1௨. 
நச $கரகஷய கமம்‌ நரீஹ்க1 1ர்மாகரு, நந்கர்கஙா.. 

ஆங்கிலம்‌ (8றத14866). 


காம்‌, பரிகார மிச!/ச4 97 1/2 1727211125, (1984). 
கண்மம்று0்‌. கீம்ப்ன்ர்ச௦ு ௦ம்‌ ய) 7சன/2, 2ர2ம22ா௭12 ௭14 521௭25), 
௫௦1. 9, வேலபக (1864). 


கறமயக] 760011 00 80ம்‌ 1018௦ நறர்ஜூவரர்ரு (1924), 
க்ஸ்மா ரி. 0௦௧ 14.0. 5., 
(மே 1150. ட) 
ந்தம்‌ நர்மன்சக, றன னவ! ளார்‌ கா21, (1983.) 


641964 3) 


நிவிஎர்ஸ்றக மீச ரீ 3வ்லு! /4/சர்காரு்‌ 
[்‌ இர்வ்வுி, ரச செசல்‌, சிஸ்ம்ஸ்சம்‌ 6 7. 8, 7௦81, க-9. 
மெ ஹலீல்‌ நியாக, கயம்‌ கழா, இசம்‌, 92, 8£ற்ா. 
(1985). 
நிஷய, நற, 3880௦: 772௪ ஒரீ சொர்க 22௯௪ 18 7ஈயிம, 4016, 1 ஊம்‌ 11, 80்‌- 
(1.8.5) ஸ்சம்‌ நர ௩. கெடரசா)26, 91, [றற மெகா 8௦௧0, 
'வேல1(8. 
ப ப்பது 2: 3721ய/1 284/௪ காமி 310 842்ல/, 3௦0ஷ, (1968) 


ல்‌ '0ந்னாமான! 3மாம்க்வு! சசீகர்னவ/, 9௦0 (1968). 


மன்னர்‌ வரலாறு 267 


200286 ய்ஜ8ா 1, &ீ இிசசமார்றால் ச 02121021௪ ஈரீ 1/2 7 மார்‌! 4/2ாயாமா101்‌... 
இரர்சம்க] நீக யடரார்ற(6 1 10ரகர, 14௧025. 


-4௦- 4௦1. ம, 1948 
-4௦- 39. நாம, 953 
-8௦- லி. 00) 1954 
24௦4 3௦. %, 1955 
28௦- 4௮. 3, 1960 


பெலர்மரு, 74.“ சலி அம்ச 
(00ற189 08 நிதற 65 818446 6௦ 16 6540781100 ௦8 1%6 8/8 08 7காழ்்‌0ர5 5:7௦]. 


யி, 7808 ரர கி சரச மரீ ரச சீசீசாசர1ம2, 80. றர 7,2, மேக, &550- 
048464 £ஷஸ்‌(்தர்ர்த 110056, 19429 09௪1ம்‌, 880௦௨4 றார்‌ 
(1978). 


நிகம்ப்011 71௦. ந, 140 1 கறறக! 11௦5, 199 ஹம்‌ 200 ௦8 1919 1௨066 நிஜ லோ 
08 நகீகமேகக ஸிப்‌. 2ரர௯ & உமர கரு 08ீ 606 நகீவர860௨ 1௦500104௦0. 


நாய மரா. & 7௪ 79/42) வர மிச 28 10/4 00: 1/2 2௨8 1712707725 
500, 1 (1877). 


நிதாயிய்ம்‌ சம்மர்‌ கீராகாரசசசம்‌ சாசி 4/2 74822. 

நிகிலா, 7. 6, மர்ச ீரீசாசார்சா & (௪ 72ம்‌. 

நிஜுலாககக0& 88௦, 0 784//சற வீ 482072 (1%86 *7௦1ய0656), 8௧௦ 281௦:6 (1948.) 
நம்மதாஷ, *.%. (84.) 7னப்சோச 2/2 சே2&/௪27, 148026 (1915) 


ந்ஷ்ரு, 91. பப்ப ட அப ப தபால ப்ப டப 
௩௦, (1874) 

3௦, 2.5. னாக! பினம்ர்வு, 8, நேம்‌ & 0., 1ம., 02, 

கேவி, ற. 8. இிர்ப்ரவ/, 1௪ 11086 ௦8 ப்ரத 22௯, 8௨ல்‌ ஷு, (1969), 

கேமவப்ச்‌, 0. க்‌, 4 ந8ரஎசர வர 0௪ நரீனாளர்ம 220015, 8. ம்காம்‌ & 0., 

& நிதாகாாம்‌த, 0.8. (196) 

கோர்ஸ்‌ கீறுக்‌ 540௪ கெளசறல/2க்கா 0்னய்ாச. 84, 8, 14. 880௦ (ரோம்‌. 
$ஹ்ந்ககம்‌ 04/௦௦ (1912); 722௦515164 0 நகீ௨௦1கா (1 884--1886) ஊம்‌. 


ந 34. 58 (2ம்‌ 811௦0 1925) 


269 


நகீக0%60216, 97. 6, 


நரீஹ்வி, %. ம. 


நரீதந் வர்றதா, 7.7. 


நரீவ்யாக்கோ %,௦., 
்யரோ்மாம்‌ 7. 74, 80. 
பேஹய்ப்‌, ற. 8) 


நகீஹ்யாயகோ, 8.0, 
80 [ஹ6, 1.0. 
(84,) ய1081006) 


நிகாஷுற, 11. றா. 
சேயே (கற. 
ீணர்ற்01௦ஜு 41064 61) 


2861500. 


016. 


நதஐ80], 5610 080127& 
18௦. 


நிஹந்கறாம்‌ 8.0. 


நி்சாப்ற்க 8. 2. & 
801000, 11. 0. 


687500, நியஹ்‌, ற.ற. 


கஷ்ஷுஹ, 8. 0. 


ககறகனவாம்‌, 714.) 


தஞ்சை மராட்டிய. 


022021 0௦1/8. 14ச௦4்னாசர்சு 94. 8. நேமரம்சாக 114, 821- 
நயாஹ்‌ ஹம்‌ 1௦௮௦0, 1952, 8181 80104௦. 


மிர்ம்க// 14௪ 2ரசதானபம்‌, 1182றமா (1969.) 


ச42மசாச/ச சசிளமானர்ரரு 0௨ 1, பஹ்ணாவிடு ௦8 382௦௦௦, 
81% கிப்‌ (1972) 


நச நி440ர & யேய26 ௦8 146 1௦418௨ 16016, நற. 
நிரா, சரச கீரிப்தர்ச! இறப்ரசு, நி்காகபடுக 1108 நிற்கக்‌, 


ந௦ம்ஸு (1974) 
௩ 


ரச 28/820 மாச்‌ யே/பாச வீ 1/2 /ஈபி/சா 720/6, 17௦1. 
77777, 74௪ ச4சாளர்ச 5ிமறாசாசறு, நிற்காக(10௨ 77100௨ நிற்கக்‌, 
ந௦ம்ஷு (1977) 


0௪1221 5402] - &௭௦%ப(601 08 120௪4௦, 61001, (1975) 


அ ரசீனயம! மர ௪ 442/௭ சேயாறு. 


4 மரிப்/று மரீ 1௪ 4110/ம0. 77012001/072 7 14௪ சீரப்1௦/்‌. 
மிளா 40 பரரவ்ளனா, 701. 7, 17 8014௦0, 1௦௦௦௦, 
ந்கீத026 (1861) 


ச்ச்சறனா!்‌ 3/1 ேபப்கே (81 ர8%86ற்கற, ௦௦௩௨ 
(1974) 


தாழப்‌ 8202ல்‌ வீ 3ம்‌ வு்‌. 


801722 8௦௦% மரீ சரீசாளர்ச 29/42) %, 2,, நரம்‌ & 
0௦., வேம(&, (1978) 


சரீசர212 07 146 1476 803 0௦706500006006 08 16 88... 
கெர்ள்காட நரசச்ச/6 3௦௪772, 1௦0௬௦௦, (1834), (7௭௦ 
37௦1யய 65) 


4 எண வீ. சரய்ம்ஸ்‌ இழ/சாமலு 1. சனப்மகு, 820 &. 
௫௨ ஜந்லாகற, இர10௦6 ௦8 9/8] 8௦௧0, நகீ$5076 (1969) 


2221404221 18042 மீற மோாா/2 யாமீசா 1/௪ //சமசம்ரு, 
கடு்ர்றவா நிய140214௦௦௦, 10 னம்‌, (1984). 


மன்னர்‌ வரலாறு 


2205, 78. 0. 


1887911050, 14.8. 
186௦0708 ௦8 1௦7 5. 
060126. 


188001 ௦8 106 78000௦. 
8856], 08. 


80 53. 


8, 521. 


82, 8௮. 


ற்காக 94. 
இண்ண்ரஷய, 2. 


இண்ரகரகாம்ற, 88. 


269. 


24௪௪ மரீ /சீசானீர்ச 22௦௪7, நயாவ6%3£ & 0௦., 8௦0ஷ, 


, 0900) 


விர்ம்)ு/ர்‌ 2/௪ /சீமாசார்ம : 116 1176 ஊம்‌ 1103 
மிரு ஊம்‌ ஷே (51100 9௦0% 581125. 
மக1185 50 1௦11 81. 080126 561165 

மோடு ௦72500000006. 

(கஸ்ம்ஷ்சம்‌ 69 606 நரகம்‌ 560074 014௦6) 


0௦0௦281008 கீடு. 1799, 72௦5 01201 (1905) 
37027077/22/ 012௭108122, (80616 1908ரம்‌ [07 11151011081 
1₹600105 ஊறும்‌ தீறு௦ர்சற நகீ௦ற00015, ௦௦ஷு (1957). 


27/௪௨ 2810 ஒரீ 1/௪ 18சா21 442, 1701. 1 (860004 10) ற65- 
8400) 1௦84௧ சஸ்‌14௦௧110௩௨, ௦௦்ஷு (1957). 


(060405 8தாசோக, 7௪006 $ற்வி:லுவிர்‌) 8/ஸ்வ/1 52ம்‌, 
இந்ஹவ16, 8.8. நரம்வு, (1927). 


மச 4241 மோரசாமம மரீ 44மாயார்ச 197272]. 


சமண வீ கீமா 2271ம்‌, 7௦1 ய0/% 1 1௦ 7, பெ 12: 
மகத 164, 248085. 

சரச மரீ பிற்ம்ு, 1126 0.1, 0104௦0, (1978). 

பிர்வ்வு! காசி 7812 778சா, பெ்றேர்‌ 1௦யதயவ 14ம்‌, 110 
ஸம்‌, (1973) 

சீ£0ாசர்‌ 21. 8/0 27மறர்ச்சம மரீ பரம்‌ ய]1. 


10௪ சராசரம்‌, ௨ 12௧08181100 08 $ஹ்ங்க5கம்‌ நவிஸ்கா வரிப்‌ 
சோ8016 8800௩. செ்ர்ச ஊம்‌ 80௭ மி/2ார்/2ச, வே0((௨, 
6றம்‌ (1977), 


7௪ சரசம்‌ ப /ஈமி2 (1763 - 1816), 1௯ மயம்‌ (1971) 


சீசானிர்ச 798200) ரச - மாம்சம்‌, 1295-1707, 8௦00௨, 
(1944) 


மீசீசான்ர்ச 28/௪ ப்ர 2௪ சோரசரர்ச, சீனமைகயவபிகம்‌ பண்ரராவ்டு, 
தைக க]கர்றகஹ2 (1944), 


சீசீசாசப்ர்ம 282722 ரீ 7௭107௪, (1928). 


270. 


இரகம்‌ காம. 
மயல்‌ நற. 


வவில்க 71.5. & 
$8108]87 
1490௩ 80287) 


3760188804 88௦ 


அய 7வு0, 8. 


*ரபிப்கம 7210 


அயி, 10 09. 


யடி 
341190, 114. 


தஞ்சை மராட்டிய 


லிஸா 8றர்/றச72 7701. 777. 


மப்‌ வீ 8ர்ப்குர! 14சக்மரச]- 1480078றந்20 £768), ந௦ால்ஷு, 
(1921) 


025/2 மி 77மசச 18 3மய/ர்சா [ஈசிச, ளோ, 2068, 
1488728 (1909). 


கி சீசாயா! மரீ ரர்ச ரினா/0ச 0/217721, 14502 (1915) 


02/0/02ப௪ 82/20௩7௪௪ 042018] 1480 08011ற(8 17௦1. 1. 
நிகம்‌, (1857) 


(த. பப இ ப்பட த ய்தப்ப தப 12 
3401, 1 நீகரகச, 1296 88214௦0, (1835) 


/9/எளர21 5%சர2ர்சச ஏ 5, ஈவ்சு, 2 1௦1006, %4௨0125. 
(1869) 


81/0 மீ 40207௪) 101. 1 (1817) 
19/௭2 1422421272 0911201710, வே௦((2, (1882). 


முழுச்‌ செரல்லடைவு 


குறிப்பு: அகர நிரலில்‌ முதலில்‌ இருப்பது சுவடியிலுள்ள சொல்‌; 


அடுத்து அச்சொல்‌ வழுஉச்சொல்‌ ஆயின்‌ இருத்திய வடிவு; 


௫ பிறைவளைவுக்குள்‌ இருப்பது சொற்பொருள்‌, 


அ 


அக்கிரகாரம்‌ (பார்ப்பனத்தெரு) 154 


அக்கிருரம்‌ - அக்கிரகாரம்‌ 100, 194 
அகத்தியம்‌ (தவறாமல்‌) 24. 
அகப்பட்ட 54 
அகப்பட்டாப்‌ போலே - 
அகப்பட்டாற்‌ போல 60. 
அகப்பட்டால்‌ 27 
அகப்பட்டிருக்கறாப்போலே - அகப்‌. 
பட்டிருக்கிறது போல 78 
அகப்பட்டிருந்த 99. 
அகப்பட்டிருந்தால்‌ 78 
அகப்பட்டு [1] 
அகப்பட்டுக்கொண்ட 377 


அகப்பட்டுக்கொண்டபடியினாுலே 60 
அகப்பட்டுக்‌ கொண்டத்தை - 


அகப்பட்டுக்‌ கொண்டதை 119. 
அகப்பட்டுக்‌ கொண்டு 59, 172 
அகப்பட்டுது - அகப்பட்டது 60. 
அகப்படுிறதில்லை 57 
அகப்படுது - அகப்படுகறது 69. 
அகப்படுவான்‌ 48. 
அகல்லியாபாயி (சரபோஜி 17 

இன்‌ மனைவி) ்‌.] 


அகாதமாகயிருக்கப்பட்ட - அகாத 
மாகவிருக்கப்பட்ட (கொடிய) 137 
அகாறணமாய்‌ (காரணமில்லாமல்‌) 124 
125,127 





அடழக்கரை - அகழிக்கரை 104 
அஒறுத்தியம்‌ (அகிருத்தியம்‌), 300 
அகுறுத்தியத்தினாலே (செய்யத்‌ 

(தகாத செயலாலே) 126. 
அங்கங்கே 54 
அங்கல்‌ கோட்டையையும்‌ 84. 
அங்க (உடை) 4 
அங்கக்கு: 59 


அங்கொரம்‌ பண்ணி (ஏற்றுக்‌ 
கொண்டு) 14, 51, 55, 74, 103, 199. 
அங்கோரம்‌ 24, 40, 106, 195, 159, 154 


அங்குசுக்கான்‌. 76 
அங்கே 84, 47, 49, 50, 56, 61, 87, 89, 

119, 120 
அங்கேதானே 62, 65, 120. 
அங்கேயிருந்து ர்க்க 
அங்கேயும்‌ 50 
அங்கேயே ்‌ 40. 
௮ச்சி (ஒருநாடு), 327 


அச்செல்‌ (யாதவராசாவின்‌ மகன்‌) 16. 
அசக்தனாக (வலிமையற்றவனாக) 97 
அசாத்தியமாய்‌ 


(செய்யமுடியாததாய்‌) 70. 
அசுப்பிலே (விரைவில்‌) 36 
அசைத்தாலும்‌ 96 
அசையவொட்டாமல்‌ 103 
அசையாமல்‌. ்‌ 112 


அஞ்சாவது (ஐந்தாவது) 7,785,92,93,96 


272 


அஞ்சாவது ஸ்ரீ (ஐந்தாவது. 

மனைவி) 729 
அஞ்சாறு-(ஐந்தாறு) - 53, 78, 102, 775 
அஞ்சானை - (ஐந்து யானைகள்‌) 108 
அஞ்சு (ஐந்து) 9, 10, 59, 61, 93, 94 
அஞ்சு பேரும்‌. 92 
அஞ்சு பேரையும்‌ 92 
அட்டி (தடை), 3942. 
அட்டி விழுந்த (தடை ஏற்பட்ட) 133: 
அடக்க வேணும்‌ - (அடத்க 


வேண்டும்‌), 40, 73 
அடக்காயித்தார்கள்‌ (தடுத்‌ 

தார்கள்‌), 104 
அடக்கினால்‌ க்க்‌ 
அடங்கமாட்டான்‌ 107 
அடங்காமல்‌ 74 
அடமாய்‌ (பிடிவாதமாய்‌) 54 
அடமானம்‌ 182) 135 
அடி 59, 54 
அடிக்க 32, 54 
அடிக்கடி (அவ்வப்பொழுது), 68 
அடிக்கப்பட்ட 49 
அடிக்கப்‌ போகாது (சொல்லமுடி. 

யாது) 79 
அடிக்கவும்‌ 109. 
அடிக்காமல்‌ 326 
அடிக்கற 55 
அடிக்கிறது. 54 
அடிக்கிறதும்‌ 107 
அடிக்கிறான்‌ 54 
அடிக்கிறோம்‌ 49 
அடிக்கும்போது 5 
அடிக்குறபோது - (அடிக்கற 

போது) 119 
அடிச்ச - (அடித்த) 94 
அடிச்சடி - (அடித்த அடி), 52 
அடிச்சு - (அடித்து) 99 
அடிச்சுக்‌ கொண்டு 61 
அடிச்சுப்‌ போட்டு (கொன்று) 57, 88 


அடிச்சுப்போடுிற (கொல்‌) 18 





(தஞ்சை மராட்டிய 


அடித்த 55 
அடித்தார்கள்‌ 56 
அடித்து 27, 32, 38, 44, 66, 67, 

205, 119, 126 


அடித்துக்‌ கொண்டு 10, 39, 108, 140. 

அடித்துப்‌ போட்டார்‌ 57 

அடித்துப்‌ போட்டீர்‌ (கொன்றீர்‌) 50 

அடித்துப்‌ போட்டு 
(கொன்று), 

அடித்துப்‌ போட்டோம்‌ 

அடித்துப்‌ போடுகறத்துக்கு - 
அடித்துப்‌ போடுகிறதற்கு 


54, 112, 124 
726. 


(கொல்ல), 97 
அடித்துப்‌ போடுகிறது. 49 
அடிதடியிலே (சண்டையில்‌), 107 
அடிபட்டு 172, 126. 
அடியினாலே. 112 
அடுத்த (ஏற்ற) 19 
அடைறார்‌ 39 
அடைஞ்சவர்களை - (அடைந்தவர்‌ 

களை), 69. 


அடைஞ்சார்கள்‌ - (அடைந்தார்கள்‌) 28 


அடைஞ்சு - (அடைந்து) 5, 15, 22, 

பக்த) 104. 
அடைஞ்சு கொண்டு 129 
அடைத்து 7௪ 
அடைந்த 317 
அடைந்தபடியினாலே. 2 
அடைந்தது. 51 
அடைந்தார்‌. 10, 85 
அடைந்தார்கள்‌ 129. 
அடைந்தான்‌. ம்ரர்‌ 
அடைந்திருக்கறார்‌. 8 
அடைந்து 8, 75, 20, 29, 47, 57 
அடைத்துது - (அடைந்தது) 398 
அடையப்பட்ட 157 
அடைய வேணும்‌ 34 
அடையாளமும்‌ 77. 
அடையுவான்‌ - (அடைவான்‌) 2 
அண்டை 106 


மன்னர்‌ வரலாறு 


அண்டையில்‌ (பக்கத்தில்‌) 38, 44, 55, 
57, 108, 178; (இடத்தில்‌) 18-21, 46, 
50, 54, 59, 60, 64, 65, 98, 119. 


அண்டையிலிருந்து 42, 43, 62, 66, 702. 
அண்ணப்பா 107 
அண்ணப்பா சேட்டிகை 106, 107 
அண்ணப்பா சேட்டிகைக்கு. 106 
அண்ணப்பா சேட்டிகையை 106 
அண்ணப்பாவுடைய 100. 
அண்ணன்கிட்ட டூ இக்‌ 
அண்ணன்‌ தம்பியுடனே 106 
அண்ணனுடனே கூட 76 
அண்ணாசாயபு (துக்கோஜியின்‌ 

வைப்பு மனைலியின்‌ மகன்‌), 93. 


அண்ணுபாயி சாயபு (ஏகோஜி 
74 இன்‌ இரண்டாவது மனைவி) 91 


அணை 104 
அணையை 337 
அத்தாட்சிகள்‌ 150. 
அத்தோடே - (அதனுடன்‌) 107, 139. 
அத்தை - அதை (அவளை) 75 
அத்தையும்‌ - (அதனையும்‌) 47, 72 
அதசேஷாள்‌ (எஞ்சியவர்கள்‌) 78 
அதம்பண்ணி (அழித்து) 78 
அதம்பண்ணிப்‌ போடுறைத்துக்கு 
(அழிப்பதற்கு) 64 


அதம்பண்ணுசிறோம்‌ ட்‌ ள்‌ 
அதற்கு 
அதன்‌ பிற்ப்பாடு (பிற்பாடு) 18, ்‌்‌ 


அதன்‌ பேரிலே 9, 34 
அதனால்‌ 22 
அதஇக்கிறமமாய்‌ (மீறி), கீர 
அதிக 46, 188 
அதிகமாக 46, 59 
அதிகமாகயிருக்கும்‌ - அதிகமாக 
விருக்கும்‌ ந 
அதிகமாய்‌ 37, 80, 750, 152 
அதிகரித்து: 38 
அதிகாரத்தின்‌. 100. 
அதிகாரத்துக்கு டி 


69-35 





372 
அதிகாரத்தை ச வதரி 
அதிகாரம்‌. 95, 108, 170. 
அதிகாரமாய்‌ 726. 
அதிகாரமும்‌ 95, 100, 110. 
அதிகாரி 341 
அதிகாரியாக 55, 67 


அதிசீக்கிரமாய்‌ (மிக்க விரைவில்‌) 59 
அதிசெயமான - அதிசயமான (வியக்‌ 


கத்தக்க) 69. 
அதஇத்துறையாக (விரைவில்‌) 105 
அதிபத்தியம்‌ (தலைமை) 406 
அதிபதி (தலைவன்‌ ) 81, 100, 149. 
அதிபதியாக 85, 86 
அதிபதியாய்‌ 80, 157 


அதில்‌ 3, 6, 7, 27, 41, 45, 46, 86, 102, 
109, 115, 185, 744, 

அதிலே 43, 45, 58, 94, 106, 119, 134, 
அதிலேயும்‌. 20, 24, 85, 37 
அதன்‌ - (அதன்‌) 8, 4, 7, 9, 10, 46, 47, 
50, 55, 56, 57, 59, 61, 68, 64, 67, 


68, 69, 84, 105 - 108, 119, 129, 
1788, 158, 155 
அ.இன்‌ பேரில்‌ 709. 


அதனாலே - (அதனாலே) 38, 78, 101, 
106, 124, 132, 135, 145, 147 


அதினாலெயும்‌ 156. 
அதினுடைய 380. 
அதக (அதிகமாக) 78, 67, 128 
அதீகமாக ( ,,) 352 


அது 27, 56, 64, 67, 69, 104, 105, 10, 
387, 180, 182. 

அதுக்கடுத்த - (அதற்கடுத்த). 37 
அதுக்காக - (அதற்காக), 385 
அதுக்கு - (அதற்கு) 11, 74, 18, 19, 22, 
24, 39, 86, 49, 46, 4749, 59, 56, 
63, 65, 67, 71, 72, 72, 77, 81, 82, 
84, 88 - 91, 94-97, 107, 104, 105, 
37௪, 776, 120, 728, 180, 192, 183 
786, 187, 188, 744, 745, 146, 750, 
752 


274 


அதுக்கு மேல்‌ - (அதற்கு மேல்‌) 49, 72, 

770, 195, 129, 137 
அதுகள்‌ - (அவை) 20. 
அதுகளை - (அவற்றை) 19, 51, 59, 96 
அதுகளிலே - (அவற்றுள்‌) 56 
அதுகளுக்கு - (அவற்றுக்கு) 9. 
அது சேதி - (அச்‌ செய்தி) 56 
அது தவிர 102. 


அதுதான்‌. 45) 56 
அது முதல்‌ ல்‌ க்க்‌ 
அது மேல்‌ - (அதற்குமேல்‌) 43 
அதுமூலமாய்‌ (அவ்வழியில்‌) 31 
அது யென்ன (அது என்ன) 80. 
அதுலே - (அதிலே) 85 
அதுவரைக்கும்‌ 42 
அதுவும்‌ 09, 57, 58, 107 
அதுனாலே - (அதனாலே) 69. 
அதை 60, 130 
அதெல்லாம்‌. 54 
அதெரிசியமாய்‌ (மறைந்து), 49. 
அதென்னமென்றால்‌ 796 
அதென்னவென்றால்‌ 74, 128, 140. 
அதே 154 
அதை 19, 24, 35, 40, 44, 48, 57, 56, 


57, 59, 61, 63, 67, 71, 77, 79, 80, 87, 
90, 102, 107, 108, 110, 117, 182, 147, 
150, 154 

அதைத்‌ தொட்டும்‌. ந்தது 
அதையும்‌ 45, 46, 57 
அந்த 7-5, 7-9, 11, 18, 74, 17-19, 21- 
23, 25.27, 32-35, 87, 39, 44-46, 48, 
49, 51-68, 70, 71, 77-79, 85, 87-96, 
98-101, 103, 104, 106-109, 112-115, 
மர, து, 720, 127, 185, 187, 128, 
729, 180, 137, 194 - 140, 744, 150, 
352, 754 - 155 


அந்தந்த 45, 57, 66, 175, 757 
அந்தப்படியே 8, 31, 41, 79, 118 
அந்தப்‌ பிரகாரமாகத்தானே 

(அப்படி) 77 















தஞ்சை மராட்டிய 


அத்த யிடத்துக்கு - அந்த விடத்‌ 


துக்கு. [ப 
அந்த யெட்டு - அந்‌.த வெட்டு 

(அத்த எட்டு), 85 
அத்தரங்க 302. 
அந்தரங்கத்திலே 98, 101 
அந்தூறு - (ஐந்நூறு) 325 
அநேக 44, 58, 68, 71, 100. 
அநேகத்‌ திரவியம்‌ 69. 
அநேகம்‌ (பல), 92 
அநேகமாய்‌ தத 
அப்சல்கான்‌. 46 
அப்தல்‌ அலீம்‌ 78, 87-90. 


அப்துல்‌ பிரதாபராஜா (துளஜாவின்‌ 
மகன்‌) 0 

அப்துல்லாக்கான்‌ (அப்சல்கான்‌) 5, 52 

அப்துல்லாகான்‌ 751, 52, 56 


அப்துல்லாகானுடைய 54, 55 
அப்துல்லாகானும்‌. 51 
அப்துல்லாகானை 57, 55 
அப்படி 50, 120, 184, 748 
அப்படிக்கு 785, 189, 143, 154 
அப்படிக்கொத்த 

(அப்படிப்பட்ட) 24,27, 46, 71, 79, 121. 
அப்படிக்‌ கொத்தவர்‌ 99, 80. 
அப்படிக்கொத்தவன்‌. 80. 
அப்படிகொத்தவனுக்கு 

(அத்தகையவனுக்கு) 99, 194 


அப்படியே 15, 17, 24, 29, 32, 35, 38, 
40, 44, 68, 73, 74, 83, 84, 95, 102, 
704, 109, 172, 178, 121, 182, 128, 
330, 148, 745, 746, 147, 155, 160. 

அப்பால்‌ 32, 26, 34, 46, 47, 49, 66,70, 
71, 77, 78, 81, 88, 84, 89, 90, 92, 94 
100, 103, 104, 106, 107, 709, 111, 
172, 172, 715, 122, 729, 124, 126, 
729, 730, 137, 183, 189, 743, 144, 

749, 750, 152 

அப்பாலே 24, 64, 103, 109, 111, 120, 

அப்பியந்தரம்‌ (தடை) 88 


மன்னர்‌ வரலாறு 


அப்பியாசம்‌ ம்க்த 
அப்பியாசமாயி 24. 
அப்பிரத்தியக்ஷம்‌ (மறைதல்‌) 48. 
அப்பிறகம்‌ 66 
அப்புறம்‌ 118. 
அப்பு சாயபு 94, 96, 129. 
அப்பு சாயபுக்கு 94, 129. 


அப்போ -(அப்பொழுது) 8- 18, 75, /8, 
80, 83, 24, 27, 28, 33, 35, 36, 3, 
399, 41, 47-49) 51. ப 57,58, 60-62, 
64, 67, 68, 70, 72.72 77-79, 81, 82, 
87-89, 96-98, 101-109, 111-122, 124. 
126, 128, 129, 131- 183, 185, 13%. 

189, 144 - 147, 150, 159, 155 


அப்போது 31, 93, 68, 187, 129, 

780, 142 
அப்போவும்‌ - (அப்பொழுதும்‌) 122 
அபகரிக்கிற 335 
அபசரித்துக்கொண்டு 122 
அபகாரம்‌. 1485. 
அபசகுனங்களும்‌ 129 
அபசகுனம்‌. 35, 129. 
அபசகுனமும்‌ 35 
அபசெயத்தை 74,19, 57, 117 
அபசெயப்பட்டு (தோற்று) 58, 62, 175 
அபசெயம்‌ 27, 27 
அபசெயமாக்கி 3 
அபசெயமாய்‌, 3 
அபயங்கொடுத்து, 67 
அபரங்கசீபு (அவுரங்கசீபு) 28,91,70. 
அபரங்கசபும்‌ 72 
அபரூபபாயி (துளஜாவின்‌ மகள்‌) 138 
அபறங்க£பு: 28, 56, 58, 86, 89 
அபறங்க?ப்க்கு 5௪, 71 
அபறங்கசேபு 92 
அபறங்கசேபுக்கும்‌ க்க்ரச 
அபறங்க பா.துஷாவுக்கு. 78 
அபறங்காபாது (அவுரங்கபாது) 78 
அபறங்கஜேபு 27 
அபறங்கஜேபுனால்‌: 78 





ரத 
அபறங்க?பு. 7௪ 
அபறங்கி£பும்‌ 72 
அபறூபக்‌ குருவியை - (அபூர்வக்‌ 
குருவியை) 190. 
அபறூபமான 156 
அபநூபபாயி (சரபோஜி 111 இன்‌ 
இரண்டாவது மனைவி) 95 
அபஜெயப்பட்டு (தோற்று) 77, 111 
அபஜெயமாக்க ரர 
அபஜெயமாய்‌ 17 
அபஸீசற்தார்‌. ந்து 
அபாயம்‌ 137 


அபிமானத்தினாலே (விருப்பத்தால்‌) க்‌ 
அபிமானமாய்‌ 


அபிவிருத்தியாகி ்‌ 
அபெட்சையாய்‌ - அபேட்சையாய்‌ 
(விரும்பி) 57 
அபெட்சையினால்‌ ்‌ 70. 
அபெஷ்சையோடே - அபேட்சை 
யோடே 48 
அபேச்சை - அபேட்சை 82 
அபேட்சையாக 109. 
அபேட்சையினாலே. 97,180 
அபேஷ்சச்சவனுக்கு - அபேட்ரித்த 
வனுக்கு: 68 


அபேஷ்சை - அபேட்சை (விருப்பும்‌) ச்‌ 

அபேஷ்சையின்‌ 

அபேஷ்சையினாலே. மன்‌ 

அபையம்‌ - அபயம்‌ (அடைக்கலம்‌) 65,81 

அபுநூபபாயிசாயபு (சரபோஜி 117 
இன்‌ இரண்டாவது மனைவி) 92, 94 

அபுறூபமான (கிடைத்தற்கரிய), 


அம்பர்க்கான்‌ 36, 21 
அம்பர்க்கானும்‌ 31 
அம்பர்கான்‌ 18) 18 
அம்பர்கானை 17, 7) 19. 
அம்பற்க்கான்‌. 19, 89, 24 


அம்பாபாயி (விட்டோஜியின்‌ மூத்த 
மகள்‌), 


அம்பாரி (யானைமேற்பீடம்‌) 78,148 


276 


அம்பாரியின்மேலே 
அம்பாஜி ராஜா (சஹஜி!இன்‌ மகன்‌) 5 
அம்பிகாபாயி (சிவாஜியின்‌ மகள்‌) 75 


அம்பீர்‌ பாதுஷா 3 
அம்மா (விளி), 81 
அம்மாள்‌ (அம்மையார்‌), ரக்‌ 
அம்மான்‌ 62,632: 
அமக்கிக்‌ கொண்டு (அழுத்த), ரம 
அமறளிங்க மறுஷ்ட்டர்‌. 58 


அமறசிங்கு 175, 142, 743, 144, 745, 147 
248, 150, 152 


அமறசிங்குக்கு 3கக்‌ 
அமறசிங்குவுடைய 744, 747, 149. 
அமறசிங்குவை 742, 746, 149. 
அமரசிங்கே ர்க்க 
அமற?ிம்மன்‌ (ஒரு சர்தார்‌) 64 
அமீர்க்கான்‌ (அபஸீசர்தார்‌) ரத 
அய்யாயிரம்‌ 1/8 
அயிசுவரியமும்‌ (செல்வமும்‌) 107 
அயிதர்‌ (112/450) 180. 
அயிதர்நாயக்கன்‌ 130. 
அயிதர்‌ அல்லிக்கான்‌ 340. 
அயிதரல்லிகான்‌ 188. 


அயிதராபாதுலே-(அயிதராபாதிலே) 11 


அயிதறாபாத்திலே க 116 
அயிதறாபாதுலே 174 
அயிதறாபாதுக்கு 170. 


அயிபத்துறாஜா (ஹைவதி அரசர்‌) 34 
அயில்லியாபாயி (அஹல்யா பாயி - 
பிரதாப சிங்கரின்‌ முதன்‌ மனைவி) 93 
அயுக்த்தம்‌ (பொருந்தாது) 126 
அயோக்கியனாய்‌ (தகுதியற்றவனாய்‌)142. 


அரக்கு 66 
அரகரமகாதேவா 69. 
அரமனை. 349. 
அரமனைக்கு 84 
அரண்மனைக்கு மக்க 
அரண்மனையில்‌ 374 
அரண்மனையிலே 89, 114, 129, 137, 744. 
அரிக்காறருடனே (ஒற்‌.றருடன்‌), 67 


தஞ்சை மராட்டிய 


36 | அரிகாரன்‌ (ஹர்காரா - ஒற்றன்‌ 


809), 65 
அரிகால வெங்கட்ட நாயக்கர்‌ 32 - 32. 
அரிச்சந்திர ராஜா (அண்ணாசாயபு 


வின்‌ பிறிதொரு பேர்‌) 93 
அரிதாளம்‌ (அரிதாரம்‌) 66. 
அரியலூர்‌ நதர 
அருணகிரி அப்பா (ஒரு சர்தார்‌) 180. 
அரையிலே (இடுப்பில்‌) ரம 
அல்பகாரியம்‌ (சிறு செயல்‌) 785 
அல்ல: ங்க, 80. 


அல்லது 15, 25, 27, 42, 46, 69, 96, 
97, 119, 185, 147 
அல்லா பண்ணச்சொல்லி 207 
அல்லா பண்ணி (கலகம்‌ செய்து) 88, 102 
அல்லா பண்ணினார்கள்‌ (வருத்தி 
னார்கள்‌), 115 
அல்லாமல்‌ 43, 47, 57, 58, 69, 71, 193, 
787, 155 
அல்லாமலும்‌ 156 
அல்லிதற்வாஜா (வடக்குவாசல்‌) ! 89. 
அல்லியெதல்ஷா 7, 8, 14 - 21, 24, 27, 
28, 31, 33, 34, 37, 39, 41 - 44, 46, 


48, 50, 54, 55, 56, 58, 59, 62, 63, 
66, 69, 70, 72, 73, 86, 89, 92. 
அல்லியெதல்ஷா ஷாஜி ராஜாவுக்குக்‌. 
கொடுத்த விருதுகள்‌: 412 42 
அல்லிஷா ர 
அலங்கத்தின்‌ (கொத்தளத்தின்‌) , 97 
அலட்சியமாக 59 


அலம்புகான்‌ (ஒரு சமேதார்‌) 716, 117 
அலம்புகானுட-(அலம்புகானுடைய)117 


அலாயிதமாய்‌ (தனியாக) மிக்க 
அவ்விடம்விட்டு 103 
அவ்விவஸ்தை (சரியின்மை) 35 


அவசகுனங்கள்‌ - (அபசகுனங்கள்‌) 48 
அவசரத்தில்‌ 32 
அவசரத்தை ரம 
அவசரம்‌ (நிலைமை) 71, 150. 
அவசறத்தை - (அவசரத்தை) 392 


மன்னர்‌ வரலாறு 


அவசறமான - (அவசரமான), 353 
அவடத்தில்‌ - (அவ்விடத்தில்‌) 19,27,37, 
40, 59, 67,68, 94, 146 


அவடத்திலே 46, 48, 49, 65, 70. 
அவடத்திலேதானே 35, 59. 
அவடம்‌ விட்டு. 62, 68, 113, 147 
அவதாரம்‌ (தேற்றம்‌), 2 
அவதாரிய - அவுதாரிய (வள்ளன்‌ 
மையுடைய) ம்‌ 
அவமரியாதை 24. 
அவமரியாதையாக 125 
அவமானப்பட்டு 62. 
அவமானம்‌ 21 
அவமானத்தை 24 


அவர்‌ 3, 2, 8, 11, 18, 74, 15, 29, 25, 
29, 81, 84, 37, 39, 41-48, 51, 70- 
75, 78, 80, 88, 85, 86, 89, 90, 92- 
96, 105, 107, 110, 176, 122, 129, 
192-194, 143 15, 147, 748, 150. 

அவர்கள்‌ 44, 62, 65, 102, 103, 175, 
179, 721, 784, 126, 129, 133, 144, 

746, 152, 155 


அவர்களுக்கு 5, 6, 7, 81, 106, 150 
அவர்களுடனே 3 
அவர்களுடைய 9, 10, 39, 58, 110, 

மத, 157 
அவர்களும்‌ 119, 150. 
அவர்களை 10, 44, 58, 74, 98, 146 
அவர்களையும்‌ 88 
அவர்தான்‌ 85 
அவரங்க?பால்‌ 59 
அவரங்கசபு 57 
அவரங்கபுக்கு 56 
அவரங்க?வுக்கு 92 
அவரங்கபாது 327 
அவரிடத்தில்‌ 3, 0. 


அவருக்கு 2, 2, 4, 8, 10, 25, 89, 84, 
35, 43, 46, 65, 67, 76, 77, 81 - 89, 
85, 86, 88, 91- 93, 96, 185, 140. 





277 
அவருக்கும்‌ 34, 67, 72 
அவருக்கே 41, 80. 
அவருடனே கூட 329 


அவருடைய 8, 12, 15 - 17, 20, 26, 28, 
29, 44, 51, 52, 60, 70, 74 84, 85, 
92, 94, 107, 115, 799, 144, 145, 149, 


352, 155 
அவரும்‌: 29, 745. 
அவரை (அவர்‌ 4 ஐ) 12, 16, 32- 24, 


87, 43, 47. 51, 56, 60, 64, 70, 73, 88. 
329, 182, 140, 141 


அவரையும்‌ 14, 40, 72 
அவரைவிட 80. 
அவரோடேகூட 95 
அவள்‌ 79, 80, 81, 175 
அவளை 200 
அவளுக்கு 22, 817, 96 


அவன்‌ 81, 24, 26, 27, 38- 40, 49- 57, 
22, 55, 62, 66, 68, 84, 94, 98, 99, 
1039, 104, 108, 119, 127, 122, 126, 

180, 781, 135, 142, 146, 152. 
அவன்‌ மேல்‌ 2ம்‌ 

அவனுக்கு 39, 41, 62, 84, 98,117, 11, 

120, 720, 734 


அவனுக்கும்‌ 49 
அவனுடனே தழ, 114 
அவனுடனே கூட கக்‌. 
அவனுடைய 26, 85, 39, 41, 54, 58, 


84, 100, 108, 135 

அவனும்‌ 55, 59. 
அவனை 24, 34, 40, 4, 46, 48, 59, 59, 
60, 65, 66, 79-81, 84, 98, 100, 

309, 117, 187, 142 

அவளையும்‌. 26, 117 
அவாள்‌ - (அவர்கள்‌) 9, 32, 44, 63, 73, 
74, 80, 87, 89, 90, 98, 

105, 107, 110, 142, 115 

அவாள்‌ அவாளுக்கு - (அவ்வவர்க்கு) 13 
அவாளவாள்‌ - (அவ்வவர்‌) 18, 16, 43: 


278 


அவாளிடத்தில்‌ - (அவர்க 
ளிடத்தில்‌), 29, 43 
அவாளுக்கு - (அவர்களுக்கு) 35,43 
49, 59, 81, 90, 91, 120, 112 
அவாளுக்கும்‌ - (அவர்களுக்கும்‌) 121 
அவாளுடைய - (அவர்களுடைய) 89, 74 
75, 128, 186, 189, 140, 146, 155. 
அவாளை - (அவர்களை) 108, 139, 144. 
அவாளுடனே 42) 127 
அவாளும்‌ - (அவர்களும்‌), 154 
அலிடத்திய - அவ்விடத்திய 5 6௪ 


அவுதாரிய (கொடை) 128 
அவுதாவிலே (அவு.தா 110902 - 
அம்பாரி), 119 
அவையம்‌ - (அபயம்‌) 120. 
அழிந்து 69. 
அழுகைக்‌ கூக்குரல்‌ 128 
அழைக்க 102. 
அழைக்கப்பட்ட 92 
அழைக்கும்படியாய்‌ 748 
அழைச்சனுப்பிலிச்சார்‌ 18 
அழைச்சனுப்பிலித்து: 32 
அழைச்சுக்கொண்டு 25, 61 
அழைத்தவுடனே 44 
அழைத்தனுப்பிவிச்சத்துக்கு மக்‌. 
அழைத்தனுப்பிலித்தத்துக்கு 94 
அழைத்தனுப்பிவித்தார்‌ 51, 77 - 79, 102 
அழைத்தனுப்பிலித்து 85, 114 
அழைத்தார்‌ 8 


அழைத்துக்கொண்டு 17, 35, 40, 44, 47, 
59, 55, 60, 78, 74, 82, 87, 88,97, 


102, 172, 182 
அழைப்பித்து 43 
அழைப்பிலிக்கிறீர்கள்‌ 24 
அழைப்பிவிச்சு. 22, 28, 50 
அழைப்பிவிச்சுக்கொண்டு. .] 
அழைப்பிலித்த 68 
அழைப்பிலித்தபடியே ட 
அழைப்பிவித்தார்‌ 22, 82, 147 





தஞ்சை மராட்டிய 


அழைப்பிவித்தான்‌. 24. 
அழைப்பிவித்து 39, 46, 68, 104, 110. 
அழைப்பிவித்துக்கொண்டு 74, 57, 40, 

743 
அழைப்பிவித்துக்‌ கொள்ள வேணும்‌ 21 


அழைப்புவித்து 114 
அற்தராத்திரியே - அர்த்த ராத்தி 
ரியிலே (நள்ளிரவில்‌), 96, 120 


அற்பியாசம்‌- அப்பியாசம்‌ (பயிற்‌௪) 145. 
அற்பியாசமே 77 
அற்புதமான 70, 66. 
அற்ஜிமாடிக்‌ (சிவாஜியின்‌ மருமகன்‌) 75 


அறணூறு - (அறுநூறு) 107 
அறனூறு - (அறுநூறு) 129 
அறிந்து 31, 69. 


அறிந்துகொண்டு 87, 99, 144, 145, 148 


அறியப்பண்ணி 355 
அறியப்பண்ணிலிச்ச - (அறியப்‌ 
பண்ணுலித்த) 150 
அறியப்பண்ணிவிச்சார்கள்‌ - 
(அறியச்செய்தார்கள்‌), 44 - 145. 
அறியப்பண்ணிலித்த - (அறியப்‌ 
பண்ணுலித்த), 744, 150, 152 


அறியப்பண்ணிவித்தத்துக்காக - 
(அறியப்பண்ணுவித்ததற்காக), 48. 
அறியப்பண்ணிவித்தான்‌ - (அறியச்‌: 


செய்தான்‌), 79, 101 
அறியப்பண்ணின 150. 
அறியாதவர்களாய்‌. 742: 
அறிவோடே 325. 
அறுக்க 112 
அறுத்த க்க 
அறுத்து, க 
அறுபதினாயிரம்‌ 105 
அறுபது: த்த 
அறுணாபாயி - அருணாபாயி (துக்‌ 

கோஜியின்‌ மனைவீ) 92 


அறுணோதை - அருணோதயம்‌ 


(வீடியல்‌) 102 


மன்னர்‌ வரலாறு 


அன்பத்திரெண்டு - (ஐம்பத்திரண்டு) 78 
அன்பத்திரண்டாம்‌ - (ஐம்பத்‌ 


'திரண்டாம்‌), 127 
அன்பத்தையாயிரம்‌ - (ஐம்பத்தை 

யாயிரம்‌) க 
அன்பதினாயிரம்‌ - (ஐம்பதாயிரம்‌) 3 
அன்பது - (ஐம்பது) 3, 782, 154 
அன்பும்‌ ர்க்க, 147 
அன்பையும்‌ 748 
அன்றியில்‌ (இல்லாமல்‌) 357 
அன்னசத்திரம்‌ 100, 754 


அன்னப்பா சேட்டிகை (பிரதாப 
ங்கரின்‌ சர்க்கேல்‌) 102 
்‌ சேட்டிகைக்கு. 103. 
ர சேட்டிகையை 105 
அன்னபூரணாபாயி (துக்கோஜி 
கத்திக்கலியாணம்‌ செய்து 
கொண்ட மனைவி) 93 
அன்னபூர்ணாபாயி (பிரதாப சிங்கரின்‌ 


வைப்பு மனைவியருள்‌ ஒருவர்‌) 114 
அன்னம்‌ தண்ணி (தண்ணி - 

தண்ணீர்‌), ்‌] 
அன்னம்‌ சாப்பிட்டு 107 


அன்னவஸ்த்திரம்‌ (வஸ்த்‌இரம்‌ - 
வஸ்திரம்‌ - ஆடை) 54 


அன்னிதம்‌ (தவறு), 347 
அன்னித மாற்கம்‌ (மாற்கம்‌ - 
மார்க்கம்‌ - வழி), 749. 
அன்னிய ரதத 
அன்னிய றாஜாக்களுக்கு (வேற்று 
நாட்டரசர்களுக்கு), 129 
அன்னியாயம்‌ ரதத 
அன்னியாயமாய்‌ 724 
அன்னிய யொன்னியம்‌ - அன்னி 
யோன்னியம்‌ (ஒற்றுமை) 82 
அன்னூறு - (ஐந்நூறு) 107 
அனற்த்தத்துக்கு - (அனற்த்தம்‌ - 
அனர்த்தம்‌ - துன்பம்‌), 24 
அனபற்திகான்‌. ரந்த 





279 


அனவற்திகான்‌ (ஆற்காட்டு 


நவாபு) 310 
அனவற்திகானுக்கு 117 
அனவற்திகானுட 112 
அனவற்திகானுடைய 112 
அனவற்திகான்‌ 172, 114 


அனனீதமான (நியாயமற்ற) 15] 
அனுக்கிரகத்தினாலே (இருவருளால்‌) 2 
அனுகூலமாக ்‌ 748 
அனுசரனையினாலே 74 
அனுசரிச்சுக்‌ கொண்டு - (அனுசரித்‌ 


துக்‌ கொண்டு), 17, 78 
அனுசரித்து. 79, 132. 
அனுசரித்துக்கொண்டிருந்த 180. 
அனுசரித்துக்கொண்டு. 197, 145 
அனுசாவு (பிரும்மாஜியின்‌ 

மனைவி) ்‌ 
அனுப்பச்‌ சொல்லி 125. 
அனுப்பப்பட்ட 57, 59 
அனுப்பாமல்‌ ்‌ 82 
அனுப்பி 79, 87, 35, 89, 40, 41, 60, 

378, 195 

அனுப்பிவிக்க (அனுப்புலிக்க) 176 

அனுப்பிவிக்கச்்‌சொல்லி 39, 77, 87, 

90, 187, 150. 

அனுப்பிவிக்கப்பட்ட 27 

அனுப்பிலிக்கற. 82 
அனுப்பிவிக்கிறதுக்கு - (அனுப்பு 

விக்கறதற்கு), 63 
அனுப்பிவிக்கறதாக 34 


அனுப்பிவிக்குற - (அனுப்புவிக்கிற) 83 


அனுப்பிவிச்ச - (அனுப்புவித்த) 16, 97 
அனுப்பிவிச்சத்தின்‌ பேரிலே - 
(அனுப்புவித்ததன்‌ பேரில்‌) 62 
அனுப்பிலிச்சது - (அனுப்பியது) 34 
அனுப்பிவிச்சார்‌ - (அனுப்பினார்‌), 
30, 15, 19, 21, 59, 61 
அனுப்பிலிச்சார்கள்‌ 103 
அனுப்பிவிச்சான்‌ 22, 37, 60, 63 


280. 


அனுப்பிவிச்சிப்போட்டு 314 
அனுப்பிவிச்சு - (அனுப்புவித்து!) 34, 126. 
அனுப்பிவிட்டார்‌. மரற 
அனுப்பிவிட்டு 170. 
அனுப்பிலிட்டோம்‌ 68 
அனுப்பிவித்த 37, 84, 39, 102, 118 
அனுப்பிவித்தபடியினாலே 81, 86, 106, 

378 
அனுப்பிவித்தத்‌தின்பேரிலே 21, 66 
அனுப்பிலித்தத்துக்கு , 371 
அனுப்பிவித்தது. 67, 77, 120 
அனுப்பிவி த்தால்‌ 48, 51, 57, 63 
அனுப்பிவித்தார்‌ 92, 34, 51, 54, 56, 


57, 59, 67, 72, 77, 78, 90, 105, 107- 
109, 117, 178, 118, 120, 127, 125, 
780, 182, 193, 135, 148, 749, 154, 156. 
அனுப்பிலித்தார்கள்‌ 36, 73, 82, 175) 
176, 118, 122, 185, 136, 142, 150. 


அனுப்பிவித்தாரே 123 
அனுப்பிவித்தான்‌ 34, 57, 63, 67, 107, 

174, 180, 192 
அனுப்பிவித்திருக்கிறது டய 
அனுப்பிவித்திருக்குது 97 


அனுப்பிவித்து 57, 64, 65, 70, 78, 96, 
709, 109, 112, 19, 119, 124-127, 
129, 130, 133, 746 


அனுப்பிவித்துப்போட்டு 122. 
அனுப்பிவைத்த 88 
அனுப்பிவைத்தார்‌. 89, 116 
அனுப்பினது. 56 
அனுப்பினார்‌ 57 
அனுப்புவித்தத்துக்கு: 40. 
அனுப்புலித்தார்கள்‌ ரக்த 
அனுப்புவித்தான்‌ 40, 61 
அனுப்புவித்தொம்‌ 40. 
அனுபவிக்கலாம்‌ ரக்த 
அனுபலிக்கவேண்டிய 74 
அனுபவிக்க வேணும்‌ 701 
அனுபவித்து 85 





தஞ்சை மராட்டிய 


அனுபவித்துக்கொண்டு ._ 68,75 
அனுபாயி (ஏகோஜி 11 இன்‌ மனைவி) 72: 
அனுபூறணாபாயி - (அன்ன. 


பூர்ணாபாயி), 94. 
அனுபோகம்‌ 750. 
அனுபோகமாய்‌ 750 
அனுமதியினாலே 11, 65, 97, 170 
அனுமானப்பட்டு 62, 82 
அனுஷ்டானம்‌. 8 
அனுஷ்டானத்துக்கு ்‌ 2 
அனேக 45, 48) 68 


அனேகம்‌ (பல) 39,438; (அதிகமான) 


௪, 12, 17, 57 68,65 
73 


அனேகமாய்‌ 
அனைவரும்‌ 12, 119. 
அனைவரையும்‌ க்க 
அஜார.த்திலே (அரண்மனையில்‌) 129. 
அஜோமது (2) 66 
அஷ்ட்டி (2) 86 
அஷவட்‌ (2), 56 
அஸக்காய சூரர்‌ - அஸகாய சூரர்‌ 
(துணைவேண்டா வீரர்‌) 60. 
அஹமத்துக்கான்‌. 76 


அஹில்லியாபாயி - அஹல்யாபாயி 
(பிரதாபஏங்கரின்‌ முதன்‌ மனைவி) 114 
அஹில்லியாபாயி (சரபோஜி 114 
இன்‌ இரண்டாவது மனைவி)-150, 158 


ஆ 


ஆக்கக்கொண்டால்‌ 74. 
ஆக்கக்கொண்டார்‌. 4 
ஆக்கக்கொள்ளுவோம்‌. 69. 
ஆக்கிக்கொள்ளவேணும்‌ 392 
ஆக்கியாபிச்சு (ஆணையிட்டு) 59. 
ஆக்கிரகத்தோடே (ஆத்திரத்தோடு) 58 
ஆக்கரமிச்சுக்கொண்டு 6 


ஆக்கரமிச்சுக்கொள்ளவேணும்‌ 62 


மன்னர்‌ வரலாறு 


ஆக்கரமிச்சக்கொள்ளுங்கோள்‌ 88 








ஆக்கிரமித்துக்கொண்டு 129, 182 
ஆக்ரெமித்துககொள்ளவேணும்‌ 133 
ஆக்கிரமித்‌;ர்கொண்டது. 326 
ஆக்கிரபிததுக்கொண்டு 133 
ஆக்ரினார்‌ 155 
ஆக 12, /5, 16, 19, 42, 44, 62, 85, 97, 

124, 141, 744 
ஆசட்டும்‌. 255 
ஆகப்‌ போகுது-ஆகப்‌ போறது 31 
ஆசப்‌ போனீர்‌ 5 50. 
ஆகமாட்டாது 28, 88 


ஆசயிருச்சிறார்கள்‌ - ஆகவிருச்‌ 
கிறார்கள்‌ 24, 88 
ஆகயிருக்கிறான்‌ - ஆகவிருக்கறான்‌. 25 





ஆகயிருக்குது - ஆகலிருக்கிறது 25,30, 

39, 69. 
ஆகயிருந்தது - ஆகளிருந்தது. 7,069 
ஆகயிருந்தான்‌ - ஆகலிருந்தான்‌ 22, 33. 
ஆசயிருந்து - ஆசுவிருந்து: 9, 115 


ஆசுயிருப்பார்கள்‌ - ஆகவிருப்பார்கள்‌ 9 


ஆகவும்‌. 33 
ஆகவேண்டி 33 
ஆகவேண்டும்‌ 10] 
ஆசகவேணும்‌ 19, 49, 154. 
ஆகாதத்துக்கு - (ஆகாததற்கு) 352 
ஆகாதிண்ணு - (ஆகாதென்று) 14 
ஆகாது. 3120. 
ஆகி 10, 72, 17, 19, 57, 109. 
ஆக்‌ கொண்டு 118 
ஆகிய 33, 56, 70. 
ஆகிலும்‌ 27, 29, 35, 44, 53, 59, 70, 
73, 80, 96, 100, 103, 171, 779, 127, 
3424, 129, 154 

ஆறை 24, 35, 49, 53. 


ஆகுறத்‌தனாலே - (ஆகிறதனாலே) 24 


ஆஒறைத்துக்கு - (ஆ௫றதற்கு) 748 
ஆறதில்லை. 62. 
ஆறது 39, 69, 128 


69-36 





281 


ஆறைபோது 10. 
ஆறைபோதுதானே 3 
ஆகறோம்‌ 80. 
ஆகும்‌ 3,87, 27 
ஆகும்படியாக 3 
ஆகும்படியாய்‌ 24, 100, 127 
ஆகுமோ ஆகாதோ. 128 
ஆகுது - (ஆகிறது) 39, 99, 128 
ஆகுறது - (ஆகிறது) 128. 


ஆகுறாப்போலே - (ஆசிறதுபோல) 188 
ஆகையால்‌ 21, 23, 24, 44, 47, 51, 56, 


57, 59, 62-64, 107, 119. 
ஆகையினாலே 69, 80, 122. 
ஆச்சரியப்பட்டு 40) ரம) 95 
ஆச்சரியமான 50 
ஆச்சரியமும்‌. 49, 102 


ஆச்சுது - (ஆயிற்று) 10, 22, 23, 26, 37, 
38, 35, 37, 77, 69, 92, 95, 96, 111, 
174, 122, 129, 195, 137, 148 


ஆச்சுதுயென்று - ஆச்சுதென்று ரா 
ஆசராவிலே மகட்‌ 
ஆசநா (உதவி) 121 
ஆசறாபண்ணுசிறது. 114 
ஆசறாவிலும்‌ (சார்பிலும்‌) 108 
ஆசறாவிலே (அரு$ல்‌) 77, 114 
ஆரர்வாதத்தினாலே 06 
ஆசைப்பட்டு 80. 
ஆசையினாலே. 122. 
ஆசைவாற்தையினாவேயும்‌: 

(வாற்தை - வார்த்தை) யா 
ஆடிக்கொண்டிருந்தான்‌ " 41 
ஆடுகள்‌ 150 
ஆண்டுகள்‌ 

அட்சய 20. 
ஈசுவர 72 
காலயுக்தி ய 
காலயுத்தி 98 
லக: டத்‌ 
சாதாரண 9 


282 


சாற்வரி 52 
சித்தார்த்தி 99 
சுபானு. 129. 
செய 85 
தாது 52 
துந்துபி 76 
துர்மதி 37 
நந்தன. 92 
நள 90, 96 
பறாபவ 2] 
பரிதாபி 72 
பலவங்க (பிலவங்க) 344 
பவ 81 
பார்த்திப 83 
பிங்கள 75, 90, 97, 98 
பிரசோத்பத்தி 26 
பிரமோதூத 22. 
ராக்த 87 
ருத்துறோத்காரி 91, 158 
விகாரி 52, 58 
விழு (விஷு) 92 
றாக்ஷ்த, றாக்ஷ 74, 88 
ஸ்ரீமுக [்‌.] 
ஆண்டு (க்‌) கொண்டு 86 
ஆண்டுகொண்டு 2, 21, 77, 92, 94, 98 
ஆணையோட்டு 112 


ஆத்தங்கரையில்‌ -(ஆற்றங்கரையில்‌) 107. 
ஆத்திறப்பட்டு - (ஆத்திரப்பட்டு) 111 


ஆத்தின்‌ - (ஆற்றின்‌) 119 
ஆத்தை - (ஆற்றை) 109. 
ஆதம்கான்‌ 34 
ஆதரணை 92, 117, 137 
ஆதரணைக்கு. 126 
ஆதவானியிலே - (ஆதோனி - 

ஒரூர்‌)) 118 
ஆதாரத்தின்பேரிலே 137 
ஆதி ர, 119 


ஆப்த்த- ஆப்த (நம்பகமான) 102, 132 





தஞ்சை மராட்டிய 


ஆப்த்தமாய- ஆப்தமாய்‌ 51,102,118,127 


ஆப்த்தனுடைய 84 
ஆப்த்தாள்‌ - ஆப்தர்கள்‌ 

(நண்பர்‌) 16 
ஆப்த்தாளும்‌ 25 
ஆபத்து 69. 


ஆய்‌ (ஆச) 1, 8, 60, 73, 80, 81,,82, 105 


ஆய்‌ கொண்டு - ஆய்க்கொண்டு 119. 
ஆய்ந்து * 89 
ஆயாசம்‌ (வருத்தம்‌) 747 
ஆயிசு (ஆயுள்‌) 748 
ஆயித்தம்‌ - ஆயத்தம்‌ (முன்‌ஏற்‌ 

பாடு 39, 186 
ஆயித்தமாக 99. 
ஆயித்தமாகி 76 
ஆயித்தமாய்‌ 178 
ஆயித்தமானார்‌ ்‌.] 
ஆயிரத்து 121. 
ஆயு (புதனுடைய மகன்‌) 29. 
ஆயுத்தமானார்‌ - (ஆயத்தமானார்‌) 97 
ஆயுதம்‌. 107 
ஆயுதங்களின்‌ சண்டை 69. 
ஆயுதத்தினாலேயும்‌ நத 
ஆயுதத்துடனே 102, 106 
ஆயுத மெடுத்தான்‌ 24 
ஆர்‌ (யார்‌), 81 
ஆரம்பம்‌ (தொடக்கம்‌) 34, 24 
ஆரம்பிக்கிற போது 32 
ஆரம்பிச்சார்‌ - (ஆரம்பித்தார்‌) 7] 
ஆரம்பிச்சான்‌. 49. 
ஆரம்பித்தார்கள்‌ 37, 69, 122, 182 
ஆரம்பித்தான்‌ 50. 
ஆரண்டையாகலும்‌ 

(யாரிடத்திலேனும்‌) 179 
ஆரணி 
ஆராகலும்‌: 80 
ஆராதனை (பூசனை) 192 
ஆராலே (யாராலே) 72 
ஆரை (யாரை) 80 


மன்னர்‌ வரலாறு. 


ஆலங்கிரி பாதுஷா (அவுரங்க£பு) 27 


ஆலரியம்‌ (தாமதம்‌) 128 
ஆலம்புகான்‌ (தஞ்சாவூரில்‌: 

இருந்த சர்தார்‌) 178, 179 
ஆலோசனை 62 
ஆலோசனைகளை, 747 
ஆவத்தன்‌ (ஆப்தன்‌ - நண்பன்‌), 69. 
ஆவரணத்தின்‌ (எல்லையில்‌), 46. 
ஆவார்‌ 322 
ஆவுபாயிசாயபு (விட்டோஜியின்‌ 

மனைலி), ்‌ ர 
ஆவுசாயபுக்கு. 72. 
ஆவுசாயபு 52, 59, 60, 72, 91 
ஆள்‌ 1] 
ஆளவேணும்‌ (ஆளவேண்டும்‌), 48 
ஆற்க்காடு 198 
ஆற்க்காட்டிலே 104, 178, 116 
ஆற்காட்டுக்கு, 112, 118, 176 
ஆற்காட்டு சுபா 170 
ஆற்காட்டு சுபேதார்‌. 11 
ஆற்காட்டு சுபா 97 
ஆற்காட்டு சுபையை 110 
ஆற்றிலே. 109 
ஆற்று நடுவிலே 119 
ஆற்றும்‌ - ஆத்தும (ஆத்ம), 126 
ஆற்றுமணலினாலே 109. 
ஆறம்பம்‌ - ஆரம்பம்‌ (தொடக்கம்‌) 148 
ஆறம்பித்து - (ஆரம்பித்து) 354 
ஆறணி - (ஆரணி) ரத, 185 
ஆறணிகாபிறாமணன்‌. 134 
ஆமாவது 75, 76 
ஆறு 95 
ஆறு பிள்ளைகள்‌ 29. 
ஆறு பேர்‌ 50. 
ஆறு பேரில்‌ 52 
ஆறு மாசம்‌ 170 
ஆறு மாசத்துக்கு. 129 
ஆறு வருஷம்‌ 128. 
ஆறுனாழி - (ஆறு நாழிகை) 112 





283. 


ஆறேழுபேர்‌ 107 
ஆன 7, 75, 78, 35, 42, 50, 60, 90, 
704, 129, 124, 152, 755, 156 


ஆனத்தில்‌ - (ஆனதில்‌) 112 
ஆனத்துக்கு - (ஆனதற்கு), ரக்த, 144. 
ஆனந்தத்தை (பேரின்பத்தை), 129. 


ஆனந்தரூபமாய்‌ (பேரின்பவடிவோடு), 
77 

ஆனபடியினால்‌ 18௪ 
ஆனபடியினாலே 10, 13, 21, 32-35, 50, 
53, 54, 56, 79, 77, 79, 80, 82, 89. 
90, 98, 99, 102, 107, 109, 110, 112, 
379, 175, 121, 197, 127, 188, 140. 


ஆனபிற்ப்பாடு 28, 48, 52, 
ஆனபிற்பாடு 48, 82, 93, 94, 100, 

197, 149 
ஆனபிறகு ்‌ 79 
ஆனபோது. ்‌ 
ஆனது. 99. 
ஆனவர்‌ 2, 15, 17, 21, 69, 65, 180. 
ஆனவன்‌ 37, 78, 60. 
ஆனார்‌ 2, 5, 98 
ஆனார்கள்‌ 29, 89, 186, 155 


ஆனால்‌ 20, 21, 85, 40, 53, 67, 70, 77, 
80, 83, 89, 96, 107, 108, 119, 175, 


1209 
ஆனாலும்‌ 93, 50, 80. 
ஆனான்‌. 28, 91 
ஆனானோ 107 
ஆனை (யானை) 108, 128, 197 
ஆனைக்கு 32, 112 
ஆனையின்‌ 12 
ஆனையின்‌ பேரிலே. 172, 740. 
ஆனையும்‌. 150. 
ஆனையை 32) 137 


ஆஸ்த்தியாக (ஆஸ்தி-சொத்து), 56. 


இ 


இங்களேயுடைய 92 


284. 


இங்களேவுடைய 93, 120. 
இங்கிலீசு 295, 743, 145, 146, 152. 
இங்கிலீசுகாரருக்கு. 98. 
இங்கிலீசுக்காறர்‌ 209 
இங்கைசுக்காறருக்கு 710, 788 
இங்கிலீசுக்காறருடைய 109, 182 
இங்கிலீசுகாறசற்தார்கள்‌ 126 
இங்கிலீசுகாறர்‌ 126 


இங்கலீசுகாறருடனேயும்‌ 180, 131, 155 


இங்கிலீஸ்‌ 742, 145 
இங்கிலீஸ்காரரும்‌. 720. 
இங்கிலீஸ்காறர்‌ 727, 137 
இங்கலீஸ்காறருடைய 178, 122, 126 
இங்கிலீஸ்காறரும்‌ 127 
இங்கீஸ்காறரை 137 
இங்கிலீஷ்‌ ஆண்டுகள்‌ 
1628 22 
ர 68 
7680 6௪ 
1744 110. 
1752 32], 122 
7800. 350. 
7801 354 
7803 ப்‌ 
இங்கிலேசுகாறருடைய 108 
இங்கே 32, 34, 61 
இங்கேதானே 35, 54 


இசமான்‌ - எசமான்‌ (தலைவன்‌) 21, 69 






இசமானாய்‌ ரர 
இசுவரர்‌ - ஈசுவரர்‌ (கடவுள்‌), 80. 
இட்டுது - (இட்டது) 91 
இடங்களில்‌ 0] 
இடங்களிலே ரதத 
ங்கொடாமல 776 

19, 39, 45, 46, 103, 150. 

$திலிருந்து: 29 
இடத்இலே 49, 79, 96, 150. 
இடத்திலும்‌ 146 





தஞ்சை மராட்டிய 


இடத்து 97 
இடத்துக்கு 61 
இடதுகையிலே 53 
இட பக்கத்தில்‌ 39. 
இடது தோள்‌ 52 


இடம்‌ 24, 43, 44, 114, 120, 134, 188,129. 


இடமாச்சுது - (இடமாயிற்று) 154 
இடமாய்‌ 46. 
இடமில்லாமல்‌ “80, 185 
இடமும்‌ 344 
இடமே 70. 
இடிச்சு - (இடித்து), 745 
இடித்துப்போட்டீர்‌ 50 
இடித்துப்‌ போட்டு 337 
இடித்துப்‌ போடுறது. 77 
இடித்துப்‌ போடுகிறான்‌ 57 
இடுப்பிலே ்‌ 70 
இடைவிடாத 144. 
இண்ணு நாளையிலே 
(இண்ணு-இன்று) 88 
இத்தனை 16, 17, 70, 82 
இத்தனைச்கும்‌ 43 
இத்தனையும்‌ 798, 154 
இதம்‌ (இன்பம்‌), 747 
இதல்‌ 150 
இதிலே 49, 58, 82, 99, 184 
இதின்‌ 325 
இதனாலே மத 
இது 73, 125, 143, 146 
இதுக்கு (இதற்கு) 39, 62, 76, 100, 122, 
743, 149, 752 
இதுக்குமேல்‌ 742 


இதுக்குள்ளே - (இதற்குள்ளே) 89, 112: 
இதுகள்‌ - (இவை)- 27, 69,120, 154 





இதுகளினாலும்‌ - (இவற்றாலும்‌) : 36 
இதுகளுக்கு - (இவற்றுக்கு) 354 
இதுகஞம்‌ - (இவையும்‌) 60. 
இதுகளுக்கு - (இவற்றுக்கு) 354 


இதுகளை - (இவற்றை) 48,50,51.,63,66, 


மன்னர்‌ வரலாறு 


107 
இதுகளேடே கூட - (இவற்றுடன்‌) 108 
இதுகாரியம்‌ க்க 
இது தவிர 80, 97, 93, 94, 118, 138 
இதுதான்‌ 40 
இதுமுதலான 58 
இதுயென்ன - இதுவென்ன 19 


இதுவுமல்லாமல்‌ 16, 29, 50, 67, 80, 88, 
1700, 119, 120, 121, 127 


இதெல்லாம்‌ ௩ 170. 
இதே 185. 
இதை 62 
இந்த 4, 9, 9, 17-12, 75, 19, 27, 


24-27, 31, 93-95, 37-42, 44,45, 48, 
57, 52, 54-56, 58, 60, 62, 64, 66, 
68, 70.75, 79-81, 88-85, 87-90, 92- 
95, 97-102, 106, 108, 112, 115, 117, 
119-127, 723, 128-131, 184. 726, 
198, 140, 147, 148-186, 149, 150, 


156 
இந்தக்காரியம்‌ 37 
இந்த சேதி 37 
இந்தப்படி 74, 127, 128 
இந்தப்படிக்கு 71,90,94,102,126,139 
இந்தப்படியாக 728 
இந்தப்‌ பிறகாரம்‌ (இங்ஙனம்‌) 68 
இந்தப்‌ பிறகாரமாக 25,317 
இந்தபடிக்கு (இந்தப்படிக்கு), 31 
இந்தயெட்டு - இந்தவெட்டு 84 
இந்துதற்மத்துக்கு 82 
இந்துபதி (சூரியன்‌) 357 


இந்நாலுலித (இந்த நான்குவித) 69 
இப்படி 17, 18, 21, 38, 39, 48, 44, 47, 
48, 57-59, 71, 79, 89, 91, 97, 99, 

708, 117, 119, 132, 19௪, 742, 755 
இப்படிக்கு 208, 176, 728 
இப்படிக்கெல்லாம்‌ 50, 77, 748 
இப்படிக்‌ கொத்த (இத்தகைய) 21,57, 
66, 79, 91, 100, 128, 730. 








285. 


இப்படிக்கொத்தவர்‌ 354 
இப்படிக்கொத்தவர்கள்‌ 754 
இப்படிக்கொத்தவருக்கு 44 
இப்படிப்பட்ட [.] 
இப்படியாக 107 
இப்படியிருக்க 69, 70. 
இப்படியிருக்கக்கொள்ள 39 
இப்படியிருக்கச்சே 32, 145 
இப்படியிருக்கிற 57, 62, 66 
இப்படியே 114 
இப்பவும்‌ 27, 127, 199 
இப்பால்‌ 172, 104 


இப்போ - இப்பொழுது 7, 18, 19, 27 
28, 37, 39, 10, 42, 47, 50, 56, 58, 59. 
62, 67, 68, 73, 85-87, 94, 98, 99, 120 

182, 740, 148, 152, 757 


இப்போதானே 61,748 
இப்போது 189. 
இப்போதும்‌ 49, 50, 86 
இப்ராயிம்‌ பாத்ஷா ர 
இம்மாத்திரம்‌ 186 
இரண்டாம்‌ ஸ்ரீ 20. 
இரண்டாவது 140. 
இரண்டு 77, 87, 105, 198 
இரனூறு - (இருநூறு) 107 
இராச்சியத்தை 5 ரா 
இராட்சியம்‌ ம்க்ச 
இராட்சியத்தின்பேரிலே 7 
இராட்சியத்துக்கு 99 
இராட்சியத்தை 64 
இராதபடியினாலே. 726. 
இராமல்‌ 307 
இருக்க 7, 54,55, 106 


இருக்கச்சே (இருக்கும்பொழுது) 2, 72 
42, 44, 47, 95, 110, 1/5, 195, 98 


இருக்கச்சேதானே 94 
இருக்கச்சேயும்‌ 61, 69, 74௪ 
இருக்கச்சொல்லி 89, 147 





286. 


இருக்கட்டும்‌ 25, 40. 
இருக்கப்பட்ட 99, கத்‌, 46, 48, 49, 54. 
74, 77-81, 84, 95, 98, 102, 102, 106 
117, 11௪, 727, 137, 139, 743, 74 
349, 750, 157 


இருக்கப்பட்டவர்களை 137, 142. 
இருக்கப்பட்டவன்‌ 148 
இருக்கம்‌ 45 
இருக்கவேணும்‌ 8) 35, 40, 71, 73 
இருக்கவொட்டாமல்‌ 47 
இருக்காமல்ப்படிக்கு 103 
இருக்காமல்‌ படிக்கு 24 


இருக்கிற 12, 21, 84, 29,51,84, 56, 59-63. 
65, 70, 72, 74, 77, 80, 81, 84, 88, 92, 
96-98, 104, 105, 119, 181, 125, 137, 

125, 188, 141, 150, 752, 155 


இருக்கிறத்தில்‌ - (இருக்கிறதில்‌) 94 


இருக்கிறத்தை - (இருக்கிறதை), 65, 

82, 11௪ 
இருக்கிறத்தையும்‌ 87 
இருக்கறதில்லை 70. 
இருக்கிறது 37, 64, 77, 86, 87, 108 
இருக்கறதே 80, 132 
இருக்கிறபடி 41 


இருக்கறபடியினாலே 14, 16, 33, 34, 35 
48, 67, 69, 79, 100, 102, 106, 119, 
320, 186, 142 

இருக்கறபேர்‌ 5] 





இருக்கிறபோது 4, 28, 60, 65, 73, 74, 
86, 92- 95, 98 

இருக்கிறவர்கள்‌ 128 
இருக்கிறவரை 80. 
இருக்கிறவரைக்கும்‌. 197 
இருக்கறவாள்‌ - (இருக்கிறவர்கள்‌) 25, 
65, 97, 121 

இருக்கறவிடத்தில்‌: 1719 
இருக்கிறவிடத்திலே 74 


இருக்கிறார்‌ 28, 41, 49, 46, 56, 59, 70, 
88, 99, 157 





தஞ்சை மராட்டிய 


இருக்கிறார்கள்‌ 44, 86, 100, 120. 
இருக்கிறாரே 4] 
இருக்கிறான்‌ 34, 47, 57, 58, 60, 63, 94, 

96. 
இருக்கிறானே 87, 142 
இருக்கிறீர்‌ 50, 80. 
இருக்கறோம்‌ 49, 54, 77, 95, 100, 141 
இருக்குதா - (இருக்கிறதா) க்கீ 
இருக்குது - (இருக்கிறது) 29,:34, 35, 


த்த, 45, 47, 50, 60, 77, 77, 83, 84, 88, 
102-105, 119, 182 
இருக்குதே - (இருக்கிறதே) 85, 93, 113, 


129, 740. 
இருக்கும்‌ 14, 75, 24, 65, 78, 10, 113, 


777, 790,105 


இருக்கும்படியாய்‌ 326, 194, 143 
இருக்குமோ 146 
இருக்குறது - (இருக்கிறது), 128 
இருக்கையில்‌ (இருக்குங்கால்‌) 77, 98 


இருண்டயிடமாய்‌ - இருண்ட 
விடமாய்‌ 46 
இருந்த 20, 21, 85, 28, 38, 40, 41, 45, 
56, 59, 66, 67, 68, 71, 72, 77, 89, 95, 
103, 107, 108, 113, 176, 130, 121, 
122, 135, 746, 752, 154 


இருந்தத்தை - (இருந்ததை) 21, 37, 87, 


155 
இருந்தது 29, 56, 124 
இருந்ததுகளை (இருந்தவற்றை) 68, 149 
இருந்ததை 67, 122 
இருந்தபடியால்‌ 194 


இருந்தபடியினாலே 24, 33, 35, 55, 68, 
702, 125, 126, 144, 147 


இருந்தபடியினாலேயும்‌ பட 24 
இருந்தபடியே தர 
இருந்தபிறகு 2 
இருந்தவர்‌ கச. 
இருந்தவர்கள்‌ 109, 740. 
இருந்தவருக்கு 97 


மன்னர்‌ வரலாறு 


இருந்தவரும்‌ 2 
இருந்தவள்‌ 22 
இருந்தவன்‌: 702, 118 
இருந்தவனை 98 


இருந்தாப்‌ போலே யிருந்து (இடீ 
ரென்று), 25, 129. 
இருந்தார்‌ 7,8, 14, 16, 18, 28, 31. 34, 
35, 46, 62, 63, 66, 74, 78, 85, 106, 
110, 176, 189, 146, 147, 155 
இருந்தார்கள்‌ 1, % 8, 1, 61, 91, 126, 
721, 184, 146 
இருந்தாரோ 43 


இருந்தால்‌ 24, 47, 54, 125, 146 
இருந்தாலும்‌ 44, 69, 96, 184, 141, 142 
44 

இருந்தாள்‌. 96 
இருந்தான்‌ 27, 26, 59, 6.1, 68, 70, 100, 
205, 175 


இருந்து 19, 25, 28-30, 38, 47, 50, 50, 
59, 60, 64, 64, 74,76-78,85,87,, 89,02. 
95, 98, 108-104, 108 - 111, 719-116 
322-126, 188, 189, 139-195, 146, 153 


இருந்துகொண்டு 40, 44, 65, 148 
இருந்துது - (இருந்தது) 45, 46, 67, 74, 
129, 150, 155 


இருந்துதே - (இருந்ததே) 19, 29, 39, 
60, 94, 98, 102, 104, 120 


இருந்தும்‌ 32, 99, 69. 
இருந்துவந்த 66, 105 
இருந்துவிட்டால்‌ 24 
இருந்துவிட்டார்‌ 27, 137 
இருந்துவிட்டார்கள்‌ 70, 71 
இருந்துவிட்டீர்‌ 40 
இருப்பார்கள்‌ 784 
இருப்போமே [ 
இருபஇங்காதம்‌ - (இருபதுகாதம்‌, 70. 
இருபது 352 
இருபது பேர்‌ 88 
இரும்‌ 65 





287 


இருவத்தய்யாயிரம்‌ - (இருபத்‌ 
தையாயிரம்‌) 119 
இருவத்திரண்டு - (இருபத்திரண்டு) 128 
இருவர்‌ 112 
இருவரும்‌ 57, 88, 89 
இருவருக்கும்‌. 327, 135 
இருவருடைய மே 
இருனூறுபேர்‌ - கண்னன்‌ 34 


இல்லாதத்தினாலே(இல்லததனாலே)105 
'இல்லாதபடியினாலே 95, 139. 
இல்லாமல்‌ 79, 80, 24, 25, 43, 60, 64, 
69, 73, 77, 95-97, 103, 108, 179, 132, 
195, 746-748 


இல்லாமல்ப்படிக்கு 109. 
இல்லாமல்படிக்கு' 347 
இல்லாமலிருக்க 185. 
இல்லாமலிருந்த 20. 
இல்லாமலும்‌: 250. 
இல்லாவிட்டால்‌ 47, 61, 69, 73. 


இல்லை 9, 21, 39, 69, 75, 80, 85, 88, 96 
99, 191, 798, 148, 152 


இலால்கானுடைய 60. 
இலால்கானோடேகூட 60. 
இலால்கான்‌ 55 
இவ்விடம்‌. 119. 
இவடத்திய - (இவ்விடத்திய), 51 
'இவடத்தில்‌ - (இவ்விடத்தில்‌) 27, 89 
இவடத்திலே - (இவ்விடத்திலே, 60, 

64, 106 
இவடத்திலேதானே. ர 
இலடத்துக்கு - (இவ்விடத்துக்க) 62 
இவடம்‌ - (இவ்லிடம்‌), 120 
இவர்‌ 26, 44, 86, 90, 96, 129. 
இவர்கள்‌ 7, 12) 21, 97 
இவர்களுக்கு 150. 
இவர்களுடனே 102 
இவர்களுடைய 7 
இவர்களை 65 
இவர்தாம்‌ 141 








32 
இட "டத்தில்‌ 42 
இவருக்கு 72, 93 
இவருக்கும்‌. 4.97 
'இவருட (இவருடைய), 72 
இ.பாடைய 147 
இவருடனே 704 
இவரும்‌ 45 
இவரை 43, 73, 79, 141 
இவரைக்சொண்டு 39 
'இவளவு - (இவ்வளவு) ௨ 120 
இவன்‌ 79, 99, 100. 
இவன்தான்‌ 98 
இவாள்‌ - (இவர்கள்‌) 15, 35, 44, 45, 


62, 62, 69, 73, 81, 87, 92, 95, 97, 108. 


170, 116, 119 
இவாளாலே - (இவர்களாலே) ௪8 
இவாளுக்கு - (இவர்களுக்கு) 57, 109. 
இவாளுக்கும்‌ - (இவர்களுக்கும்‌) 132 
இவாளுடைய 47 
இவாளை 8, 99, 72 
இழந்து 180 


இழந்து போறத்துக்கு - (இழந்து 
போகிறதற்கு) 


இழுத்தபோது 735. 
இழுத்துபோன 325 
இளங்காடு. 122,122. 
இளைப்பு கோ 
இளையகுமாரன்‌. ர 
இளையபிள்ளை 7௪ 
இளையவர்‌ 95 
இளையவன்‌ 85 
இளையவனுக்கு ப்‌ 
இறக்கிப்‌ போடுகிறது 110. 


இறங்கி 35, 46, 54, 59, 61, 62, 74, 74, 
87, 109, 118, 117, 120, 122, 125, 126, 


120. 
இறங்கை 89 
இறங்கொர்கள்‌. 205 





தஞ்சை மராட்டிய 


இறங்கினான்‌. 704, 112 
'இறாசத்‌ மோதின்கான்‌ (தோனியின்‌ 


தலைவன்‌) 142, 175), 176, 121 
இறாட்சியத்தை 163 
இன்ன இடத்தில்‌ 70.71. 
இன்னபடி. ச 55, 


இன்னம்‌ (மேலும்‌) 37, 35, 47, 78, 
755; (இப்பொழு து) 80, 89, 94, 97 


, 100. 
இன்னிசுகான்‌ (முறார்ஜிகோர்ப 
டேயின்‌ அமைச்சன்‌), 107 
இன்னீசுகான்‌ 107 
இன்னும்‌ 708, 128, 129 
இனிமேல்‌ 25, 27, 43, 56, 68, 138, 139. 
இனிமேலைக்கு 80, 127, 147 
இஷ்டூட்‌ (0௦1௦061 510௨20). 147 


'இஷதெய்வா திகளை-(இஷ - இஷ்ட) 44 
இஸ்‌.திரிகளுடனே - (இஸ்‌தரிகள்‌ - 


மனைவியர்‌), 75 

இஸ்திரிகளிலே 94 

'இஸ்த்திறி (ஸ்திரீ - பெண்‌) 80. 
ஈ 


ஈசாவியத்திக்குலே (வட௫ழக்கல்‌), 
ஈசுவரஇருபையினாலே (இறை. 
யருளால்‌) 69. 
ஈசுவரசகாயமும்‌ (இறையுதலியும்‌) 44 
ஈசுவரசங்கல்பத்தை (இறைவன்‌ 


இருவருள்‌) ர்க 
ஈசுவரபிறசாதி (இறையருள்‌ 

பெற்றவர்‌), 99 
ஈசுவராவதாரம்‌ (இறைவனே 

தோன்றுதல்‌) எ 
ஈடாயிருக்குது - (ஈடாயிருக்கறது) 137 
ஈயத்தை 96, 56 
ரல்‌ 59 


ஈனசாதியாக 17 


மன்னர்‌ வரலாறு 


உ 
உங்கள்‌ 52, 60, 141 
உங்களுக்கு. 102 
உங்களுடைய 34, 49, 72 


உச்சவங்களும்‌ (இருலிழாக்களும்‌) 95 
உசேன்கான்சூர்‌ (துளஜாவின்‌ 


அமைச்சன்‌) 320. 
உடமைக்கு 737 
உடமைகள்‌. 106 
உடன்படிக்கை 126 
உடன்படிக்கையும்‌ 109. 


உடன்பிடிக்கை (உடன்படிக்கை) 97,153 
உடனுக்குடனே மத 
உடனே 2, 12, 15, 17, 19, 22, 28, 30, 
95,286, 51,55, 67, 76,89, 90, 92, 93, 
95, 96, 98, 101, 103-106, 176, 117, 
319, 729, 129, 137, 182, 784, 747, 
342, 749, 750, (உடன்‌) 27, 63, 72, 
78, 87, 87, 113, 115, 176 
உடைத்தாப்போலே - (உடைத்தது. 


போல), 331 
உடைத்தான 42 
உடைத்து ம்‌ 


உடைய 7,2,5,௪,12, 37, 22, 27, 2௦, 
94-27, 42, 42, 46-48, 52, 57, 5௪, 65, 
72, 81, 86, 87, 91, 97, 99, 110, 172 

119, 797, 126, 128 

2 


உடையவராய்‌ 
உடையவராயி 349. 
உடையவரானார்‌. ம 
உடையாதேவர்‌ (இராம 
நாதபுரத்தரசர்‌) 178 
உடையார்‌ பாளையத்து 99, 108, 120. 
உண்டாகிற ட. 
உண்டாகறார்கள்‌ ட 


69-37 





289. 
உண்டாகும்‌ ழ்‌ த 
உண்டாச்சுது - (உண்டாயிற்று) 89. 
உண்டாய்‌ 198 
உண்டாயிருக்க 32 
உண்டான்‌. 65, 92 
உண்டானவர்‌ ம, 140 
உண்டுபண்ணி 46, 47, 98, 148 
உண்டுபண்ணின 150. 
உண்டுபண்ணினார்‌ 69. 
உத்தம ரதத, 157 
உத்தமகுணங்கள்‌ 747 
உத்தமகுலத்திலே மகத 
உத்தம சகுனங்களும்‌ க்க 
உத்தம சாதி 197 
உத்தம தற்மத்தோடே ர்‌ 
உத்தம நடத்தையும்‌ 328 
உத்தமம்‌ 64, 132. 
உத்தமமாய்‌ 127 
உத்தமமான 748 
உத்தம முகூர்த்தத்தில்‌ 347 
உத்தம வமிசத்தாருக்கு 194 
உத்தம வமிசத்தினுடைய 101 
உத்தம வமிசம்‌: 740. 


உத்தரசிரியை (இறந்தவர்‌ 
பொருட்டுச்‌ செய்யும்‌ சடங்குகள்‌) 52 


உத்தர தேசம்‌ (வடநாடு), 727 
உத்தரவின்‌. 5 62 
உத்தரவு ர 
உத்தரவுக்கு 6 
உத்தரவு படிக்கு 61 


உத்தரவு பண்ணி (ஆணையிட்டு) 28 
உத்தரவுயெழுதி - உத்தரவெழுதி 120. 
உத்தறக்‌ கிறியாதிகளை - உத்தரக்‌ 

இரியாதகளை 
உத்தாரப்படிக்கு 109, 736. 
உத்தாரப்படியே ர்க்க 
உத்தாரம்‌ (உத்தரவு-ஆணை) 73, 34, 48. 
54, 79, 81, 82, 83, 89, 97, 101, 107, 
712, 126, 145, 147, 148, 750 


ர்க்க 


290. 


உத்தாறம்‌ - உதார்ராம்‌ (யாதவ 


ராஜாவின்‌ மகன்‌) 76 
உத்தானுபாதறாஜா 29 
உத்தியோகத்தை 3269 
உத்தியோகத்துக்கு' 348 
உத்தியோகம்‌ 100 
உத்தியோகஸ்தர்‌ 178 


உத்திரசிறிகை - (உத்தரக்கரியை) 
(இறந்தவர்‌ பொருட்டுச்‌ செய்யும்‌ 


சடங்குகள்‌), 189, 189, 742 
உத்திரலின்‌ படியே ட 62 
உத்திரவின்‌ பேரிலே 60. 
உத்திரவு - உத்தரவு (இசைவாணை; 

பதில்‌) 42, 49, 56, 58, 85, 124. 
உத்திரவுப்படிக்கு 70௪ 
உத்திரவு பண்ணி 30 
உத்தேசித்து (௧௬) 355 


உதாரகுணத்தில்‌ (வள்ளன்மையில்‌) 69 
உதாரத்துவமும்‌ 


(கொடைக்குணமும்‌) 328 
உதையபான்‌ (ஏகோஜி 14 வைப்பு 

மனைவியின்‌ மகன்‌), 91 
உபகாரங்களையும்‌ 342 
உபகாரத்தினாலேயும்‌ 325 
உபகாரத்துக்காகவும்‌ ரதத 
உபகாரத்துக்கும்‌ 196 
உபகாரத்தை 392, 186, 155, 156 
உபகார.த்தையும்‌. 37 
உபகாரம்‌ (உதவி) 320, 755 
உபகாரமுள்ளவரும்‌ 748 
உபகாரமே தவிர மத்த 
உபசாரங்களை 

(மரியாதைகளை) 35, 785 
௨.பசார த்தை 104 
உபசாரம்‌ பண்ணி 36 
உபசாரமாய்‌ 703 
உபத்திரம்‌ தொல்லை) 50, 107, 174 
உபத்திரவத்தினாலே. 97 
உபத்திரவம்‌ 49, 50, 774 





தஞ்சை மராட்டிய 


உபத்திரவமாய்‌ 85) 785 
உபத்திறவத்துக்கு ரகக்‌ 
உபத்திறவம்‌. 745) [47 
உபத்துறவம்‌ - (உபத்திரம்‌) 35, 59. 
உபதேசம்‌. 3 
உபயுக்தமாய்‌ (பொருத்தமாய்‌) 755 


உபயுக்தமான (பொருத்தமான) 2 
உபாசனை (இடையறாது சிந்தித்தல்‌) 2 


உபாயத்தினாலே. 34, 286 
உபாயத்தையும்‌ 69. 
உபைய காவேரி 

(இரண்டு காவேரிகள்‌), 123 
&பையுக்த்தமான (பயனுள்ள) 154 
உம்பர்காவ்‌ 56 
உம்மாலே 40. 
உம்முட - (உம்முடைய) 74 
உம்முடகட்ட (உம்மிடம்‌) 78 
உம்முடபேரிலே. 120. 
உம்முடனே 35 


உம்முடைய 40, 50, 51, 57, 67, 74, 77, 
79, 80, 87, 101, 120 


உம்முதாக - (உம்முடையதாக) 65 
உம்மை 40, 54, 79, 80, 120. 
உம்மைத்தொட்டு (உம்மால்‌), 47 
உம்மைப்போலொத்தவர்‌ 80. 
உம்மோடே கூட (உம்முடன்‌) கீர 
உம்தத்துல்‌ உமரா (மமுதல்லி 

கானின்‌ மூத்த மகன்‌) ட 122 
உமமதுல்லுமுறா. (ஷே) 192 
உமக்கு 2, 9, 40, 44, 50, 54, 74, 80, 120. 
உமக்கும்‌. 39, 40, 50 


உமாசிறாஜா(சம்பாஜியின்‌ மகன்‌) 71,75 
உமாஜிருஜா (கேலோஜியின்‌ பேரன்‌) 85 
உமாபாயி சாயபு (மானோஜியின்‌ 


மனைவி) 7 
மாவு (சஹஜி 1 இன்‌ மனைவி; 
பறசோஜியின்‌ மனைவி) த 
உயர்ந்து போய்விட்டார்‌ 34 
உயரம்‌ 720. 


மன்னர்‌ வரலாறு 


உயித்ததத்தில்‌ - (உயுத்தத்தில்‌ 
- போரில்‌) 3,18 
உயித்தத்திலே 7,817 
உயித்தத்துக்கு 12, 14, 16.78, 57, 78 
97, 117, 116, 115, 122 
உயித்தத்தை 37 
உயித்தபிரகடம்‌ - உயுத்தப்பிரகடனம்‌ 
(போர்‌ அறிவிப்பு) ர 


உயித்தபிரசங்கம்‌ (போர்‌ அறிவீப்பு) 21 
உயித்தம்‌ - உயுத்தம்‌” (போர்‌) 5,8, 
18-15, 17, 19, 82, 26, 28, 34, 36, 39, 
59, 62, 64, 66, 73, 74, 78, 90, 192. 
உயித்தியபிரசங்கம்‌ (போர்‌ அறிவிப்பு) 4 


உயிரோட - (உயிரோடு) 742 
உயிரோடே 34, 39, 47, 70, 110, 120. 

729, 197 
உயுத்தம்பண்ண ர 
உருட்டியும்‌. 38 
உருவிக்‌ கொண்டு 59, 185 
உலாந்தக்காரர்‌ (டச்சுக்காரர்‌), 98 
உள்ப்பட்ட - (உட்பட்ட), 46 
உள்பட 94 
உள்ள 2 
உள்ளவர்‌ 5 
உள்ளவரும்‌ 90. 
உள்ளவரைக்கும்‌ 748. 
உள்ளாக 119 
உள்ளே 49, 57, 58, 56, 89, 102, 118 
உள்ளேபோய்‌ 38 
உளுக்கார்ந்தார்‌ (உட்கார்ந்தார்‌) 88, 90. 
உளுக்கார்ந்தான்‌ 99, 106, 185. 
உளுக்கார்ந்தீர்‌ 50. 
உளுக்கார்ந்து: 47, 79, 119. 
உளுக்கார்ந்து கொண்டு 57, 102 
உளுக்காரவேண்டிய 106 
உளுக்கார வைத்தார்கள்‌ 85 
உளுக்காரவைத்து 26, 82, 101, 141. 
உளுக்காரவைத்தோம்‌ 99 
உற்பத்தியாய்‌ (தோன்றி) 29 








291 
உறமுறைசனங்களையும்‌. 
(உறவினர்களையும்‌) 139 
உறமுறையார்களோடே 740 
உறவின்‌ முறையார்‌ (உறலினர்‌) 16 
உறுதி 155 
உறுதி பண்ணி 7 
உறுதியாய்‌ 78, 25, 39 
உறுமாலையில்‌ - உருமாலையில்‌ 
(மேலாடையில்‌), 41 
உறை (ஆயுதக்கூடு) 99. 
உறை முறையார்‌ (உறவினர்‌) 82, 99 
உறை முறையாரில்‌ 98 
உன்‌. 81 
உன்‌ பேரிலே 41 
உன்மத்த இசையினாலே (இசை- 
நிலைமை) ன்‌ 702 
உன்மத்தன்‌ (பித்தன்‌) 57 
உன்மத்தனாய்‌. 57 
உன்னாலே 91 
உன்னிதம்‌ (அதிக உயரம்‌), 109 
உன்னை 61, 64, 112 
உன்னைக்‌ கொண்டு 48 
உன்னுடனே 61 
உன்னுடைய 9, 81, 6] 
உனக்கு 67, 89 
உனக்கும்‌ 8 
ஊ 
அளத்தியும்‌ - (ஊற்றியும்‌) 98 
ஊத்துகிறத்தினாலேயும்‌ - 
(ஊற்றுகிறதினாலேயும்‌) %. 
ஊழியக்காறர்களோடே : 1] 


ஊழியகாறனில்‌ - ஊழியக்காரனில்‌ 58 
ஊழியங்களும்‌ (தொண்டுகளும்‌, 68 


௭ 


எக்கசிவறாஜா (ஏகசவராசா) 2 


292. 


எங்கும்‌. 98 
எங்கே 49, 58, 112, 120 
எங்கே போனாலும்‌ 39. 
எச்சரித்தார்கள்‌ ரதத 
எட்டாவது 75, 76 
எட்டு. 36, 74, 75 
எட்டுபிள்ளைகள்‌ ட 
எட்டுப்பேரும்‌ 3, 72 
எட்டுப்பேரிலே. 740. 
எட்டுபேரில்‌ 32, 75 
எடுக்கச்சே - (எடுக்குங்கால்‌) 355 
எடுக்கப்பட்ட கக 
எடுத்தபோது ரதத 
எடுத்துக்கொண்டு 41, 44, 47, 58, 54, 
66, 81 

எடுத்துப்போட்டு 55, 89, 192, 126, 
2529 


எடுத்துப்போய்‌ (செலுத்தி), 10, 40. 
எடுத்துப்போற (போற - போகிற) 87 


எடுப்பிவித்து 46, 47 
எண்டு - (என்று) 202 
எண்ணப்பட்ட 352 
எண்ணாமல்‌ 65 
எண்ணி 27, 32, 59, 62, 64, 67, 74 
எண்ணிக்கையாக 152 
எண்ணிக்கொண்டு 75, 65 
எண்ணு - (என்று) 7, 112) 129 
எண்ணுறார்‌ 355, 756 
எண்ணும்‌ - (என்றும்‌), 42) 93 
எண்ணைக்கும்‌ - (என்றைக்கும்‌) 756 
எண்பதினாயிரம்‌ 110 
எண்பதுதுற்கமும்‌ 28 


எத்தனை (எவ்வளவு)42, 82, 104, 146 
எத்தினம்‌ - எத்தனம்‌ (முயற்சி) 15, 44 
எத்தினமாக - எத்தனமாக 
(முயற்சியோடு), 112 
எத்தினமும்‌ - எத்தனமும்‌ (முயற்சியும்‌) 44 
எதாயுக்தமாய்‌ (வழக்கம்போல) 130 
எதிர்த்து 90, 107 





தஞ்சை மராட்டிய 


எதிர்பார்த்துக்கொண்டு 59 
எதிராக 57 
எதிரே 59, 64 
எதிரி (பகைவன்‌) டர 


எதேஷ்டமாக (விரும்பிய அளவு) 47 


எந்த 107, 121, 126, 143 
எந்த விதத்திலும்‌ 1722, 187 
எந்த விதத்திலே. 102. 
எந்த விதத்திலேயும்‌ 720, 749. 
எந்த விதமாய்‌ 95, 140. 
எந்தெந்த மத 
எப்படி 61, 73, 89, 120, 120, 134, 143 
எப்படிக்கொத்த 69 
எப்படியாகுது - (எப்படியாகும்‌) 27 
எப்படியும்‌ 60. 
எப்படியோ 744 
எப்போதும்‌ கக, 735, 142, 154. 
எப்போவாகலும்‌ - 

(எப்பொழுதாகிலும்‌) 727 
எல்லா 9, 80, 56, 139, 140. 
எல்லாத்தையும்‌ - 

(எல்லாவற்றையும்‌) 77, 37, 39, 46, 


54, 55, 57, 68, 68, 145 
எல்லாம்‌ 12, 13, 17, 78, 85, 27, 30, 33, 
34, 39, 48, 44, 47, 48, 50, 57, 53-57, 
59, 62, 65, 67, 68, 72, 73, 76, 77, 82, 
93, 700-102, 104, 706, 120, 121, 124, 


329, 182, 186-18௪, 747, 742, 744, 
348-150, 152, 754, 757 
எல்லாராலேயும்‌ 384 
எல்லாருக்கும்‌ 114 
எல்லாரும்‌ 9, 17, 49, 63, 78, 79, 82, 97, 
99, 129, 142 

எல்லாரையும்‌ 37, 82, 72 
எல்லையின்‌ 45 
எல்லோகும்‌ 17௪ 


எவ்வளவாகலும்‌ (சிறிதாயினும்‌) 82 
எவ்வறணமாய்‌ - யெளவனமாய்‌ 


(இளமையோடு) 342 


மன்னர்‌ வரலாறு. 


எவனண்டை (யாரிடம்‌), 96 
எவனாகிலும்‌ 97 
எழுதப்பட்டது. 157 
எழுதப்பட்டு 45, 129. 
எழுதப்பட்டுவரும்‌. ர 
எழுதவேண்டியது. 55 
எழுதவேணுமோ (எழுத 

வேண்டுமோ) 143 
எழுதவைத்து 6 


எழுதி 41, 46, 50, 56,37, 59, 63, 71, 74, 
84, 85 88, 90, 93-95, 98, 102, 102. 
305, 119, 174. 120, 121, 188, 140. 

142, 743) க7 


எழுதிக்கொடுத்த 347 
எழு.திக்கொடுத்தத்தை - (எழுதக்‌. 
கொடுத்ததை) 150. 
எழு.இக்கொடுத்தத்தையும்‌: 7406 
எழுதிக்கொடுத்தார்‌ 88. 
எழுதிக்கொடுத்தார்கள்‌. 109. 
எழுதிக்கொடுத்துலிட்டார்‌ 122 
எழுதிக்கொண்டும்‌ 347 
எழுதிப்போட்டு 40. 
எழுதிமுடியாத 348 
எழுதிய 375 
எழுதின 50, 62, 96, 102, 150 
எழுதினத்தினாவேயும்‌ - (எழுதின 
'தினாலேயும்‌), 58. 
எழுதினது 344 
எழுதினேன்‌. 115 
எழுதுகிறேன்‌ 740. 
எழுதுறைத்துக்கும்‌ - (எழுதுகிற. 
தற்கும்‌) 345. 
எழுந்திருந்து: க 
எழுப்பி. 36 
எழுணூறு - (எழுநூறு) 129. 
எழுநூற்று 321 
என்‌ 60, 127 
என்கிட்ட 327 
என்கிற 2,3, 7, 8, 12, 15, 18, 19, 21, 





293. 


27, 34, 45, 48-50, 55-57, 60, 62-64, 
81, 83, 87, 89, 98, 100, 102, 107, 
309, 111, 176, 17௪, 127, 726, 127, 

320, 135, 139, 146, 152, 158, 756 


என்டறத்துக்கு - (என்கிறதற்கு) 2, 84, 

137, 182 
என்கிறத்தை - (என்கிறதை) 3. 
என்றது. 5 கந்‌ 
என்கிறபடியே 109. 
என்றபேர்‌ 47 


என்டறயிடத்தில்‌ - என்றெவிடத்தில்‌ 21 


என்றவர்‌ 4, 70-18, 29, 27, 28, 124 
என்‌இறவருக்கு. கரா 
என்றவருடைய 85 
என்‌இறவரும்‌ 7 
என்ிறவரை ச 74 
என்றவள்‌. 5, 58, 64, 96, 98, 107 


என்றவன்‌ 15, 35, 89, 40, 58, 66, 98, 
307, 104, 107, 108, 110, 175, 118 


724, 190 
என்கிறவனுக்கு 7, 22, 94, 100, 187, 125. 
என்றவனுடனே 64 
என்றவனுடைய 91, 96, 106 
என்கறவனும்‌ ்‌ 122 
என்றவனை 38, 49, 104, 108 
என்‌றைவனையும்‌. 32) 108 
என்ிறவனொடே 65 
என்‌றவனோடே கூட 65 
என்கிறாப்போல: லத 
என்பேரிலே ௪௦. 
என்ற 94 
என்றால்‌ 69, 95, 179, 120. 
என்றாலும்‌. தக) 119. 
என்று 2,2, 8-18, 74, 15, 18, 20, 21, 


23- 29, 31- 25, 38- 41, 43 - 68, 70, 
72, 73-76, 78- 86, 88-90, 92- 107. 
770, 711, 174-176), 720 - 122, 124 - 
725, 780, 132 - 140, 142 - 144, 186, 

757, 1750, 152, 154, 155. 


294. 


என்றும்‌ 27, 42, 48, 71, 84, 99, 175, 140. 


என்றுயிருந்தான்‌ - என்றிருந்தான்‌ 129. 
என்றென்றைக்கும்‌ (எந்நாளும்‌) ரம 
என்ன 25, 44, 67, 106, 124, 142. 
என்னகாரியம்‌ 47 
என்னத்துக்கு - (எதற்கு) 704 
என்னத்தை - (எதை), 104 
என்னப்பட்ட 51, 72, 78 
என்னபண்ணுவான்‌ 104. 


என்னமென்றால்‌ (என்னவென்றால்‌) 41, 
49) 48, 51, 102, 184 

என்னவென்றால்‌ 9, 14, 48, 56, 58, 63. 
67, 80, 100, 108, 120, 185, 137, 122] 


342) 155 
என்னுடைய 79, 121 
என்னேரமும்‌ - 

(எத்நேரமும்‌) ம்47, 148, 154. 
என்னை 80. 
எனக்கு. 79, 80, 89, 121 
எனக்கு உனக்கு: 89. 
எனில்‌ கத 

ஏ 
ஏகாந்தமாய்‌ (தனிமையாய்‌), கச 
ஏகோஜி 1 2 


ஏகோஜி 11 (பீமராஜாவின்மகன்‌) 4 
ஏகோஜி 111 (வராகராஜாவின்மகன்‌) 5. 
ஏகோஜி 14 (ஷாஜியின்மகன்‌) 26, 86. 


ஏகோஜி 1 (துக்கோஜியினமகன்‌) 92, 93: 
ஏதாகிலும்‌ 24, 107 
ஏதுவாக 152 
ஏதுவாய்‌. 754 
ஏவப்பட்டு .] 
ஏழாவது 76 
ஏழு தே 
ஏழுபிள்ளை. 91 


ஏழுபேரும்‌ 22 





தஞ்சை மராட்டிய 


ஏழமெட்டுப்பேர்‌ 89. 
ஏழை 26 
ஏன்‌ 95 
ஏனென்றால்‌. 119. 
ஏறி 38, 46, 56, 112. 
ஏறிக்கொண்டு 36, 41, 46, 53, 71, 120. 
ஏறிப்போச்சு 98. 
ஏறின 38 


ஒ 


ஒடுங்கிப்‌ போயிருக்கிற மகத 

ஒண்டையைப்‌ போல்‌ (ஒண்டை - 
ஒட்டகம்‌) 180. 

ஒண்ணரை - (ஒன்றரை), 130. 


ஒண்ணாக்கக்கொண்டு - (ஒன்றாக்கிக்‌ 
கொண்டு) 39 
ஒண்ணாலும்‌ - (ஒன்றாகிலும்‌) 19 
ஒண்ணாய்ச்சேர்ந்து - (ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்து) 3) 17௪ 
ஒண்ணு - (ஒன்று), 9, 69, 94 
ஒண்ணுக்கொண்ணு - (ஒன்றுக்‌. 
கொன்று) 26, 72, 88, 94, 118, 185 
ஒண்ணும்‌ - (ஒன்றும்‌) 84, 50, 51, 72, 
88, 90, 185, 182 
ஒண்ணோடொண்ணு - (ஒன்றோ 


டொன்று) 88 
ஒத்தாசை (உதவி), ர. 
ஒத்துக்கொண்டு ] 
ஒப்பிவிக்கறோம்‌ - ஒப்புவிக்கறோம்‌ 141 
ஒப்பிலிக்கதறபோ து: மதத 
ஒப்பிவித்த படியினாலே 344 
ஒப்பிவித்தார்‌ ப 141 
ஒப்பிவித்து: கத 
ஒப்பிவித்துப்‌ போட்டு 104 
ஒப்புக்‌ கொடுக்கப்‌ பட்டு 120. 
ஒப்புக்‌ கொடுத்த மதத 
ஒப்புக்‌ கொண்ட படிக்கு 395. 


மன்னர்‌ வரலாறு 


ஒப்புக்‌ கொண்டு 395. 
ஒப்புக்‌ கொள்ளச்‌ சொல்லி, 106 
ஒப்புலிக்க 120. 
ஒப்புவிக்கச்‌ சொல்லி 721. 
ஒப்புவிக்காதேயும்‌ 120 
ஒப்புவிக்கிறதில்லை. 320, 121 
ஒப்புவித்தபடியினாலே 342 
ஒப்புலித்தார்‌ 152 
ஒப்புவித்தான்‌ 102 
ஒப்புவித்து ட 119, 186 
ஒப்புவித்துப்போடவேணும்‌ 32 


ஒரு 8, 9, 18, 16, 21, 27, 34, 35, 46, 47. 
5/, 56, 60, 64, 70, 77-79, 84, 92, 93 
96, 103, 107 - 109, 112, 174, 719, 120. 
322, 186 - 129, 134 - 139, 142, 149. 

746, 749, 153-155. 

ஒரு காரியங்களை - ஒருகாரியத்தை 24 

ஒருத்தர்‌ - ஒருவர்‌ 31, 85, 96, 197 

ஒருத்தருக்கும்‌ - ஒருவருக்கும்‌ 46, 113. 

இருத்தருடனே 43. 


ஒருத்தரும்‌ - ஒருவரும்‌. சக்‌, 98. 
ஒருத்தன்‌ - ஒருவன்‌ 98, 742 
ஒருத்தி 92, 100, 188 
ஒருத்திதான்‌ 91 


ஒருதருக்கும்‌ - ஒருவருக்கும்‌ 53, 77, 120. 
ஒருதருக்கொருத்தர்‌ - 
ஒருவருக்கொருவர்‌ 53 


ஒருதரும்‌ - (ஒருவரும்‌), 102 
ஒருதன்‌ - ஒருவன்‌ 54, 108, 117, 785. 
ஒருதனை - (ஒருவனை), 80, 97 
ஒருதனையாகலும்‌ 49 
ஒருதி - (ஒருத்தி) 325 
ஒருதிரம்‌ - (ஒருதரம்‌) 77, 120. 
ஒருநாள்‌ 12, 35, 62, 103, 104 
ஒருபக்சமும்‌ 119 
ஒருபணம்‌. 44 
ஒருபிள்ளை 60, 76, 86, 94 
ஒருபிள்ளையை. 98 
ஒருபிள்ளையும்‌ 75 





295 
ஒருபெண்‌: 80 
ஒருபொண்‌. 75, 76, 91 
ஒருமணி தானியம்‌. 324 
ஒருமலை 6 
ஒருமனப்பட்டு 142 
ஒருமாற்கமாய்‌ - ஒரு மார்க்கமாய்‌ 

92, 106, 112 
ஒருமித்து டத, 124 
ஒருயிடத்திலே - (ஓரிடத்தலே, 102 
ஒருவராகலும்‌ 89. 
ஒருவருக்கொருவர்‌ 32, 29, 75,107 
ஒருவருஷம்‌ டி 
ஒருவழியாக: 109 
ஒருவனாலே. 56 
ஒருவனுக்கு 80. 
ஒருவிசை 91, 155 


ஒருவிடத்திலே - (ஓரிடத்திலே) 71 
ஒருவேளை 43, 48, 54, 59, 182. 
ஒருனாள்‌ - (ஒருநாள்‌) 71, 84, 102 
ஒருஸ்ரீ 354 
ஒவ்வொரு. 69, 145, 148. 
ஒழுங்குப்படுத்தி - (ஒழுங்குபடுத்த) 146 
ஒளித்துக்கொண்டு யிருந்தார்கள்‌ - 





ஒளித்துக்கொண்டிருந்தார்களன்‌ 38 
ஒளித்துபோய்விட்டான்‌. 107. 
ஒளித்து வைத்திருந்தார்கள்‌ ப 
ஒளித்துவைத்துக்‌ கொண்டு. 49. 
ஒன்பது பேர்‌. 91 

று. 50, 58, 104 
ஒன்றும்‌ * 65,80 
ஒன்றையும்‌. 40, 56 
ஓட (ப்‌) பண்ணினார்‌ ரே 
ஓடிப்போகப்பண்ணினார்‌. ரே 
ஓடிப்போய்‌ 5௪ 
ஓடிப்போய்விட்டார்கள்‌ 78,20, 112 
ஓடிப்போய்விட்டான்‌ 38, 57, 68, 111 


296 


ஓடிப்போயிருந்தவன்‌. 327 
ஒடிப்போயிருந்தார்கள்‌ 65 
ஓடிப்போயிருந்தான்‌ 65 
ஓடிப்போனவர்கள்‌ 45 
ஓடிப்‌ போனவாள்‌ - (ஓடிப்‌ போன 
வர்கள்‌) 103 
ஓடிவந்து 322. 
ஓடிவந்துவிட்டபடியால்‌ 60. 
ஓடிவருறபோது 128 
ஒடினபிற்பாடு 37 
ஓடுகறபோது அ 128 
ஓய்‌ (விளி), ்‌.] 
ஒரட்டுக்கும்‌ (முழுமைக்கும்‌) 24, 34, 


38, 49, 51, 54, 58, 64, 68, 108, 119, 


55 

ஒரடிவழியாய்‌ (ஒற்றையடிப்பாதை 

யில்‌) 46 
ஓரமாய்‌ கட்‌ 

க 

குக்காஜி (விட்டோஜியின்‌ ஏழாவது 

மகன்‌), ூம5 
ககுவாற்‌ சாயபு - (சக்வார்பாயி) 

(பிரதாப சிங்கரின்‌ மூன்றாவது 

மனைவி), 54 
கச்சிபர்‌ (காச்யபர்‌) 29. 
குசானாவிலே (பொருள்‌ 

நிலையத்தில்‌) 20. 
கசானாவுக்கு கீ 
கசானாவையும்‌ 50, 91 
கஞ்சிர்கான்‌ 36 
கட்ட 20. 
கட்டச்‌ சொல்லி 56. 
சுட்டளை (ஆணை), 31 
கட்டளையிட்டார்‌ 332 


கட்டளையிட்டு ப 





தஞ்சை மராட்டிய 


கட்டளையிட்டுப்போட்டு 2௪ 
கட்டாரி (குத்து வாள்‌) ர ட 
கட்டாரியை 52 


கட்டி (கைக்‌ கொண்டு) 50, 53,104 
கட்டிக்‌ கொண்டதுகளின்‌ (வென்ற 


வற்றின்‌) 55 
கட்டிக்‌ கொண்டார்‌ (வென்றார்‌) 40, 
57, 72 


கட்டிக்‌ கொண்டு (வென்று) 34, 37, 47, 
57, 56, 58, 59, (சுற்றிக்‌ கொண்டு) &1, 
53; (அடைத்து) 49, 57; (உடுத்தி) 106 


கட்டிக்‌ கொள்ளவேணும்‌ 107 
கட்டிக்‌ கொள்ளுவார்‌. 73 
கட்டியிருக்கிற 50 
கட்டியிருந்த (பிடித்த), 94, 51 
கட்டிவிக்கிறது - (கட்டுகிறது) 100. 
கட்டிவைச்சான்‌ 704-105 
கட்டி வைத்தார்கள்‌. 344 
கட்டிவைத்து 349. 
கட்டின. 58, 100. 
கட்டினது (வென்றது), 55 
கட்டினார்‌ (வென்றார்‌) 56,57,58,70, 71 

186 
கட்டினார்கள்‌ 98, 99, 749. 


கடகபாத்திரம்‌ (கை அணிகலன்கள்‌) 66 
கடந்து 109 
கடந்து வந்தும்‌ 68 
கடசியிலே - கடைசியிலே (இறுதியில்‌) 
58, 10௪, 112, 124. 


கடன்‌ 748 
கடன்மட்டும்‌ 748 
கடினம்‌ 46, 69, 77 
சுடினமாக 61 
கடினமான 26, 68 


கடுதாசி (மடல்‌; கடிதம்‌) 50, 72, 74, 83: 


86, 88, 90, 102, 105, 113, 114, 742, 

750. 
கடுதாசிகளே (கடி.தங்களே) 352 
கடுதாசிகளை மரக 


மன்னர்‌ வரலாறு 


கடுதாசியின்‌ 50 
சுடுதாசியும்‌ (கடிதமும்‌) 702, 112: 
கடுதாசியை 63, 74, 68, 114. 
கடுதாசும்‌ - கடுதாசியும்‌ 89, 129. 
கடூரம்‌ 325 
கடூரமாய்‌ 79 
கடைசி நாளையிலே 150. 
கடைசி பிள்ளை 340. 
குடைசியில்‌ 107 
கடைசியிலே 96 
கடை? வரைக்கும்‌ 11௪ 
கடையை 77 
கண்டாகளை (ரு சர்தார்‌), 12 
கண்டாகளையின 72 
கண்டாகளையினுடைய 22. 
கண்டால்‌ 57 
கண்டி (கடி.தலைச்‌ செய்‌), 59. 
கண்டி தேசம்‌. 327 
கண்டிப்பாப்‌ 80. 
கண்டிப்பு 37 
கண்டீரவ: (ஸ்ரீரங்கப்பட்டணத்து 
அரசர்‌) 22 
கண்டு 19, 120 
கண்டுபிடிக்கறது 47 
சண்டேறாவ்‌ (ஒரு தெய்வம்‌) 50 
கண்டோம்‌ கச 
கண்டோஜி 35 
சுண்ணுக்கு ரம 
கணக்குப்படிக்கு, 777 
கணக்குப்பார்த்தால்‌ 137 
கணக்கும்‌ கீ்‌ 
கணக்கு வழக்குகளுக்கும்‌ 349. 
கணநூல்‌ - கர்நூல்‌ (ஒரூர்‌) 5 
கணவாய்‌ 45, 49 
கணவாயிக்கு - (கணவாய்க்கு) 63 
கணைவாய்‌ - (கணவாய்‌) 54, 105, 
கத்தி 9, 12, 88, 54, 89, 135 
கத்திக்கு 99. 
கத்திகளுக்கு, 39 


69-38 





297 
கத்திகோபாலறாஜா (ஒரு சர்தார்‌) 118 
கத்தியினாலே 58 
கத்தியை 54 
கத்திவைத்துக்கலியாணம்‌ 
பண்ணினவள்‌ 92. 
கதிர்செத்தையை 71 
கதையை நித 
கப்பம்‌ 20. 
கப்பல்‌ 309. 
கப்பலில்‌ 122. 
கப்பலை 39ம்‌ 
கப்பல்லியாபாரம்‌ 1] 
கபடயோசனை 25. 
கபடபுத்தியும்‌. 50. 
கபடத்தினாலே. 25 
கபடம்‌ 25. 
கபடமாற்கமாய்‌ 34, 48 
கபடமே 43. 
கமளாபாயி (சிவாஜியின்மகள்‌) 75 
கயிதிலே 56, 78. 
கயிதுலே (காவலில்‌), 39 
குரதலபாகான்‌. 64. 
கரமுல்லாக்கான்‌ 38 
கரவீர்‌. 56 
கரை 46 
கரையில்‌ 109 
கல்பிவித்து (கற்பனைசெய்து) 142 
கல்லியாணம்‌ 11, 79, 82, 91, 93, 94, 
207, 123, 188, 139, 150; 152, 154 
கல்லியாணத்துக்கு. 101 
கல்லியாணபுரம்‌ 63 
கல்லுக்களை - (கற்களை) 28 
கலங்கம்‌ (குறை) 129. 
கலந்இருக்கறபடி.யினாலே. 29. 
கலந்திரா (ஒருடை) ,' 9 
கலாபம்‌ (கலகம்‌) 76, 91, 125 
கலாபமும்‌ ்‌ 199. 
கலியாணம்‌ 7, 11, 22, 80, 82, 84, 93, 
* 5, 174 


298 





தஞ்சை மராட்டிய 


கலியாணத்துக்கு 82 | கனோள்‌ - (கர்நூல்‌), 4 
சுலியாணமும்‌ 302 | கஷ்டமாக ்‌ 
கலியுகத்தில்‌ 3 | கஸ்த்தி (கஷ்டம்‌ ; துன்பம்‌), ரத 
சுலேப்பு (0811௦0?) 754 | கஸ்த்தகளை 25 
கலேல்க்கான்‌ 76 | கஸ்த்திப்படுசறாள்‌ 6 
கலைச்சு - (கலைத்து), 24 | கஸ்த்தியை நத 
கலைத்து, 112 | கஸ்தி 50. 
கலைந்து 72 | கஹரா (7) 56. 
சுவறை - (கவரை) 94 | ககஷபதேசம்‌ - (கச்சபநாடு), 6 
கலிதமாய்‌ (வருத்தமாய்‌) 81 
குவுத்தை - (கயிற்றை) 5 112 
கவுபீனம்‌ (லங்கோடு; கோவணம்‌) 9 கா 
கவுல்‌ (உடன்படிக்கை) 39. 
சுவுல்‌ மேல்‌: 56 
சுவுலுங்குடுத்து (குடுத்து-கொடுத்து) காகல்கற்‌ காட்டிகே சுஞ்சாரா . 
51, 110 | இருசர்தார்‌) 87 

கழுத்தறுத்து 721 | காகிதபத்திரங்கள்‌: 102 
கழுத்திலேபட்டு 179 | காகிதத்தை (கடிதத்தை), 59, 142 
கள்ளநையும்‌ - (கள்ளையும்‌) 117 | காகிதமெழுதி 56, 110. 
களதுதிகா (7). தத | காச்சி. (காய்ச்ச), 88, 56 
களேபான்‌ (ஏகோதி 14 வைப்பு காசி (வாரணாசி), 3்க்8. 

மனைவிக்குமகன்‌), 91 | காசிபாயி (சிவாஜியின்‌ இரண்டா. 
கற்ணல்‌ இஷ்டூட்‌(0௦1௦௦௦1 800௧1) 141 வது மனைவி) 74 
கற்ணாட்டச்சா£ - (கருநாடகசாஇ) 100 | காட்சிறாஜா - (காட்டுராசா), 99. 
கற்த்தா - கருத்தா (தலைவன்‌) 114 | காட்டிகேயுடைய 52 
குற்பித்துக்கொடுத்தார்‌ (கற்பித்தார்‌) 23 | காட்டிகேறாவுக்கு 381) 128 
கற்பித்துக்கொடுத்தார்கள்‌ 82 | காட்டிகேறாவுடைய 1750. 
கற்ணபூருக்கு - (கர்‌நூலுக்கு) 34 | காட்டிகேறாஜா 58 
கற்ணாபுரத்துக்கு - (ஓடி) 65 சாட்டில்‌ 108 
கறார்‌ (உறுதி) 68 | காட்டிலே 63, 65) 98, 127 
குறார்படிக்கு நத | காட்டுக்குப்போய்‌ 120. 
கறாறாய்‌ - கறாராய்‌ 35த | காட்டுமாற்க்கமாய்‌ 61 
கன்னிகை (பெண்‌) 82, 114, [57 | காட்டுமாற்கமாய்‌ 62. 
கன்னிகையும்‌ 174 | காட்டுவழியே 120. 
கன்னியாழெத்தினம்‌ - (றெத்தினம்‌ - காட்டுறாஜா. 98 - 99, 99, 100. 

இரத்தினம்‌), ரதத | காடுகளிலே 49 
கன்னியை 3] | காடும்செடிகளும்‌: 51 
கனக்குறைச்சல்‌ - (0) க்குக்‌. காடும்மலைகளும்‌ க 

குறைவு) ணை 69 | காடேகூட்டத்தில்‌ 54 


மன்னர்‌ வரலாறு 


காண்டாமுறுகம்‌ - (காண்டா 


மிருகம்‌) 133 
காண்பித்துக்கொண்டு 35 
காண்பிவிக்காமல்‌ 49. 
காண்பிவிக்கிறோம்‌ 28 
காண்பிவித்த 327 
காண்பிலித்ததினாலே 50 
காண்பிவித்து 53, 143 
காண்பிவித்துது கத, 128. 
காணுது - (காணப்படுகிறது) 60. 
காணுறீர்களோ 49. 
காணோம்‌. 321 
காதர்‌ யெகலாசுகான்‌ (ஏகோஜி 

யுடன்‌ பிஜாபூரிலிருந்துவந்த 

சர்தார்‌), ரச 
காதல யெக்கலிசுக்கான்‌ 88 
காதல யெகலாசுகான்‌. 89, 90. 
கா.தவழி 61, 102 
கா.தவழிக்கு 118 
காதி கேவுட விட்டலதாசு 58 
காதில யகலாசுகான்‌ 86-87 
காதிற்‌ யெகலாசுக்கான்‌ 87 
காப்பாத்தனவர்‌ - (காப்பாற்றின 

வர்‌) 80. 


காப்பாத்து - (காப்பாற்றுற) 54 


காப்பாற்றுகிறதே 121 
காபறாப்பட்டு (குழப்பமடைந்து) 124 
காபிறாவாச்சுது - (காபரா. 

வாயிற்று) 10௪ 
காபிறாவானான்‌ (குழப்பமடைந்‌ 

தான்‌) 60. 
காமநகரம்‌. [.] 
காயப்படுத்தினத்தின்பேரிலே 107 
காயம்பட்டிருந்தும்‌ தத 
காயம்பட்டு ரதத 
காயம்படும்‌ 54 
காயமும்கட்டி 96. 
காயமும்பட்டு 86, 60. 


காயிக்குவாட (ஒரு வமிசம்‌) 74 





299. 
கார்தலபாகான்‌. 64 
கார்ப்பாத்துகிறது - (காப்பாற்று 
கிறது) 7 
கார்ப்பாத்தவேணும்‌ - (காப்பாற்ற 
வேண்டும்‌) 80. 
காரணங்களினாலே 24 
காரணத்தினால்‌ 197 
காரணத்தினாலே 67 
காரணத்துக்கு 96 
காரணத்தை 17௪ 
காரணம்‌ 67, 95, 106, 108 
காரணமாச்சுது -(காரணமாயிற்று) 107. 
காரணமானது. 1294. 
காரணமும்‌ 80. 
காரதலதாகான்‌ 58 
காரியக்காறரை - (காரியக்காரரை) 150. 
காரியங்கள்‌ 94. 
காரியங்களிலே க்‌, 442. 
காரியங்களும்‌ க்க 
காரியங்களை 46, 50, 59, 155 
காரியங்களையும்‌ ம்க்‌ 
காரியத்தில்‌ 44. 
காரியத்திலும்‌ 348 
காரியத்திலே ரம்‌ 
காரியத்திலேயும்‌ 80. 
காரியத்தினாலே 74 
காரியத்து கச்‌ 
காரியத்துக்காக 1] 
காரியத்துக்கு 72, 55, 47, 106, 728, 122. 
442 
காரியத்துக்கும்‌ 257 
காரியத்தை 40. 48, 69, 71, 753. 
காரியத்தைத்தொட்டு 746, 749. 
காரியத்தையும்‌ ம்க்த 
காரியந்தான்‌ 79. 
காரியம்‌ 34, 35, 42, 55, 69, 77, 88-90, 
96, 107, 175 130, 
காரியமும்‌ 39. 
காரியஸ்த்தர்களையும்‌ 68, 150. 


20௦. 


காரியஸ்தன்‌ (அலுவலன்‌) கத 
காரியாற்த்தமாக - காரியார்த்தமாக 
(காரியத்தின்பொருட்டு), மக 
காரீயம்‌ 66 
காரைக்கால்‌ 325 
கால்‌ 120. 
கால்த்தளங்கள்‌ - கால்தளங்கள்‌ 
(காலாட்படை) 109. 
கால்தளத்தோடே 67, 146 
கால்தளம்‌ 17௪ 
கால்தளங்களை ௩ 71 
கால்துறுப்பு (காலாட்படை) 353 
கால்நடையாய்‌ (நடந்து) 704 
காலத்திலே 702, 128. 
'காலத்திலேயும்‌: 69. 
காலத்துக்கு 24, 132 
காலத்தை 188 
காலமே (காலையில்‌) 74 
காலஷ்செபம்‌ - காலக்ஷேபம்‌ 26, 145 
காலிபண்ணவேணும்‌ (அழிக்க: ஸ்‌ 
வேண்டும்‌) 44, 48 
காலிலே ற்கு 
காலைவிட்டு 79. 
காவல்‌ கூடத்தி 32 
காவல்‌ பண்ணி 105 
காவலிலே 72 
காவேரி (ஆறு) 119 
காவேரிக்கு. 320 
காவேரிபட்டணத்துறாஜா 32 


காவேரி தீரத்தில்‌ (காவிரிக்கரையில்‌) 100 
காள அஸ்தி - (திருக்காளத்தி) 172, 174 


காறணம்‌ - (காரணம்‌) - 74, 87, 195, 
197, 748 
காறதலப்கான்‌ 94. 
காறதலபுகான்‌. [.] 
காறுபாறு (கார்பார்‌ என்ற. 
அலுவலர்‌) 720. 
காறுபாறுகளினாலே 8 
காஜஇகான்‌ (பெரிய நிஜாம்‌) 170 


தஞ்சை மராட்டிய 


கி 


இட்ட (இடத்தில்‌; ௮௬ல்‌) . 74, 27, 26, 
62, 64, 66, 77, 81, 88, 99, 100, 102- 


704, 706, 111,113, 122, 18, 785,742 
ரகக 745, 747) 152 

கட்ட சேர்ந்தும்‌ 49 
இட்டத்தானே. 90. 
சிட்டபோய்‌ 38, 74 
கிட்ட போயி 112 
கிட்டயிருக்கிற - ஒட்ட விருக்றை 24, 22, 
58, 7.1, 96, 186 

கிட்டயிருந்த - கிட்டவிருந்த 08; 183. 


கிட்டயிருந்து - இட்டவிருந்து 14, 84, 62, 


81, 90, 98, 102, 110. 112, 114, 118, 194 
கட்டவந்து: 26, 57, 69, 88 
கட்டவும்‌ ரி 
இட்டேபோய்‌ 194 
இட்டே போயும்‌ 43 
கிடைக்க தத 
“டைச்சுது - (வஉடைக்கது), 119 
'இடையாமல்‌ கே 


கயொபகத்துடனே - ஞாபகத்துடனே 129 
இயாபகமே : ஞாபகமே 80 
கரிதாபாய்‌ (ஏகோதி 1/ (பாவாசா: 
கேபின்‌) ஐந்தாவது மனைவி). , 93 
இருதகற்தியமும்‌ (செய்தற்குரிய: 
கடமைகள்‌), 77. 
கருஷ்ணாதீரம்‌(சருஷ்ணை 
யாற்றங்கரை), 127 


இல்லாவிலே (கோட்டையிலே) ப ம22 
இல்லேதார்‌ (கோட்டை 





காவலன்‌) 98, 102, 108, 186. 
கல்லேதாரத்துவமும்‌ (கோட்டை 

காவல்‌ தலைமைப்பதலியும்‌), - ...700. 

] இல்லேதாரனாக 309. 

'இல்லேதாரும்‌. 39 

] கில்லேதாறும்‌ 10௪ 


மன்னர்‌ வரலாறு 


கலாபத்தின்‌ - கலாபத்தின்‌. 
(கலகத்தின்‌) 52 


இலிபிலி அண்ணா (லிங்கோஜி) 135 
கழக்கே 120, 127 
இள்ளி 73 
கிறத்திறமத்தினாலே - இருத்திர 
மத்தினாலே (வஞசகத்தாலே) 138 


இறந்தங்களிலே - இரந்தங்களிலே 
(நூல்களிலே) 29. 
இறமமாக - சிரமமாக (முறையே) 20 
கிறஹசார்த்தினாலும்‌ - (றஹ - 
இரக) (கோள்களின்நிலைமையால்‌) 68 
இறாமத்திலே - சராமத்திலே 


(ஊரிலே) 127 
இறாமத்து - (கிராமத்து) 112 
இறிகை - கரியை (செயல்‌) 99. 
இறித்தியத்துக்கு - கருத்தியத்துக்கு 

(செயலுக்கு), 321 
கிறித்துறமத்துக்கும்‌ - இருத்திர 

மத்துக்கும்‌ (வஞ்சனைக்கும்‌) 186 


இறியா கற்மங்கள்‌ - சரியா கருமம்‌ 
கள்‌ (செயற்குரியசெயல்கள்‌) 52 
கிறுத்தியங்கள்‌ - கருத்தியங்கள்‌ 


(செயல்கள்‌) 194 
கிறுத்தியங்களை 106 
கிறுத்தியம்‌ 728, 185, 737. 
கிறுத்திரம்‌ ட 
கிறுத்திர மம்‌ - இருத்திரமம்‌ 

(வஞ்சனை) தே, 27 
கிறுத்திறமம்‌ - (டி). 54, 88, 95, 98, 

107, 102 
இறுத்திறமங்களை 7௪, 102 
கிறுத்திறமத்திலே 99, 10௦. 
சறுத்திறமமாய்‌ ட்‌ 
கிறுத்திறமும்‌ 100 
கிறுத்துறமத்தினாலே 59. 
கிறுதியங்களும்‌ - கருத்தியங்களும்‌: 

(செயல்களும்‌) 12௪ 
கஇறேதாயுகம்‌ - இருதயுகம்‌' ம்‌ 





901 


இஷ்ட்டணசுவாமி (அமர்‌சிங்கன்‌ 


தம்பி) 17 
இஷ்ணசுவாமி (டி மத 
இஷ்ணறாஜா ்‌ கீத, 47 
இஷ்ணாூபெண்டிதன்‌. 54 
இஷ்ணாசிபண்டிதனை. 54 
இஷ்ணாஜிபண்டிதர்‌. நர 
இஷ்ணாஜிபண்டிதரும்‌. 54 
இஷ்ணாஜிபண்டிதரை : 50. 
இஷ்ணாஜிபண்டிதரையும்‌ டப 
சர்த்தயும்‌. 740 
ர்த்தியை 79,127 
லமாய்‌ (பழுதடைந்து) 49. 
ழ்‌ 45, 84 
£ழ்பாரிசம்‌ (இழக்குப்பக்கம்‌) க்க 
இழவாசலாலே. 89. 
கீழே. 86, 58, 63, 145. 
£ற்த்தி - (சீர்த்தி), 5 


'£ற்த்இபான்‌ - சர்த்திபான்‌ (ஏகோஜி 
19 வைப்பு மனைவியின்‌ மகன்‌) 91 


இற்தியும்‌ - (£ர்‌.த்தியும்‌) 152. 
£ற்‌இயுமாய்‌ - (ஏீர்‌.த்தியுமாய்‌) 105 
€ற்தியை 80, 85 
குங்குலியம்‌: 66 
குசலவாள்‌ - (குசலவர்கள்‌) 29 
குடலை 52 
குடிகளுக்கும்‌ 348 
குடியேத்தி - (குடியேற்றி) 46 
குடுக்கப்பட்டத்தை - (கொடுக்கப்‌. 
பட்டதை) ப 357 
குடுக்கமாட்டார்கள்‌ - (குடுக்க - 
கொடுக்க) 107 


902 


குடுக்கற - (கொடுக்கற) 32, 44. 
குடுக்கிறதில்லை. 337 
குடுக்கிறத்துக்கு - (கொடுக்கிறதற்கு) 88 


குடுக்கறோம்‌ - (கொடுக்கிறோம்‌) 22, 10.1 
குடுத்த - (கொடுத்த) 65 
குடுத்தபடியினாலே 40, 784 


குடுத்தத்தை - (கொடுத்ததை), 150. 
குடுத்தார்‌ - (கொடுத்தார்‌) 3. 9, 41, 75. 


130. 
குடுத்திருந்தத்தை - (கொடுத்திருந்‌ 

ததை) க்க 
குடுத்து - (கொடுத்து), 2 33, 85, 89, 


44, 51, 56, 61, 62, 63, 106, 107, 110, 
114, 1/6, 122, 720, 150, 154 
குடுத்துப்‌ போட்டு - (கொடுத்து) 43 


குண்டு 119. 
குண்டுகளால்‌ 112 
குண்ணிப்போய்‌ - (குன்றிப்போய்‌) 55. 
குணங்களிலே. 99 
குணசாலி (நற்பண்பினள்‌), 754 
குணத்தைத்தொட்டும்‌ 

(குணத்தினால்‌), 328 
குண 2 
குணம்‌ 99 
குணமாயும்‌ 429. 
குணரெத்தினம்‌. 81 


குணாதிசெயத்தினாலே - குணா 
சயத்தினால்‌ (குணச்சிறப்பினால்‌) 154 


குத்தத்தை - (குற்றத்தை) 65, 68 
குத்தம்‌- (குற்றம்‌) 65, 128 
குத்தவாளி - (குற்றவாளி) 50 
குத்தவாளிகளாக 65 
குத்தவாளியாக [4 
குத்தி- 0௦௦0) (முறார்ஜி கோர்ப்‌ 
படேயின்‌ ஊர்‌) 097 


குத்திக்கு (குத்தி என்ற ஊர்க்கு) 123. 
குத்தினான்‌. தழ 
குத்துகள்‌ த 





தஞ்சை மராட்டிய 


குதிரை: 77, 107 - 109. 
குதிரைக்காறர்கள்‌ - (குதிரைக்‌ 
காரர்கள்‌), 39 
குதிரைக்கு 71, மார 
குதிரைகளில்‌: 750. 
குதிரைகளை 109, 109 
குதிரைசவவார்‌ (குதிரைப்படை) 105 
குதிரை சவார்‌ (டெ) 318 
குதிரைசவார்கள்‌ மா 
குதிரைமேல்‌ 36, 72, 180. 
குதிரையின்‌ 41, 71 
கு.திரையின்‌2ழே 96 
கு.இரையின்மேல்‌ 71 
குதிரையும்‌ 707 
கும்பகோணத்திலே 792 
கும்பலிலே 32 
கும்பனி பாராவும்‌ உரக்க 
கும்பனியார்‌. 745, 146, 750, 155 
கும்பனியாருக்கு 344,749) 147 
கும்பனியாருடைய 786, 149. 
கும்பினியார்‌ 144, 149, 150, 752, 153. 
கும்பினியாருக்கு 144, 145, 149, 150. 
759, 755 
கும்பனியாருக்கும்‌. 755 
கும்பினியாருடைய 347, 149 757 
கும்பினியாரும்‌ 745) 146 
கும்புனி 755 
கும்புனியார்‌ 148 
கும்புனியாருக்கு, 356 
கும்புனியாருக்கும்‌ 152 


கும்மக்காக 8, 21, 73, 97, 117, 119, 130. 
கும்மக்காய்‌ 76, 77, 122, 125. 
கும்மக்கொலேயும்‌ 3 
கும்மக்கு (குமுக்கு; உதவி) 3, 19, 73, 

40௪, 116, 179, 722, 125, 126, 120. 


கும்மக்குக்கு 35 
கும்மக்கும்‌. 310, 772, 176 
கும்மந்தான்‌ (மேகக்‌) 125, 130. 
கும்முக்கு மத 


மன்னர்‌ வரலாறு 


குமக்காக 310 
குமாரத்தி (மகள்‌) 1, 84 
குமாரர்‌. 3 
குமாரன்‌ 18, 15-17, 40, 60, 106, 114 
குமாரனாலே 31 
குமாரனும்‌ சக்‌ 
குமாரனை 60 
குரு. 54, 77 
குருஉபதேசத்தின்‌. 189 
குருவி க 156. 
குருவிக்கு. க 
குலத்திலே 189, 150. 
குலதீபகம்‌ (குலவிளக்கு) 81 
குலதெய்வ 44 
குலதெய்வம்‌ கீ, 48, 72. 
குலதெய்வமும்‌ 32 
குழந்தை 84, 188 
குழந்தைக்கு: 158 
குழந்தையாக 81 
குழந்தையை 84 
குழம்புவார்கள்‌ ரம 
குளம்‌: 154 
குறனிசு (வணக்கம்‌), 78 
குறனீசு (டெ) 41 
குறிக்கப்பட்டு 148 
குறிப்புப்பண்ணி 119 
குறுக்கேவந்து 2 
குறுனீசு (வணக்கம்‌) 0௪ 
குறை (எஞ்சிய) 78, 56. 
குறைச்சல்‌ (குறைவு), 24, 95, 84. 


குறைச்சல்லிழும்‌ (குறைவு நேரிடும்‌) 23 
குறைசேனையோடே 22 
குறைப்பேரை (எஞ்சியவரை) 103. 
குறையபுத்திரன்‌ - (சிரயபுத்திரன்‌) 67: 


குறையை (எஞ்சியதை), 77: 
குறுக்கேவந்து 50 
குனிஞ்சு - (குனீந்து) 78 
குனிந்து 78 
குனியும்படியாய்‌ 78:79. 





303 
கூ 
கூச்சுப்பண்ணி (ஒன்றுசேர்த்து), 51 
கூட்டங்கள்‌ 3 
கூட்டத்தில்‌ ட்‌ 
கூட்டத்து: 87 


கூட்டி 35, 57, 59, 72, 87 
கூட்டிக்கொண்டு (சேர்த்துக்‌ : 


கொண்டு) 19,836, 57, 58, 68, 63, 
118) 720 
கூட்டுகறேன்‌ 120. 


கூட (உடன்‌) 17, 32, 34, 35; 44, 59, 55- 
57, 61, 73, 88, 96, 98, 102, 110, 119, 
372, 720, 182, 128, 184, 189, 146, 

150, 152, 155. 
கூடயிருந்த - கூடலிருந்த (உடனி 
ருந்த) 54 

கூடவந்த (உடன்வந்த) 87, 104, 106. 

கூடவேபோகாது (சேரக்கூடாது) 43 

கூடாதகாரியம்‌ (முடியாதசெயல்‌) 44. 

கூடாதபடியினாலே (முடியாதாசை 


யால்‌) 88 
கூடாது (முடியாது) 31 
கூடாமல்‌ (முடியாமல்‌), 109. 
கூடாரத்திலே. 3 
கூடி 29, 51, 97 
கூடிக்கொண்டு 2. 
கூடிவந்துது - (கூடிவந்தது) 40. 
கூடிவரும்‌. க்க 
கூடினார்கள்‌ 28. 
கூடும்‌ 71 
கூப்பிட்டு (அழைத்து) 63. 
கெ 
கெங்காதி (இரியம்பக ராஜாவின்‌. 
மகன்‌) 740. 
கெங்காஜி (பூவாஜி ராஜாவின்‌. 
மகன்‌), 340. 


கெட்டநடத்தை 26 


204. 


கெட்டார்கள்‌ - (கேட்டார்கள்‌) 187 
கெட்டிக்காறனாய்‌ - கெட்டிக்காரனாய்‌ 


(வல்லவனாய்‌) 70 
கெட்டுக்கொண்டு - (கேட்டுக்‌ 

கொண்டு) 60 
கெட்டுப்போம்‌ (கெட்டுப்போகும்‌) 71 
கெடாரங்கள்‌ (பாத்திரங்கள்‌) 66 
செடி (கோட்டை) 60. 
செடிக்கு 19, 38, 50, 62 
கெடிகள்‌. 55, 58, எ: 
செடிகளை 60,6271 
கெடியிலே 28, 105, 31௪ 
கெடியின்பேரில்‌: 55, 713: 
செடியை 4, 56, 57,62 
கெடிஸ்தலம்‌ (கோட்டை) 3, 97 
கெடிஸ்தலங்கள்‌ 97 
கெடிஸ்தலங்களுக்கு. க்க 
கெடிஸ்தளங்கள்‌ 51 
கெடிஸ்‌்தளங்களையும்‌ க்க 


கெடுத்துப்போட்டான்‌ (கெடுத்‌ 


தான்‌), 300. 
கெடுத்துப்போட்டு (கெடுத்து) 100 
கெந்தகம்‌ (கந்தகம்‌) 66. 
கெந்தஸமம்‌ (2) 66 
கெருடமுகமாய்‌. 7 
கெலிபிலி அண்ணா (லிங்கோஜி) 194 
கெலிபிலிக்கு ப] 


கெலோஜி (விட்டோஜியின்‌ இரண்‌ 
டாவது மகன்‌) ர, 12) 15, 17,17௪ 

கெவுறாபாயி- கெளரிபாயி (சம்பாஜி 
யின்‌ மனைவி), ரம 

கெவுனர்‌ (001801௦0) 184, 125, 186, 143 


கெவுனர்மென்டார்‌ (0௦10௯0) 144 
கெவுனர்மென்டாருக்கு 347 
கெவுனர்மென்றாருக்கும்‌ 341, 742 
கெழ்லிப்பட்டு - (கேள்விப்பட்டு) 79. 
கெற்ப்பமாய்‌ (கருத்தரித்து) 74 
கெற்பத்தில்‌ 91, 94, 114) 128 


கெற்பத்திலே 36, 99, 115, 139, 152, 156 





தஞ்சை மராட்டிய 


கெற்பம்‌ (கருவு.நல்‌) 9 
கெற்பமாக 22 
கெற்பமாய்‌ 95 
கெறுவத்தினாலே (செருக்கினால்‌) 101 
கெறுவத்தை: ச்சி 


கே 


49, 57, 54, 55, 105. 
கேட்டத்துக்கு - (கேட்டதற்கு), ்‌ 
க்க, 79, 124, 146. 


கேட்ட 


கேட்டது 82 
சேட்டபடியினாலே (கேட்டதால்‌) 72. 
கேட்டபிற்பாடு 80. 
சேட்டனுப்பிலித்தத்துக்கு (கேட்ட 
னுப்பிவித்ததற்கு) 106 
சேட்டார்‌. 58, 89, 101, 120. 
சேட்டார்கள்‌. 321 
சேட்டாலும்‌ 80 
சேட்டு 63, 67, 68, 83, 94, 115, 192 
கேட்டுக்கொண்டதின்‌ பேரிலே 325. 
கேட்டுக்கொண்டபோது 126. 
கேட்டுக்கொண்டு 70, 157 
கேட்டுங்கேளாமல்‌ 61 


கேனாஜி (சிவாஜியின்மருமகன்‌) 76 
சேரள தேசாதிபதி 20. 
கேலலோஜி (விட்டோஜியின்மகன்‌)) 85 
சேவலம்‌ (மிசுவும்‌) 57, 199. 


சேழ்க்கயில்லை - (கேட்கவில்லை) 133: 
கேழ்க்காமல்‌ - (கேட்காமல்‌) 54, 80. 
கேழ்க்காமல்யிருக்கப்பட்டத்தை - 
கேட்காமலிருக்கப்பட்டதை 
(கேட்கக்கூடாததை) 60. 
கேழ்க்கற - (கேட்டிற) 392 


கேழ்லிப்பட்டு - (கேள்விப்பட்டு) 12, 19, 

50, 54, 55, 60, 6.2, 63, 67, 68, 79, 110 
கேழ்விப்பட்டுக்கொண்டு மத 
கேழ்விப்படுகிறது. 70, 71 


மன்னர்‌ வரலாறு 


கேழ்விப்படுகறெதில்‌ 170 
கேழ்விபட்டு - 

(கேள்விப்பட்டு) 37, 60, 67, 62 
கேளாமல்‌ பூ 
கை 
கைக்குள்‌ 40, 132 
கைக்குள்ளாக 89 
கைகுள்ளேயும்‌ 88 
கைகலந்து 10, 12, 178 
சைப்பிடியாக 97, 45 
கை (ப்‌) பிடியாக (ப்‌) பிடித்து ப்‌ 
கைமிஞ்சி (வரம்புமீறி) 15 
கையிதிலே (கைதியில்‌) 45 
கையிது (கைது) 34, 100. 
கையில்‌: 50, 60 


கையிலே 18, 43, 53, 54,71, 81 89, 97, 
103, 120 141, 742, 


கையிலேயும்‌ 341 
கையின்ழே (அடங்க) 80, 181, 132. 
கையினாலே 32, 96, 119, 120. 
கையினாலேயும்‌ 71. 
கையுங்கழே (அடக்‌), 12, 182, 183 
கையெழுத்து 2752 
கையைக்காலைக்கட்டி. 103. 
கைவசப்படுத்திபோது 92 
கைவசமாகற 398 
கைவசமாக்சக்கொள்ளுகறது 59 
கைவசமாச்சுது - (கைவசமாயிற்று) 89 
கொ 
கொக்காட்டே 63: 
கொக்காடே 58 
கொங்கதேசத்துறாஜா 92 
கொங்க னாயக்‌ 92. 


69-39. 








805. 


கொச்சி. 327 
கொஞ்சக்காரனல்ல: (சாமானியர்‌ 
அல்லர்‌) 5 
கொஞ்சத்தாரம்‌ 185. 
கொஞ்சதினத்தில்தானே 107 
கொஞ்சநாள்‌. 59, 99, 116, 146 
கொஞ்சநாளாக 107 
கொஞ்சநாளைக்கு 2, 11, 31, 95, 145 
கொஞ்சநாளைக்குள்ளே 317 
கொஞ்சப்பாறும்‌ 118 


கொஞ்சம்‌ 24, 28, 33, 38, 43, 45, 52, 60- 
63, 68, 71, 77, 85, 87, 89, 84, 97, 98 
708, 109, 111, 175, 178, 119, 722, 

727, 18], 184, 140, 140, 158 


கொஞ்சநஞ்சம்‌ (சிறிதளவு) 89. 
கொஞ்சம்‌ பாற்‌ 108, 184 
கொஞ்சமாக 69, 107, 108 
கொஞ்சவயது 25 
கொஞ்சவயதுலே 91 
கொஞ்சனாளைய (னாளைய - 
நானைய) 106. 
கொடாமல்படிக்கு 32 
கொடி ்‌ க்க. 
கொடியுடனே 108 
கொடுக்குயில்லை - (கொடுக்கவில்லை) 83 
கொடுக்கவேண்டிய 331 
கொடுக்காமல்‌ 187 
கொடுக்கிற ட 
கொடுக்கறது 300, 126 
கொடுக்கிறாய்‌ 101 
கொடுக்கறேன்‌. 380. 
கொடுக்கிறோம்‌ 49, 88 
கொடுத்த 64, 72. 
கொடுத்தது 72, 110, 122 
கொடுத்தபடியினாலே. 197 


கொடுத்தார்‌ 9, 17, 18, 83, 75, 76, 80 87, 

84, 94, 188, 134, 786, 146, 152. 
கொடுத்தார்கள்‌ 74, 145, 158 
கொடுத்தால்‌ 97 


806. 


கொடுத்தாள்‌ 71 
கொடுத்திருக்றோம்‌ ௪ 
கொடுத்திருந்த 124 
கொடுத்திருந்தார்‌. 76 
கொடுத்தீர்‌ [ 


சொடுத்து 21, 37, 41, 30, 54, 56, 84, 65 
69, 72, 78, 77, 80... 83, 88, 90, 101 


109, 105, 118, 180, 129, 187, 149 
கொடுத்துக்கொண்டிருந்தார்‌ 1 
கொடுத்துப்போட்டு 64, 68, 180, 198 
கொடுத்துவிட்டால்‌ ௫ 122 
கொடுத்துலிட்டார்‌ 108 
சொடுத்துவிட்டு 31 
கொடுத்தோம்‌ 100 
கொடுப்பீர்‌ 90 
கொடும்‌ 720 
கொண்டு ] 
கொண்டுபோய்‌ 60, 71, 78, 100, 150. 
கொண்டுபோய்லிட்டான்‌ 187 


கொண்டுபோற- [சொன்ட்பரிற ன்‌ 
கொண்டுபோன 


கொண்டுவந்த று 
கொண்டுவந்தார்கள்‌ 129 
கொண்டுவந்து 54, 81, 98, 103, 110, 

342, 140 
கொண்டுவருசறேன்‌ நர 
கொண்ண - (கொன்ற) 1 
கொண்ணு - (கொன்று) 17, 18, 41, 

68, 107 


கொண்ணுபோட்டத்தையும்‌ - 
(கொன்றுபோட்டதையும்‌). தர 

கொண்ணுபோட்டார்‌ - (கொன்று 
போட்டார்‌) (கொன்றார்‌) 38, 39, 56. 

கொண்ணுபோட்டார்கள்‌ (கொன்‌ 
றார்கள்‌) 25,51, 63, 79,108, 116, 127 


கொண்ணுபோட்டு 38, 56. 
கொண்ணுபோட்டுது - (கொன்று 
போட்டது) நத 


கொண்ணுபோடச்சொல்லி 79 





தஞ்சை மராட்டிய 


கொண்ணுபோடவேணும்‌ - 


(கொன்றுபோடவேண்டும்‌) 24, 47. 
கொண்ணுபோடுறது 108 
கொண்ணுபோடு£றாள்‌. 5 
கொண்ணுபோடும்‌ - (கொன்று 

வீடும்‌), 120. 
கொல்லப்பட்டவர்சள்‌. 45 
கொல்லப்படுகிறது. 380. 
கொள்ளக்கிடையாமல்‌. 199 
கொள்ளடச்கரையிலே 109 
கொள்ளிடக்சரை 109 
கொள்ளுவார்களோ 83. 
கொள்ளுங்கோள்‌ 
கொள்ளை 108 
கொள்ளையடிக்கிறதும்‌. 58, 10 
கொள்ளையடிக்கறவர்களாக 81 


கொள்ளையடித்துக்கொண்டு 99, 41 
கொள்ளையடித்துக்கொண்டும்‌. 69. 
கொள்ளையிட்டதும்‌. 47 
கொள்ளையிட்டீர்‌. 50 
கொள்ளையுமடித்துச்கொண்டு. 51 
கொளம்பு (கொழும்பு - இலங்கைத்‌ 


தலைநகரம்‌), 137 
கொஞுத்துவறதும்‌ 68 
கொற்படே (ஒரு சர்தார்‌) 59. 


கொறறட்டு ஆப்‌ டிறக்சுட்டர்‌ (0௦01 
௦1 01290010) 185, 138 

கொறோசனம்‌ - கோரோசனம்‌ (ஒரு: 
வாசனைப்பண்டம்‌) 66. 


கோ 


கோட்டியாவத (கோடிக்கணக்கான) 84. 
கோட்டை 33, 99, 48, 67, 77, 89, 97, 
100, 108, 108, 118, 182, 188, 131, 134 
கோட்டைக்கு 37, 77, 102, 103, 109, 
111, 148, 188, 186, 129. 


மன்னர்‌ வரலாது 


கோட்டைக்குள்ளே 3௪, 102. 
கோட்டைகள்‌ 84, 87, 60, 65, 58. 
கோட்டைகளிலே. க்சி 
கோட்டைகளை கச. 
கோட்டைமேல்‌ 2௪ 
கோட்டைமேலே 385, 128 
கோட்டைமேலேபோய்‌ 104 
கோட்டையாய்‌ 77 
கோட்டையில்‌ 74, 109, 110, 141 


கோட்டையிலே 48, 94, 98, 101, 102, 
404, 182, 124, 18௪, 142,௮22, 184, 1௧. 


கோட்டையின்‌ 98 
கோட்டையினுடைய 798 
கோட்டையும்‌ 47, 87, 97, 106, 110, 

181, 19௪) 146 
கோட்டையுடனே ச 


கோட்டையை 37, 47, 38, 05, 86, 87 
89, 105, 175, 116, 129, 194, 147, 125, 


285, 187, 14௪, 15௪ 
கோட்டைவாசலுக்குள்ளே. 24 
கோட்டைவெளியிலே 24, 87, 88, 89, 

ந்தர்‌ 
கோரத்திரத்திலே. 489 
கோபத்தினாலே 67, 80, 115 
கோபத்தினாவெயும்‌: 24 
கோபத்தையும்‌ 67 
கோபம்‌ 80, 120, 145 
கோபம்பண்ண 6 
கோபம்பண்ணாமல்‌ 107 
கோபம்வந்து 32, 7௪, 10௪, 721 
கோபமாச்சுது - (கோபமாயிற்று) 128 
கோபமாய்‌ 59, 61 
கோபமுமாய்‌ 402. 
கோபித்துக்கொண்டு 4௪ 
கோபுரத்து 329. 
கோபுரம்‌ 329. 
கோயாஜி காட்டிகே. 98, 127 
கோரமான 99 
கோலாபுரம்‌ 56. 


கோலாபுரத்து 3௪ 





807 
கோவிந்தறாவுசேட்டிகை (பசுபதி 
கோயில்‌ போரில்‌ பங்கேற்ற 
சர்தார்‌) 312 
கோவில்‌. 400. 
சோவிலடி (ஒரூர்‌) 322. 


சோற்ட்டு ஆப்‌ டி.றக்கட்டர்‌ (௦10. 


1௦0018) மக்க 
கோறிக்கொண்டும்‌ (விரும்பியும்‌) 147 
கோ.றின (லிரும்பின) “மீத0. 
கோறினாள்‌ (விரும்பினாள்‌), 1] 
கோனேரி றாயர்‌ 29௪ 
கோனேரி நாயருக்கு. சிக்‌ 
கோனேரி நாவு. சிக 

௪ 
சக்கரை (சர்க்கரை), மகி 
சச்சுவாற்பாயி (ஏகோஜி*4 (பாவா 


சாகேபின்‌) மூன்றாவது மனைவி 94. 
சக்கவாறபாயி (பிரதாபடிங்கரின்‌ 


இற்தாவது மனைலி) 4209. 
சக்கிராவதி (ஒருகோட்டை) ௪ 
சக்கிறவற்தி - (சக்கரவர்த்தி) ர்ச்‌ 


சச்சிறாவதி-(சக்கிராவதி) 89, 80, 94, 9௪. 
சக்குவாற்பாயி (சிவாஜியின்‌ மகள்‌) 78. 
சச்குவாற்பாயிசாய்புக்கு ப்‌. 
சக்த்திக்கு - (சக்திக்கு) 350. 

சக்வார்பாயி (சிவாஜியின்‌ மூன்றா 
வது மனவி) ர்க்‌ 
சக்வாற்பாயி (ஸாஹுலின்‌ மனைவி) 82. 
சசுசியமாய்‌ - (சசுசமாய்‌], 7, 141 
சசும்‌ (சாலிவாகன சகம்‌ காண்க), மத்‌ 
சசமும்‌ ம 
சசுல (எல்லா) 85, 29, 24, 45, 47, 48 
44,8786, 97, 62, 74, 77, 74, 80, 84, 
97, 99, 101, 102, 188, 195, 726, 140- 
342, 148) 149, 159, 
நச்சி 





சகலமான 


808 


சகலமும்‌ 83, 742, 144 
சகாப்தம்‌ (சகம்‌) 26, 91, 93. 
சகாயம்‌ (உதலி), 67, 125, 126 


சகுணாபாயி (சிவாஜியின்‌ ஐந்தாவது 


மனைவி), 75 
சங்கட்ட 352 
சங்கட்டம்‌- சங்கடம்‌ (வருத்தம்‌) 105 
சங்கட்டத்தை - (சங்கடத்தை), 52 
சங்கடத்தை 8 
சங்கத 39. 
சங்கமேஸ்வரத்தில்‌ ௨ 66 
சங்கமேஸ்வரத்திலே. 65 
சங்கமேஸ்வரத்துக்கு: 65,607 
சங்கறொம 60, 69, 68 
சங்கிறாம கெடி 60 
சங்கிறாம துற்கத்‌.இல்‌ 59. 
சங்கிறாம துற்கத்தை 59. 


சங்குமுகம்‌ - சங்கமூகம்‌ (காவிரி. 


கடலொடு கலக்குமிடம்‌) 355 
சங்கேத நகாறா 49, 51, 55, 
சங்கேதம்‌ (குறிப்பு) க்சி, 54. 
சங்கேதமாய்‌ 49. 
சச்சறை - சச்சரவு (கலகம்‌), 72. 
சரக்க (2). 66. 
சட்டைபண்ணாமல்‌ (இலட்சியம்‌ 

செய்யாமல்‌) 59. 
சடங்குகளை (செயல்களை) 740. 
சடவல்லி முதலியன 66 
சடீசுவாரியாய்‌ 88 


சண்டை 10, 12, 18, 3/, 36, 37, 40, 55, 
59, 60, 89, 97, 104, 105, 112, 115, 

179, 178-120, 128, 126, 182, 784, 189. 
சண்டைக்கு 10, 81, 22, 37-39, 41, 55, 
64, 71, 107, 11/-4, 118, 126, 126, 
320, 182, 188 

சண்டைபண்ண 


60, 64 
சண்டை பண்ணி 79, /7, 88, 57, 62, 

102737 
சண்டை பண்ணும்‌ 67 
சண்டை பண்ணுவோம்‌. 67 





தஞ்சை மராட்டிய 


சண்டை போட்ட 27 
சண்டை போட்டபடியினாலே 89. 
சண்டை போட்டாலும்‌ 89. 
சண்டை போட்டு 64, 89, 109, 117, 124. 
சண்டை போட்டுக்கொண்டு. 11௪ 
சண்டை போடுவோம்‌. 65. 
சண்டை முகமாக மர 
சண்டையாய்‌ 89 
சண்டையிலே. 60, 122. 
சண்டையின்‌ 207, 109, 17௪ 
சத்குமாரன்‌ (நன்மகன்‌), 2 
சத்‌.இயில்‌ (வேளையில்‌) இத. 


சத்திரபதி (மராட்டிய அரசர்‌ 


பண்ட விருதுப்‌ பெயர்‌) 757. 
சத்திரம்‌ ட மீதத 
சத்துரு (பகைவன்‌) 8, 44, 60, 69, 103 


சத்துருக்கள்‌ 61, 64 
சத்துருக்களை 30, 77, 67, 72 
சத்துருக்களும்‌ 77 
சத்துருவுக்கு: மத 
சத்துருவுடைய 1] 
சத்துருவோடே 60. 
சத்தே - சற்றே (சிறிதே) 89, 109. 
சத்தேதாரம்‌ - சற்றுத்தாரம்‌ * 89. 
சதரை (தர்பாரை), 41 
சத.ற்பண்ணி மகம 
சஇர்பண்ணி ந்த 
சதிருக்காக மத 
சதிற்ப்பண்ணி - (சதிர்பண்ணி) 5] 
சதிறுக்கு - (ச.திருக்கு), 54 


சந்ததி (வழிமுறையினர்‌ ; குழந்தை) 
2, 7, 75, 86, 93, 94, 95. 


சந்ததிகள்‌ ம, 76 
சந்ததியில்‌: 340. 
சந்.ததியிலே. 29, 96. 


சந்தாசாயபு 97, 101, 104, 770, 114, 176, 

37௪, 119, 181, 722, 125 
சந்தாசாயபுக்கு 97, 116, 117, 178, 119 
சந்தாசாயபுக்கும்‌. 172 
சந்தாசாயபுடனே 104, 173, 115, 


மன்னர்‌ வரலாறு 


117, 120. 
சந்தாசாயபுடைய 105, 108, 116, 119 
சந்தாசாயபும்‌. 121 
சந்தாசாயபுவை 108, 105, 106, 108, 
112, 119, 127 
சந்தாசாயபுவையும்‌ 110 
சந்தி (சமாதானம்‌) 32, 49. 
சந்‌திசமாதானம்‌ 50. 
சந்தி சமாதான வாற்தையே - 
(வாற்தை - வார்த்தை) 132 
சந்திசொல்லி 48, 72. 
சந்திபண்ணி 74, 72 
சந்திபண்ணிக்‌ கொண்டு 112 
சந்‌.தியிலே (நேரத்தில்‌) 112 
சந்திரசூரியாள்‌ (சந்திரசூரியர்கள்‌) 29. 


சந்திரபான்‌ (ஏகோஜி 11/ வைப்பு 
மனைவியர்‌ மக்களில்‌ மூத்தவர்‌) 91, 99 


சந்‌ தஇரவமிசம்‌ 28. 
சந்தரவமிசத்து, 29. 
சந்திரறாஜா த்த 48 
சந்திவாற்தை (சந்தி வார்த்தை) 7. 
சந்திவாற்தைகள்‌ (வார்த்தைகள்‌) 15 
சந்திவாற்தைகளும்‌ 51 
சந்திவா.ற்தைகளை 124 
சந்திரனுடையபிள்ளை 29. 
சந்துக்கட்டாய்‌ 24 


சந்துக்கட்டு (நெருக்கடியானஇடம்‌) 24. 
சந்துபார்‌த்து (சமயம்‌ பார்த்து) 98 


சந்தேகம்‌ (ஐயம்‌), 337, 785, 752 
சந்தேகத்துக்கு: 148 
சந்தோஷம்‌ (மூழ்ச்ச), 780, 148 
சந்தோஷத்தின்‌ 748. 
சந்தோஷத்துக்கு 148 
சந்தோஷத்தை 8, 33 
சந்தோஷத்தையும்‌ 87, 747 
சந்தோஷப்பட்டு 79, 90, 95, 101 
சந்தோஷமாக 64 


சந்தோஷமாய்‌ 2, 51, 81, 126, 186, 157. 
சந்தோஷமாயி 248 





809. 
சந்தோஷமும்‌ 40 
சப்த்தம்‌ - (சப்தம்‌) 57, 54,79, 128 
சப்த்தத்துக்கு. 199. 


சப்த்தமி - சப்தமி (ஏழாவது இதி) 89 
சப்த்தர்‌ அல்லி அணை 


105 

சப்த்தர்‌ அல்லி கான்‌ (838 கீ்‌) 
704, 105, 110. 
சப்த்தற்‌ அல்லி கானையும்‌ 105 
சப்த்தி (ஜப்தி) 129. 
சப்த்தி பண்ணி 104 
சப்தத்துடனே 69. 
சப்தத்தை 61 
சப்தம்‌ (ஒலி) 49 


சபவார்‌ - சவார்‌ (குன்ஷம்ப்கூடு 325 
சபாபு 117 


சம்பத்துகள்‌ 2 
சம்பத்துகளையும்‌ 65. 
சம்பத்துடனேயும்‌ (செல்வத்துடன்‌) 42 
சம்பந்தம்‌ 150 
சம்பவிச்ச - சம்பவித்த (நிகழ்ந்த) 18. 
சம்பளக்காறருக்கு ம்க்‌ 
சம்பளம்‌ 294 
சம்பளமும்‌. ர்க்க 
சம்பளத்து சக்‌ 
சம்பளத்தையும்‌ 17 
சம்பாசி நாஜா த்‌ 
சம்பாதிச்ச - (சம்பாதித்த) க 
சம்பாதிச்சு - (சம்பாதித்து) 459 
சம்பாதித்த (ஈட்டிய) கர 
சம்பாதித்து 98, 197. 
சம்பாஜிறாஜா (விட்டோஜியின்‌ 

மகன்‌) 712,715. 


சம்பாஜி (ஷாஜியின்‌ முதன்‌ 
மகன்‌; வவொஜியின்‌தமையன்‌) 20, 22, 
25, 87, 39, 40, 54, 53,71. 
சம்பாஜிராஜா. (வாதியின்‌ மூத்த 
மகன்‌), 75, 76, 78.81 
சம்பாஜி (ராஜாராமின்‌ மகன்‌) 85. 


210. 


சம்மதப்படுத்தின (உடன்பட்ட) 90. 


சம்மதமானால்‌ (உடன்பட்டால்‌) 80 
சம்மதி 24 
சம்மதிக்க 155 
சம்மதித்து 47, 102 
சம்மாரம்‌ பண்ணிலிக்‌றோம்‌ 

(அழிக்கறோம்‌) 48 
சமற்த்தாளாய்‌ - சமர்த்தர்களாய்‌ 

(வல்லவராய்‌) 44, 60. 
சமஸ்தான ஏட்டினிசும்‌ 100. 
சமஸ்தானத்தில்‌ 197 
சமஸ்தானத்திலே 94 
சமஸ்தானத்துக்கு' 707, 121 
சமாசாரம்‌ ர்க்க 
சமாசாரங்களை 720. 
சமாதானம்‌ (அமைதி) 40, 52, 109, 116, 

327, 182 

சமாதானமாய்‌ 107 
சமாளிக்கக்கூடாது (தாங்க 

முடியாது) 89 
சமாளிக்கிறது (நடத்துவது), 88 
சமான குலத்திலே 50. 
சமானசாதி 99. 
சமானமா (ஒப்பாக) 62. 
சமானமாக (ஒப்பாக) 80. 
சமானமாய்‌ (ஒப்பாக), 79 
சமானமானது. 90 
சமீபத்தில்‌ (அரில்‌) 27, 46, 106 
சமீபத்திலே 85, 96, 97, 187 
சமீபத்து, 61 
சமீபம்‌ க்கி, 56, 112 
சமீபமாய்‌ 172, [22 
சமீபமாக 6 


சமீபித்தத்துக்கு - (சமீபித்ததற்கு) 728 


சமீபித்துது - (சமீபித்தத), கத 
சமூகத்திலே (முன்னிலையில்‌) 78, 41. 
சமுசயத்தில்‌ (ஐயத்தில்‌) 89. 
சமுசயத்தினாலே. 106. 


தஞ்சை மராட்டிய 


சமுசயத்தோடே நிர 
சமுசயமாக 99. 
சமுசாரத்துடன்‌ (மனைவியோடு) 48 
சமுசாரத்துடனே டித்‌ 
சமுசார.த்தை: 35, 88, 83, 40. 
சமுசாரத்தையும்‌. 22, 40. 
'சமுசாரம்‌ 40. 
'சமுசியபடுகறது - சமூசயப்படுகிறது 
(ஐயப்படுவது) 99 
சமுத்திரக்கரையோரங்களிலே 65 
சமுத்திரத்து: கர 
சமுத்திர.த்துக்கு (கடலுக்கு), க்க்‌ 
சமேத்துவார்கள்‌ (சமேதார்கள்‌) ' 45. 
சமேதார்‌. 116, 184 


சமையத்தில்‌ 28, 24, 83, 174, 119, 148 
சமையத்திலே 7, 12, 81, 84, 44, 49, 52, 





5, 62, 71, 88, 85, 88, 97, 119, 180, 
789, 742, 140, 147, 168 
சனமயம்‌ - (சமயம்‌), 24, 69, 78 
சயிக்கமாட்டாமல்‌ (சக்க 
மாட்டாமல்‌), 24, 101. 
சயிக்கனை (சைகை) 24 
'சயிகை (சைகை) 20௪ 
* சயித்திய உபசாரங்கள்‌ 68 
சயிது (ஒருகில்லேதார்‌) 90, 100, 10.2, 108. 
சயிதுக்கு: 102 
சயிதுவை 102. 
சயிதொடே 30௪ 
சயிதுகா௫ிம்‌ (சயிதுலின்தம்பி) 101, 102 
சயிது சாசிமுவை 202. 
சயிதுமகத்து (சைதம்‌ சுதூ என்ற 
சர்தார்‌), (ப 
சயிதுடைய 207 


சயிதுனுடைய - (சயிதுவிறுடைய) 1089 
சயிந்துக்கு (சயிதுக்கு), 200. 





* கர்9 1ெர்சறம்சம்‌ $0 6001 80ம்‌ ரசாக்‌. 
நற்ச வல்‌ (காய! 1௪௩4௦௦, 148. ம, 


மன்னர்‌ வரலாறு, 


சயிபாயி (சிவாஜியின்முதன்‌ மனைவி) 74. 
சயிபாயிக்கு' 75 
சயிராபாயி(ஏகோஜி 11/ இன்மனைவி)72 
'சயில்லியம்‌ 98. 
சர்‌ ஆற்சிபால்‌ கேமல்‌ (812 கர்வ 


'கேழ66!1) கவர்னர்‌ 1] 
சர்க்கார்‌ 107 
சர்தார்‌ (பிரபு) 12, 15 
சர்தார்கள்‌. இக்‌ 
சர்‌.தார்களும்‌ 30, 59. 


*சரஞ்சாமான்களை (பொருள்களை) 69. 


சரஞ்சாமான: 324 
சரணம்‌ (அடைக்கலம்‌) 68, 69, 121. 
சரணமாச 87. 
சரணமாய்‌ வந்த: 65 
சரபோதிறாஜா (ஷரிஃப்‌ ஜி; ஷாஜி 
யின்‌ தம்பி), 31 


சரவருஷமாய்‌ (அம்பு மழையாய்‌) 38 


சரிக்கல்‌ - சர்க்கேல்‌ (மந்‌.இரி), 300. 
சரிக்கில்‌ - (சர்க்கேல்‌), 106, 186. 
சரிக்கிலும்‌ 103, 106, 126 
சரிக்கலை. 106 
சரிகர.த்துலே - (சரீரத்திலே) 328 
சரிகரம்‌ - (சரீரம்‌ - உடம்பு) 389 
சரிகை வஸ்த்திரங்கள்‌ (சரிகை 
ஆடைகள்‌) 66 
சரித்திரம்‌ 7,3௧7 
சரித்திரங்களை 357 
சரிதான்‌. 88 
சரிப்படாமல்‌ 186 
சரிபோனபடியே 320. 
சரியாய்‌ 26. 
சரீரம்‌ (உடம்பு), 389 
சல்லடம்‌ (காற்சட்டை), 71 
சல்லியங்கள்‌ (தொல்லைகள்‌) 96 


௨-ம்‌ 
*நதீகழம(க08௮06 காம்‌ 807 (௫5 ர200602006 
௦8 ௨௨ வாமு மோர௩. 





317 
சல்லியங்களை 89. 
சல்லியம்‌: 27, 66, 69,77, 98, 108. 
சலாம்‌ 24, 80. 
சவ்வார்‌ - சவார்‌ (சவாரி), 354 


சவரட்சனை (காப்பாற்றுதல்‌) 60, 87, 


739, 741 
'சவரட்சிக்க 56. 
சவரக்ஷ்ணை 85, 97, 114, 144, 153 
சவரக்ஷிக்கிறத்துக்கு. ர்க்க 
'சவரக்ஷிக்கறவரும்‌' டட ௨9 
சவரியம்‌ - சவுரியம்‌ (வீரம்‌), 38 


சவவாயி சாசிறாஜா (சரபோஜி 111 
இன்‌ மனைவி பெற்றதாகக்‌ கூறப்‌ 


பட்டவர்‌) 95, 98 
சவவாயிசாஜிறாஜா (டி) ந 
சவவார்களுக்கு: 109 
'சவவாரி (சவாரி) 150. 
சவவிதான (சமாதான), 19. 
சவவிதானம்‌ (உடன்படிக்கை) 113: 
சவலிஸ்தாரத்தை 86 


சவவிஸ்த்தாரம்‌ - சலிஸ்தாரம்‌ (வீரி 
வான செய்தி) ர, 28, 140. 
சவவிஸ்த்தாரமாய்‌ (விரிவாக) 74, 720, 


340, 741 
சவலிஸ்தாரமாகு (டி) 29, 37, 54, 148 
சவலிஸ்தாரமாய்‌: 95 
சவறட்சணார்த்தம்‌ (காப்பாற்றும்‌ 

பொருட்டு) ம்க்6 
சவறட்சணை 10, 144, 147 
சவறக்ஷ்னை 35 
சவாபுசாலபண்ணி 720, 184 


சவாபுசாலபண்ணினான்‌ (அதிகார 
மாகச்‌ சொல்லியனுப்பினான்‌) 111 
சவாபு சால பண்ணினத்தின்‌ பேரிலே126 


சவார்‌ (குதிரை) மாச 
சவர்க்களுடனே (படையுடன்‌), ரே 
சவாரி 53 
சவாரி போனார்‌ 128 
சவாரியுடனே 328 


813 


312 


சவாற்‌ - சவார்‌ (குதிரை), 

சவிஸ்தாரத்தை (விரிவான. 
செய்தியை) 42 
சவுக்கியத்துக்கு 80, 87 
சவுக்கிய த்தை 75 
சவுக்கியத்தையும்‌. 8 
சவுக்கியம்‌ 91, 748, 749. 
சவுபாக்கியவதி (மங்கலச்சொல்‌) 74, 156 
சவுரியத்தலேயும்‌ 59 
சவுரியத்தையும்‌ 80 
சவுரியமும்‌ (வீரமும்‌) ட 28, 46, 128 
சற்ச்சைகளை- (சர்ச்சைகளை), நத 
சற்ச்சைப்பட்டு 88 
சற்ச்சையாய்‌ 74, 88, 121, 135 
சற்த்தார்‌ கெடியிலேதானே 3 
சற்தார்‌ - (சர்தார்‌ - பிரபு) 8, 84, 56, 
57, 64, 74, 102, 109, 109, 116, 115, 
420, 742, 752 
சற்தார்க்கள்‌ 76, 28, 56, 71 
சற்தார்க்களை - (சர்தார்களை) 18 
சற்தார்க்களில்‌ ர 
சற்தார்க்களும்‌ 16 


சற்தார்கள்‌ 16, 17, 85, 30, 35, 102, 115, 
122, 185, 141, 142, 152. 


சற்தார்களுக்குள்ளே. 08 
சற்தார்களும்‌ 146 
சற்தார்களை 34, 35, 102, 184, 142: 
சற்தார்களையும்‌ 37, 26, 109 
சற்தாருடனே 324 
சற்தாரை 126 


சற்தாற்‌ - (சர்தார்‌) 35, 17, 38, 36 


சற்தாற்க்களோடே - (சர்தார்‌ 

களோடே) ப 
சற்தாற்கள்‌ - (சர்‌.தார்கள்‌) 36 
சற்தாற்களும்‌ - (சர்தார்களும்‌ிற 172. 
சற்வ - சர்வ (எல்லா) 64) 12 
சற்றுநேரம்‌ * 
சற்ஜாக்கான்‌ 3 
சற்ஜேறவு மறாஷ்ட்டா 58 


சற்தார்கெடி (சாத்தாராகெடி) 25, 28 





(தஞ்சை மராட்டிய 


சறபறாஜா 2 
சறபறாஜாவுக்கு 2 
சறபொஜிறாஜா (மாளோதியின்‌ 
இரண்டாவது மகன்‌-ஷரிஃப்ஜி)10,12, 
சறபோஜி (மூணாவது) (ஏகோதியின்‌ 
இரண்டாவது மகன்‌) 74, 87, 91- 
95, 98 
சறபோதி 14 (துளஜாவின்‌ சுவீகார 


மகன்‌) 340-749, 157, 152, 157: 
சறஜா தோடா (பரமாவின்‌ 
விருதுகள்‌) 41 
சறஹத்துலே (எல்லையில்‌), 124 
சறுதார்‌ (சர்தார்‌) 3 
சறுதார்களும்‌ 88 
சறுதார்களுக்கு 48 
சறுதார்களை 6 
சறுவ (சர்வ), 31 
சறுவபூம (சக்கரவர்த்தி) 357 
சறுவமானியம்‌ - சர்வமானியம்‌ 
(எவ்வகைத்‌ தீர்வையுமில்லாமல்‌ 
தரப்பட்ட நிலம்‌) 100. 
சறூராய்‌ (விரைவாய்‌), 122 
சன்மாற்க்கத்திலே - சன்மார்‌ 
க்கத்திலே (நன்னெறியில்‌), 27 


சன்னாகத்துடனே (போர்க்கு 
ஆயத்தங்களுடனே) 41 74, 103, 113 


சனங்கள்‌ 32, 25, 112, 189 
சனங்களுக்கு 24, 67 
'சனங்களுக்கும்‌. 349. 
சனங்களும்‌ 728 
சனங்களை 67, 128 
சனத்துக்கு 107, 122 
'சனத்துக்கும்‌ 67, 91 
சனமும்‌. 125 
சஹவாசத்திலே (உடனிருத்தலில்‌) 43: 
சஹவாசத்துக்கு: 324. 


சஹஜி 1 (பிரம்மாஜியின்‌ மகன்‌) வ்‌ 
சஹஜி 11 (சிவாஜியின்‌ தந்த 9-12, 14 
நத, 17-80, 82, 23, 26, 37, 32, 37. 


மன்னர்‌ வரலாறு. 


சஹதிறாஜாவுக்கு அல்லியெதல்ஷா 


அளித்த விருதுகள்‌: 41-42. 
சஹாயம்‌ (உதவி) 3, 85 
சஹாயமாய்‌ 26, 752. 


சஹாசரிபுபெஅலிகலத்தர்‌ (ஒருஃபடர்‌) 5 
சஹிக்கக்கூடாத 128 
சஹிய பருவதத்து (சையமலையில்‌) 44 


சஹிய பருவதத்துக்கு 63 
சஹியாமலை (சையமலை) 45 
சஹிறாஜா (உமாதிறாஜாவின்மகன்‌) 85 
சா: 
சாகட்டும்‌ 345 
சாகமனம்‌ - சக கமனம்‌ (உடன்‌ 
கட்டையேறுதல்‌ 95, 129. 
சாடிறதை - சாக்கரதை 
(எச்சரிக்கை) மேத 
சாகிறுதையாய்‌ (டி) 86 
சாகிறுதையுமாக 7ம்‌ 


சா௫ிர்காறன்‌ - சாகீர்காரன்‌ 37 
சாகிற்பாதுஷா (சா£ர்‌ - ஜஹாங்கீர்‌) 14 
சாகர்‌ (ஜாகீர்‌). 20, 28, 40. 
சாகீர்பாதுஷா (ஜஹாங்கீர்‌) 74, 75, 17, 


19, 37 
சாகர்பாச்சா 3 
சாகரும்‌ 75 
சாசனம்‌ (அதிகாரம்‌), 72 
சாசிறாஜா (ஷாஜி 11) 74, 75, 17, 19, 


25, 26, 28, 30-36, 39-42, 44, 47, 50. 


52, 56, 73 
சாசிறாஜாவும்‌. ர்க 
சாசிறாஜா 111 97, 92 


சாசுவதமா யிருக்கப்பட்ட பதம்‌- 
(அழிவில்‌ வீடு - மோட்சம்‌) 77 


சாட்டி பலங்களையும்‌ 356. 
சாடாவாய்‌ (முழுவதும்‌), 122 
சாத்தாரா 47, 108, 727 
சாத்தார கெடியை க்‌ா9. 


69-40 





912 


சரத்தாராவிலே 26, 33, 42, 43 
சர.த்தாராவுக்கு 40. 
சாத்தாற்‌ (சாத்தாரா - 51௨) 34, 85 
சாத்தாறாவுக்கு 42, 105, 106 
சாத்தாறுக்கு 82 


சாத்துற்‌ பாகத்துக்கு - சாதுர்பாகத்‌ 
துக்கு (நாலில்‌ ஒரு பங்குக்கு) 

சாதகம்கற்மங்கள்‌ (குழந்தைகளுக்‌ 
குச்‌ செய்யப்படும்‌ சடங்குகள்‌), 129. 


357 


சாதவ (7௧3௦4) 75 
சாதாரிலேயும்‌ 740. 
சாதி 68, 82, 92: 
சாதிக்கவேணும்‌ (கைப்பற்ற 

வேண்டும்‌) 37, 64 
சாஇிக்கிற. 71, 175 
சாஇக்கிறபோது 6 
சாதிக்கும்‌ 70 
சாதிகளுடைய 28 
சாதச்ச - சாஇத்த (வென்ற), 56, 86. 
சாதிச்சார்‌ - சாதித்தார்‌. 

(வென்றார்‌), 28, 70. 
சாதிச்சுக்கொள்ளலாம்‌ 28. 
சாஇச்சுக்கொண்டால்‌. 47 
சாதித்து (வென்று), 78 
சாதிமானம்‌ (சாஇப்பற்று) 150 
சாந்தம்மாள்‌ (துளஜாவின்‌ மகள்‌: 

வயிற்றுப்பேத்தி) 128. 
சாப்பிட்டுக்கொண்டு 104 
சாப்பிடுறத்தை - (சாப்பிடு 

கிறதை) 128 
சாப்பிடுகறத்தினாலே - (சாப்பிடு 

இறதினாலே). 77 
சாம்பசிவன்‌ (உமையொடு கூடிய 

சிவன்‌), 2 
சாம்பசவன்‌ - (சாம்பசிவன்‌), 2 
சாம தான பேத தென்றம்‌ (தென்‌ 

றம்‌ -தண்டம்‌), 66 
சாமத்திலே (பஞ்சத்திலே), ப மீத). 
சாமத்துக்குமேல்‌ (7$ நாழிகைக்கு: 

மேல்‌ 67 


914 


சாமந்து றாஜாக்கள்‌ ௦ 
சாமர்த்தியத்தினால்‌ 66 
சாமர்த்தியம்‌ (திறமை), 64 
சாமற்தியம்‌ - சாமர்த்தியம்‌. 122 
சாமற்த்தியத்தை ௭ 
சாமற்த்தியத்தியத்தைத்‌ தொட்டும்‌ 
(சாமர்த்தியத்தினால்‌) 328. 


சாமாற்த்தியத்தினாலே - சாமர்த்தி 
யத்தினாலே 

சாமரம்‌ (கவரிமானின்‌ மயிரா 
லமைந்த அரச சின்னம்‌ 66 


315 


சாமவாய்‌ - ஜமாவாய்‌ (வரவா௫) 135 
சாமாதிகாள்‌ - சாமாதிகள்‌ 128 
சாமாதிகள்‌ (அலுவலர்‌), 747 


சாமாபாயி (துக்கோஜியின்மகள்‌) 93,94 


சாமான்களும்‌ 44, 709, 756 
சாமான்களைக்கூட 116 
சாமானுகள்‌ - சாமான்கள்‌ 66 
சாமி (இறைவன்‌) 42 
சாய்த்து 71 


சாயபு (முகமதியரும்‌ மராட்டியரும்‌ 
மரியாதையாகக்‌ குறிக்கப்‌ பெறும்‌ 
பெயர்‌) 196, 147, 144, 145, 747,152, 


ம்க்‌ 
சாயபுக்கு 95, 98, 14,145, 148, 150, 152 
சாயபுடனே 347 
சாயபுடைய 98, 148, 150, 152, 756. 
சாயபும்‌ 35 
சாயபுவை 95, 98, 196 
சாரிக்கு (சாரி - சவாரி) 84 
சால்சாபு (சாக்குப்‌ போக்கு) 317 
சாலியவாகன சகம்‌ 
7537 ற. 
7541 20. 
7542 3 
7557 22. 
1552. 26. 
1562 4௮. 
7580. 52. 


தஞ்சை மராட்டிய 
17587 52 
7593 72 
1596 74, 75, 87, 89. 
2597 90. 
7598 90. 
1602 76. 
1604 91 
1614 81 
7817 79, 92 
1627 82 
1692: 92. 
1647 டக 
1649 95 
1657 96 
1658 97 
1659 9௪ 
1660. 98 
1661. 99. 
7665 2. 
7685 129 
1694 ர ர] 
170௪ 742 
1709 மக்க 
1720. 149. 
37 35௪ 
சாலுவைகளும்‌ 66. 
சா.லுவையினாலே 54 
சாவல்லி கெடி கீர. 
சாவல்லி செடிக்கு 47) 48) 40. 
சாவலி கெடியிலே. 1.1] 
சாவளி 57 
சாவளி கெடி 35 
சாவளி செடிக்கு. கற, 55 
சாவாசம்‌ - சகவாசம்‌ (உடனுறைவு; 
நட்பு) 2 
சாவுறாஜா (ஷாஹு; சம்பாஜியின்‌ 
மகன்‌) 81 
சாறத்துகான்‌ 7! 


சாறவகாலமும்‌ - சர்வகாலமும்‌ 
(எப்பொழுதும்‌), 2 


மன்னர்‌ வரலாறு. 


சான்‌ ஆட்டிலிஷ்டன்‌ (7௦௦. 


11௦4188100) ரெஸிடென்டு 747 
சானக்கு (சாஸனம்‌) 90 
சாதிராசாவுக்கு 91 


சாஜி ராஜா (ஈவவாய்‌ சாஜிராஜா) 98 
சாஜிறாஜா (சுபான்ஜியின்‌ மகன்‌; 


சரபோஜியின்‌ தந்‌ைத) 140. 
சாஜிறாஜா (11) (மானோஜியின்‌. 

மகன்‌; சிவாஜியின்‌ தந்‌ைத) 12, 140. 
சாஜிறாஜா (114) (ஏகோஜி 14 இன்‌ 

முதல்‌ மகன்‌) ௫ 72 
சாஜிறாஜாவும்‌ 3 
சாஷ்சி - (சாட்‌9)) 344) 150 
சாஷ்ட்டாங்க 62 
சாஷ்ட்டாங்கமாக 6 
சாஷ்டாங்கமாக (உடலின்‌ எட்டு 


அங்கங்கள்‌ நிலத்‌இல்‌ படுமாறு) 60. 


சாஷி - (சாட்சி) 708 
சாஸ்த்தகான்‌ (58918 8; : 8நகர181௧. 
கேட 59. 
சாஸ்த்தகானுக்கு 59. 
சாஸ்த்தாகான்‌ 58, 60, 64 
சாஸ்த்தாகானுக்கு [.] 
சாஸ்த்தாகானை 59. 
சாஸ்த்திரங்களிலேயும்‌ 80. 
சாஸ்த்திரம்‌. 349, 147 
சாஸ்த்திரப்படிக்கு. 740. 
சாஸ்த்திரபிறகாரமாய்‌ ரத்ந 
சாஸத்திரமரியாதை 744 
சாஸ்தாகானும்‌ 62 
சாஸ்தாகானை 59. 
சாஸ்வளி (சாவளி 78911) 60. 
சாஹஜிறாஜாவுக்கு 32 
சாஹுறாஜா (ஷாஹு) 85, 705: 
சாக்ஷி - (சாட்சி) 66 
சிக்கண்டர்க்கான்‌. 3௪ 





375 
சிகக்‌கிறீவ - ச௫க்கரீவ (மயில்‌ 
தோகை) 66 
சிகரம்‌ (மலையுச்சி) 129 
சகெரத்திலே. கட 
சிகாமோதிரம்‌ (முத்திரைமோதிரம்‌; 
'தலையணி), ரர 
சிகாவும்பண்ணி (முத்திரையிட்டு) 148 
சிங்கள தபம்‌ (தீபம்‌ - தீவு) 187 
சிட்டினிசு (செயலர்‌ - 01௦/2) 100, 757 
சட்டினிசும்‌ 104 
சணமே - (கூணமே - கணமே) 99 
சித்தத்திலே கீ 
சித்தபுருஷன்‌ 8 
சித்தமானார்கள்‌ 60. 
சித்தமானான்‌. 47 
சித்தலிருத்தி (மனநிலை) 24, 128 
சித்தலிற்த்தி - சித்தலிருத்தி - 25 
சித்தவிறுத்தி - சித்தவிருத்தி 22. 
சித்தி பண்ணிக்கொண்டு (முடித்துக்‌ 
கொண்டு) 7 
சித்திரக்கல்லு (ஒருகோட்டை) 39, 40. 
சித்திரக்காரன்‌ (ஓவியன்‌) 70, 71 
சித்திரக்காறன்‌ - (சித்திரக்காரன்‌) 77 
சித்திரகல்லுக்கு' 40. 
சித்திரவதை (வேதனைப்படுத்‌தக்‌. 
கொல்லுதல்‌) 100 
இத்திராபுளி (ஒருகோட்டை) ௦ 
சித்திரை (ஒருமாதம்‌) 90. 
சித்திறக்காறனை - (சித்திரக்‌ 
காரனை) 70. 
சித்தோஜி (பாவா சாயபுவின்‌. 
சர்க்கேல்‌) 700. 
சந்தி 325. 
சிந்தேபொண்‌ 92 
சிநேகமுண்டு தே 
சிபாய்கள்‌ 253, 154 
சிபாயி (சபாய்‌ - இந்தியப்‌ 
போர்ச்சேவகன்‌) 387 
சம்மகெடத்தை: க்க 


சம்மகெடி. 40 


91௪ 


சிம்மகெடியும்‌ 43 
சிம்மகெடியையும்‌ 40. 
சிம்மறாஜா ரத 
சிம்மாசனத்தில்‌ 83, 85 
சிம்மாசனத்திலே. 90, 98 
சிம்மாசனத்தின்‌ பேரிலே 99, 101, 141 
சிம்மாசனத்துக்கு. 749 
சிம்மாசனத்தும்‌ பேரிலே - (சிம்மா 
சன;த்‌இின்‌ பேரிலே) 85. 
சிம்மாசனத்தை கட்‌ 
சிம்மாசனம்‌ 47, 50, 87 140. 
சிம்மாதனத்தில்‌ 83 
சிம்மாபாயி (மூன்றாவது ஷாஜியின்‌ 
மனைவி) 91 
சிமசசனத்துக்கு மே 
சிமாறாக - (சுமாராக), 119. 
சிமூதமாய்‌ (அடர்ந்து), 46 
சிரதுற்கம்‌. [ப 
சிரிக்கேயுடைய 92 
சிரேஷ்டியாயிருக்கப்பட்டவர்‌ 
(சிரேஷ்டர்‌ - சிறந்தவர்‌) நதர 
சிரொபால்‌ (சிரோபால்‌ - ஒரு ்‌ 
கோட்டை) 38 
சில்லரை உபத்திரம்‌ (சிறுதொல்லை) 107 
சில்லறைக்‌ கோட்டைகளிலே. 68 
சில்லறை சனங்களை (சாதாரண 
மக்களை), 204 
சில்லறை மனுஷரை (டி) 102 
சில 24, 128, 189, 156. 
சில சேனைகளை 22, 88, 51, 97 
சிலதும்‌ - (சிலவற்றை), மக்க 
சிலநாள்‌ மத 
சிலநாளைக்கு. 33, 72, 174, 724 
சிலவழித்து - (செலவழித்து), 731 
சலவுக்கு - (செலவுக்கு) 88, 115, 118, 


120, 182, 726, 745, 754 

சிலவுக்கும்‌ - (செலவுக்கும்‌) 87,701, 105, 
179,744 

செலவுகளைத்தொட்டு (செல 


வினால்‌) ரர 


தஞ்சை மராட்டிய 


சிலனாள்‌ - (சில நாள்‌) 85, 91 
சிலனாளும்‌ - (சில நாளும்‌) 74௪ 
சிலாக்கியம்‌ (9றப்பு), 340. 
சிலாகத (புகழ்‌தற்குரிய) 150. 
'சிவகெட (ஒரு கோட்டை ), 73 
'சிவசகம்‌ கீ, 57 
சிவப்பா (ஒரு சர்தார்‌) ரதத 
சிவபுராணங்கள்‌ 357 
ஓவபூசை கேர 
சிவலங்கை 46, 47 
சிவனேர்கெடி (ஒருகோட்டை) 1 
சிவனேர்கெடிக்கு. 22 
சிவனேர்கெடியில்‌: 25, 26 
சிவனேரிகெடிக்கு. 22 
சிவனெரிகெடியிலே. 22, 28 


சிவாஜிராஜா (ஷாஜியின்மகன்‌) 28, 84, 
97-40, 42, 44, 47, 49-60, 62-64, 66. 
77, 85, 90, 740. 
சிவொஜிறாஜா (சிவாஜியின்‌ பேர 
னாய சம்பாஜியின்‌ சுவீகார 


மகன்‌) 86 
சிறக்கேவுக்கு: *்‌ 76. 
சிறிகேவமிசம்‌ 75 
சிறியதகப்பனார்‌. 32 
சிறுயதொகப்பன்‌ - (சிறியதகப்பன்‌) 17 
சிறியதொகப்பனார்‌ 10 
சிறிது 25, 72, 78, 95, 152 


சிறிதுவிடத்தில்‌ (சிலவிடங்களில்‌) 07 
சிறுது- (சிறிது) 17, - 19, 24,41,'45, 69, 
75, 98, 102, 106, 107, 209, 116, 177, 
324, 727, 1332, 184, 748, 349, 153. 
சிறுது.தாரம்‌ - (சிறிதுதாரம்‌), 37 
சிறுதுநாள்‌ - சிறிதுநாள்‌ (சிலநாள்‌) 95, 
300, 122 
சிறுதுபேரை - சிறிது பேரை 

(சிலரை) 56, 6௪, 102. 

சிறுதுனாள்‌ -9றிது நாள்‌ (சல நாள்‌) 
76, 122 
சிறு பிள்ளைகள்‌ ப] 


மன்னர்‌ வரலாறு 


சிறோபால்‌ - சிரோபல்‌ 


(ஒரு கோட்டை) 38 
சின்ன (சிறிய) 79. 
சின்னங்கள்‌ 128 
சின்னங்களை கக 
இன்ன சேவுகர்‌ - சின்ன சேவகர்‌. 
(சிறிய வூழியர்‌), ப 


சின்ன பிள்ளை 17 
சின்னாபின்னமாக (தறி) 18, 57, 119 
சன்னாபின்னமாய்‌ 19, 20, 69, 89, 111, 


748: 
சினேசுத்தினாலே. 50, 69. 
சினேகத்தினாவேயும்‌ 320 
டனேகத்து: நத 
சினேகத்துக்கு 50 
சனேகத்துக்கும்‌. 1269 
சினேகத்தை 35 
சினேகத்தையும்‌ 127 
சினேகம்‌ 28, 31, 38, 40, 92, 110, 115, 
179, 186. 
சினேசமாய்‌. 120, 125 
சினேகமும்‌. 69 
சினேசமூலமாய்‌ (நட்பு வழியில்‌ 110 
சினே௫தர்‌ 148 
சினே௫தராய்‌: 4 
சினேகதனாம்‌. 44 
ரஜாவுபாயி - ஜிஜாபாயி (சிவாஜி 
யின்‌ தாய்‌) 52, 60. 
க்கத்தில்‌ (விரைவில்‌) க்க 
சீக்கிரம்‌: 67 
சக்கரமாக நத 
$ீமூதகஷ்ணறாஜ _ 58. 
சீமூதமான (அடர்ந்த) 45 
சீமை (தேசம்‌) 21, 34, 51, 76, 94, 108, 
தக்‌ 





317 
சமை 752 
மைக்கு: 395, 744, 152 
சமைகள்‌ 47) 55 
சமைகளையும்‌ 47 
சிமையிலேயும்‌ 744 
மையும்‌: 47, 78, 188, 135, 186 
சீமையை 105, 707, 118 
சீமையையும்‌ 786 
சீர்மை (தேசம்‌) 39, 58, 108, 122, 130, 

189, 155. 
சர்மைக்கு. 26, 68,126, 156 
£ர்மைக்கும்‌. 380. 
சர்மைகளிலும்‌: 5 
$ீரிமைகளை: 58 
சீர்மைகளையும்‌ 94, 57, 59. 
சர்மையில்‌: 35, 107 
சிர்மையிலே. 58. 
சீர்மையை 28, 155 
சரங்கப்பட்டணத்து: ர்க்க 
சரணிக்கடையிலே 77 
சீரணிப்பெட்டி. ரச 


வனை (பிராணத்தை; உயிரை), 60. 
வனம்‌. 


742 
சவனோடு 321 
சவனோடே 320, 785. 
சறணி - சீரணி (சாமான்கள்‌) ரா 
சறோபான்‌ (ஒருகோட்டை)) ட 
சு 
சுக்குலபட்சம்‌ - சுக்கெ பட்சம்‌ (வளர்‌: 
பிறை), 59, 89. 
சுகப்பட்டுது - சுகப்பட்டது 328. 


சுகமாறபாயி - சுகுமார்பாயி (ஏகோஜி 
4 (பாவாசாயபின்‌ (நான்காவ, 
மனைவி) ட்டு 
சுகமாய்‌ 94) 147 
சுகமாயடிக்கலாம்‌ (நன்றாக அடிக்‌. 
கலாம்‌), 352 


918 


சுகமாயிருக்கிறது 50 
சுகமேயிருந்தார்‌. 42 
சுசானுபாய்‌ - சுஜான்பாய்‌ (ஏகோஜி 

4 இன்‌ முதன்மனைவீ), 92 
சுட்டபோது 123 
சுட்டார்‌ 179 
சுடச்சொல்லியும்‌ 97 
சுடவும்‌ 109 


சுத்திக்கொண்ட - (சுற்றிக்கொண்ட) 36 
சுத்இக்கொண்டார்கள்‌ - (சுற்றிக்‌ 
கொண்டார்கள்‌) ₹ 88,602, 175 
சுத்தக்கொண்டான்‌ (முற்றுகை 
யிட்டான்‌), 104, 124 
சு.த்திக்கொண்டிருந்தவாள்‌ - (சுற்றிக்‌ 
கொண்டிருந்தவர்கள்‌), 116 
சுத்திக்கொண்டு - (முற்றுகையிட்டு) 59, 
61, 71, 86, 119, 121, 132 


சுத்திக்கொள்ளச்சொல்லி ப] 
சித்திப்பார்த்து - (சுற்றிப்பார்த்து) 77 
சுதற்மம்‌ - சுதர்மம்‌ (நல்லறம்‌), ௪0 
சுதற்முருகு (ஒருபறவை) 480. 
சுந்தரமாய்‌ (அழகாய்‌) 84 
சுந்தர ராஜா சத 


சுபகயாக- சுபக்மாக (செவ்வனே) 103. 
சுபான்ஜி (கங்காஜியின்‌ மகன்‌) 140. 
சுபானி (ரூபியின்‌ மகன்‌ காட்டு ராசா) 


100, 727 
சுபானியா (ரூபியின்‌ மகன்‌) 99. 
சுபெதாரை 50 
சுபேதார்‌ 102 
சும்மா 70. 


சுயராபாயி (சிவாஜியின்‌ ஆறாவது 
மனைவி), 75, 76. 
சுரூப்புக்கான்‌ 35 
சுலட்சணாபாயி (மூன்றாவது சர 
போஜியின்‌ மனைவி) 92, 95 
சுலட்சணாபாயி (துளஜாவின்‌ 





தஞ்சை மராட்டிய 


மனைவி) 325, 745 
சுலட்சணாபாயி (சரபோஜி11 இன்‌ 

மூதல்‌ மகள்‌) 2] 
சுலுத்தான்‌ ்‌ 58 
சுலுப்காற்கான்‌ (ஒரு சர்தார்‌) 57, 58 
சுலுப்புகார்‌ (ஒரு கொடி) 208 
சுலுபுகான்‌ (ஒரு சர்தார்‌), 91 
சுலும்புத்கு (அழிவு வேலைக்கு), 58 
சுவசாதிலித்தை (தன்மொழி) * 745 
சுவதந்திரம்‌ (சுதந்திரம்‌), 150 
சுவதற்ம்ம - (சுவதர்ம) ற 
சுவதேசத்துக்கு (தன்நாட்டுக்கு), 19 
சுவரா (குதிரை) 5, 170 
சுவற்ணம்‌ - சுவர்ணர்‌ (சிவாஜியின்‌ 


அமைச்சர்‌) 42 
சுவாதந்திரியர்‌(சுதந்திரமுடையவர்‌) 157 
சுவாதினம்‌ 4, 39, 6465 


சுவாதீனம்‌ 20, 21, 27, 28, 32, 298, 42, 
62, 62, 66- 69, 87, 102, 119, 122, 


886, 132 
சுவாீனத்தில்‌ ்‌ 21 
சுவாதீன த்திலே 300. 
சுவாமி துறோகம்‌ - (சுவாமி 
துரோகம்‌) 101 
சுவாமி தெரிசினத்துக்கு - (சுவாமி 
தரிசனத்துக்கு) 128. 
சுவாமியினிடத்திலிருந்து 65 
சுவாரஸ்தோமத்‌ தோடே (குதிரைப்‌ ப்‌. 
படையுடன்‌), 9 
சுவாற்ட்சு (8ஸ்‌எகா) 147, 44- 146, 
347 
சுறஜாக்கான்‌ 1] 
சுறுக்காய்‌ (விரைவில்‌) 77, 124, 728 
சுறுக்கிலே (விரைவில்‌), 62. 
சுஜான்கான்‌ 76 
சுஜானுபாயி (பாவா சாயேபின்‌ 
மனைவி) 58 


மன்னர்‌ வரலாறு. 


சூ 


25 


சூசனை 
சூப்புகாய்‌ 55, 60 
சூரன்‌ 23, 84, 97, 184 
சூரனாக 79, 89. 
சூரனுக்கே 79. 
சூரனும்‌ 337 
சூரனுமாக 92 
சூராளாய்‌ (வீரர்களாக) _ 78 

1 


சூரி (ஒருவகைக்கத்தி) 
சூரிய கரணம்‌ கட 


சூரிய நாறாயணன்‌. 29. 
சூரிய னாறாயணன்‌ (சூரிய நாரா 
யணன்‌) ! 
சூரியபான்ஜி (ஏகோஜி 1 வைப்பு 
மனைவியின்‌ மகன்‌), ப்‌ 
சூரியனைக்‌ கண்ட பனிப்போலே 48 
சூரியறாஜா 62-68 
சூரியவம்சமாயெசவந்தறாவு 192 
சூரியவமிசம்‌ 29, 29- 
சூழ்ந்து கொண்டான்‌ 66 
சூழ்ந்து கொண்டு 64, 119 
செ 
செக்தேவ 32 
செக்தேவறாஜா 3 
செஞ்சி 68, 75, 76. 
செஞ்சிறாட்டியம்‌ 76 
செஞ்சிறாஜா 32. 
செண்ண சிலவு - சென்ற செலவு 
(ஆனசெலவு) 221, 725. 
செண்ண பிற்பாடு - (சென்ற பிற்‌ 
பாடு), 192 


செண்ணு போன - சென்று போன) 148 
செண்ணு போனது - (சென்று 


போனது) (இறந்தது) 129. 
செண்ணு போனவர்கள்‌ - (சென்று 
போனவர்கள்‌) இறந்தவர்கள்‌ 747 


919 


செண்ணு போனவுடனே (இறந்த 
தும்‌) 176 
செத்துப்‌ போய்விட்டார்கள்‌ 139 
செத்துப்‌ போய்லிட்டுது ( - விட்டது) 48 
செத்துப்‌ போறதாக - (செத்துப்‌ 
போூறதாக) 88 


செத்துப்‌ போனவர்கள்‌ கத்‌ 
செத்துப்‌ போனார்கள்‌ 89. 
செத்தையை 7ம்‌ 
செந்தலை மால (மால்‌ - மகால்‌), 90. 
செபமாலை 97 
செம்புகேசுவரம்‌ -  ஆம்வக ன்‌ 
(இருவானைக்கா), 123 


செம்புறாஜா (சம்பு என்ற ஸ்ஸ்ஸ்‌ 140. 

'ம்மை 150. 
செம்மை பண்ணி (பழுது பார்த்து) 115 
செம்மையல்ல (சரியல்ல) 175 
செம்மையாக 97 
செம்மையாய்‌ 44, 97, 124, 145, 146, 150. 


செம்மையான 175, 148, 752 
செய்தபடியினாலே டட 
செய்தீர்‌ 40. 
செய்துபோட்டார்‌ (செய்தார்‌) 95 
செய்யும்‌ 120. 
செயத்தை (வெற்றியை) 5, 8, 74, 18-20, 
22, 89. 

செயநதிபாயி-செயந்திபாயி 

(ஷாஜியின்மூத்தமகன்‌: 

சம்பாஜியின்மனைவி) 22 
செயபேரியும்‌ (வெற்றிமுரசும்‌) 45 
செயமாகற. க்க 
செயமாகும்‌ 88 
செயமான 22 
செயமானநாள்‌ 45 
செயவல்லி (ஜாவளி) 50, 56, 58, 59, 63, 
67 
செயவல்லிநகரம்‌ 45) 46, 48. 
செயவல்லிபட்டணம்‌ டக 
செயவல்லிபுரமும்‌ 58 
செயவலிநகரம்‌ க்க 


920. 


செயஸ்ரீ 85 
செயிக்கக்கூடாது (வெல்லமுடியாது) 14 
செயிக்கப்போகாது (டி), 56 
செயிக்கவேணும்‌ 56 
செயிக்றெ. 71 
செயிக்கிறதுக்கு - (செயிக்கிறதற்கு) 71 


செயிக்கறது. 69. 
செயிக்கறதும்‌ க்க 
செயிச்ச - (செயித்த) 32 
செயிச்சான்‌ (செயித்தான்‌) 170 
செயிச்சு - (செயித்து) 60. 
செயிச்சுக்கொண்டு 60, 73: 
செயித்தார்‌ 55 
செயித்திருக்கிறீர்‌ 47 
செயித்திருந்த 74 
செயித்திருந்து 104 
செயித்து 20, 32, 44-46, 58, 62, 71, 87 
செயித்துக்கொண்டு. 62, 177, 118 
செயித்துவந்த வாசல்‌: 89. 
செயிப்பார்‌. 89. 
செரிக்கு (06௦010௨) பாதிரி 146, 747, 

252 
செரிக்கும்‌ (அடங்கும்‌), 104 
செல்லயில்லை - (செல்லவில்லை) 135 
செல்லவேண்டிய 350 
செல்லாமல்‌ 348 
செல்லியம்‌ (தொல்லை) 103 
செல்லும்படியாய்‌ ப] 
செலபாதைக்கு (9றுநீர்கழக்க)) 103 
செலுத்தவேண்டிய 780, 787, 748 
செலுத்தாமல்‌ ரதா 
செலுத்திப்போட்டார்கள்‌ 750. 
செலுத்தப்போடசொல்லி 750. 
செலுத்திவைத்திருக்க மதத 
செலுத்தின இல்‌ 750. 
செலுத்தினபடியினாலே 347 
செவையாய்‌ (செம்மையாக) கீர 
செவையில்லை (செம்மையில்லை) 27 
சென்றுபோன (இறந்த) 327, 745 


(தஞ்சை மராட்டிய 


சென்னப்பட்டணத்தில்‌ 346 
சென்னப்பட்டணத்து 725, 783, 136, 
தற, 742 
சென்னபட்டணத்துக்கு 182, 139, 
126, 145, 150 
சென்னபட்டணம்‌ 749, 746, 752 
சென்னைப்பட்டணத்தில்‌ 125, 133, 185 
சென்னைப்பட்டணத்தின்‌ 728 
சென்னைப்பட்டணம்‌ 725 
செனகராஜா கந, 47 
செனங்கள்‌ 104, 125, 129, 134 
செனங்களுக்கு 60 
செனங்களுக்கும்‌. 99, 149. 
செனங்களுக்குள்ளே. 99. 
செனங்களும்‌ 46 
செனங்களையும்‌ 6௪ 
செனத்தினாலேயும்‌ 58 
செனத்து மக்க 
செனத்துக்கும்‌ நர 
செனத்தையும்‌ 69, 157 
செனமும்‌ 327 
செனனம்‌ (பிறப்பு) 77 
செனனமாய்‌ (பிறந்து), 41 
செனனமாகிறபடியினாலே 87. 
சென்னமாச்சுது - (சென்ன 
மாயிற்று) 152 
செனனமான 80. 
செனனமானார்‌ 87, 90. 
செனிக்குபாதிரி (7௦801௦%6) 147, 748 


செஷா.றாருயனை-(சேஷாராயனை) 116 


சே 


சேகரம்‌ 43, 55, 59, 117 

சேகரமாூறத்துக்கு - சேகரமாூற்‌ 
தற்கு (கைகூடுவதற்கு), 

சேத்து - (சேர்த்து), 


342 
க்க்‌ 


மன்னர்‌ வரலாறு 


சேத்துயாத்திரை - (சேது யாத்‌ 


திரை). 77 
சேதம்‌. 36, 109 
சேதி 12, 21, 27, 31, 47 ,49, 51, 52, 


55, 58, 59-63, 67, 68, 70, 78, 79, 83, 
97, 89, 95, 99, 102, 105, 110, 172, 
376, 121, 122, 123, 127, 125, 128, 144 


சேதிகள்‌ 32, 25, 175 
சேதிகளும்‌ 50 
சேதிகளை 54 
சேதிச்சுப்போட்டு - சேதித்து 
(அழித்து) 152 
சேதியில்‌ 335 
சேதியும்‌ 37, 55. 
சேதியை 36, 63, 185 
சேதுயாத்திரைபண்ணி 77 
சேந்தான்‌ - (சேர்ந்தான்‌) 38 
சேந்ததாய்‌ - (சேர்ந்ததாய்‌) 47 
சேந்து - (சேர்ந்து) 73 


சேயந்திபாயி- செயந்திபாயி (ஏகோஜி 
4 இன்‌ இரண்டாவது மனைலி) 93: 


சேர்த்தார்‌ 56 
சேர்த்தார்கள்‌ 54, 106 
சேர்த்து: 332 
சேர்த்துக்கொண்டு 34, 37, 51, 97, 


710, 177, 183, 187, 144 
சேர்ந்த 74 - 17, 28, 68, 71, 102, 110, 


174, 119 
சேர்ந்தது. கா 
சேர்ந்தவர்‌ மர 
சேர்ந்தார்‌ 25, 41, 49, 61, 68, 77, 78, 
204, 174, 116 

சேர்ந்தார்கள்‌ 31, 98, 176 
சேர்ந்தான்‌. 62, 184 
சேர்ந்திருக்கிறபடியினாலே 39 
சேர்ந்திருந்தபடியினாலே 34 
சேர்ந்திருந்தார்‌ 79 
சேர்ந்து 79, 22, 92, 99, 117, 120. 
32) 746 


69-41 





927 


சேர்ந்துகொண்டு பதத 
சேர்ந்துபோகும்‌. 95 
சேர்ந்துது - (சேர்ந்தது) 176) 122 
சேர்மானம்‌ 99. 
சேர்வோம்‌ 119. 
சேர 20. 
சேரயில்லை - (சேரவில்லை), 88 
சேரவேணும்‌ 82, 128 
சேராமல்‌ ,ம்48 
சேரிக்கு (060110%) பாதிரி 346) 147 


சேருகறத்துக்கு - (சேர்கிறதற்கு) 38, 47 
22. 


சேருறத்துக்குள்ளே 
சேருகிறது. 89, 102 
சேருறாப்போலே - (சேர்கிறது. 
போல) 399. 
சேருறோம்‌ 49. 
சேரும்‌. 67 
சேவகமாயிருக்கற. நர 
சேவுகத்தில்‌ - (சேவகத்தில்‌) 68,128 
சேவுகம்‌ - (சேவகம்‌) (அலுவல்‌) 68, 99. 
304, 118, 183. 
சேவுகன்‌ - (சேவகன்‌) ர 


சேறுகறத்துக்கு - (சேர்கிறதற்கு) 56 
சேனாதிபதி 56. 


சேனாபதி 76-19, 27, 23, 38, 55, 58 
60 - 62, 102, 107, ப 116. 
சேனாபதிக்கு, 60 
சேனாபதித்துவம்‌ (படைத்‌ 
தலைவனாம்‌ தன்மை) 28. 
சேனாதிபதிதினமும்‌ (இனமும்‌ - 
தன்மையும்‌) 103, 126 
சேனாபதியாக 78 
சேனாபதியும்‌: 106: 
சேனாபதியை 7855 
சேனாபதியையும்‌ ட்ரச96 
சேனை 10, 60, 61, 106, 108, 109, 119. 


சேனைகள்‌ 12, 16, 17, 98, 39, 54 - 57, 
64, 65, 68, 69, 72, 78, 109, மரா, 172) 
376, 175, 119, 122, 124, 126 
சேனைகளிலே. 112 


922. 


சேனைகளிலேயும்‌ 352 
சேனைகளினாலே 34 
சேனைகளுக்கு 64, 98, 172, 138 
சேனைகளுக்கும்‌ 60, 98, 105 
சேனைகளுடன்‌ 1௪ 


சேனைகளுடனே 4, 10, 16, 19, 38, 62, 
69, 87, 102, 117, 122, 123 
சேனைகளுடைய 88, 175 
சேனைகளும்‌ 14, 19, 44, 51, 54, 57, 58, 
64, 66, 67, 69, 72, 88, 99, 115, 176, 
119, 122 

சேனைகயை 74, 19, 21, 37 - 39, 47,49. 
556], 63, 64, 66, 70, 78, 87, 88, 
97, 117, 117, 122, 124, 132 
சேனைகளையும்‌ 17, 37, 44, 57, 78, 87, 
91, 96 - 98, 107 - 109, 118, 133 


சேனைகளோடே 37, 38, 39, 60. 
சேனையினாலே மத 
சேனையுடன்‌ 56, 67 
சேனையுடனே 98, 49, 57, 109, 111, 

37௪ 
சேனையும்‌ 28, 58, 64, 87, 89, 112, 132, 

733 
சேனையே 119. 
சேனையை 22, 54, 57, 63 
சேனையையும்‌. ர 
சேனையோடே 37, 22, 38, 68 
சேனையோடே கூட 22 

சை 

சையாமலை 45 


சையாஜி (பரசோஜியின்‌ மூத்த மகன்‌) 85. 


சொ 


சொத்தையும்‌ (உடைமைகளையும்‌) 64 





,தஞ்சை மராட்டிய 


சொது சூறாள்‌ (மிக்க சூரர்கள்‌) : 119 
சொந்த 375, 787, 150. 
சொந்தக்‌ காரியத்துக்கு 126. 
சொந்த குலத்திலே 129. 
சொந்த கோத்திரத்திலே. க] 
சொந்த சவாரி 112 
சொந்த சேனைகளை 62 
சொந்த சேனைகளையும்‌ 8 
சொந்த தேசம்‌ 25, 128 
சொந்த தேசத்துக்கு. 42 
சொத்த தோட்டத்திலே. 374 
சொந்த றாச்சியத்துக்கு. 104, 149 
சொந்த றாச்சிய 3 
சொந்த றாச்சியத்திலே 84 
சொந்த றாட்சியம்‌ 76 
சொல்ல 61 


சொல்லச்சே (சொல்லும்பொழுது) 51 
சொல்லச்‌ சொன்னார்‌. ்‌ 


192 
சொல்லப்பட்ட 9, 20, 50. 
சொல்லப்பட்டது. 190. 
'சொல்லப்பட்டவன்‌. 49. 
சொல்ல வேண்டி 95 
சொல்ல வேண்டிய 327 
சொல்ல வேண்டியதாய்‌ 24 
சொல்லாமல்‌: 3124 
சொல்லி 9, 75, 19, 81, 22, 34, 50, 


57, 54, 60-62, 65, 67, 77, 79, 80, 85, 
88, 95, 99, 101, 102, 106, 111, 176, 
378, 120, 187, 127, 136, 144. 


சொல்லிக்‌ கொண்டு. 147 

சொல்லிக்‌ கொண்டுது (சொல்லிக்‌ 
கொண்டது) 329. 

சொல்லிக்‌ கொள்ளுகிறார்கள்‌ 335 


சொல்லிக்‌ கொள்ளுகிறான்‌ 57 
சொல்லிக்‌ கொள்ளும்படி 185 
சொல்லித்துது - (சொல்லியது) 48 
சொல்லிப்‌ போட்டார்கள்‌ (சொன்‌ 
னார்கள்‌) 147 
சொல்லிப்போட்டு (சொல்லி) 55, 68, 129. 


மன்னர்‌ வரலாறு. 


சொல்லி முடியாத 347 
சொல்லியிருக்குது- (சொல்லியிருக்கறது) 
29 


சொல்லியிருந்தபடிக்கு 54 
சொல்லியும்‌: 54 
சொல்லிவைத்தது. 48 
சொல்லிவைத்துப்‌ போட்டு 2 
சொல்லுக்கு. 325 
சொல்லுகிறத்துக்கு - (சொல்கறதற்கு), ச 
சொல்லுகிறது. 4 80, 101 
சொல்லுகிறேன்‌ 128 
சொல்லுகிறோம்‌ 327 
சொல்லும்‌. 345. 
சொளக்கொல்லை - (சோளக்கொல்லை) 

ரம 
சொற்கலோகம்‌ - (சுவர்க்கலோகம்‌) 25: 
சொற்பனம்‌ - சொப்பனம்‌ (கனா) 48. 
சொற்பனத்தில்‌: த, சம, 74 
சொற்பனத்திலே ஆ, 30, 74 
சொன்ன 24, 44, 95, 126, 135 


சொன்னத்தின்பேரிலே - (சொன்னதின்‌. 


பேரிலே) 80 
சொன்னதன்‌ பேரில்‌ 46) 78 
சொன்ன இன்‌ பேரிலே 95 
சொன்னத்துக்கு - (சொன்னதற்கு) 

62) 64 
சொன்னத்தும்‌ பேரிலே - (சொன்னதன்‌ 

பேரிலே), 250 


சொன்னத்தை - (சொன்னதை) 48, 74 
சொன்னது 3, 14, 84, 99, 29, 43, 
44, 47, 54, 54, 58, 60, 61, 63, 71, 73, 
74, 78-80, 88, 99, 107, 120. 
சொன்னத்துக்கு - (சொன்னதற்கு), 


47,120. 

சொன்னதுக்கு - (சொன்னதற்கு) 60, 63 
சொன்னபடியே 40, 48 
சொன்னபிற்பாடு. 19 
சொன்னபேருக்கு 97 
சொன்னார்‌. 9, 14, 40, 57, 54, 74, 78, 
79, 107, 106 


323. 


சொன்னார்கள்‌ 36, 41, 52, 54, 58, 88, 


106 
சொன்னாள்‌ 82, 83 
சொன்னான்‌. 35, 80, 107 
சொஸ்தமாய்‌ (சுகமாக) ர்‌ 


சொஹர்க்கான்‌ (ஜோஹர்கான்‌) 59, 61 


சோ 


சோதச்சு (சோதித்து), 48 
சோதித்து 321. 
சோதித்துப்பார்த்து' ரகக்‌ 
சோபாய மானவர்‌ (நல்லவழி காட்டு 
யவர்‌) 157 
சோராவரியாய்‌ (கொள்ளை) 75 
சோராவரி (துன்பம்‌) 59, 135 
சோளக்கதிரை ரம 
சோளதேசம்‌ (சோழனாடு) 155, 157 
சோளாதேசாதிபதி 357 
சோனாஜிபண்டிதர்‌ (சிவாஜியின்‌ 
அமைச்சர்‌) 43 
ஞா 
ஞாயத்திலே ர. 
ஞாயத்தினாலேயும்‌ 37 
ஞாயத்துக்கு 136 
ஞாயத்தோடே 4 
ஞாயதாக (நியாயமாக) நர 
ஞாயப்படிக்கு. 749 
ஞாயப்பிறகாரமாய்‌ ர்க்க 
ஞாயம்‌ (நியாயம்‌), 80,152, 1538 
ஞாயமும்‌ 748 


ஞாயலிசாரணையும்‌: ம்க்‌ 


924. 


ட 
டபீர்நாரோபண்டிதர்‌ 126. 
டபீர்நாரோபண்டிதருக்கு 103. 
டபீர்னாரோபண்டிதருக்கு 739. 

டா 

டாணாவிலே 55 
டாணையத்தை 152 
டாணையதார்‌ 59. 
டாணையம்‌ (சேனை) 389, 55, 56, 71, 

122, 155 
டாணையமும்‌ 95 
டானையம்‌ க்தி, 46, 68. 
டிக்காணாவிலே (இடத்திலே) 70. 
டிப்பு சூல்தான்‌ 1] 
மில்லி 28, 157 
டில்லிக்கு 2, 87 
டில்லிசுவானுடைய 62. 
டில்லிசுவானாய்‌ 78 
டில்லி சுவானுக்கும்‌. 31 
டில்லிசுவானுடைய 62, 64 
டில்லியில்‌: மத்‌, 75 
டில்லியீசுவரன்‌ 76, 77, 87, 55, 56 
டில்லியீசுவரனுடைய 62. 
டில்லியுடைய 357 
டில்லீசுவரன்‌ 19, 27, 70 
டில்லீசுவரனும்‌. 69 
டூரியன்‌ (1௦119) 348 


தஞ்சை மராட்டிய 
டே 


டேறாவிலே (கூடாரத்தில்‌) 25 
டேறாவை 95, 36. 


தக்க 71, 172, 132 
தக்க ஒட்டார்‌ 89. 
தக்ககாலத்தில்‌ 344 
தக்கணி (தெற்கு), 35 
தக்கதாய்‌ 82, 94, 96, 122, 199, 145 
தக்கதாயி க்‌. 
தக்கன (தகுந்த) 43 


,தக்கனையாக (தகுந்தபடி) 69, 158, ர்க 
,தக்கனையாகவும்‌ 


,தக்கனையாய்‌ த 
,தக்கனையான 120 
தக்கியொவுக்கு (சக்ியொ-ஃபக்கர்கள்‌ 
தங்கும்‌ இடம்‌) 4 
தக்கன (தகுந்த) 69 
;தக்னொப்‌ போல்‌ 59 
,தக்கனையாகப்பண்ணி 20. 
தக்தனையாகப்‌ பண்ணினார்‌ 20. 
,தக்கனையான 150 
,தகத்து (அரியணை), 92 
தகப்பனார்‌ 42 
தகாப்‌ பண்ணவேணும்‌ (ஏமாற்ற, 
வேண்டும்‌), 88. 
,தகாபண்ணி (ஏமாற்றி) 61 
தங்கள்‌ 35, 148 
தங்கள்‌ தங்கள்‌ 62, 70 
தங்களுக்கு. 24, 51, 109, 127 
தங்களுடைய 8, 60, 62, 73, 97, 144, 


150, 152 


மன்னர்‌ வரலாறு 


தங்களை 322 
தங்கை 9 
தஞ்சாவூர்‌ 74, 86, 87, 88, 90, 99, 100, 
101, 107 - 109, 110 - 114, 778- 122, 
324, 786, 127, 130-126, 135, 189, 
மக்க, 146, 148, 149, 152. 


தஞ்சாவூர்‌ கோட்டை 89. 
தஞ்சாவூர்‌ கோட்டைக்கு 7677 
தஞ்சாவூர்‌ மேல்‌. 79, 175 
தஞ்சாவூர்‌ மேலே , 97 
தஞ்சாவூர்‌ றாச்சியம்‌ 73, 74, 89, 104 
தஞ்சாவூர்‌ றாஜா 32, 126 
தஞ்சாவூரார்‌ 779, 120. 
,தஞ்சாவூராராலே 119. 
தஞ்சாவூரானுக்கு 4 
தஞ்சாவூரில்‌ ரா 


'தஞ்சாவூரிலே 74, 98, 104, 116, 118, 148 


தஞ்சாவூருக்கு 87, 88, 112, 176, 120, 
121, 122, 183, 143, 146, 147: 
தடவையும்‌ 326. 
தடுக்கும்‌ படியாய்‌ 331 
'தடைசெய்தார்கள்‌ 50. 
,தடைபண்ணுவான்‌ 59. 
தண்டக்கப்படிக்கு (வழக்கப்‌ 
படிக்கு) 340. 
தண்டல்‌ பண்ணாமல்‌ (வசூல்‌. 
செய்யாமல்‌) ர்க்க 
(தண்டல்‌ ஆன (வசூலான), 348. 


(தண்டு சிலவு (சேனைச்‌ செலவு), 87 


தண்ணியிலே - (தண்ணீரில்‌) 46 
தண்ணீர்‌ ஆசறாவில்‌ ரர 
தத்தளித்து 119. 


தத்தாஜிராஜா (யாதவ ராஜாவின்‌ 


மகன்‌) 32, 75 
தத்தாஜி அப்பா 350. 
தத்துக்‌ கொடுத்த 105 


(தத்துக்‌ கொடுத்த படியினாலே 84. 


தத்துவாங்கி 129, 140, 147, 144 
தத்து வாங்கெ 740. 
தந்திரத்துக்‌ காரியம்‌ 206 





925 
,தந்திரத்து விதங்களே 344 
தந்திரம்‌: 347 
தப்பாமல்‌ [1] 
தப்பிப்‌ பட்டால்‌ 54 
தப்பிப்‌ போகவேணும்‌ - 64 
தப்பிப்‌ போனீர்‌ (தவறினீர்‌) 80. 
தப்பி வந்தான்‌ 39. 
'தப்பிவித்துக்‌ கொண்ட 78 


'தயோபலத்துனாலெயும்‌ - தபோபலத்‌ 
'இனாலேயும்‌ (தவவலிமையாலே) 189 
தம்பி,8, 71, 75, 17, 73, 79, 90 - 93, 95, 
107, 102, 107, 182, 128 
தம்பிதானே 72. 
தம்முட - (தம்முடைய) 312 
தம்முடகிட்ட (தம்‌ அருகில்‌) 9, 94. 
தம்முடனே. 3, 75, 16 
'தம்முடனே கூட (தம்முடன்‌), 35. 
தம்முடைய 2,4, 8, 10-19, 17, 19- 
23, 85 - 98, 32, 33, 35, 36, 46, 47, 51, 
59, 62, 66, 67, 71, 76, 78, 80, 87, 83, 
84, 86, 90- 98, 94, 97, 100 - 102, 
704, 705, 107, 111, 172, 114 - 176, 
778, 119, 722, 128 - 185, 197 - 199, 
342, 146, 149, 150, 152, 159, 755 


தம்மை 780, 186 
தமக்கு 8, 28, 35, 65, 94, 101, 118, 189, 
250, 154 
தமக்கும்‌. 74,97 
தமிழ்‌ வித்தையும்‌ (தமிழ்க்கல்லியும்‌) 145 
தமையன்‌ நத, 107 
(தமையன்‌ தம்பி 77 
'தயவுபண்ணி 65, 127, 186 
'தயவு பண்ணிலிட்டு (மன்னித்து) 65 
தயவு வந்து 104 
,தயவுள்ளவரும்‌ 69. 
'தயாறானார்கள்‌ - (தயாரானார்கள்‌) 
178 
தயிரியசாலி 69. 
தயிரியம்‌ “தத, 105 


326. 


தயிரியமாய்‌ 327 
தயிரியமும்‌ 60, 146 
தயிரியத்தையும்‌ 746 
தயிரியவந்தன்‌ ரதா 
தயிரியஸ்தன்‌ ந 
தயினாத்துப்பண்ணி (சேர்த்து) 107 
தரித்துக்கொண்டு ்‌ 
தரியாக்கான்‌ 22 
தரியாகான்‌ 26, 27, 57 
,தரியாகானோடே 22 
தரியாகானை உ 22 
;தலப்பட்டான்‌ - தலைப்பட்டான்‌ 
(தொடங்கினான்‌) 58, 54 
தலை 179, 120. 
தலைகாட்டாமல்‌ (வராமல்‌) 38 


,தலைப்பட்டார்கள்‌ (தொடங்கினார்‌. 
கள்‌) 109, 112. 





,தலைப்பட்டுது - (தலைப்பட்டது) 26 
(தலையிலே 71 
தலையை க, ரம, 121, 122, 128 
தலையையும்‌ 41 
,தவலத்துக்கு 327 
,தவலத்துபண்ணி 84 
,தவலத்தும்‌ 91 
,தவலத்தோடே (அதிகாரத்துடன்‌) 28 
தள்ளப்போகாது 74 
தள்ளி 52 
தள்ளிக்‌ கொடுக்க வேணும்‌. 31 
(தள்ளிக்‌ கொண்டு 728 
தள்ளிப்‌ போட்டு 88, 98, 149. 
தளத்திலே 64 
தளத்தை கத, 117 
தளத்தையும்‌. 8 
தளம்‌ - தலம்‌ (இடம்‌) 19. 
(தளம்‌ (போர்ப்படை) 317 
தளமும்‌ 19 
'தளவாய்க்கு (படைத்தலை 

வனுக்கு) ம்ரத 
'தளவாய்க்கும்‌ மறக 
தற்ம்மமும்‌ - (தருமமும்‌) 300 | 


தஞ்சை மராட்டிய 


தற்மம்‌ கக்‌, 154 
தற்மங்கள்‌ 700, 134 
தற்மசிலவுக்கு - (,தருமச்செலவுக்கு) 122 
தற்மத்துக்கு 300. 
,தற்மத்தோடேயும்‌ க்‌ 


தன்‌ 22, 28, 37, 41, 42, 46, 48, 53, 57 
58, 68, 82, 100, 101, 103, 106, 117, 


119. 
,தன்கையினாலே. த 1 
,தன்மட்டோடே 24. 
'தன்னுட - (தன்னுடைய) 98 
தன்னுடனேகூட 95, 64 


தன்னுடைய 12, 17, 19, 27, 39, 24, 34 
41, 46, 55, 58, 63, 64, 66, 80, 82, 83, 
100, 104, 106-108, 117, 11௪, 119, 154 


,தன்னைச்சேர்ந்த 37 
தன்னைச்சேர்ந்தவர்‌ 19. 
தன்னைப்பார்க்கிலும்‌. 3௪ 
தனக்கு 19, 80, 87, 83, 104, 106, 136 
தனக்கும்‌ 18, 106 
'தனகொட்டி.நாயக்கர்‌ 32 
தனது 42 
தனியே 320. 
தஸ்த்திரத்து 349. 
தூ 
தாக்கதுபண்ணி - தாக்்‌8துபண்ணி 
(ஆணையிட்டு) 59 
தாக்கதைபண்ணி (டி) 51 
தாங்கல்‌ (வருத்தம்‌) 90. 


தாங்கள்‌ 39, 54, 60, 62, 142, 143, 747 


தாங்களாய்‌ 129. 
தாங்க 52 
'தாசியை (விலைமகளை) 700. 
தாச்சனாபொடி 79. 
தாசினாப்பொடி பூ 
தாட்சிணாப்பொடி 79. 


மன்னர்‌ வரலாறு 


தாடுபத்திரி (மேலாடை) ரம்‌ 
தாண்டிப்போய்‌ (கடந்து) 51 
தாத்பரியங்களை (கருத்துக்களை) 149. 
தாதாஜி (யாதவராஜாவின்‌ மகன்‌) 16. 


தாதுபாயி (சிவாஜியின்‌ மகள்‌) 76 
தாபடிகே (மராட்டிய சர்தார்‌) 17 
தாபிநதி (தபதியாறு), 26 


தாபூஜி (கெங்காஜீயின்‌ மகன்‌), 740. 
தாம்‌ 72, 82, 31, 34.25, 38, 46-49, 51, 
55, 59, 62, 63, 71, 74, 77, 87, 93, 97, 
702, 103, 170, 174, 122, 184, 126, 132 
336, 137, 141, 146, 156 


தாம்பரம்‌ - தாமிரம்‌ (செம்பு), 66. 
தாம்பகாவ்‌ 56 
தாமும்‌. 8, 35, 40, 59, 118 
தாமே 27, 60, 131, 143, 154 
தாய்மார்கள்‌ 740. 
தாய்மார்களுக்கும்‌ 345 
தாயாதி 89. 
'தாயாதிகளிலே 84, 80 
தாயாதிகளுக்குள்ளே 339 
தாயாதிகளுடைய 88 
தாயாதியளுக்குள்ளே 82 
தாயார்‌ 59, 61, 91, 99, 145 
தாயாருக்கு 62. 
தாயாருடைய 60, 61 
தாயாரோடே ரதத 
தாயைப்‌ போலே 398 
தாராகிரி 27, 28 
தாராகிரிகோட்டை 27 
தாராகிறி - (தாராகிரி) 28 
தால்பிய புரத்துக்கு 64 
தாவிளை (நன்று) 320 
தாற்மிக றாஜா 29 
தாறாளமாக - (தாராளமாக) கத. 


தான்‌ 27, 47, 57, 67, 69, 98, 100, 101 

104, 10௪, 117, 124, 129, 142, 142. 
தான்தானே. 59 
தான (கொடை), 329 


927 
தானசித்தனுடைய 67 
தானித்தாசு 65 
தானதர்மங்கள்‌ 128 
தானதற்ம்மமும்‌ - (தானதர்மமும்‌) 103. 
'தானாஜி 3 
தானியம்‌ 179, 189. 
தானியத்தை 26 
தானும்‌ 77, 28/35, 112 


தானே (அசைநிலை) 27, 48, 52; 
(தானாகவே) 69, 103, 107, 139, 141 


தாஜா. (பரமாவின்‌ குதிரைமுகத்தில்‌ 
போடும்‌ விருது), கம 
திக்கும்‌ (தசைகளும்‌) ர்க்‌ 
'இக்குலே - (இக்கிலே), 312 
திட்டத்தை 240. 
'இட்டப்படுத்தி 142: 
'இட்டம்‌ பண்ணி 187 
'திண்ணு - (தின்று) ம்‌ 
'இபாபாயி - (தீபாபாயி), 72 
யாகம்‌ .பண்ணி 39 
'இயானங்கள்‌ 77 
'இயானித்துப்‌ பார்த்து 9 
இரணம்‌ (துரும்பு) 3௪ 
'இரவியங்கள்‌ 66 
திரவியங்களை (பொருள்களை) 44, 65: 
'திரவியங்களையும்‌ 64 
'திரவியத்துக்கு 26 
திரவியத்தை 47 
'இரவியம்‌ 69, 71, 98, 121 
திரவியத்தை க்‌்‌ 
தரீட்டி (12௯௨09) உடன்படிக்கை 753 
திருக்கழுக்‌ குண்ணத்திலே - (திருக்‌ 
கழுக்குன்றத்திலே 347 
இருக்காட்டுப்பள்ளி 308 


822. 


இருச்சினாப்பள்ளி 72, 87, 89, 90, 104- 
109, 108, 110, 778, 17௪, 122 
திருச்சினாப்பள்ளிக்கு -97, 104, 705, 110 
774-117, 120, 126, 122 


இருசசினாப்பள்ளிக்கும்‌ 119 
இருச்சினாப்பள்ளியார்‌ 72) 74 
இருச்சினாப்பள்ளியாரையும்‌ 89. 
இருச்சினாப்பள்ளியில்‌ 738, 86, 108, 118. 
'இருச்சினாப்பள்ளியீலே 98, 107, 110 
௬ 116, 125 
'இருடத்தினாலேயும்‌-(இடத்‌இனாலேயும்‌) 
129 


'இருடயோசனை - (தஇடயோசனை) 31 
திருணாமலை - (இருவண்ணாமலை) 120. 


'திருநல்வேலி - (திருநெல்வேலி) 117 
'இருப்பிக்கொண்டு 37 
'திருப்பிக்கொள்ள 309. 
'இருப்பிப்போட்டார்‌ (இருப்பிவிட்டார்‌), 

28 


இரும்பக்‌ பாஸ்க்கர்‌ - இரியம்‌ பக 
பாஸ்கர்‌ (சிவாஜியின்‌ சேனைத்‌ 
தலைவர்‌) 6ம்‌ 
இரும்பக்‌ பாஸ்கருக்கு 62, 68 
இரும்ப வந்துவிட்டார்‌ 204 
'இரும்பவும்‌. ரச 


இரும்பி (மறுபடியும்‌) 2௪, 23 

(இரும்பிச்‌ சென்று), 24, 68, 103 
இரும்பி (ப்‌) பார்க்காமல்‌ 54 
இரும்பி(ப்‌)போய்விடுவான்‌ 24 


திரும்பியும்‌ வந்து (மீண்டும்‌ வந்து) 68 

'இருமலனாயக்கர்‌ - (இருமலை 
நாயக்கர்‌) 32 

'திருமுல்லைவாடியிலே - (இருமழ 
பாடியில்‌) 74, 87, 8௪, 130. 


'திருவாதி (திருவதிகை) 322 
இருவாரூருக்கு 22௪ 
'திருவையாற்றுக்கு 304 
திருஷிக்குப்‌ பட்டத்தையும்‌ - 
இருஷ்டிக்குப்பட்டதையும்‌ 
(கண்ணுக்குப்பட்டதை) 66 


தஞ்சை மராட்டிய 


தில்லு தரியாவரம்‌ (பொய்யும்‌ 


புரட்டும்‌) 40. 
தில்லுமல்லும்‌ (பொய்யும்‌ புரட்டும்‌) 88 
'இலாவற்க்கான்‌ )] 
'திலாவற்கான்‌ . 34 
,தவேஷம்‌ - துவேஷம்‌ (பகை) 50,68 
'திவேஷத்‌்தினாலே 62 


(திறக்கிற போது 102 
இறிட்டியிலே (உடன்படிக்கையில்‌) 155 
'இறியம்பகறாஜா (விட்டோஜியின்‌ 
எட்டாவது மகன்‌) 7, 175,740 
இறீட்டி (10௦௨0. - உடன்படிக்கை) 68 


இறீட்டியிலே மதத 
'இறேதாயுகம்‌ (இரேதாயுகம்‌) * ம்‌ 
இனம்‌ 89 
'இனத்திலே (நானில்‌) 12 
'இனுசுவாரி (வகைவகையான) 66 
'இஜ (துவிச - இருபிறப்பாளன்‌; 

நிஜ - உண்மையான), 357 
'இஷ்டாந்திரங்கள்‌ - திருஷ்டாந்‌ 

தங்கள்‌ (உதாரணங்கள்‌) 50 
திஷ்டாத்திரம்‌ - திருஷ்டாந்தம்‌. 128 


இஷ்டிக்கு- இருஷ்டிக்கு (கண்ணுக்கு) 129 
திஷ்டியை வைத்து (பார்த்து) 122 


தீ 


தீத்து - தீர்த்து 96 
'தீபாத்திரங்களிலே (தீவுகளில்‌) 65 
'தீபாபாயி (ஏகோஜி 11 இன்‌ 
மனைவி) 72, 74) 91 
தர்த்தயாத்திரைக்கு (புண்ணிய 
தர்த்த்ங்களில்‌ நீராடச்செல்லஜற 155 
தீர்த்து 52 
தீர்த்துக்‌ கொண்டு (முடிவு செய்து) 50. 
தீர்ப்பு (முடிவு) க மக்க 


மன்னர்‌ வரலாறு 


தீர்ப்புகளின்‌ 349 
தீர்ப்பு (ப) பண்ணிக்கொண்டு 92, 138 
ீர்ப்பு (ப்‌) பண்ணி 727 
தீரத்திலே (கரையில்‌) 26 
தரத்தை (சுரையை) 722. 
இருறமட்டுக்கும்‌ (தீர்கதிறவரை) 89. 
தீவு கோட்டை (தேவிக்‌ கோட்டை) 


108, 109, 110. 
தீவு கோட்டையை 108, 109. 
தீவுக்‌ கோட்டை. ச 708 


தற்கு யோசனை - தீர்க்க யோசனை 


(ஆழ்ந்த யோசனை) 374 
து 
துக்கம்‌ (வருத்தம்‌) 725. 
துக்காபாயி (ஷாஜியின்‌ முதன்‌ 
மனைவி), 26. 
துக்காய்‌ (டி) 72 
துக்காவு பாயி (டி) 11 


துக்கோஜி (எகோஜி 14 இன்‌ 
மூன்றாவது மகன்‌) 90-96, 69, 129, 


187, 739 
துடங்கினார்‌ (தொடங்கினார்‌), 55 
துடங்கினார்கள்‌ 37 
துடையின்‌ பேரிலே 42 
துண்டாக்கி [. 
துண்டாய்‌ 53. 
துண்டிறாவு (ஒரு சர்தார்‌), 37 


துணிய மாட்டாள்‌-துணியமாட்டார்‌ 


கள்‌ 116 
துபாக்கி (ஜா), 17௪ 
துபாக்கியினாலே 112 
துரத்தி 27, 22, 46, 57, 87. 
துரத்தி அடித்தார்‌ 37 
துரத்திக்‌ கொண்டு 107 


69-02 





329 
துரத்திப்‌ போட்டாரே 26 
துரத்திப்‌ போட்டான்‌. 67 
துரத்திப்‌ போட்டு 28, 62. 
துர.த்திவந்த 98 
துரத்தி விட்டபடியினாலே 31 
துரத்தி விட்டார்‌ 7௪, 115 
துரத்தி விட்டு ர்க்‌ 317 
துருக்கம்‌ எண்பது 28 
துருகம்‌-துருக்கம்‌ (மலையரண்‌), 
துரோகம்‌ - தீங்கு 137 


துலுக்க சர்தார்கள்‌ 36 


துலுக்க சாதியாக 100 
துலுக்க மதஸ்தாருக்கு. 744 
துலுக்கரை 34 
துலுக்கன்‌. 80 
துலுக்கனாய்‌ 70 
துலுக்கனுடைய 68, 107 
துலுக்காள்‌ 15, 16, 32, 43, 44, 60-63, 76. 
துலுக்காளுடனே 37 
துலுக்காளுடைய 50, 64, 79, 82 
துலுக்காளை 57 
துவாபரயுகம்‌ ம்‌ 


துளசா ராசா (பிரதாபசிங்கரின்‌ மகன்‌), 


99. 

துளசா மஹாராஜா 174, 127,127 
துளஜா பவானி 48) 60. 
துளஜா புரத்துக்கு 49. 
துளஜா மஹரராஜா 183, 129-137, 138, 
322, 186-128, 740, 747-144 

துளஜி மஹாராஜா 391 


துற்க்கங்கள்‌ 34, 57, 55, 58 
துற்க்கங்களிலேயும்‌: 66 
துற்க்கங்களுக்கு 68 
துற்க்கங்களை 60 
துற்க்கங்களையும்‌: 48 
துற்க்கத்திலே கர 24) 2729. 
துற்க்கத்து ச்‌ 
துற்க்கத்துக்கு. 95 


துற்க்காபாயி (ஷரிஃப்ஜியின்‌ மனை வி) 11 


820. 


துற்க்காதபதிகள்‌ (கோட்டைகளின்‌ 


தலைவன்‌) 45 
துற்கத்தில்‌ 9, 14 
துற்கத்திலேயும்‌ கட 
துற்கத்தின்‌ 28 
துற்கத்து 29. 
துற்கத்துக்கு 65 
துற்கம்‌ 62 
துற்கமும்‌ 28 
துற்புத்தி (தீமை) ௩ 65 
துற்புத்தியானார்கள்‌ 89 
துற்புத்தியினாலே 380. 
துற்புத்தியினாலும்‌ 6௪ 
துற்போதினையினால்‌ (தூரப்‌ 
போதனையினால்‌) 9௪ 


துற்மந்திரிகள்‌ (தய அமைச்சர்கள்‌) 132 
துறாகிறதம்‌ - துராகிருதம்‌ (கெட்ட 
நடத்தை) 88 
துறாங்காரத்தினாலே (கெட்ட 
கோபத்தால்‌) 3௪ 
துறுக்கத்திலே 
துறுப்பு - துருப்பு (170002) சேனை 153 


துறும்பூர்‌ 117 
துறொபதாயிசாயயு - திரெளபதி 

பாயி (பிரதாப௫ங்கரின்‌ நான்‌ 

காவது மனைவி), இக்‌. 
துறையில்‌ 109 
துனுக்கு (ஒரு வமிசம்‌). 93 
துஷ்கிருத்தியமும்‌ (தயசெயலும்‌) 100. 
துஷ்ட்ட - துஷ்ட (கெட்ட) 794 


துஷ்ட்டபொண்டுகள்‌ 95 
துஷ்டஇஸ்த்திரிகளுடைய - துஷ்ட 
ஸ்திரீகளின்‌ (கெட்டபெண்களின்‌) 98: 
துஷ்டசாமாதிகள்‌ ரதச 
துஷ்ட்டசாமாதிகாள்‌ (£யஅலுவலர்‌) 


742, 743 
துஷ்டமந்‌திரிகளுடைய 322 
துஷ்டஸ்ரீகள்‌ 95 





தஞ்சை மராட்டிய 


துஷ்பிறகுறதி (யநடத்தை) 106 
துஷ்சாமா திகளுடைய 342 
துஷ்சாமாதிகாள்‌ (தயஅலுவலர்‌) 134 
துஷாள்‌ - துஷ்டர்கள்‌ (தீயோர்‌) 734 


தூ 


தூசிகள்‌ (புழுதி) 12 
தூரயோசினை - தூாரயோசனை 

(ஆழ்ந்து சித்தித்தல்‌), 107, 787 
தெசசித்து: 35 
தெசையிலே (இசையில்‌), 77 

தெட்சணப்பிறாந்தியத்து (தெற்குப்‌ 
பகுதி) 98 

தெட்சணறாட்சியத்திலே (தெற்கே: 
யுள்ளஅரசில்‌) 72 
தெண்டகப்படிக்கு (வழக்கப்படி) 39, 79 
தெண்டகம்‌ (வழக்கம்‌) 79 
தெண்டம்பண்ணி (வணங்க) 61 


தெண்டனிட்டார்கள்‌ (வணங்கினர்‌) 60. 
தெண்டினை - (தண்டனை) 700. 
தெய்வகதி (இறப்பு), ரத, 728 
தெய்வகதியாய்‌ ்‌ 198 
தெய்வகஇியாய்ப்போனார்‌ (இறந்‌ 
தார்‌), 96 
தெய்வகதியானார்‌ (டி) 95, 97 
தெய்வகதியானார்கள்‌ (இறந்தனர்‌) 94 
தெய்வகதியானாள்‌. 188 
தெய்வகதியானான்‌. 375 
தெய்வகதியான 12, 54, 55, 85, 116. 


மன்னர்‌ வரலாறு. 
தெய்வகதியானார்‌ 329. 
தெய்வசங்கல்பத்துனாலே - தெய்வ 
சங்கல்பத்‌தினாலே (திருவருளால்‌) 25 
தெய்வம்‌ 37, 54 
தெய்வீகமானான்‌ (இறந்தான்‌), 2 


தெய்வீகம்‌ 8, 23 
தெரிகிறதில்லை 70 
தெரிசனம்‌ - (தரிசனம்‌) 65, 187 
தெரிசினத்துக்கு: 128 
தெரிஞ்சு (தெரிந்து) ரத, 19, ரர 
தெரிஞ்சும்‌ 60, 191 
தெரிந்த 99, 176, 122, 185, 189 
தெரிந்தவர்‌ 69. 
தெரிந்தால்‌ 59. 
தெரிந்திருந்தும்‌ 35, 100. 
தெரிந்து 12, 25, 87, 37, 49, 56, 58, 


59, 78, 95, 99, 104, 106, 107, 112, 
3812, 122, 745, 150. 


தெரிந்து கொண்டோம்‌ 743 
தெரிந்துதான்‌ 720. 
தெரிந்தும்‌ தெரியாமலும்‌ 344 
தெரிய கீத, [45 
தெரியப்பட்டுது 328 
தெரியப்படுத்தினார்‌ 344 
தெரியப்படுத்தினான்‌ 67 
தெரியப்பண்ணி 49, 88, 102, 148, 152 
தெரியப்பண்ணின 259, 156 


தெரியப்‌ பண்ணினத்தின்பேரிலே) 
(தெரியப்‌ பண்ணினதின்‌ பேரிலே 745 


தெரியப்பண்ணின படியினாலே 349. 
தெரியப்பண்ணினான்‌ 102, 117 
தெரியப்‌ பண்ணினார்கள்‌ ரதத 
தெரியப்‌ பண்ணுகிறேன்‌ 42 


தெரியப்பண்ணுவித்தத்தின்பேரிலே 150 
தெரிய பண்ணி - (தெரியப்பண்ணி) 8 
தெரியபண்ணினான்‌ (தெரியப்‌ 


பண்ணினான்‌) 46 
தெரியவந்துது - (தெரியவந்தது) 749 
தெரியவரவில்லை கீ 





287 


தெரியவரும்‌ 50, 78, 101 
தெரியவில்லை. 35 
தெரியவேண்டியதாக மாத 
தெரியவொட்டாமல்‌ 87 


தெரியாதவாளைக்கொண்டு. 


(தெரியாதவர்களைக்கொல்டு 144 


தெரியாதவன்‌ 784 
தெரியாமல்‌ 24, 85, 46, 59, 69, 77, 102, 
17௪, 20 
தெரியாமல்படிக்கு "64, 102, 104 
தெரியாமல்பண்ணி உதர 
தெரியும்படிக்கு. 350. 
தெரியும்படியாக 740. 
தெருவிலே 195 
தெவகெதியானார்‌ - தெய்வ 
கதியானார்‌ (இறந்தார்‌), 71 
தெளிந்து 2 
தெளிய(ப்‌)பண்ணி ம 96. 
தெற்க்கு - (தெற்கு), 2 
தெற்கு 39, 40, 68, 77, 110, 114, 
175), 720. 
தெற்கே: 320, 127 
தெறிச்சுது - (தெரித்தது) 119 
தெறிஞ்சிருக்கிறபடியினாலே - 
(தெரிந்திருக்கற படியினாலே) 103 
தென்படயில்லை - (தென்‌. 
படவில்லை), 71 
தென்றம்‌ - தண்டம்‌ 69. 
தெக்ஷ்ணை - தெற்கு. 112 
தேகத்திலே 128 
தேகத்தின்‌ 128 
தேசம்‌ 56, 58, 67; 70, 106 
தேசங்கள்‌ 70 
தேசங்களையும்‌ 66, 68 


992 


தேசத்தார்‌ மதத 
தேசத்தான்‌ ந்தத 
தேசத்தில்‌ 58, 59, 70, 152 
தேசத்திலே. 50, 64, 85 
தேசத்திலேயும்‌ ரர 
தேசத்தின்‌ 59, 155 
தேசத்து 34, 57, 66, 88 
தேசத்துக்கு: 33, 34, 156 
தேசத்தை 64, 153, 155 
தேசம்‌ ஒ.25, 46, 55, 65 


தேசஸ்தர்‌ (தமிழ்நாட்டுக்கு வந்த 


மராட்டிய பிராமணர்கள்‌) 784 
தேசாதிபதி (அரசன்‌) ம்‌ 5, 20. 
தேசாதிபதிகள்‌ 45, 66. 
தேசாதிபதிகளையும்‌ 78 
தேடிக்கொண்டிருக்கிற 71 
தேவகிரி 27, 27, 28 
தேவகிரிதுற்கத்திலே ர்‌ 
தேவ௫ரிதுற்கம்‌ 812 
தேவடியாள்‌ (தேவதாசி) 20௦. 
தேவடியாளை 100. 
தேவணாம்பட்டின த்தில்‌ 98. 
தேவதுற்கத்தை 28. 
டூதவறாஜா (8ரங்கப்பட்டணத்‌ 

தீரசன்‌) 174 
தேவாசுர சண்டையைப்போலே. 92 
தேவாலையங்கள்‌ 

(கோயில்கள்‌) 700,144 
தேவாலையம்‌ (தேவாலயம்‌), 354 
தேவாயையும்‌ (டி) 700. 
தேவி க்கி 
தேவிக்கு (இறைவிக்கு), 4௪ 
தேவியின்‌ 61 
தேவை 109. 
தேவையாய்‌ 62 
$தவையில்லை நத 

தை 

தைரியமும்‌ கட்‌ 





தஞ்சை மராட்டிய 


தைரியவந்தாள்‌ - தைரியவந்தர்கள்‌ 


தொ 


தொகப்பன்‌ - (தகப்பன்‌) 10, 12, 31, 79 


117 
தொகப்பனடலான 147 
தொகப்பனாய்‌ 94 


தொகப்பனார்‌ - (தகப்பனார்‌), 12, 14, 
21, 39, 43, 47, 50, 72, 73, 77, 99, 
327, 180, 192, 129. 


தொகப்பனாராலே 27 
தொகப்பனாருக்கு 97, 72. 
தொகப்பனாருடைய 78 
தொகப்பனை - தகப்பனை 

(தந்தையை) 119 
கொண்ணூத்தாறு - 

(தொண்ணூற்றாறு) 20. 
தொண்ணூற்றாறு மறாட்டிய 

வமிசப்பேர்கள்‌ 30, 37 


தொப்பா - தோஃபா 
(1றங்க - கப்பம்‌), 
தொஸ்தல்லிகான்‌ (சஃப்தர்‌. 


92, 95, 196 


அல்லிகானுடைய தந்தை), 97 
தோ 

தோட்டத்தில்‌ 41 
தோணாமல்‌ - (தோன்றாமல்‌) 117 
தோணி - (தோன்றி) 50. 
தோணிக்கொண்டு - (தோன்றிக்‌ 

கொண்டு? 5] 
தோணினது - (தோன்றியது), 62 
தோணினபடிக்கு - க 

(தோன்றியபடிக்கு), 24, 44 


தோணுறைது - (தோன்றுகிறது) 43 
தோணும்படியாய்‌ - தோன்றும்‌ 


படியாய்‌ 25, 42 


மன்னார்‌ வரலாறு 


தோத்து - (தோற்று) 39 
தோப்பா - தோஃபா 


(700௨ - கப்பம்‌), 44, 721, 732 
தோளிலேவைத்து ரம 
தோஷாருபமாக 

(குற்‌.றம்‌ ஏற்றுவதற்கு) 194 
தோஸ்த்தல்லிகான்‌ (சந்தா 

சாயபுலவின்‌ மாமனார்‌) 170 
கோஸ்த்திரம்‌ - (தோத்திரம்‌), 69. 

ந 
தகரத்திலே 46 
க்றத்து 46 
கரத்துக்கு. க்க, க்க 
நகரம்‌ க்க, த்த 
நகாறா 49, 57, 54, 55 
நகைகள்‌ 137 
கை நட்டுகள்‌ 122 
தடக்கமாட்டாள்‌ - (நடக்க 
மாட்டார்கள்‌), 142 
நடக்கவேண்டிய 55, 144 
நடக்கவேண்டியத்துக்கும்‌ - (நடக்க 
வேண்டியதற்கம்‌) 127 
நடக்கும்‌. 355 
நடக்காமல்‌ க்க. 
நடத்தை 326, 181, 155 
நடத்தைகள்‌ 46 
நடத்தைகளையும்‌ 150 
நடத்தையினாலே 99, 136 
நடத்தையும்‌ 21, 26, 88, 135, 148 
நடந்த 55, 62,95, 96, 115, 120, 141, 
749, 150. 
நடந்தபடியினாலே 706 
நடந்திருக்கும்‌ அம 
நடந்திருந்தபடியினாலே 352 
நடந்து 59 





392 
நடந்துகொண்டு 79, 134, 154 
நடந்து போச்சுது -(நடந்து 

போயிற்று) . 43 
நடந்துது - (நடந்தது) 53, 128, 129, 184 
நடத்துவந்தபடியினாலே கத்‌ 
நடந்து வந்தாரோ 72 
நடந்து வந்துது - (நடந்து வந்தது) 126 
நடப்பார்கள்‌ 126. 
நடப்பிக்கிறது. 97 
நடப்பிக்கிறான்‌ 57 
நடப்பித்தார்‌ 77, 100. 
தடப்பித்துக்கொண்டு 90, 126, 130, 137 
நடப்பித்துக்‌ கொண்டுவந்த 128 
நடப்பிலிக்கவேணும்‌ 73, 90. 
நடப்பிவிக்கறோம்‌ 54 
நடப்பிலிச்சிக்கொண்டு 155 
'நடப்பிலிச்சு 341 
நடப்பிலிச்சுக்கொண்டு 140. 
நடப்பிவித்தபடியினாலே 195 
நடப்பிவித்து . 357 
நடப்பிவித்துக்கொண்டார்கள்‌ 146 
நடப்பிவித்துக்கொண்டிருந்த 3. 
நடப்பிவித்தோம்‌. 40 
நடவாதபடியினாலே 122 
நடவாது. கக்‌. 
நடுவிலே 24 
நடுவே 46, 47 
நண்ணி கெட்டவனாய்‌- 

(நன்றி கெட்டவனாய்‌) ' 196. 
நண்ணா - (நன்றாக), 2] 


நந்திறாஜா (சரங்கப்‌ 


பட்டணத்தரசர்‌), 119, 121.124 
'நந்திறாஜாவுடைய 178 
தத்திறாஜாவும்‌ 122 
நம்பமாட்டார்கள்‌. 24 
நம்பவில்லை 95. 
நம்பவேண்டாம்‌ 48 
நம்பி 335, 126 
நம்பிக்கை: 85, 96 


ட 


நம்மண்டை 24 
'நம்மண்டையில்‌ 21, 40 
நம்மாலே 88, 89, 120 
நம்முட - (நம்முடைய) மகா 
நம்முடடிட்ட (நம்மிடம்‌), 78 
நம்முடனே (நம்மிடம்‌) 75 


நம்முடைய 9. 14, 24, 25, 40, 43, 44, 49, 
57, 57, 60, 61, 69, 65, 69, 72, 77, 80. 
89, 85, 90, 101, 102, 182, 136, 139, 


147, 142 
நம்முடையபேரிலே € 24 
'நம்முடையமேல்‌ (நம்மேல்‌), 68 
'நம்முடையவர்‌ (நம்மவர்‌) 43, 72. 
நம்முடையவன்‌ (நம்மவன்‌) 24 
நம்முது - (நமது) 89, 113 
நம்மை. 24, 97, 774, 119, 120 
நம்மையும்‌ தே 


நமக்கு 22, 87, 40, 42, 44, 47, 54, 56, 60. 
67, 79, 89, 90, 99, 104, 107, 138, 199. 


நமதுடைய (நமது; நம்முடைய) 43 
நமஸ்க்காரம்‌ (வணச்கம்‌) 48 
நயப்பிவித்துக்‌ கொண்டு ்‌ 
(விருமபுமாறுசெய்து), 106 
நரசிம்மறாஜா 15 
நல்ல 49, 44, 45, 56, 77, 102, 129,134, 
786, 750, 754 

நல்லசண்டை (கடும்போர்‌) 97, 111, 175 
நல்லசூரன்‌ 69 
நல்லது. 24, 63, 69, 119, 120. 
நல்ல மா.ற்கமாய்‌ (நல்வழியில்‌) 92 
நல்லவாள்‌ (நல்லவர்கள்‌) 119 
நல்லறாச்சியம்‌ 107 
நவபத்து (இசைக்கருவிகள்‌) 740 


நவரத்தின கெஜிதமான (நவமணி 


களைப்பதித்த) 46 


நவாப்பு 192, 784 
நவாப்புக்கட்ட 122 
நவாப்புக்கு 727 
நவாப்புடைய 1704, 122, 182, 184 





தஞ்சை மராட்டிய 


நவாபு 115,178, 121-129, 126, 129, 
280, 182, 133, 185-137 
நவாபுக்கு 778, 182, 125, 187: 
நவாபுக்கும்‌ 125 
நவாபுகட்ட 127 
நவாபுடனேயும்‌ 126 
'நவாயித்தவனுக்கு (நவாயித்‌ - 

முகம்‌இியருள்‌ ஒரு பிரிவினர்‌] 101 
நவுஷன்‌ - (நகுடன்‌) 29. 
நன்மையும்‌ 747 
நன்றாய்‌. 99, 69, 111 
நஜர்யென்றும்‌ - (நஜரென்றும்‌) 131 
நஜர்‌ (பெரியவர்கட்‌ களிக்கும்‌. 

காணிக்கை) 90 
நஷ்டமாபோன - நஷ்டமாய்ப்‌ 

போன (இறந்த) 95 
'நஷ்டமாய்‌ 154. 
நஷ்டமாய்‌(ய்‌)போனார்கள்‌ 

(இறந்தனர்‌) 95 

நா 
நாகப்பட்டணம்‌ 98 
நாக(ப்‌)பட்டணத்துக்கு. 172 
நாசபுரியிலே 105 
நாங்களும்‌ 88 
நாசத்தை அடையுவான்‌ - (நாசத்தை 

அடைவான்‌) அழிவான்‌. 61 
நாசமாய்ப்‌ போய்விட்டுது - 

(விட்டுது - விட்டது) 58 
நாட்டிலே 117 
நாதர்‌ ங்கு - (நாஸர்‌ஜங்கு) 116 
நாதரா சிங்கு (ஓடி) 118212 70ரத. 176 
நாதராசிங்குக்கு - (நாஸர்‌ 

ஜங்குக்கு) 176 


நாம்‌ 9, 25, 25, 87, 40, 42, 44, 47-40 


மன்னர்‌ வரலாறு. 


5], 54, 56, 61, 79, 89, 
300, 114, 775, 179-121 
நாமகரணம்‌ (குழந்தைக்குப்‌ 


பெயரிடும்‌ சடங்கு) 22. 
நாமும்‌ 3, 87, 40, 49) 141 
நாயக்கர்‌ கூட்டத்து 88 
நாயக்கர்‌ கூட்டத்துக்கும்‌. 72 
நாயக்கர்‌ கூட்டம்‌ 78, 88, 93 
நாயக்கரை 9௪8 
மாயநீது (நியாலமும்‌ நீதியும்‌) 92 
நாராயணன்‌ (திருமால்‌), ம 
நாலஞ்சு - (நான்கைந்து) 101, 123, 

380, 141 
'நாலஞ்சுதிரம்‌. 119 


நாலத்தொரு (நான்கிலொருபங்கு) 8 


நாலாயிரம்‌ மார 
நாலாவது 7, 26, 75, 92 
நாலாவது ஸ்ரீ (நான்காவது. 
மனைவி) மரக்‌ 
நாலுபக்கத்திலேயும்‌ 51 
நாலுபக்கமும்‌ 98, 1191 
நாலுபிள்ளைகள்‌ 20. 
நாலுபேர்‌ 741 
தாலுபேரை த்த 
நாலுராஷ்யத்துக்கு - (நான்கு 
ராச்சியங்களுக்கு), த்த 
நாலுலெஷம்‌ - (நான்கு லக்ஷம்‌) 130. 
நாலும்‌ - (நான்கும்‌), 175 
நாலுவிசை ரத்த 
நாழிகை 55 
நாழிகைக்கு 49, 49, 54, 118 
நாள்‌ 43, 88, 100, 104, 122, 134 
நாளை 35. 
நாளைக்கு - (நாட்களுக்கு) 19, 78 
நாளைக்குள்ளே - (நாட்களுக்‌ 
குள்ளே) 307, 18௪ 
,நாளைநண்ணைக்கு (நாளைக்கு 
மறுநாள்‌) 119 
நாளையில்‌ (நாட்களில்‌) 80. 





925 


நாளையிலே 45, 141, 749 
'நாளையிறத்தினம்‌ (மறுநாள்‌), 119. 
நான்‌ 34, 48, 78, 79, 88, 101, 179, 121 


நான்காவது 75 
நாஜறரிங்குக்கும்‌ (நாஸர்‌ 
ஜங்குக்கும்‌), 114 
நிக்கமாட்டாது-(நிற்கமாட்டாது) 199 
நிக்கவொட்டாமல்படிக்கு. 24 
நிக்குமாபோமோ - (நிற்குமோ 
போமோ), 89. 
நிச்சயத்தினாலே (உறுதியோடு) 196. 
நிச்சயம்‌ ்‌ 79. 
நிச்சயம்பண்ணி 28, 84, 44, 406, 82, 
90, 99, 120. 
'நிச்சயமாகயெண்ணி - (நிச்சயமாக 
வெண்ணி). 97 
.நிச்சயயோசனை (உறுதியான 
எண்ணம்‌) 34, 142. 
நிச்சந்தையாக (கவலையின்றி) 747 
நிசசமாசார.த்தை (உண்மைச்‌ 
செய்தியை) ' 250 
நிசத்துக்கு 44 


நிசத்துவக்கு(உண்மைத்தன்மைக்கு) 152 
'நிசத்துவத்தையும்‌ (உண்மைத்‌ 


தன்மையையும்‌) 256 
'திசத்தை (உண்மையை) த்ர 
நிசந்தானா 101 
நிசம்‌ 350. 
நிசமும்‌ ம 150. 
நிண்ணார்கள்‌ - (நின்றார்கள்‌) 185 
நிண்ணு - (நின்று), 150 


நிண்ணுகொண்டு - (நின்றுகொண்டு) 
78, 97, 109. 


நிண்ணுது - (நின்றது), 321 


336 


நிண்ணுபோச்சுது - 

(நின்றுபோயிற்று) 107 
நிண்ணுபோயிருக்கிற. 112 
நிண்ணுபோய்லிட்டது - (நின்று: 

போய்லிட்டது) 787, 189 
நித்தம்‌ (நாடோறும்‌) 139. 
நித்திரை பண்ணிக்கொண்டு 

(தூங்கி) 36, 60. 
நிதானித்துக்கொண்டு ப] 
நிந்தினை - (நிந்தனை), 50 
நிம்பாள்கற்‌ (வமிசம்‌) £ 74, 75, 174 
நிமித்தம்‌ (பொருட்டு) 35 


நிமித்தியம்‌ (பொருட்டு) 12, 28, 40, 42, 
49, 55, 64, 77, 79, 87, 100, 115, 127, 


192 784) 754 

நிமித்தியமில்லாமல்‌ (காரணமில்‌ 

லாமல்‌) 5 
நியாயத்தோடே [] 
நிரந்தரமாய்‌ (இடைவிடாமல்‌) 184 
நிராகரித்து (மறுத்து), 792 
நிராகரித்துப்போட்டார்‌ 

(மறுத்தார்‌) 115 
நிரியாணகாலம்‌ (இறக்கும்சமயம்‌) 142 
.நிரியாணமான ரத்த 
நிரியாணசமயத்தில்‌ (இறக்கும்‌ 

சமயத்தில்‌) 154 
நிலமுதலாய்‌ கீ்‌ 
நில்லாமல்‌ 107 
நிலைக்கப்பண்ணி 137 
நிலை நின்று 47 
நிலை நிறுத்த வேணும்‌ 85 
நிலுவை 317, 131 
நிலுவைக்கும்‌. 327 
.நிவற்த்தி பண்ணி - நிவர்த்தி பண்ணி 

(போக்கி) 4 
நிவாறணமாய்‌ - நிவாரணமாய்‌. 

(நீங்கி), 739. 
நிழலிலே 746. 
நிற்க்கமாட்டாமல்‌ - நிற்க 

மாட்டாமல்‌ 102 





தஞ்சை மராட்டிய 


'நிற்கமாட்டாது. 27 
நிற்கமாட்டாமல்‌, மர 
நிற்கமாட்டார்கள்‌ 102 
நிற்கிறது. 46 
நிற்ச்செயமாய்‌ - நிச்சயமாய்‌ 
(உறுதியாய்‌) 126 


நிற்செய - நிச்சய (உறுதியான) 102 
நிற்செயம்‌ - நிச்சயம்‌ (உறுதி) 62, 80, 


102, 192 
'நிற்செயமாய்‌: 72 
நிற்செயமும்‌ 80 
நிற்பந்தம்‌ - நிர்ப்பந்தம்‌ 

(வற்புறுத்தல்‌) 109. 
நிற்பார்கள்‌ 742 
நிற்மல - நிர்மல (மாசற்ற), [2 
நிற்மாணம்‌ - நிர்மாணம்‌ 

(உண்டாக்குதல்‌), 78 
நிறுத்தி (எடைபோட்டு) 26), 142. 

ர்‌ க்கச்‌. 
சிவத்த (ரக்‌ 712 
நிறுத்திவைத்து 87 
நிறுத்தினார்‌ 355 
நிறுத்து 61 
நிறுவாகமில்லாமல்‌ (இறமையின்றி) 87, 
78, 92, 97, 125 

நிறைந்திருக்கப்பட்ட 66 
நிறையப்பட்ட 41 
நிறைவேத்திப்போட்டு - (நிறை. 

வேற்றி), 145 
நிறைவேற்றி 340. 
நின்று: 1 
நினைச்சு - (நினைத்து) 18 
நினைத்தப்படியே - (நினைத்த 

படியே) ரம 
நினைத்ததெல்லாம்‌ 100 
நிளைத்திருக்‌கறாய்‌ 64 
நினைத்து, 52, 71, 73) 82 
நினைத்துநினைத்து 307 
நினையாமல்‌. 322 
நினையாமல்படிக்கு: பதத 


மன்னர்‌ வரலாறு 


நினைவு கூறவும்‌ (நினைவுகூரவும்‌) 146 
நினைவுகூறுதலாக (நினைக்க) ப] 
நிஜத்துக்கு (உண்மைக்கு) 350. 
நிஜத்துவம்‌ (உண்மைத்தன்மை) 158 
நிஜந்தான்‌ (உண்மையே) 80. 
திஜபாத்‌தியமாய்‌ (உண்மையான 

உரிமையுடையவராய்‌), ரகக்‌ 
நிஜாம்‌. 84, 110. 
நிஜாம்சிட்டலே 4 
நிஜாம்?மை. 33 
நிஜாம்பாதுஷா 7, 8, 11-14, 76) 27 
நிஜாம்வுடைய - நிஜாமுடைய ] 
நிஜாம்ஷா 18, 19, 22, 29, 27, 28, 42 
நிஜாம்ஷாலினுடைய 11 
நிஜாம்ஷாவுக்கு 21, 26, 37 
நிஜாம்ஷாவுக்கும்‌. 1] 
நிஜாம்ஷாவுடனே 74, 75, 85 
நிஜாம்ஷாவுடைய 8, 81, 84-37 
நிஜாம்ஷாவும்‌ 3 
நிஜாம்ஷாவை ] 
நிஜாம்ஷாவைக்கொண்டு 38 
நிஜாமுடைய 36 
நிஷ்க்கரிஷை - நிஷ்கர்ஷை 

(உறுதி) 326, 150. 
நிஷ்கர்சை 60. 
நிஷ்கரிஷை 146 
நிஷ்பத்தி (உண்மையான), 150 


நீ 


நீ 98, 62, 63, 67, 88, 101, 113, 124 
'நீங்கலாகப்பண்‌ ணிவைத்து 


(நீங்கச்செய்து), ர்க்க 
நீங்கலாய்‌ மதத 
நீங்கள்‌. 12, 49, 60, 74, 88, 102 
நீங்களே 88 
நீதிஞாயத்துக்கும்‌ 

(நீதிமுறைமைக்கும்‌) 51] 





837 


நீதியாய்‌ 91 
நீதியும்‌. 749 
நீதியோடேயும்‌ க்‌ 
நீதியுள்ள மக்கீ 
நீதிமாற்கமாய்‌. 96. 


நீதிவந்தாளாய்‌ - நீதவந்தர்களாய்‌ 
(நீதியுடையராய்‌), 197 
நீயும்‌. 43 
நீர்‌ 74, 40, 46, 47, 50, 54, 57, 67, 74, 
77, 79, 80, 85, 120, 186 


நீரும்‌ 40, 50, 73, 7௪, 87. 
நீலகண்டறாஜா 65,6 
நீறுத்தி - (நிறுத்தி) 32 
துழைந்து: 102 
நூதின - நூ.தன (புதிய) 27 
நூதினமாய்‌ - நூ.தனமாய்‌ 5], 100. 
நூதினமாயி - (டெ) 69 
நூதினமாயும்‌ 349. 
நூறு (200) 17௪ 
நூறுபங்கு: 18, 58 


நெ 


நெத்தொஜி - நெத்தோஜி (சிவரஜி 


யின்‌ சேனைத்தலைவன்‌) 55 
நெத்தோஜி (டெ) 55, 56, 58 
நெருக்கமாக த்த 


344. 


நெருங்கி 112 
நெருங்கியிருக்கிற 32, 46. 
நேத்தோஜி - நெத்தோஜி (வாதி 

யின்‌ சேனைத்தலைவன்‌), 58, 64 
நேமகம்‌ (நியமித்த) 748 
நேமித்து - (நியமித்து) ௨ 67, 89 
நேமித்துப்போட்டு (ஓடி) 77, 746 
நேர்த்தியாகவும்‌ 924 
நேரம்சென்றுபோய்‌ 72 
நேரளி 56 

ப 

பக்கங்களிலே. 34 
பக்கத்தில்‌ 142. 
பக்கத்திலே 27, 120. 
பக்கிரி (பக்கீர்‌) 8,9 
பக்கனம்‌ (&ழ்ப்படுத்து தல்‌). 91 
பக்த்தி விசேஷம்‌ (பக்திச்சிறப்பு), 2 
பகவான்‌ (இறைவன்‌) 74 
பகுமுரண்‌ 56 
பகைத்துக்கொண்டு 74 
பங்காளத்துக்கெவுளருக்கு 342 
பங்கு 82 
பச்சனாபி (விஷப்பூண்டு) 66 
பச்சை 41, 66. 
பசியாதாபம்‌ - பச்சாதாபம்‌ 

(இரக்கம்‌) 107, 126 
பசியா தாபப்பட்டு 81 
பசுபதிகோயில்‌ (ஒருர்‌), 112 
பஞ்சம்‌ 339. 
பஞ்சா (கையினுருவம்‌) ட்‌ 
பட்சபாதம்‌ (ஒருபக்கம்‌ சார்தல்‌) 150 
பட்சிக்க (உண்ண) 26 





மஞ்சை மராட்டிய 


பட்சித்தார்கள்‌ (உண்டனர்‌), 189 
பட்டங்கட்டி 32, 76 
பட்டங்கட்டிக்கொண்டு 55 
பட்டணங்களை 55 
பட்டணத்தின்‌ 40, 64 
பட்டணத்துக்கு 6 
படடணத்தை 67 
பட்டணம்‌ 94 
பட்டத்திலே 742 
பட்டத்துக்கு 700. 
பட்டபடியினாலே 12௪ 
பட்டபுறாணி (பட்டத்து௮ரசி) 5 
பட்டபூமி 46 
பட்டம்‌ 77, 92, 94, 99, 99, 104, 134, 
744, 149, 150 

பட்டம்ஸ்ரீ (பட்டத்தரசி) 94 
பட்டம்ஸ்ரீகளிலே 99 
பட்டமாய்‌ 91 
பட்டமான மலக்‌ 
பட்டமும்‌ 186 
பட்டா (வாள்‌) 54. 
பட்டாபிஷேகம்‌ 129 
பட்டாவினாலே 53. 
பட்டாளங்களை 177 
பட்டான்‌ - பட்டாணி (உருது, 

மொழி பேசும்‌ முகமதியர்‌) மர 
பட்டு (படு என்பதன்‌ இறந்தகால 

வினையெச்சம்‌), 79 
பட்டுக்கோட்டை சுபை 104 
பட்டுதினுசு 66 
படம்‌ 74 
படுகறைத்துக்கு - (படுகிறதற்கு) 107 
படுத்தவேணும்‌ 50. 
பண்டரிபுரத்து மேலே 47 
பண்டரிபுர மாற்க்கத்து: 49. 
பண்டறிபுற மாற்கமாய்‌ - 

பண்டரிபுர மார்க்கமாய்‌ க்சி 
பண்டிகையில்‌ 45 


பண்டிதான்‌ - (பண்டிதர்கள்‌) 144, 147 


மன்னர்‌ வரலாறு 


பண்டிதாளை - (பண்டிதர்களை) 146. 
பண்ண (செய்ய) 39, 50, 69, 107, 140. 


பண்ண (செய்த), 93, 186, 146 


பண்ணக்கூடாது 62 
பண்ணச்சே 355 
பண்ணச்சொல்லி 97 
பண்ணச்சொல்லியும்‌ 744 
பண்ணத்தக்கதாக 730. 


பண்ணத்தில்‌ - (அ௪ண்ணின௫ல்‌) 93. 
பண்ணத்துக்கு - (பண்ணினதற்கு) 90 


பண்ணப்பட்ட 39 
பண்ணப்பட்டது 78 
பண்ணப்படுவாய்‌ 64 
பண்ணப்போகாது (செய்யக்கூடாது) 50 
பண்ணபோது 720, 149 
பண்ணமாட்டார்கள்‌ 137 
பண்ணமாட்டாமல்‌ 78 
பண்ணமாட்டான்‌ 67, 90. 
பண்ணயில்லை - (பண்ணவில்லை) 80. 
பண்ணலிடத்தில்‌ ரகக 
பண்ணவேண்டாம்‌ 101 
பண்ணவேண்டி 35, 104 
பண்ணவேண்டிய 95, 174, 141 


பண்ணவேணும்‌ (செய்யவேண்டும்‌) 14, 
35, 24, 91, 94, 4844, 50, 55, 59, 60, 
66, 74, 78, 80, 82, 90, 107, 180, 141, 


746 
பண்ணாதபடியினாலே 128 
பண்ணா தவள்‌ 129. 


பண்ணாமல்‌ (செய்யாமல்‌) 24, 50, 65, 

78, 100, 125, 145 
பண்ணார்‌ (செய்தார்‌) 52, 745, 150. 
பண்ணார்கள்‌ (செய்தார்கள்‌) 60, 78, 95. 


யண்ணால்‌ த்க்‌ 
பண்ணாவிட்டால்‌ க்‌ 
பண்ணாள்கட்‌ 


(பனால்கட்‌ கோட்டை) 327 
பண்ணி 5, 8, 11, 14, 17, 21- 23, 26, 28, 





999 


34-26, 47, 48, 50, 57, 59, 60, 63, 
65-67, 74, 74, 78, 83, 89, 84, 05 - 
97, 99, 102, 703, 170, 1711, 774, 782, 


725, 186, 142, 140, 149, 152 - 155 
பண்ணிக்கொடுக்கச்‌ சொல்லி க 
பண்ணிக்கொடுத்தார்கள்‌ , 94 
பண்ணிக்கொடுத்திருந்த 198 
பண்ணிக்கொடுத்து 68, 114, 120 
பண்ணிக்கொண்ட 99. 
பண்ணிக்கொண்டார்‌. 11, 99, 94, 122, 

189, 150. 
பண்ணிக்கொண்டான்‌ 68, 106 


பண்ணிக்கொண்டு 2,4, 5, 7, 8, 25, 28, 
92, 34, 35, 07, 28-40, 46, 49, 54-56, 
58-60, 63-70, 72, 73, 78; 80 82, 685-100, 
203, 104, 106, 108, 110, 713-115, 017, 
118, 120, 120182, 186, 198, 744-149, 


357 
பண்ணிக்கொண்டேன்‌ 80. 
பண்ணிக்கொள்றை 42 
பண்ணிக்கொள்ளச்சொல்லி 931 
பண்ணிக்கொள்ளயில்லை-. 

(பண்ணிக்கொள்ளவில்லை), 43 
பண்ணிக்கொள்ளலாம்‌. 27 
பண்ணிக்கொள்ளவேணும 19, 87, 32 
க்க, 192 

பண்ணிக்கொள்ளாதத்துக்கு-. 
(பண்ணிக்கொள்ளாததற்கு) 79, 154 
பண்ணிக்கொள்ளுகிற 64 

பண்ணிக்கொள்ளுகறத்துக்கு- 
(பண்ணிக்‌ கொள்கிறதற்கு) 44, 97 
பண்ணிக்கொள்ளுகிறது 102 
பண்ணிப்போட்டார்‌ 128 
பண்ணிப்போட்டார்கள்‌ 99, 104 
பண்ணிப்போட்டு 8, 48, 49, 56, 62, 64 
79, 100, 106 
பண்ணிப்‌ போட்டுது 8 
பண்ணிப்‌ போடலாம்‌. 100-101. 


240. 


பண்ணிப்‌ போடுவாள்‌ (போடு 


வார்கள்‌) கக்‌ 
பண்ணிப்போடுவான்‌ கீர 
பண்ணிய (செய்த) 43) 121 
பண்ணியிருக்கப்பட்ட 99 
பண்ணியிருக்கிற 20௦. 
பண்ணியிருக்கிறார்‌ ட 
பண்ணியிருக்கிறீர்‌ 47 
பண்ணியிருந்த 490, 150. 
பண்ணியும்‌ 78 


பண்ணிவிக்கிற - பண்ணுவிக்கிற 


(செய்விக்கிற) 128 
பண்ணிவிக்கிறது - பண்ணுவிக்கிறது 
(செய்வித்தல்‌) 100 
பண்ணிவித்தார்கள்‌ - பண்ணு 
வித்தார்கள்‌ 344 
பண்ணிலித்து (செய்வித்து) மத்த 
பண்ணிலித்துக்‌ கொண்டு - பண்ணு 
வித்துக்‌ கொண்டு. 91 
பண்ணி வைக்கவேணும்‌ 39, 742 
பண்ணி வைச்சது 93 
பண்ணி வைச்சார்‌ - பண்ணி 
வைத்தார்‌. 124 
பண்ணி வைச்சு 140. 
பண்ணி வைத்தபடியினாலே 202 
பண்ணிவைத்தது. 94 
பண்ணிவைத்தார்‌ 722, 181, 145 
பண்ணி வைத்தார்கள்‌ 127 
பண்ணிவைத்தான்‌ 18 
பண்ணி வைத்திருந்த 24 
பண்ணிவைத்திருந்த படிக்கு 109 


பண்ணிவைத்து 98, 127, 147, 744, 145 
பண்ணி வைத்துக்கொண்டு 144,146 
பண்ணி வைத்தோம்‌ 100. 
பண்ணின 2,19, 98, 37, 84, 37, 39, 
44, 50, 63, 94, 107, 702, 104, 719, 
725.127,129, 122. 

பண்ணினத்தில்‌ - (பண்ணின தில்‌) 
74, 78, 19, 1748, 154 





தஞ்சை மராட்டிய 


பண்ணினத்தின்‌ பேரிலே 325 
பண்ணினத்தை - (பண்ணினதை) 107 
பண்ணினது 14, 58, 181, 147, 150, 155 
பண்ணினதும்‌ 755 
பண்ணினதே ட 
பண்ணினபடியினாலே 3, 80, 88, 103, 

304, 172, 719, 120, 121, 126 


பண்ணினபோது 12) 752 
பண்ணினவன்‌ ஏ]. 
பண்ணினாய்‌ 79 
பண்ணினார்‌ 2, 9) 15, 19, 28, 24, 


33, 36, 40, 41, 79, 81, 96, 107, 114, 
327, 185, 186, 192, 145. 
பண்ணினார்கள்‌ 78, 64, 74, 87, 88, 
99, 129, 132, 145, 146, 147 


பண்ணினால்‌. 21, 24 
பண்ணினாலும்‌ 780, 142 
பண்ணினாள்‌. 34, 49, 101, 107, 115, 

197, 129. 
பண்ணினீர்‌. 50. 
பண்ணினேன்‌ 80. 
பண்ணினோம்‌. 2100. 
பண்ணு (செய்‌) அ. 
பண்ணுற 74, 24, 87, 85, 39, 58, 


73, 86, 87, 98, 120, 152 
பண்ணுகறத்தில்‌ - 


(பண்ணுகறதில்‌) 96, 106, 146 
பண்ணுகிறத்திலேயும்‌ 4 
பண்ணுகறதில்லை. 80. 
பண்ணுவறைத்துக்கு 35, 37, 49, 77, 

99, 127, 197 
பண்ணுமறைத்துக்கும்‌ 729. 


பண்ணுகறத்தை- (பண்ணுகிறதை) 25 


பண்ணுறது 44, 69, 80, 175, 176 
பண்ணுறதுக்கு - 
(பண்ணுகறைதற்கு) 99, 152, 154. 
பண்ணுகறபோ, 38, 86, 64, 99. 
சது “ ம்தடமதத்‌ 
பண்ணுவறைவர்‌ 69. 


மன்னர்‌ வரலாறு 


பண்ணுகிறவன்‌ 105 
பண்ணுகிறவனும்‌ 97 
பண்ணுகிறவனையும்‌ 74 
பண்ணுகிறார்‌ 40, 55, 60. 
பண்ணுகிறார்கள்‌ 97 
பண்ணுகிறீர்‌ 50 
பண்ணுகிறேன்‌ 60 
பண்ணுகிறோம்‌ 54 
பண்ணும்போது 78 
பண்ணுருட்டி (ஒருர்‌), 122-123 
பண்ணுவார்‌ £ 35 
பண்ணுவானேன்‌ 35 
பணத்துக்கு 87, 97, 186, 135-137, 148. 
பணத்தை 69, 121, 150 
பணத்தையும்‌. 87 
பணம்‌ 87, 88, 105, 180-122. 
பணமும்‌ 185, 748 
பணபல்லிப்புரம்‌: 63 
பணாளாவுக்கு, 68 
பணிரெண்டு - (பன்னிரண்டு) 46,892 
பத்ததி (ஒழுங்கு) 149 
பத்தி - (பற்றி) 1712 
பத்திக்கொண்டு. 1/2 
பத்திரத்து (கடித்து), 102 
பத்திரம்‌ 372 
பத்திரமாய்‌ (பாதுகாவலாய்‌) 9 
பத்திரமான கத 
பத்தினி (மனைவி), ச: 
பத்து 36, 188 
பத்துப்பங்கு 59 
பத்துப்பிள்ளைகள்‌ 91 
பத்துப்பதினைந்து 3 
பத்தெகான்‌ 39 
பத்தேக்கான்‌ (10116 1௫௧௦) 16 
பத்தேகான்‌ 29, 24, 37, 38, 57. 
பத்தேகானும்‌ 3 


பத்தேசிங்கு (ஷாஹுவின்‌ வளர்ப்பு 
மகன்‌), 306, 108, 170. 
பத்தேங்குக்கு 894 





941 


பத்தே௫ங்கும்‌ மத 
பத்தே தர்வாஜா(கழக்கு வாயில்‌ - 

வெற்றி வாயில்‌) 89. 
பத்தே லஸ்க்கர்‌ (யானை), 48. 
பத பிறாப்த்தி - பத பிராப்தி 

(பதலி பெறுதல்‌) 137 
பதவிக்கு 181 
* பதாதிசேனைகளை (காலாட்‌ 

படையை), கக்‌ 


பதாற்த்தத்தை - (பதார்த்தத்தை), 9. 


பதாற்தம்‌ - (பதார்த்தம்‌), ட்‌ 
பதிமூணாவது - (பதின்மூன்றாவது) 

சித்‌, 740. 
பஇனய்யாயிரம்‌ (பதினைக்காகீரம்‌, 67 
பதினாயிரம்‌ 152. 
பதினாறுவிசை 58 
பதினைஞ்சு - (பதினைந்து) 88 
பதினைய்யாயிரம்‌ - 

(பதினைந்தாயிரம்‌) 118 
பதினொரு 47 
ப.தினொருவருஷம்‌ ' ர்க்ச 
பதுங்கவைச்சுக்கொண்டு 64 
பதுங்கவைத்து 202. 
பதுங்க 108 
பதுமறாகம்‌ (மாணிக்கங்களுள்‌ ஒரு 

வகை) 66. 


பதுமனி (ஒரு கத்தி) 9 


பந்தருக்கு (பந்தர்‌ -- 36076 1௦096) 124 
பந்துக்கள்‌ (உறவினர்‌), 89. 
பந்துக்களும்‌' 95, 98 
பந்துசனம்‌. 341 
பந்துபண்ணி (தடைசெய்து) 124, 12 
பத்தாஜி 


பந்தோபஸ்த்து (காவல்‌) 44, 48, ன்‌ 
98, 102, 104 





* பதாதி- ஒருயானையும்‌ ஒருதேரும்‌ மூன்று பரியும்‌. 
"ஐந்து காலாட்களும்‌ கொண்ட சேனைத்‌ தொகுதி 
(8ம்‌! 12௩4௦௦0, 74. 0.) 


942 


பந்தோபஸ்து. 97 
பயங்கரமாய்‌ 749 
பயரங்கமாய்‌ - (ப௫ரங்கமாய்‌) 95 
பயணம்‌ 47, 49) 51 
பயணமாய்‌ ரக 


பயணமுச்சூடும்‌-(பயணமுழுவதும்‌) 140. 


பயத்இனாலே 64, 65, 81, 99. 
பயத்தினாலேயும்‌ 140, 147 
பயந்து: 60, 126 
பயப்படாமல்‌ 79. 
பயப்படுவார்கள்‌ 377 
பயமில்லாமல்‌, 63 
பயாங்கமாய்‌ - (பயங்கரமாய்‌), 3. 
பரசோஜி (அம்பாஜியின்‌ மகன்‌) 5 
பரம்பரையாக (வழிவழி) 45 
பரம்பரையாய்‌ 1, 99, 100, 103, 197, 148 
பரமநீதியாக 3 


பரமபதம்‌ அடைந்தார்‌ (இறந்தார்‌), 
51, 52, 85, 91, 92, 114, 743 
பரமா 47 
ப்ரலாகழி ஆயுதம்‌ (கம்பியைக்‌ 
கொண்டு செய்த ஈட்டி போன்ற 


படை) 69. 
பரலாபறச்சிகத்தி (ஈட்டி, கேடயம்‌. 
பட்டாக்கத்தி) 69. 
பரலோசு பிறயாண னாள்‌ 
(பிரயாண நாள்‌) ப்‌ 
பரலோகத்தை 789, 199. 


பரலோகத்துக்கு (மோட்சத்துக்கு) 103 
பரலோகமாற்கத்திலேயும்‌ (மேலுல 


சுடைவதற்குரிய வழியிலும்‌) ரர 
பரவசம்‌ (நம்பிக்கை) 64 
பரவசமும்‌ 68 
பரவாய்பண்ணாமல்‌ (பொருட்‌ 
படுத்தாமல்‌), க்க 
பராக்கரமத்தினாலே க்‌ 
பரிக்ரெஹஸ்ரீகள்‌ (வைப்பு 
மனைவியர்‌). சம்‌ 
பரிகாரமும்‌ 98 


பரித்துக்கான்‌ 16, 34 





தஞ்சை மராட்டிய 


பரிபாலனம்‌ (ஆட்‌) 2, 4, 106, 189, 157 


பரிபூறணமாய்‌ (நிறைவாக) 82 
பரிவாரங்களுடனேயும்‌ (ஏவலாள 
ருடன்‌) 70 
பரிவாரங்களை 39, 18 
பரிஹாரம்‌ டத. 
பல்லாக்கலே (சிவிகையில்‌), ௨58 
பல்லாக்கு: 84, 122 
பல்லாக்கை 104 
பல்லாள 15 
பல்லாளறாஜா 32, 37 
பல்லாளன்‌ 98 
பல்லிவனத்து 62 
பல்லிவனத்துக்கு 67, 68 
பல்லிவனம்‌ (ஒருகோட்டை) 50. 64, 67 
பல்லுக்கு "தி 
பலக்கட்டி (வற்புறுத்தி) மத்த 
பலத்தினால்‌ 21 
பலத்தினாலே. 100, 142, 144 
பலம்‌. 73, 107, 121, 144 
பலம்தான்‌ 701 
பலமான 56 
ப்லமும்‌ 21 
பலவந்தம்‌ (வலியுடையது) 74 


பலவந்தாள்‌ - பலவந்தர்கள்‌ (வலிமை 


யுள்ளவர்‌), 78, 89. 
பலஸதான்‌ (ஒருநாடு) ர 
பலிக்கர்‌ 56 
பலோத்காறமாய்‌ - பலாத்காரமாய்‌ 

(வன்மையாக), 127. 
பவுசுதார்‌ (8௦ய/822 - சேனைத்‌ 

தலைவன்‌), 200, 186 
பவுசுதாறும்‌ - பவுசுதாரும்‌ 106 
பழகம்‌ - (பவழம்‌) 66 
பழணிசாரி - (பழநி சவாரி) 156 


பழணியாத்‌திரை - (பழநியாத்திரை) 155 

பழி நத 

பழிவாங்கறோம்‌ - (பழி வாங்கு 
கிறோம்‌) 53 


மன்னர்‌ வரலாறு 


பழியைவாங்குவான்‌ 179 
பழுதுபார்த்து (செப்பனிட்டு) 749 
பழைய 123 
பறச்சி (கேடயம்‌), 38, 69. 
பறசோஜி - பரசோஜி (விட்டோஜி 

யின்‌ நான்காவது மகன்‌) கே 
பறஹோதி (டி) 
பறஸோச (உமாஜியின்மகன்‌) 72 
பறமா-பரமா (லிச்சக;த்‌இபரமா) 39-41. 
பறமாவின்‌ 41 
பறந்ததை 310 
பறவாய்பண்ணாமல்‌ (பொருட்‌ 

படுத்தாமல்‌), 35, 57, 54, 56 
பறஸோஜி 85 
பறாக்கிறமசாலி - பராக்கிரமசாலி, 

(வீரன்‌), 44 

பறிகாரமாய்‌ - பரிகாரமாய்‌ 744. 
பறுவத - பருவத - மலை 12 
பறுவதத்தில்‌ 2 
பறுவதத்தின்‌. 45 
பறுவதத்துக்கு க்க 
பறையரைக்கொண்டு 325. 
பனாளாகெடி. 56 
பனாளாகெடியில்‌ 59 
பனாளாகெடியிலே 56, 60, 62. 
பனாளாகசெடியும்‌ 58 
பனாளாகெடியை 59, 57, 59, 62, 71. 
பனாளாதேசத்துக்கு 52, 85, ௪௪ 
பனாளாமேல்‌ 49 
பனாளாவில்‌ ்‌.] 
பனாளாவிலே 60, 61 
பனாளாவுக்கு. 59, 60 
பனாளாவை 59, 6௪ 
பனிரெண்டாம்நாள்‌ - (பன்னி 

ரண்டாம்‌ நாள்‌) 129 
பனிரெண்டு பண்டிதர்‌ 343 
பனிரெண்டு பேரில்‌ 347 


பனிரெண்டுவயது 22. 
பனீரெண்டுனாழிகைக்கு - 





943 

(பன்னிரண்டு நாழிகைக்கு), 128 
பஷ்சம்‌ - பட்சம்‌ (பக்கம்‌), 740 
பஷ்சமாய்‌ 746 
பஷ்ச - பட்சி 329, 120, 147 

பா 

பாக்க (எஞ்சியது) 87, 189, 154 
பாக்கியத்திலே. 83 
பாக்யெத்திலேயும்‌ 99. 


பாக்கயத்துக்கு (செல்வத்துக்கு) 817 


பாக்யைத்துக்கும்‌. 741 
பாக்கியத்தையும ள்‌ 28. 
பாக்கியம்‌ (செல்வம்‌), 27, 83. 
பாக்கியமும்‌ 28. 
பாக்கியவந்தாளும்‌ - பாக்க 
வந்தர்களும்‌ (செல்வந்தரும்‌) 9 
பாக்கியும்‌ (எஞ்சியதும்‌), 122 
பாக்குவெற்றிலைக்காக 94. 
பாக்குவெத்தலைக்கு - (பாக்கு. 
வெற்றிலைக்கு), 90. 
பாகவதம்‌ 28 
பாச்சா (பாதுஷா) 34, 80. 
பாச்சாய்‌ மத 
பாச்சாயி 97, 49, 57, 58, 79, 89, 112 
பாச்சாயிக்கு 50. 
பாச்சாயிகளுடைய 55 
பாச்சாயியுடைய 117 
பாச்சாவாய்‌ 50. 
பாச்சாவுக்கு 50. 
பாச்சாவும்‌ ர்‌ 
பாசிராஜா (பாஜிராஜா), 36 
பாண்டுவல்கற்‌ 35 
பாணங்களினாலெயும்‌ (அம்பு. 
களினாலே), 3 
பாணாளாவிலேயும்‌ 740. 


லக்க. 


பாத்ததில்லையே - (பார்த்த 


இல்லையே) ட 
பாத்தயிடத்திலே - (பார்த்த 

விடத்திலே, 30. 
பாத்தியகற்த்தர்‌ - பாத்தியகர்த்தர்‌ 

(உரிமையுடையவர்‌) 341 
பாத்தியத்தை (உரிமையை 744 
பாத்தியம்‌ ( உரிமை) 344, 144 
பாத்தியமா 346 
பாத்தியமாய்‌ உ 744, 149 
பாத்தியமானவன்‌ 129. 
யபாத்தியமே ர்க்க 
பாத்திரவான்‌ (உரியவன்‌), 24 
பாத்து - (பார்த்து), 64, 79. 
பாத்ஷா - (பாதுஷா) 89 
பாத்ஷாக்களும்‌ 89 
பாத்ஷாவினுடைய 7, 10) 2 
பாத்ஷாவுக்கு 2, 27. 
பாத்ஷாவுக்கும்‌ 4 


யாதத்தாளை (அடிப்பொடியை) கக்‌ 


(பா.இ$ர்மை (பாதிநாடு) 122 
பாதிராட்சியம்‌ 20. 
பாதிரி (கிறித்தவகசமயபோதகர்‌। 141, 

344, 745, 747 
பாதிரிசாயபும்‌ 2] 
பாதிரியார்‌ 745 
பாதுஷா 38, 55, 81, 46 
பாதுஷாக்களும்‌ 70 
பாதுஷாகிட்ட 47, 79, 81, 82. 
பாதுஷாயி கா 
பாதுஷாவுக்கு 3, 78, 50, 82, 90. 
பாதுஷாவுடனே 5 
பாதுஷாவுடைய 50, 78, 87 
பாதுஷாவையும்‌ 3) 92 
பாபம்‌ 80. 
பாபாதிறாஜா 5-௪ 
பாபுறாயறாலே - (பாபுராயராலே) 157 
பாய்கான்‌ 59. 





தஞ்சை மராட்டிய- 


பாய்சாயபுகளுடனே. ரம 
பாழயிசாயபு 22, 52,60,114, 129, 137,138 
பாயிசாயபுக்கு 75, 76, 127 
பாயிசாயபுடைய 774) 745 
பாயிசாயபுவை 122 
பாயியை 82 
பார்க்கச்சொல்லி 89. 
பார்க்கப்போறோம்‌- (பார்க்கப்‌ . 
போகிறோம்‌) 87 
பார்க்க வேண்டி 102 
பார்க்க வேணும்‌ 60, 61, 70, 128 
பார்க்காமல்‌ 149 
பார்க்கிலும்‌ (காட்டிலும்‌)  * 67 
பார்க்றெயிடத்தில்‌- பார்க்ிறலிடத்‌ 
தில்‌ 721 
பார்க்கறவர்‌ 69. 
பார்க்கதிறவேளையிலே. 42 
பார்ச்சாயி (பாதுஷா) 82 
பார்த்தபடியினாலே. 49 
பார்த்தபோது 48 
பார்த்தால்‌ 928, 195 
பார்த்தாலும்‌ 70. 
பார்த்தான்‌ 7 


பார்த்து 22, 24, 44, 54, 56, 60, 71, 78- 
80, 82, 84, 90, 101, 103, 118, 186 
பார்த்துக்கொண்டு 57, 59, 69, 70, 74, 


250. 
பார்த்துக்கொள்ளுவோம்‌ 114, 127 
பார்த்தும்‌ 44. 
பார்த்தோம்‌. ்‌ ரா 
பார்ப்போம்‌ 27, 25, 104 
பாரம்‌ 23. 
பாரமாயிருக்கும்‌ 192. 


பாரமார்‌தீகத்துக்கும்‌- பாரமார்த்‌ 
திகத்துக்கும்‌ (அடுத்தபிறவிக்கும்‌) 80. 
பாரவாசியாய்‌ (கனமான), 724 
பாராமல்‌ 14 
பாராவிலே வைச்சார்‌ (காவலில்‌ 
வைத்தார்‌) 78 


மன்னர்‌ வரலாறு 


பாரி கும்மக்காய்‌ (கனமான உதவி 


யாய்‌), 126. 
பாரிசத்தில்‌ (பக்கத்தில்‌) 122. 
பாரிசத்திலே ரர, 122, 128 
பாரிசம்‌ 8, 44, 51, 104, 110. 
பாரிசமாக 106. 
பாரிசமாகத்தானே 89 
பாரிசமாய்‌ 5, 76, 102 
பாரி சேனைகளுடனே 

(பெரிய சேனைகளோடு), 118 
பால்கறா? வமிசம்‌. 75 
பாலா (கையீட்டி) 38 
பாலாவை (கையீட்டியை), 71 
பாலாபறசியுடைய 172 
பாலி (பல்லிவனம்‌ என்ற 

கோட்டை) 50 
பாவசம்‌ (அபயம்‌), 67, 120. 
பாவக 66 
பாவலீக்க 66 
பாவாசாயபு (துக்கோஜியின்‌ முதன்‌ 

மகன்‌; ஏகோதி 17) 98, 93, 96-98. 

100, 104 
பாவாதிறாஜா (மானோஜியின்‌ 

தந்தை) சக, 740 
பாழடைஞ்சு - (பாழடைந்து), 25. 


பாளபந்து (மராட்டிய மொழிக்குரிய 


எழுத்து முறை) ம்க்த 
பாளையக்காரர்‌ 98 
பாளையச்காரரை 104 
பாளையக்காரரையும்‌ 112 
பாளையக்காறர்‌ (பாளையக்காரர்‌) 96 
பாளையக்காறர்கள்‌ ்‌.] 
பாளையக்காறர்களும்‌. 110 
பாளையக்காறருக்கு 727 
பாளையக்காறருக்கும்‌ 12 
யாளையக்காற ழாஜாக்களை 22 
பாளையகாறர்‌ 114 
பாளையங்‌ கூட்டி 41 
பாளையத்தில்‌: 41 


69-44 





லக்க 


பாளையத்திலே 54, 97, 111, 120, 127 
பாளையத்தின்‌ பேரிலே. 124 
பளையத்து 112) 182 
பாளையத்துக்கு 176, 179, 720, 124, 
725) 181, 785 

பாளையத்தை 122. 
பாளையத்தோடே பட தி 
பாளையப்பட்டு (அரசனுக்குப்‌. 

போரில்‌ உதவவேண்டும்‌ என்ற 

நிபந்தனையுடன்‌ விடப்பட்ட 

ஊர்த்தொகுதி) 33 
பாளைய மெடுத்தார்‌ (படை 

யெடுத்தார்‌ 19 
பாளையமெடுத்தான்‌. 2 
பாளையமெடுத்து 39, 131, 195, 126 
பாற்கும்போது - (பார்க்கும்‌ " 

போது) 348 
பாற்ச்சாகட்ட 78 
பாற்ச்சாய்‌ (பா.த்ஷா), 79, 88. 
பாற்ச்சாயி (பாத்ஷா) 47, 78, 82, 84 
பாற்ச்சாயிக்கு 92 
பாற்ச்சாயி கொடி 120 
பாற்ச்சாயுடைய 79, 81 
பாற்ச்சாவுக்கு. 79, 79 
பாற்ச்சாவுடைய 72, 78 
பாற்சாயுடைய 94 
பாற்வதிபாயி - (பார்வஇபாய்‌) 
(ஏகோஜி 1 இன்‌ (பாபாசாயபின்‌) 

ஆறாவது மனைவி), 99 
பாற்வதிபாயி (சால்பாஜியின்‌ 

மனைவி), 7ம்‌ 
பாறதம்‌ - (பாரதம்‌), பட 28 
பாற தோப்புகானா (பெரிய 

பீரங்கி) 112 


பாற பீரங்கி (பாற - பார - பெரிய) 112 
பானகா நெத்தோஜி (சிவாஜியின்‌ 


மருமகன்‌) 75 
யாஜ்‌ (ஒரு பறவை) 156 
பாஜிறாஜா 94, 45, 47 


946. 


பாஜிறாவு கோற்படே (மூரார்ஜி 
கோர்படேயின்‌ தந்த) 706 
பாஹதா (யாதவராஜாவின்‌ மகன்‌) 16 


பி 


பிக்கட்டுசாயயு (1௦ம்‌ 2120) 185, 126 
பிசுடாச்சு (மாறுபட்டு) 24, 88 
பிகடாச்சுக்கொண்டு (மாறுபட்டு) 117 
பிச்சானாபோட்டு (படுக்கை 


போட்டு) 106 
பிச்சுவாலினால்‌ (கையீட்டியால்‌) 54. 
பிசைஞ்சு (பிசைந்து), 74 
பிசைந்து, 71 
பிடிச்ச - (பிடித்த) 32 
பிடிச்சு - (பிடித்து) 98. 
பிடிச்சுக்கொண்டு 37, 60. 
பிடித்தால்‌ 56 
பிடித்து 34, 49, 54, 105, 107, 110, 119 
பிடித்துக்கொண்ட 108 
பிடித்துக்கொண்டபடியினாலே 56 
பிடிததுக்கொண்டார்‌ 56 
பிடித்நுக்கொண்டார்கள்‌ 108, 109 
பிடித்துக்கொண்டு 34, 97, 47, 58-56, 

59, 61, 70, 78, 102, 104, 106-108, 110 

173, 719, 787 
பிடித்துக்கொள்ளப்பட்டவர்களில்‌ த 
பிடித்துக்கொள்ளலாம்‌ 47 
பிடித்துக்கொள்ளுவோம்‌. 62 
பிடிபட்டவர்கள்‌ 7௪ 
பிடுங்கிக்கொண்டு 57, 108 
பிதலூர்தேசம்‌ 127 
பிதஞர்‌ 2 
பிதிகரமும்‌ - பீதிகரமும்‌ (அச்சமும்‌) 128 
பிந்தளிபுரம்‌ (பித:ஞர்‌), 2 
பிந்துபுரத்துறாஜா 22. 
பிரசவமாய்‌ (குழந்தைபெற்று) 197 


பிர.த்திகமாக - பிரத்தியட்சமாக 
(தோன்றி), 32 





தஞ்சை மராட்டிய 


பிரதம (மூதல்‌) ்‌ 
பிரதாபக்கெடியும்‌ கீர 
பிரதாபசிம்மறாஜா 99, 120. 
பிரதிஇனம (நாடோறும்‌) ந்த்த 
பிரதிஉத்தரவு (மறுமொழி), 350 
பிரபஞ்சியத்திலே (உலகத்தில்‌) 728 
பிரமையிலே (மயக்கத்திலே) 99 
பிரவே௫ித்து 98 
பிராணத்தை (உயிரை) 80. 
பிரார்தினைகளை - (பிரார்த்தனை 
களை) க்கீ 
பிரித்து: 4ம்‌ 
பிரியைக்கட்டி ரதத 
பிருது 108, 150. 
பிருதுகள்‌ 4172 
பிருதுகளும்‌ 92 
பிருதுகளை 108 
பிருது குதிரைமேல்‌ 41 
பிருது கொடியுடனே 109 
பிருதுடனே கம்‌ 
பிரைத்தினம்‌-பிரயத்தனம்‌ (முயற்சி) 142 
பிழைக்கட்டும்‌. 325 
பிழைததிருக்கறது 80. 
பிழைத்திருக்கிறான்‌ 98, 187 
பிழைத்து 327 


பிள்ளை (மகன்‌) 7, 8, 12, 18, 27, 29, 34, 
47, 95, 67, 71, 78, 79, 83- 85, 99, 100, 
170, 128, 129, 188 

பிள்ளைக்கு 88, 26, 80, 89, 95, 101 
பிள்ளைக்கும்‌ 22 
பிள்ளைகள்‌ (குழந்தைகள்‌) 3, 9, 11, 12, 
20, 24, 29, 32, 85, 97, 94) 97, 115, 


398, 140. 
பிள்ளைகளில்‌ 84, 129 
பிள்ளைகளிலே ம்க்‌0 
பிள்ளைகளுக்கு 82 
பிள்ளைகளுக்கும்‌' 9, 40, 77 
பிள்ளைகளுக்குள்ளே. 85 


மன்னர்‌ வரலாறு. 


பிள்ளைகளுடைய 36 
பிள்ளைகளும்‌ 3 
பிள்ளைகளையும்‌ 72௪ 
பிள்ளைதான்‌ 87 
பிள்ளையின்‌ 10, 82 
பிள்ளையினுடைய 9 
பிள்ளையும்‌ 90, 95, 795, 188, 139. 


பிறசன்னமாய்‌ - பிரசன்னமாய்‌ 
(தோன்றி) 

பிறசன்னமாயி - (பிரசன்னமாய்‌), 

பிறசாத - பிரசாத (அருள்பெற்ற) 

பிறசாதம்‌ பண்ணினார்‌ (அருள்‌ 
செய்தார்‌) 





























447 


2 
48. 
157 


2 


பிறசித்த சூறாள்‌ - பிரசித்த சூரர்கள்‌. 


பிள்ளையை 81, 89, 95, 189 | ய(ுகழ்மிக்க வீரர்‌), 12) 15 
பிள்ளையையும்‌ 82 | பிறசைகளை - பிரசைகளை (குடி 
பிளாக்கெபறன்‌ (81201: 8ய2௦6) ரெஸி' மக்களை), 54 
டென்டு 155 | பிறசைகளும்‌ - பிரசைகளும்‌ 128 
பிளாக்குபிறன்‌ (ஷ்‌ 344 | பிறசையும்‌ - பிரசையும்‌ (குழந்தையும்‌), 
பிற்காலம்‌ 247 154 
பிற்ப்பாடு - (பிற்பாடு) 2,3, 37, 44 | பிறத்தி உத்தாரம்‌ - பிரதி உத்தரம்‌ 
பிற்பாடு 3, 4, 7, 9-1, 74, 79, 20, 24) | (மறுமொழி) 69 
25, 97, 99, 50, 52, 54-56, 59, 61, 64, | பிறத்தியார்‌ - (பிறர்‌) 62 
85, 68, 69, 77, 78, 77, 78, 80, 81, ச5' | பிறத்தியாராலே - (பிறராலே) : 6 
98, 89, 97, 97, 99, 100, 102, 104, 705" | பிறத்தியாருடைய - (பிறருடைய) 119 
407, 108, 114, 115, 179, 782, 724 | பிறத்தியேகமாய்‌ - பிரத்தியேகமாய்‌. 
329, 180, 122 194 1789, 744, 145) (தனியாய்‌), 402, 120 
359, 155 | பிறத்தஷமாய்‌-பிரத்தியடசமாய்‌ 
பிற்பாடும்‌ 158, 756 | (காட்சியளவில்‌), 101 
பிறக்கியாதி - பிரக்கியாதி (புகழ்‌) பிறத்தேகமாய்‌-பிரத்தியேகமாய்‌ 
3742 |. கனியாய்‌) 708. 
பிறக்சியாதியாய்‌ 74 | பிறதம யெசொஜி (பிறதம-பிரதம; 
பிறக்கியாதியாக 89, 149. முதல்‌ ஏகோதி) த 
பிறகாசமாக - (பிரகாசமாக) 8 | இறதாபக்கெடியில்‌ 5259 
பிறகாரம்‌ - பிரகாரம்‌ (விதம்‌) 24, 56, 179 பிறதாபகெடி (பிரதாபகெடி) 60. 
ாரம்ரம்‌ 102 பிறதாபகெடிக்கு ல 
.றகாரமாசு 119 8, 
பிறகாலே (பின்னாலே) 58, 107 | பீறதாபசிங்கராஜா.. ்‌ 
பிற்கு 31, 76, 84 | பிறதாபளிங்கு-பிர தாப௫ிங்கு 94 












பிறங்கெளாவேயும்‌ (பீரங்கெளாலே) 38 | பிறதாபசம்மறாஜா-பிரதாப9ம்ம 


பிறச்சித்தமாக - பிரசித்தமாக (வெளிப்‌ 
படையாக) 43. ல்‌ ம்க்க்று 
பிறசக்த்‌இ - பிரசக்‌இ (காரணம்‌) 184 | பிறதாபதுற்கம்‌-பிர தாபதுர்க்கம்‌ 
பிறசங்கத்தை - பிரசங்கத்தை (தறி. 
வியப்பை நிரு 
கலமும்‌ - ஜேகலமால்‌ கூடட்ை 
வெ௫ுலு, 3ரடி 


ஈமசஈமி. மகாலிலே 


ராஜா 93, 99-101, 108, 111, 112, 
114-117, 120, 122-124, 127-129. 


46 


பிறதாபறாமசாமி மாலிலே-பிர தாப, 


நரம 


விற கஸ-டிட த௩ஸ (துலைலையாளடு, 


336 ர 


348. 


பிறதிஉத்தாரம்‌-பிரதிஉத்தரம்‌ (மறு 
மொழி) 132 
பிழதிட்சமாக-பிரத்தியட்சமாக 
(நேரில்‌), 99. 
பிறதிதினம்‌-பிரதி தனம்‌ (நாடோ 
றும்‌) 27 
பிறதிநாமம்‌ - பிரதி நாமம்‌ (மறுபெயர்‌) 
௮ 


பிறதினாமம்‌ - (பிரதி நாமம்‌) 34,92 


பிறந்த 91, 93, 94, 99, 129, 138-140, 

ல 742, 156 
பிறந்தபடியினாலே 22 
பிறந்தது. 26, 38, 75, 95 
பிறந்தவர்‌ 129, 740. 
பிறந்தவர்கள்‌ ர்‌. 
பிறந்தவர்களில்‌ 91 
பிறந்தவன்‌ 21, 94 
பிறந்தார்‌ 2-5, 20, 72, 74, 92, 93, 99. 
பிறந்தார்கள்‌ 3) 91, 92 
பிறந்தான்‌. 2 
பிறந்து 20. 


பிறந்துது - (பிறந்தது) 6, 7, 20, 75, 76, 
94, 99, 94, 114, 115, 127, 138, 140, 156 
பிறப்பட்ட - (புறப்பட்ட) 52 
பிறப்பட்டால்‌ - (புறப்பட்டால்‌), 24 
பிறப்பட்டார்‌ - (புறப்பட்டார்‌) 45,48,67 
பிறப்பட்டார்கள்‌ - (புறப்பட்டார்‌ 
கள்‌), 60, 64 
பிறப்பட்டான்‌ - (புறப்பட்டான்‌) 51 
பிறப்பட்டு - (புறப்பட்டு) 27, 82,40, 
4], 44, 40-50, 57, 59, 62, 63, 67, 74, 
89, 97, 104, 112, 113, 175, 116, 179, 


322, 123 
பிறப்பட்டுது - (புறப்பட்டது) 58 
பிறப்பட்டுவர - (புறப்பட்டுவர) 39. 
பிறப்பட - (புறப்பட) 62 
பியப்படாமல்‌ - (புறப்படாமல்‌) 59. 


ிறப்படுகறத்துக்கு - (பு.ழப்படுகற 
தற்கு) 74 


தஞ்சைமராட்டிய 

பிறப்படும்படி - (புறப்‌படும்படி) 144 
பிறப்படும்போது - (புறப்படும 

போது) கீத 
பிறப்படுவானேன்‌ - (புறப்படுவா 

னேன்‌), கத 
பிறபஞ்சத்திலும்‌ - பிரபஞ்சத்திலும்‌ 

(உலகத்திலும்‌), 2 
பிறபஞ்சத்துக்கும்‌ - (பிரபஞ்சத்துக்‌ 

கும்‌), 80 
பிரபஞ்சிய - பிரபஞ்ச (உலக), 80. 
பிறபஞ்சியத்து - பிரபஞ்சத்து 

(உலகத்து) ர்க்க 
பிறப்பட்டு - (புறப்பட்டு) 45, 102, 112, 
பிறபல (பிரபல) 44, 68, 102. 


பிறபலம்‌ (பிரபலம்‌) 722 
பிறபலம்பண்ணி - பிரபலம்பண்ணி 


(தெரியச்செய்து) 98 


பிறபலமாக - பிரபலமாக 46, 99. 
பிறபலமாய்‌ - பிரபலமாய்‌ 79, 137 
பிறபலனாக - பிரபலனாக 

(நன்கு அறியப்பட்டவனாய்‌), 90. 
பிறபாவத்தினால்‌ - பிரபாவத்தினால்‌ 

(புகழால்‌) 257 
பிறபாவத்தினாலே - பிரபாவத்தி 

னாலே 2 
பிறபாவத்தை கத்‌ 
பிறபாவலி - பிரபாவளி 

(ஒரு கோட்டை) 68 

பிறபாவளி 64 
பிறபு - (பிரபு), 64 


பிறம்ம தேவர்‌ - (பிரமதேவர்‌) 29. 
பிறம்ம வம்சம்‌ - (பிரமவமிசம்‌) 28, 29. 
பிறம்மஹத்தியாதபாதகம்‌ (பார்ப்ப 
னக்‌ கொலை முதலாகிய பாவம்‌) 197 
பிறம்மாஜி - பிரம்மாஜி 5 
பிறமா-பரமா (சித்திரக்கல்‌ அரசன்‌) 40 
பிறமாணபூறுவகமாய்‌ - பிரமாண 
பூர்வகமாய்‌ (உறுதி மொழிப்படி; 
ஆதாரம்காட்டி) ்‌ 81 


மன்னர்‌ வரலாறு 


பிறமாணம்‌ - பீரலாணம்‌ 320. 
பிறமாணமும்‌ - பிரமாணமும்‌ 113 
பிறமாணவந்தார்‌ (2), 729 


பிறமுகாள்‌ - பிரமுகர்கள்‌ 
(சிறப்புடையவர்‌) 67 
பிறமை - பிரமை (மயக்கம்‌), 69, 98 
பிறமை போட்டு - பிரமை போட்டு 
(மயக்கி) 98 
பிறமையினாலே - பிரமையினாலே 106 
பிறயாணம்‌ - பிரயாணம்‌ 
(பயணம்‌) 44, 128 
பிறவர்த்திக்க - பிறவர்த்திக்கற 
(செல்வி; முயல்க) க்க 
பிறவற்திக்கிறத்திலே - 
பிரவர்த்‌இக்கிறதில்‌ (முயற்சியில்‌) 71 
பிறவாமல்‌ மத 
பிறவே?ிக்கச்‌ சொல்லி - பிரவேிக்கச்‌ 
சொல்லி 34 
பிறளையமான - பிரளமமான 69. 
பிறஸவமாய்‌ - பிரசவமாய்‌ 
(மசப்பேறடைந்து) 74 
பிறஸாதார்த்தமாய்‌ (அருளின்‌ 
பொருட்டு) 2 
பிநாஞ்சுக்காரர்‌ (ஃப்ரான்ஸ்‌ தேசத்‌ 
,தவர்‌)116, 1/7, 132. 
பிறாஞ்சுக்காறருடைய (ஃபிரான்ஸாக்‌ 
காரருடைய) 108, 109 
பிறாஞ்சுக்காறருக்கும்‌. 68, 114. 
பிறாஞ்சுக்காறரை 170. 
பிறாக்கிரமம்‌ - பராக்கிரமம்‌ (வீரம்‌) 13 
பிறாணத்துடனே - பிராணத்துடனே. 


(உயிருடன்‌) 79. 
பிறாணன்‌ - பிராணன்‌ (உயிர்‌) 85, 121 
* பிறாணனுடனே (உயிருடன்‌) 62 
பிறாணனை 3725 
பிறாணனொடே 64 
பிறாந்தத்தில்‌ - பிராந்தியத்தில்‌ 
(நாட்டில்‌) 7, 2, 89, 59, 60. 
பிறாந்தத்திலே 48, 56, 58, 69, 123. 





949. 


பிறாந்தத்து: 65 

பிறாந்தத்துக்கு 24, 99. 

பிறசந்தத்தை - பிராந்தியத்தை 
(நாட்டை) 61,67 


பிறாத்திய - பிராந்திய 8 
பிறாந்தியங்கள்‌ 51 
பிறாந்தியங்களிலே 74, 75, 90. 
பிறாந்தியங்களை 15 
பிறாந்தியத்திலே 74, 81 
பிறாந்தியத்து 310, 114 


பிறாந்தியத்துக்கு 40, 63, 64, 83, 87,113 
பிறாந்இியம்‌ - பிராந்தியம்‌ (நாடு) 76 
பிறாப்தமான - பிராப்தமான 


(கிடைத்த), 91 
பிறாப்த்தி - பிராப்தி (பேறு) :90, 127, 
158 
பிறாமண (பிராமண) 95 
பிறாமண சர்தார்‌ 17 
பிறாமண சாதி 357 
பிறாமணர்‌ 54 
பிறாமணன்‌ 34, 54, 195 
பிறாமணனுக்கு 335, 797 
பிறாமணனை, 54, 185 
பிறாமணாள்‌ - (பிராமணர்கள்‌) 54, 100, 
126, 187 

பிறாமணாளுடைய - (பிராமணர்க 
ளுடைய) ம்க்‌ 
பிறாமணாளுக்கு 65, 100. 
பிறாயசத்தம்‌ - பிராயச்சித்தம்‌ 63. 
பிறார்த்தனை - பிரார்த்தனை 88, 89, 
104, 121 
பிறார்த்தனையைத்தொட்டும்‌ 752 

பிறார்த்திச்சபடியினாலே - (பிரார்த்‌ 
'இத்தபடியினாலே) 74 

பிறார்த்திச்சவனுக்கு - (பிரார்‌.த்தித்த 

வனுக்கு), 174 


பிறார்த்திச்சார்‌ - (பிரார்த்தித்தார்‌), 8 
பிறார்த்தினை - பிரார்‌.த்தனை (துதி) 
30 ரத, 102, 121, 152 


950. 


பிறித்து - 'பிரித்து 55 
பிறியத்தையும்‌ - பிரியத்தையும்‌. 
(விருப்பத்தையும்‌), 748 
பிறியம்‌ - பிரியம்‌ (விருப்பம்‌) 755 
பிறியமாக - பிரியமாக 82 
பிறியமான - பிரியமான 748 
பிறியமும்‌ - பிரியமும்‌ ரகர 
பிறீஇயாய்‌ - பிரீஇயாய்‌ (விருப்ப 
மடைந்து), 157 
பிறும்மவம்சத்தில்‌ - (பிரம வமி 
சத்தில்‌ % 29. 
பிறையாச.த்தினாலே - பிரயாசத்தி 
னாலே (முயற்சியால்‌) 42 
பிறையாசப்பட்டாலும்‌ - பிரயாசப்‌ 
பட்டாலும்‌ (முயன்றாலும்‌), த்க்‌ 
பிறையாசப்பட்டோம்‌ - பிரயாசப்‌ 
பட்டோம்‌ (முயன்றோம்‌) 70. 
பிறையாசம்பண்ணி - பிரயாசம்‌ 
பண்ணி (முயன்று), 44 
பிறையாசைப்பட்டும்‌ - பிரயாசப்‌ 
பட்டும்‌ (முயன்றும்‌) 71 
பிறையாசைப்படுவறைதும்‌ 71 
பிறையாசையான - பிரயாசமான 
(கடினமான), 69. 
பிறையெத்தினங்களில்‌ - பிரயத்த 
னங்களில்‌ (முயற்சிகளில்‌), 119 
பிறையெத்தினம்‌ - பிரயத்தனம்‌ 
(மூயற்ச) 27, 187, 165 
பிறையெத்தினமும்‌ - பிரயத்தனமும்‌ 
(முயற்சியும்‌), 742 
பிறையோசனம்‌ - பிரயோசனம்‌ 
(பயன்‌) 69 
பின்‌ துடர்ந்து - (பின்‌ தொடர்ந்து) 108. 
பின்பத்தி - (பின்பற்றி), 748 
பின்வழியிலே மத 
பின்வாங்காமல்‌ 343 


பின்வாங்கப்‌ போச்சுது - (பின்‌ வாங்‌. 
கிப்‌ போயிற்று) 317 





தஞ்சை மராட்டிய 


பின்னால்‌ 340. 
பின்னாலே 21, 35, 77, 95, 104, 112, 
121, 722, 128, 754 


பின்னேயும்‌ 99. 
பின்னையும்‌ (மேலும்‌) 9, 14, 32, 51, 
பமீச்க்‌, 126 

பின்னொருயிடத்திலே - (பின்னோ 
ரிடத்திலே) 109. 
பின்னோடே (பின்னால்‌;உடன்‌) 56, 57, 
758 
பினமூரிட்டார்‌ (கழித்தார்‌) 728 


பீ 


பீச்சுகத்திபறமா - விச்சகத்தி பரமா 


(சித்திரக்கல்‌ அரசன்‌) 89. 
பீமநதி 50 
பீமசேனாபதி (பீமன்‌ என்ற 

சேனை த்தலைவன்‌), 98, 89. 
பீமறாஜா ்‌] 
பீமன்‌ மிச 
பீமாதீரத்திலே (பீமாஆற்றங்‌ , 

கரையில்‌) 97 
பீமாபுரம்‌ 63 
பீரங்கி (ஸோ௦ு) 312, 178, 119 
பீரங்‌கக்களையும்‌ - 

(பீரங்கிகளையும்‌) 112 
பீரங்கிகள்‌ 124 
பீரங்ககுண்டுகளினாலெயும்‌ 56 
பீரங்கியை 119, 122 
பீ£றங்கிகள்‌ - (பீரங்கிகள்‌ ) ்‌ 98, 118 
பீ.றங்ககளை - (பீரங்ககளை), 97 
பீறி (கழிந்து) 57 


பீ.றிஇக்கு - பீரிதிக்கு (அன்புக்கு) 24 


பு 


புண்ணியகர்த்தி (தூயபுகழ்‌) 127 


மன்னர்‌ வரலாறு 


புண்ணியசாலிகள்‌ ம்‌ 
புண்ணியசுலோக நர 
புண்ணியபிறபாவத்‌இனாலெயும்‌: 
(நல்வினைச்சிறப்பினாலேயும்‌) 101 
புண்ணியலிசேஷத்தனாலே (டெ) 3 
புணா - புனா 48, 61 
புணாவுக்கு - புனாவுக்கு. 47 
புணாவை - புனாவை 48 
புத்தி ன்‌ 99. 
புத்திசாலி ஸீ 69. 
புத்திமதிகளை (அறிவுரைகளை) 745 
புத்தியினாலே. 107, 722 
புத்தியினாலேயும்‌ 91 
புத்தியை 43, 121, 192. 
புத்தயோடே 126 
பு.த்திரசந்தானம்‌ (ஆண்மக்கட்பேறு), 
26, 138 
பு.த்திரசந்தானமாய்‌ 198 
புத்திரசோகம்‌ (மகனை இழந்த 
துயர்‌), 12 
புத்திரர்‌ (மக்கள்‌), தே 
புத்திரன்‌ (மகன்‌) 9, 18, 87, 139, 140. 
புத்திரனுக்கு. 75 
புத்திரனுடனே 798. 


பு.த்திவந்தர்‌ (அறிவுடையவர்‌) 131,144 
புத்திவாற்தைகள்‌ - புத்தி வார்த்தை 


கள்‌ (அறிவுரைகள்‌) 129. 
புத்திறார்த்தம்‌ - பு.த்திரார்த்தம்‌ 
(மக்கட்பேற்றின்பொருட்டு), 728. 
புத்திறோச்சவம்‌ - பு.த்தரோற்சவம்‌. 
(மகன்பிறந்ததும்‌ நடத்தும்லிழா), 
28, 28 
புதன்‌ 39 
புதிசாய்‌ - புதிதாய்‌ 5 
புதுச்சேரி 175) 124-126. 
புதுச்சேரிக்கு, 176 
புதுச்சேரியில்‌ 108 
புதுச்சேரிபந்தரிலே 68 





புதுளாபாயி (சிவாஜியின்‌ 


நான்காவது மனைலி) 75 
புதந்து போச்சுது - (புதைந்து: 

போயிற்று), 68 
புரந்தகெடி - (புரந்தர்‌ கெடி) 37,358 
புரந்தர்‌ கெடி 50. 
புரந்தர்‌ கெடியில்‌: 44 
புரந்தர்‌ கெடியிலே க்க 
புரந்தர்‌ கெடியை 98 
புருஷன்‌ (ஆண்மகன்‌), 84, 140 
புருஷாள்‌ - (புருஷர்கள்‌), 79. 


புருஷாளுடனே - (புருஷர்களோடு) 80 
புரூர்‌ - புரூரூவா (சந்திர வமிசத்‌ 


தாருள்‌ ஒருவன்‌) ப 
புலிநிகம்‌ - (புலிநகம்‌) [1 
புறந்தார்‌ - (பிறந்தார்‌) 9 
புறப்பட்டு 21, 48, 68 
புறோவிறுத்தியாய்‌ - புரோலிருத்தி 


யாய்‌ (வளர்ந்து) 126 
புனா (6006) 88, 51, 85, 57, 58, 60, 74, 


76, 81, 127. 
புனாலிலே 69, 85, 108. 
புனாவுக்கு 39, 47, 68 
புஜங்கறாவு (முரார்ஜி கோற்படேயின்‌ 

தம்பி), 322, 123 
புஜபெல - புஜபல (புயவலிமை 
யுடைய) க்‌ 


ட்‌ 


பூகோளத்தின்‌ படம்‌ (14809) 156 
பூசை 54 
பூதலூரிலே 327. 
பூமியிலே 69, 128 
பூர்வோத்திரம்‌ (முன்நிகழ்ச்சி) 178 
பூரணசந்திரன்‌ (நிறைமதி) 357 

60. 


பூரணர்‌ (நிறைவுடையவர்‌) 


252. 


பூவாஜி (கெங்காஜியின்மகன்‌; கெங்‌ 
காதியின்‌ பேரன்‌ ஆகிய கெங்காஜி 


யின்‌ பேரன்‌) 340 
பூற்வத்தில்‌ - பூர்வத்தில்‌ (முன்னா 
ளில்‌) 37 


பூற்வம்‌ - பூர்வம்‌ (முற்காலம்‌) 187, 132. 


பூற்வமுதல்‌: 344 
பூற்வத்திரம்‌ - பூர்வோத்திரம்‌ (வர 
லாறு), 341 
பூற்வோத்திரம்‌. (ஷீ) 74, 740 
பூறண - பூரண (நிறைந்த) 22, 74 
பூற்லிக்கம்‌ - பூர்வீகம்‌ (முன்னைய 
நிலை) 704. 
பூனா - 1006 ்‌] 
பூனைக்குட்டியை 51 
பெகு - வெகு (மிக்க), 117 
பெகுசாய்‌ 124 
பெகுமஇகள்‌ - வெகுமதிகள்‌ 42, 67 
பெகுலிதத்திலே - வெகுவிதத்திலே 
(பலவிதங்களில்‌), 187 
பெங்களூர்‌ 39, 34, 87, 68, 72, 86, 89, 
120 
பெங்களூரிலே. 98, 85, 37, 40, 74: 
பெங்களுருக்கு, 39, 39, 40, 73, 74. 
பெங்களூரை 40. 
பெங்களூரும்‌ 43. 
பெங்குஞர்‌: 87 
பெட்டியிலே 7௪ 
பெண்‌ 92, 188 
பெண்கள்‌ 92. 
பெண்களிலே 75 
பெண்களிலுமான 94 
பெண்சாதி (மனைவி) 72, 91, 94, 98 
பெண்சாதிக்கு 93, 75, 92. 





தஞ்சை மராட்டிய 


பெண்சாதிக்கும்‌. 106 
பெண்சாதிகள்‌ 71, 74 
பெண்சாதிகளுடனே 92 
பெண்சாதிகளை 92 
பெண்சாதயும்‌ 752 
பெண்சாதியே 79 
பெண்ணு (பெண்‌) 22 
பெண்ணுக்கும்‌. 22, 114 
பெண்ணை 79, 84, 99, 101, 114 
பெண்ணையும்‌ 82 
பெமெஹிதர்‌ - பேமேஸ்தர்‌ 

(2ஐ25(ச0) ர்க 
பெயரை வையும்‌ 9 
பெரிதாகயெண்ணி - (பெரிதாக 

வெண்ணி) 60. 


பெரிய 72, 84, 114; 118, 124, 129, 139. 


பெரியகோட்டை ரா 
பெரியதினத்துக்கு - பெருந்தனத்‌ 

தக்கு (பெருமையான நிலை 

மைக்கு), 29. 
பெரியநிஜாம்‌. 110. 
பெரியபெரிய 212 
பெரியமனுஷன்‌ - 

(பெரியமனிதன்‌), 79, 107, 190. 
பெரியமனுஷாள்‌ - (பெரியமனிதர்‌ 

கள்‌), 92 
பெரியமனுஷாளாய்‌ 43. 
பெரியமனுஷாளையும்‌ 92 
பெரியவர்‌ 34 
பெரியவன்‌ 88, 93 
பெரியவாள்‌ - பெரியவர்கள்‌ 

(தந்‌ைத) 122 
பெரியறாஜாக்கள்‌ 45 
பெரியோர்கள்‌ 43 
பெருகியிருக்குது - பெருகயிருக்‌. 

கிறது. ட்ட்சக 
பெருதிரவியம்‌ (பெருஞ்செல்வம்‌) 20 


பெருனாளாய்‌ - பெரு நாளாய்‌ (பல 


நாட்களாக), 106 


மன்னர்‌ வரலாறு. 


பெலமாச்சுது - (பலமாயிற்று) ம 
பெலவானாய்‌ - பலவானாய்‌ க 
பெறுவதும்‌ 722. 
பெஷ்கஷ்‌ - பேஷ்கஷ்‌ (60்‌1ய௦்‌-வரி) 
87, 88, 187 


பே 


பேச்சாய்‌ 702 
பேச்சுகளுக்கும்‌. 342 
பேச்சுவார்த்தைகள்‌ 52 
பேச்சுவாற்தைகள்‌ - (பேச்சு வார்த்‌ 
தைகள்‌) 34 
பேச்சையும்‌ கா 
பேசவேண்டிய 34 
பேசவேண்டியதுகளை - பேச 
வேண்டியவற்றை 92. 
பேசவேண்டியபேச்சும்‌. 52 
பேசி 57, 109 
பேசிக்கொண்டு 58, 88, 90, 106, 113 
பேசிக்கொண்டிருந்து 104. 
பேசிக்கொள்ளலாம்‌ [7] 
பேசின [.] 
பேசினது 720. 
பேசினார்கள்‌ 88 
பேசினான்‌ 32 
பேசுகிறது 80. 
பேசுகறைதுக்கும்‌ - (பேசுகிறதற்கும்‌) 145. 
பேசுகிறபோதெல்லாம்‌ 106 
பேசுவாயி - (பீஷ்வா) 886௭௨ 85 
பேசுவான்‌. 49 


பேட்டி (7௨201) நேர்காண்டல்‌ 33, 
24, 49, 50, 51, 53, 127 


பேட்டிக்கு 28-25, 34, 35, 39, 51-53, 

55, 67, 78 
பேட்டியும்‌ 34) 62 
பேட்டியும்வாங்‌இ 52 


69-14. 





954 


பேட்டி வாங்க 35, 52, 62 
பேட்டி வாங்கிக்கொண்டு 72, 74 
பேட்டி வாங்க 106 
பேட்டி வாங்கினார்கள்‌. 67 
பேட்டை (புறநகர்‌) 39. 
பேட்டையில்‌ 99. 
பேட்டையை 39. 
பேடறாஜா (196087 அரசன்‌) 3 
பேத்தி 728 


பேதம்‌ (நால்வகை யுபாயங்களுள்‌ 
ஒன்று; ஒருவர்க்கொருவர்‌ பகைமை 
யுண்டாக்குவது) 69. 


பேர்‌ 9,10, 41-47, 71, 75, 92, 99, 95 

96, 99, 174, 129, 194, 198, 152, 156 
பேர்கள்‌ 58, 74) 116 
பேர்களிலே. 80. 
பேர்களுக்கு 108 
பேர்பட்டு. 7 
பேர்வழி 76, 80, 32, 35, 55, 91 
பேர்வழிகள்‌ 32, 75, 19, 34, 55 
பேர்வழிகளில்‌ 12 
பேர்வழிகளுக்கும்‌. 98 
பேர்வழிகளை 58 
பேர்வைச்சு - (பேர்வைத்து) 46, 138 
பேர்வைத்து 46, 47, 67, 84. 
பேரப்பிள்ளை (பேரன்‌), 85 
பேரமாரும்‌ - (பேரர்களும்‌) 129. 
பேரன்‌ 179௪ 
பேராச்சுது - (பேராயிற்று), 89. 
பேராய்‌: 105, 195 
பேரால்‌. 46, 57 
பேராலே 742, 154. 
பேரி - (பேரிகை -முரசு), 61 
பேரில்‌ 12, 40, 41, 57, 90, 148 


பேரிலே 8, 10, 18, 19, 21-22, 86, 27, 
37-39, 44, 46, 47, 50, 55, 59,.62, 62 
65, 67, 74, 78, 80, 86, 87, 90,97,107, 
309, 770, 178, 119, 124, 120, 192, 

785, 789, 149, 152, 155 


254. 


பேரிலேயும்‌ 96 
பேருக்கு 35, 50,84 
பேரும்‌ 88, 98, 138, 140, 154 
பேரெடுத்து 78 
பேரை 32, 67, 85, 107 
பேரையும்‌. 87 
பேஷ்க்கஷ்‌ (0896 1808) 317, 188 
பேஷ்க்கஷ்க்கு 337 
பேஷ்கஷ்‌ (வரி) 87. 182, 186, 127, 120. 

731 
பேஷ்சஷ்யும்‌ - (பேஷ்கஷும்‌) 92 


பொ 


பொடி 79. 
பொண்‌ - (பெண்‌) 79, 81, 91 - 98, 128, 
188, 150 


பொண்கள்‌ - (பெண்கள்‌) 79, 92 
பொண்களும்‌ - (பெண்களும்‌) 93 
பொண்ணை - (பெண்ணை) 82, 94, 101 
பொண்ணையும்‌ - (பெண்ணையும்‌) 

82, 94 
75, 76, 79, 83, 

91 188 
பொண்ணுக்கு - (பெண்ணுக்கு) 81 
பொண்ணுடைய - (பெண்ணுடைய) 


பொண்ணு - (பெண்‌) 


298 
பொண்ணும்‌ - (பெண்ணும்‌) 93 
பொம்மராஜா 114 
பொய்சாக்ஷி 347 
பொய்ச்சட்டுகள்‌ 148 
பொருத்தம்பார்த்து: 22. 
பொல்லாத 706, 128, 129 
பொழிஞ்சுபோட்டான்‌ - பொழிந்து: 
போட்டான்‌ (பொழிந்தான்‌) ட] 
பொறாமை 38 
பொறாமையாக 21 


பொறாமையும்‌ கட 





கஞ்சை மராட்டிய 


பொறுக்கக்கூடாமல்படிக்கு (தாங்க 


முடியாதவாறு), 185 
பொறுக்காமல்‌ 106 
பொறுக்கி “கக 
பொறுத்து 67, 68 
பொறுமைக்கு ர 
பொறுமையாய்‌ 107 
பொறுமையே 80. 
பொன்‌ ர] 
பொன்மணல்‌ (0௦10 016 - பொன்‌ 
துகள்‌ கொண்ட மணல்‌) 66 
பொன்னினால்‌. 39 
பொஸ்த்தகங்களும்‌ - (பு.த்தகங்களும்‌), 
156 
பொஸ்தகத்தை - (பு.த்தகத்தை) * 146 
போ 
போக (செல்ல), 54, 11௪, 120. 


போக (தவிற) 15, 18, 45, 93, 10 , 179, 


732, 147 
போகச்சொல்லி 79) 22 
போகச்சொன்னார்‌. 72. 
போகத்தேவையில்லை 112 
போகப்பண்ணி 38 
போக (ப்‌) போகாது (போகக்‌ 

கூடாது) 51 
போகமாட்டார்‌ 72. 
போகயில்லை - (போகவில்லை), 67 
போகரத்துக்கு - (போகிறதற்கு) 156 
போகலாம்‌. 320. 
போகவேண்டாம்‌. ர்க்‌ 
போக்வேண்டியதில்லை 60. 
போகவேணும்‌ - (போகவேண்டும்‌) 

302, 119. 
போகாமல்‌ 26, 94 
போகும்‌. 72 


மன்னர்‌ வரலாறு 


போகும்படியாய்‌ 0] 
போச்சுது - (போயிற்று) 58, 64, 70, 99, 
729, 188, 189 


போசல (வம்சம்‌) 157 
போசலெ (வமிசம்‌), 3, 45, 86, 99, 

101, 140 
போசலை (ஜி) 334 
போட்டது. 354 
போட்டபடியினாலே£ 89. 
போட்டபோதும்‌ 326. 
போட்டார்‌ 97 
போட்டார்கள்‌ 170, 115 
போட்டான்‌ 55, 189 
போட்டிருந்த 32 
போட்டிருந்த படியினாலே 53 
போட்டு 71, 141 
போட்டுக்கொண்ட 79. 
போட்டுக்கொண்டான்‌. 79 
போட்டுக்கொண்டு 53, 71, 116, 198 
போட்டுக்கொள்ளவேணும்‌ 192 
போட்டுலிட்டு நத, 112, 119) 124 
போட்டுலிட்டார்கள்‌ 108 
போட்டுவைத்து: 112 
போடப்போகாது (போடக்கூடாது) 79 
போடவேணும்‌ 104, 126 
போடுறது. 41, 79,175 


போடுகிறத்துக்கு (போடுகிறதற்கு) 105 
போடுறத்துக்கும்‌ (போடுகிறதற்கும்‌) 


105 
போடுவார்‌ 104 
போடுவாள்‌ - (போடுவார்கள்‌) 119 


போடுவிக்கிறது (போடச்செய்வது) 100. 


போதனையினாலே 43) 107 
போதாது 72 
போதித்ததை 55 
போதினை - (போதனை) 29, 50, 95, 

722) 148 


போய்‌ 8, 14, 19, 22, 84, 26, 28, 32, 37 
38, 41, 48, 46-49, 54, 57, 59-65, 67. 





355. 


70, 73, 77, 78, 81, 83, 87, 88, 102- 
104, 707, 108, 111, 113, 114, 176,117 
719, 120, 724, 128, 144, 147-149 
போய்‌(க்‌)கொண்டிருந்தவருக்கு 12 


போய்‌(ச்‌)சேர்ந்தான்‌ 89,124. 
போய்‌(ச்‌) சேரும்‌ 120. 
போய்வந்ததில்‌ ள்‌ கம்‌ 
போய்‌ விட்டத்தையும்‌ - (போய்விட்ட 
தையும்‌) 86 
போய்விட்டபடியினாலேதான்‌. 21 
போய்விட்டவன்‌ 34 
போய்விட்டார்‌ 54, 79, 109, 122, 183, 
122 
போய்லிட்டார்கள்‌ 89, 1/6 


போய்லிட்டான்‌ 31, 39, 58, 62, 97, 107, 

105, 112, 120. 

போய்‌ விட்டுது - (போய்விட்டது) 25, 

49, 60, 80, 119, 154 

போய்லிட்டுதே- (போய்‌ விட்டதே) 134 

போய்விடு. 185. 
போய்விடுறதுக்கு .- (போய்விடுசிற 

தற்கு). 185. 

போய்விடுகுது - (போய்விடுகிறது) 69 


போய்விடும்‌. 54, 79. 
போய்விடுவார்‌ 89. 
போய்விழுந்து, 97, 109, 122 
போயி - (போய்‌) 77, 105, 10௦, 136, 16 
போயிருக்கிறார்‌ ரம 
போயிருந்த த 59. 
போயிருந்தவர்கள்‌ 110 
போயிருந்தார்‌. 577 
போயிருந்து: 88 
போயிவாறோம்‌ - (போய்‌ 

வருவோம்‌), 104. 
போயிவிட்டார்‌ 78, 110. 
போயிலிட்டார்கள்‌ - (போய்‌ 

விட்டார்கள்‌), 60. 
போராமல்‌ - (போதாமல்‌) : 192 
போலே. 155 


356 


போலொத்தவர்‌ 80. 
போலொத்தவரை 19 
போவார்கள்‌ 5 72 
போவோம்‌ 119. 
போற - (போகிற) 25, 89), 45, 71, 

85, 154 
போறத்துக்கு - (போகிறதற்கு) 39. 
போறத்தை - (போகிறதை) 120. 
போறதாக - (போிிறதாக) 24,397 
போறதில்லை - (3போகிறதில்லை) 119 


போறது - (போறது) & 39. 


போறத்துக்கு - (போடறதற்கு) 60, 89, 
109, 126. 
போறதுக்கு - (போ௫றதற்கு), 63 
போறதே- (போறதே) 69. 
போறபடியினாலே - (போகறபடியி 
னாலே, 68 
போறபோது- (போகிறபோது) 55, 67, 
84 
போறவர்‌ - (போகிறவர்‌) ரம) 11௪ 
போறவன்‌ - (போகிறவன்‌) 49 
போறவனோடேகூட-(போடிறவ 
னுடன்‌) ந்தது 


போறவாள்‌ - (போகிறவர்கள்‌) 96, 115 
போற வேளையிலே - போகிற) 


வேளையிலே) 6, 71 
போறென்‌ - (போடறேன்‌) 61 
போறோம்‌ (போகிறோம்‌) 60, 79. 
போன 35, 40, 76, 156 
போனத்துக்கு - (போனதற்கு) 720. 
போனபடியினாலே 117, 726, 154 
போனபடியினாயேயும்‌. 109. 
போனபோது. 19 
போனவனாகிலும்‌. 24 
போனவிடத்தில்‌ 22, 84 
போனவிடத்திலே 128 
போளவேளையிலே 7௪ 
போனார்‌ 35, 49, 51, 67, 65, 122 
போனார்கள்‌ 64, 112 
போனால்‌ 12, 24, 60, 70. 





தஞ்சை மராட்டிய 


போனாலும்‌ 25, 97, 126. 
போனான்‌ 35, 39, 48, 49, 61, 104 
ம்‌ 
மக்கினனாய்‌ (அழுந்தி) 24 
மக்ளவுட்டு (148௦ 1௦௦0) ரெசிடென்டு 
750. 
மக்களவுட்டு( ,, ] 350,152 
மக்களவுட்டுக்கு ரத 
மக்களவுட்டும்‌ ரதத 
மக்களோட்டு (148௦ 16௦0) 150. 
மகமதரப்‌ (சந்தாசாயபுவின்‌ 
நண்பன்‌) 10௪ 
மகள்‌ 198 
மகளை 80. 
மகன்‌ 57, 60, 98, 99, 127 
மகனுக்கு 99. 
மகனை ப்99 
மகா ்‌] 
மகாகடினம்‌ 47 
மகாகாடு (பெருங்காடு) 320. 
மகாசந்தோஷமாய்‌ 81 
மகாசந்தோஷமாக 108 
மகாசூரர்‌ ம 
மகாசூரன்‌. 92, 89. 
மகாசூரரும்‌ 9, 35 
மகாதேவபட்டணத்திலே றத 
மகாமரியாதை 25. 
மகாறாஜா 109, 137 
மகாநாஜாவுக்கு. 201, 184, 187 
மச்சினன்‌ (மைத்துனன்‌), 102, 117 
மசதுகள்‌ - மசூதிகள்‌ (பள்ளி 
வாசல்கள்‌) 50 
மசுபத்தாய்‌ (நன்றாக) 122 
மசுபத்துபண்ணி (சீர்செய்து) 54 
மசுவிதி - (மசூதி), 57 


மசூர்‌ 56 


மன்னர்‌ வரலாறு. 


மஜ்சள்பிடவை - மஞ்சள்புடவை 


(சரிகைப்பட்டாடை), 100 
மஞ்சிஷ்ட (9) 66 
மட்டுக்கும்‌ (வரையிலும்‌) 59, 88, 112 
மட்டும்‌ 304, 180. 
மடக்கிக்கொண்டு 24, 107, 708 
மடிந்துபோனபடியினாலே 55 
மடியிலேபோட்டு 84 
மடியிலேயிருந்த 53 
மடைக்கி - (மடக்கி) 24 
மண்டகெடம்‌ - மண்டகெடம்‌, ஒருர்‌ 67. 
மண்டனகெடம்‌ 71 
மத்த - (மற்ற) 54, 79, 98, 95, 118, 

394) 145 

மத்தத்துக்கு - மற்றதற்கு (எஞ்சிய 
தற்கு) 192 
மத்தபேர்‌ - (மற்றப்பேர்‌), 89. 


மத்தபேர்களும்‌ - (மற்றப்பேர்களும்‌) 62 
மத்தவர்களும்‌ - (மற்றவர்களும்‌) 18 
மத்தியஸ்த்தம்‌ (நடுவுநிலைமை) 143: 
மத்தியாற்சுனத்திலே - மத்தியார்ச்சுனத்‌ 
இலே (இிருவிடைமரு தூரில்‌) 101, 102 
மத்தியாற்சுனத்துக்கு (மத்தியார்ச்‌ 


சுனத்துக்கு), 108 
மத்தியானத்திலே (நண்பகலில்‌) 134 
மத்தியானம்‌. [ப 
மத்தியிலே (நடுவில்‌), 60 
மதத்திலே. 80. 
மதத்துவேதம்‌ (சமயநூல்‌) 57 
மதத்தை 50. 
மதம்பிடித்த 12 
மதம்வந்து 2] 
மதஸ்தாருக்கு (மதத்தைச்சேர்ந்த 

வர்க்கு), 174 
மதஸ்தாரையும்‌ 157 
மதார்‌ (2), 68 
மதாறமுறுக்‌ (மமுதல்லிகானின்‌ 

இரண்டாவது மகன்‌), 732 
மதிரைசீர்மையிலே (மதுரை 

நாட்டிலே) மர 





கோ 

மதுபானம்‌ (கள்‌ உண்டல்‌) 24 
மதுரை 377, 175, 120. 
மதுரைக்கோட்டையிலே பர 
மதுரையிலே 705, 117, 180. 
மதுரைறாஜா 92 
மந்திரி 2 
மந்திரதந்திரங்களை 97. 
மந்திரி (அமைச்சர்‌) 8, 42, 44, 62, 64, 
705, 107, 197 

மந்திரிக்கும்‌ 88 


மந்திரித்தனம்‌ (அமைச்சுத்தன்மை) 137. 
மத்திரித்தினத்துக்கு -மந்இரித்தன.த்‌ 
துக்கு 2 
மத்திரித்தினமும்‌ - மந்‌திரித்தனமும்‌ 23 
மந்‌தரித்இனம்‌ - மந்திரித்தனம்‌ 89, 98 


மந்திரிதினம்‌ - டட 74) 180, 184 
மந்திரியும்‌ 88 
மந்திரியை: 69 
மம்பாஜி (விட்டோதியின்‌ ஆறாவது. 
மகன்‌) 7,715 
மமதுயிசப்புகான்‌ 185 


மமுதல்லிகான்‌ 119, 180, 122, 126, 129, 
787, 182) 187, 788 
மமுதல்லிகானுக்கு 178, 179, 121, 130, 


725 

மமுதல்லிகானுக்கும்‌ 175, 179, 130 
மமுதல்லிகானும்‌ 17, 120. 
மமுதல்லிகானை 774 
மமுதலிக்கான்‌. மச 
மமுதலிக்கு: 120. 
மமுதலிகான்‌. 179) 17௪ 
மமூதல்லிகானுடைய த 
மயங்கடிக்கறேன்‌ (மயங்கச்‌ செய்‌ 

இறேன்‌) 67 
மயிர்னால்‌ - (மயிரினால்‌), 1] 
மரணசேதி - மரணச்செய்தி 55 
மரணத்தை அடைந்து யிருந்தவர்‌ - 

மரணத்தை அடைந்திருந்தவர்‌ 

(இறந்தவர்‌), 27 


858 


மரணத்தையாகிலும்‌ ர 
மரம்வெட்டி 51 
மரிபூசிகான்‌ (மாபூசுகான்‌; மதுரையி 
லிருந்தவன்‌) 17 
மரியாதைக்கு 39, 25 
மரியாதைகள்‌ 78, 147, 755 
மரியாதைகளை 355 
மரியாதைப்படிச்கு 90. 
மரியாதையாக 150 
மரியாதையாய்‌ ்‌ 9 
மரியாதையில்‌ 24 
மரியாதையுடனேயும்‌ ] 
மரியாதையை 90. 


மருதப்ப சேர்வைக்கார பாளையக்‌ 


காரன்‌ 352 
மருமகன்‌. ர, 122. 
மருமகனும்‌ 129 
மல்லசூர்‌ ச 
மல்லசூரன்‌ 66 
மல்லாற்சிகாடே 102 
மல்லாற்சி காடேராவுக்கு 102. 


மல்லாற்ஜி காடோஜி நாவு (பிரதாப 


சிங்கரின்‌ தங்கை கணவன்‌) 94, 108 
மலசூர்வம்சத்தில்‌ 65 
மலையாளம்‌ ரத 
மழை தே 
மறக்காமல்‌ படிக்கு 104 
மறந்துபோய்‌ 186 
மறவர்‌ 103, 118 
மறாட்டிய சற்தார்‌ 37, 41 
மழாட்டியருக்கும்‌ 131 
மறாஷ்ட்டயர்‌ 58 
மறாஷ்ட சாத 34, 92. 
மறாஷ்ட சாதிகள்‌ 28 
மறாஷ்ட நாஜாக்கள்‌ - (மராட்டிய 

அரசர்‌), ர 
மறிக்கவேண்டியதென்ன (தடுப்ப 

தேன்‌) 12: 
மறிக்கவேணும்‌ 62 


மறிச்சார்கள்‌ - (மறித்தார்கள்‌) 12 





தஞ்சை மராட்டிய 


மறிச்சுகொள்ள - (மறித்துக்‌ 


கொள்ள) 60. 
மறித்தார்‌ 64 
மறித்து, 25, 50, 69. 
மறியல்‌ஆக 124 
மறுநாள்‌ 74,142. 
மறுபடி 37, 82, 48, 47, 55, 102 


மறுபடியும்‌ 24, 38, 55, 58, 60, 64, 67,76, 
95, 100, 102, 104, 111, 116, 127, 185 
மறைத்துவைத்து 91 

மறைந்து போய்விட்டுது - (மறைந்து 
போய்விட்டது) 49-50. 


மன்னித்து ரத 
மன 50. 
மனசிலே - (மனத்திலே) 50. 
உட ஒரு பொருள்‌ 66 
மனசுக்கு - (மனத்துக்கு) 40 
மனசுடனே. 43 
மனசுப்படிக்கு 24. 
மனசுப்பிறகாரம்‌ (மனத்துக்கேற்ப) 74. 
மனசுவைத்து ரா 
மனசூர்கான்‌ "நீத 
மனசோடே 5 
மனதாய்‌ (மனத்துக்கு ஏற்றதாய்‌) 54 
மனது 142. 
மனதில்லாமல்‌: 19 
மன இல்லாலிட்டால்‌ 120. 
மனதிலே. 35, 40, 51, 94, 127, 126 
மனதிலேயும்‌ 28 
மனதின்படியே 325, 144 
மனப்பூறுவமாக. - மனப்பூர்வமாக 
(முழுமனதுடன்‌) 49, 136 
மனவடிவாய்‌ (7) 149 
மனவெறுப்பாய்‌ ர் 
மனவெறுப்பான ரத 


மனவேசாறலாய்‌ (மனத்தாங்கலாய்‌) 63: 
மனறம்மியம்‌ - மனரம்மியம்‌ 
(மனமகழ்ச்சி) 19 
மனஸ்தாங்கலாய்‌ - ்‌ 
(மனத்தாங்கலாய்‌), ரே 


மன்னர்‌ வரலாறு 


மனஸ்தாபத்துக்கு 
(மனவருத்தத்துக்கு) கச 
மனாஜிறாவ்‌ ஜகதாப்‌ (பிரதாப 
சிங்கரின்‌ சேனைத்‌ தலைவர்‌) 102 


மனாஜிறாவுக்கு 107 
மனு ம 
மனுஷர்கள்‌ (மனிதர்கள்‌) 2 
மனுஷா்கூட கிழி. 
மனுஷன்‌ 5௪, 103, 120. 
மனுஷனாக 704 
மனுஷனை 176, 720. 
மனுஷனோடே 102 
மனுஷாள்‌ - மனுஷர்கள்‌ 702, 723 


மனுஷயாளுக்கு (மனிதர்களுக்கு) 51, 111 
மனோித்திப்படி (மனக்கருத்‌ 

இன்படி) 62 
மனோபாவத்தை (மனக்கருத்தை) 73 


மனோபாவம்‌ (மனக்கருத்து), 192 
மனோபாவமும்‌ 345 
மலோபிறகாரம்‌ (மனக்‌ கருத்‌ 

இன்படி) 72 
மனோபிஷ்டத்தையும்‌ (மனவிருப்‌ 

பத்தையும்‌) ர 
மஜிலிலே - மதிலியிலே (பயணத்‌ 

துத்‌ தங்கும்‌ இடத்தில்‌) கச 
மஹ - மிக்க 79 
மஹசூதனும்‌ 62. 
மஹசூதுகான்‌ 61 
மஹசூதுகானுக்கு 61 
மஹதேவபட்டணத்தில்‌ 94, 95 
மஹமத்தக்கான்‌ 76 
மஹமதுஅரப்பு: 10௪ 
மஹமதுயிசூப்புகான்‌ 720. 
மஹறாஜாவுக்கு 6 
மஹறாஷ - (மகாராட்டிர) ம்‌ 
மஹஸாுத்துக்கான்‌ 34 
மஹா 9, 46, 55, 56, 748 
மஹாகபடன்‌ 24 
மஹாகெட்டதாஃ 82 





359 
மஹாசண்டை 7௪, 47 
மஹாசந்தோஷத்தை 4] 
மஹாசந்தோஷமாகி 20, 23: 
மஹாசவுரிய ்‌ 3 
மஹாசூரன்‌ 8, 34, 99. 
மஹாசூரான்‌ 784, 
மஹாசூராளும்‌ 3 14 
மஹாசேனார்‌ ல்‌ 
மஹாநீதியும்‌. 69 
மஹா பராக்கிரமத்துடனே 37 
மஹாபராக்கிரமம்‌ 60 
மஹாபாக்கியசாலிகள்‌ 4 4 
மஹாபுத்தியுடனே கர 
மஹாறாஜா 44, 62, 65, 78, 94, 102, 


702, 106, 109, 117, 112, 175, 176, 
328, 121, 124-126, 128, 129, 181-193, 
198, 742, 749, 150, 152, 154-157. 


மஹாறாஜாக்கள்‌. 4 
மஹாறாஜாவால்‌ 204 
மஹாறாஜாவாலே 721 
மஹாறாஜாவினிடத்தில்‌ 1756 
மஹாறாஜாவினுடைய 725, 128 
மஹாறாஜாவுக்கு 90, 100, 101, 102, 


104-107, 109, 112, 114, 178, 120, 192 
329, 125, 187-129, 137, 193-189, 128 
742, 152, 754-156 

மஹாநாஜாவுக்கும்‌ 127, 125, 126, 152, 


தத 
மஹாறாஜாவுடனே 126 
மஹாறாஜாவுடனேயும்‌ 220. 


மஹாறாஜாவுடைய 102-104, 107, 114, 
3/5, 728, 786, 150, 152, 152, 55 756 


மஹாறாஜாவுதென்று 747 
மஹாநாஜாவும்‌ 202, 174, 780, 175. 
மஹாறாஜாவை 67, 72 
மஹாறாஷதேசம்‌ ச 257 
மஹாஷருக்கு (மராட்டியருக்கு), 319 


860. 


மஹினாபாயி (துக்கோஜியின்‌ 


மனைவி), 52 
மா 
மாச்சல்லியத்தினாலே (பொறாமை 
யாலே) ரகக 
மாசம்‌. 59, 78, 104, 108 
மாசமாய்‌ ல்‌ 59. 
மாட்டுக்குளம்படி (சிறிதளவு), 46 
மாட்டோம்‌ 320. 
மாடிக்கறாவுடைய 138 
மாடிக்கு (ஒரு வமிசம்‌) 75, 94,, 114, 123. 
மாடிக்குக்கு 75 
மாடுகள்‌ 150. 
மாணுகோஜி (விட்டோஜியின்‌. 
பேரன்‌), 85 
மாத்தான்‌ தாயார்‌ - (மாற்றாந்‌ 
தாயார்‌) ம்‌] 
மாத்திரம்‌ (மட்டும்‌) 39, 49, 77, 92, 
94, 96, 10], 180, 186, 134 
மாத்திரமே 72, 87 
மாதங்கள்‌ 
ஆனி 349. 
சித்திரை: 90, 155 
மாசி 89 
மாற்கழி (மார்கழி), 52 
ஏப்பிறில்‌ (ஏப்ரல்‌), 322 
சூன்‌ 327, 154 
மாற்ச்சி (மார்ச்சு), 35௪ 
மே 250. 
மாதத்தில்‌ 90. 
மாததையிலே - (மாதத்திற்குள்‌) 123 
மாதபாகுடிகள்‌ (7), 98 
மாதம்‌ 89, 176 
மாதவறாவ்‌ சதாசிவ்‌ 34௪ 


மாதோஸ்ரீ - மாதுஸ்ரீ ந்த 





தஞ்சை மராட்டிய 


மாப்பு பண்ணிப்‌ போட்டார்‌. 


(விட்டுக்‌ கொடுத்தார்‌) 122 
மாபுசுகான்‌ (மாஃபூசுகான்‌) 

அனவர்த்திகானின்‌ மகன்‌ 177 
மாபூசுகான்‌ (டெ) 117 
மாபூசுகானுடைய 117 
மாபோசுகான்‌. 170. 
மாமனார்‌ 12, 25, 28 
மாயாவனி தத 
மாரிபத்தாய்‌ (வழியாய்‌) 327 
மாருதசாமி (துளஜாவின்‌. 

பெயரன்‌) 128 
மால்கள்‌ (மகால்கள்‌), 749. 


மாலசிறாஜா (மாலோஜி; துக்கோதி, 


யின்‌ வைப்பு மனைவி மகன்‌) 93 
மாலுக்கு (மகாலுக்கு) ௪1, 102 
மாவளியர்‌ 128 
மாளவோ வமிசத்து 75 


மாளொஜி (விட்டோறியின்‌ 

மூன்றாவது மகன்‌), 7, மத) 75 

மாளோஜி (பாபாஜியின்‌ மூத்த 
மகன்‌; ஷாஜியின்‌ தந்த) 6-10, 12, 
37, 84, 740 
மாற்கமாக - மார்க்கமாக (வழியில்‌) 61 
மாற்சுமாய்‌ - மார்க்கமாய்‌. 115, 
148, 152, 157 
மாற்காபத்தினாலே (வழியினாலே) 157 
மாறாட்டியசாதி - மராட்டியசாதி 94 


மாறாஷ்ட்ட - (மகாராட்டிர) 257 
மாறாஷ்டம்‌ - (மகாராட்டிரம்‌) 745 
மாறாஷ - (மகாராட்டிர), 16, 50. 


மானாஜி (பிரதாப௫ங்கரின்‌ 
சேனைத்‌ தலைவர்‌), தே 


மானாஜிராவுக்கு 106, 176, 120, 121 
மானாதிறாவு 112 - 120, 122, 186 
மானாதிறாவுடன்‌ 178 
மானாஜிறாவும்‌. 17௪ 
மானாஜிறாவை 125 


மன்னர்‌ வரலாறு, 


மானோஜிறாவையும்‌. 37௪ 
மானோதிறாவு 1709 
மானோஜிறாவுசகதாப்‌ 119, 126 
மானோதிறாவை 708, 109 
மானோதிறாஜா 85, 121 
மாஸத்தையிலே - (மாதத்திலே) மரக்‌ 
மிஞ்சின (எஞ்சிய), 38, 54, 55. 
மித்திரசேனன்‌ 63 
மித்திரபான்‌ (ஏகோஜி 14 வைப்பு 
மனைவியின்‌ மகன்‌), 91 
மித்திறனோடே - மித்திரனோடே 
நண்பனுடன்‌ 68 
மிலேச்சான்‌ - மிலேச்சர்கள்‌ (வேற்று 
நாட்டவர்‌), 65 
மிறுகங்கள்‌ - (மிருசுங்கள்‌) 26. 
மிறுகத்தின்‌ கொம்புகள்‌ 66 


மீ 


மீஇியாகயிருந்த - (மீதியாகலிருந்த) 129. 
9 


மீதியான மே 
மீன்வேட்டை 41 
மீனாட்சியம்மாளுக்கு 96. 
மீனாஷ்சியம்மாள்‌ (மீனாட்சி - இருச்சி 
நாயக்கர்‌ வமிசத்து அரசி) 96 


மு 


முக்கிய காரியஸ்தன்‌ (சிறந்த அலு: 
வலன்‌), 102. 

முக்கியகாறணம்‌ - (முக்கியகாரணம்‌) 3 

முக்கியசற்தார்‌. 102 





361 
முக்கியம்‌ 80 
முக்கியமாய்‌ 29, 46, 48, 93, 99, 130 
முக்த்தம்மாள்‌ சத்திரம்‌ 355 
முகத்தில்‌: 4 
முகல்சேனைகளை 15, 68 
முகல்சேனையை 17, 60. 
முகல்சேனையோடே. உ தத 
முகலுடைய 19. 
முகாந்இிரத்தில்‌ - (வழியில்‌) ரகக்‌. 
முகாந்தி2.த்துக்கு 2 
முகாந்திரமாய்‌ 73, 95, 180, 137, 148 


முகாந்திரம்‌ - (முகாந்தரம்‌ - வழி) 133 
முகுற்தத்ில்‌ - (முகூர்த்தத்தில்‌) க்க 
முகூர்த்தத்தில்‌ 741 


முசெகான்‌ 99 
முசெக்கானை 29 
முசேக்கான்‌ 76, 37 
முசேகான்‌ பட்டான்‌ 58 


முசேலாலி (புதுச்சேரிகவர்னர்‌) 12, 185. 
முடிக்கவேணும்‌ - (முடிக்கவேண்டும்‌) 44 


முடிய 126 
முண்டாசும்‌ (தலைப்பாகையும்‌) 71 
முத்தாக்கான்‌. 35 
முத்திக்கைப்போட்டு- (முற்றுகை 
போட்டு), 59. 
முத்திகைபோட்டுக்கொண்டு 60. 


முத்திக்கையில்‌ - (மூற்றுகையில்‌) 59. 
முத்திக்கையிலே- (முற்றுகையில்‌) 60 


முத்திலும்‌ - (முற்றிலும்‌) 397 
முத்து: 66 
மு.த்தேகான்‌ 20. 
முதல்‌ 7,9, 77, 85, 89, 42, 44, க8, 53, 
95, 99, 100, 119, 785, 128, 134, 128, 
752 

முதல்க்கொண்டு - (முதற்கொண்டு) 
128, 120. 
முதல்கல்லியாணம்‌ 374 
முதல்குமாரன்‌ 20. 
2த, 66. 


முதல்கொண்டு 


362 


முதல்சலாம்‌ 24 
முதல்சறபறாஜா 2 
முதல்சஹஜிறாஜா 5 
முதல்பிள்ளை 72 
முதல்பெண்‌ 75 
மூதல்பெண்சாதி 26, 33, 92, 114 


முதல்பொண்ணு (முதல்பெண்‌) 159 
முதல்வருஷம்‌ (முன்‌ஆண்டு) 198 
முதலாகிய 74, 88 
முதலாய்‌ 57, 69. 
முதலாவது 6 92 
முதலான. 76-18, 0, 59, 69, 98, 99, 


107, 10௪, 172, 112, 175, 176, 74, 

348, 750, 157 

முதலானது 66. 

முதலானதுகள்‌ - (முதலியவை) 350. 
முதலானதுகளை - (முதலியவற்றை) 


72, 125, 135 
முதலானதும்‌ 11௪ 
முதலானவர்கள்‌ 37, 19), 775, 148 
முதலானவர்களுக்கு 325 
முதலானவர்களுடையவும்‌ கச 
மூதலானவர்களை 24, 100, 110, 124. 
முதலானவர்களையும்‌ 20. 
முதலானவர்களோடே ரர 
முதலில்‌ (முதற்கொண்டு), 89 
முதலே 6 


முப்பதிங்காதம்‌ - (முப்பதின்காதம்‌) 70. 
முல்லாமஹமத்தகான்‌ (சேனைத்‌ 


தலைவன்‌) 17 
முல்லாமஹமதுக்கான்‌ 17 
மூழிச்சு(க்‌)கொண்டு - (விழித்துக்‌ 

கொண்டு) 61 
முழித்துக்கொண்டு - (ஷூ. 49 


மூழுச்சடித்தார்கள்‌ (அழித்தார்கள்‌) 88: 


முழுகிப்போய்‌ 109 
முழுசிப்போய்விடும்‌ 342 
முறார்ஜி கோற்படே 207, 119. 
முறார்ஜி கோற்படேக்கு 170. 





தஞ்சை மராட்டிய 


முறார்ஜி கோற்படேயும்‌ 379) 727 
மூறார்ஜி கோற்படேயுக்கும்‌ 122 
மூறாரிறாவு. 370, 128. 
மூறாஜிகோற்படே. 322 


மூ.றிஞ்சு போற - (முறிந்து போகிற) 49 
மூறூறாவு (மூரார்ஜி கோர்படே) 107 
முன்‌ 19, 24, 39, 54, 84, 103, 128, 142, 


345, 156 
மூன்பாக 759 
முன்பின்‌ 324 
மூன்பின்னாய்‌ மத 
முன்பே 67 
முன்னமே 87, 109, 106, 138 
முன்னாடியாக ப. 102 
முன்னாலே 26, 28, 55, 60, 64, 65, 72, 


98-00, 704, 112, 178, 12 , 127, 129, 
344, 747, 749, 150, 152, 154 
முன்னாலேதானே (முன்ன 
தாகவே) 29, 65 
முன்னிட்டுக்கொண்டு (உதவியாகக்‌ 


கொண்டு) 27, 7௪ 
முன்னிருந்ததைப்‌ பார்க்க 152 
முன்னிண்ணு - (முன்நின்று) 344. 
முன்னுக்கு (எஇர்காலத்தில்‌) 77 
முன்னுதாக - (முன்னதாக) 103, 116, 126 
முன்னுதாகத்தானே - (முன்ன “ 

காகவே) ்‌] 
முன்னூத்தறுபது - (முன்னூற்‌ 

தறுபது) 7 
முன்னூறு 107. 


முன்னே 12, 21, 2௪, 51, 56, 62, 66, 71, 
72, 77-79, 89, 100, 114, 176, 122, 
32௪, 142, 150, 152, 154 


முன்னேதானே 142 
முன்னேயும்பின்னேயும்‌ 39 
முன்னேயே. 3 
மூன்னையே (முன்னதாகவே), ௪ 
மூஸ்தப்புகானை 40. 


முஸ்தபக்கான்‌ 26 


மன்னர்‌ வரலாறு 


முஸ்தபகான்‌ 34, 85, 37 
மூஸ்‌தபகானுக்கு 2 
முஸ்தபகானும்‌ 35, 26, 37 
முஸ்தபகானோடே 37, 40. 
முஸ்தபாகான்‌ 95, 36 
முஸ்தபாகானை 24, 39 
முஸ்த்தீது (ஆயத்தம்‌), 27, 88 
மூஸ்‌தது (ஆயத்தம்‌) 40. 
முஸ்தப்பு (ஆயத்தம்‌) க்க 10௪ 
முஸ்தீப்பு (ஆயத்தம்‌), 55, 58, 701 
முஸேக்கான்‌ 38 
முஸேகான்‌ 57 


மூ 


மூணாம்‌ னாள்‌ - (மூன்றாம்‌ நாள்‌) 121 

மூணாவது - (மூன்றாவது) 7, 40, 72, 74, 
87, 91 - 99, 123, 126 

மூணாவது பிள்ளை (மூன்றாவது 


மகன்‌), 90. 
மூணாவது பெண்‌ 75 
மூணாவதுஸ்ரீ 75, 129, 137 
மூணு (மூன்று) 71, 75, 80, 83, 90, 92 
மூணுசற்தார்களும்‌ 7, 102 
மூணுசற்தார்க்களையும்‌ - (மூன்று சர்‌ 
தார்களையும்‌), 33 
மூணுபிருதும்‌ - (மூன்றுவிருதுகளும்‌) 41 
மூணுபிள்ளை 95 
மூணுபேரும்‌. ட 117 
மூணுபேருமாய்‌ 62 
மூணுபேரிலே 94 
மூணுபொண்ணும்‌ - (மூன்று பெண்‌ 
களும்‌) 75 
மூணும்‌ (மூன்றும்‌) 41, 94 
மூணுமாசத்துக்கு. 128 
மூணுமாதம்‌ 174, 128-129 


மூணுமாஸத்தையிலே - (மூன்று 


மாதங்களில்‌) 174 





962. 
மூணுயுகத்திலேயும்‌ ம்‌ 
மூணுலட்சம்‌ 74. 
மூணுலெட்சம்‌ 71 
மூணுவருஷக்காலம்‌ 3 
மூணுவருஷக்காலத்தை 12௪ 
மூணுவருஷம்‌. 81 
மூணுவற்க்கத்திலேயும்‌ - (மூன்று, 

வருக்கத்திலேயும்‌) 80 
மூணுவஸ்த்துக்களும்‌. 66 
மூணுவாற்தையும்‌ - (மூன்று 

வார்த்தையும்‌) 40 
மூத்தகுமாரத்தி ர்‌ 
மூத்தகுமாரர்‌ 35 
மூத்தகுமாரன்‌ 8, 7, 97, 40. 
மூ.த்ததமையன்‌ 71 
மூத்ததமையனார்‌. ்‌ 5 
மூத்த பிள்ளை 10, 22, 76, 91, 96, 115 
மூத்த பெண்சாதி 90. 
மூத்த மகன்‌ 722 
மூத்தவருக்கு 95. 
மூத்தவள்‌. 75, 188 
மூத்தவன்‌ 6, 15, 85 
மூர்த்திக்கு ன்‌ 
மூர்த்திக்கும்‌ 49 
மூர்த்தியும்‌ 49. 
மூலபுருஷர்‌ ல்‌ 
மூலமாய்‌ 791 
மூவாயிரம்‌ 89, 108, 117 
மூவாயிரம்‌ சவாறும்‌ (மூவாயிரம்‌ 

குதிரைப்படையும்‌) 112 


மூற்கன்‌ - மூர்க்கன்‌ (மூடன்‌; மிக்க 
செனெமுடையவன்‌) 25 


மூற்சை - (மூர்ச்சை), 18 
மூற்சையாக - (மூர்ச்சையாக), ] 
மூற்சையாய்‌ - (மூர்ச்சையாய்‌), 96 
மூற்சையை - (மூர்ச்சையை), 96 
மூற்த்தி(மூர்த்தி) 49 
மூற்த்தி - (மூர்த்தி) தீர 


மூன்று அச 


மெ 


மெத்த - (மற்ற) 320. 
மெத்த (மிகவும்‌) 35, 86 
மெத்த உத்தமம்‌ (மிகவும்‌ 

மேலானது) 51, 70. 
மெத்தவும்‌ (மிகவும்‌) 75, 58, 102 


மெல்லிசு சீரா (மெல்லிய கவசம்‌) 53 


மே 


மேசுகேற்சனை - (மேககர்ச்சனை) 


இடி 61 
மேகஜித்து 85 
மேய்பிச்சார்‌ - (மேய்ப்பித்தாரீ), 71 


மேல்‌ (முன்னே; பிறகு) 23, 47, 44, 84, 
99, 95, 98, 115, 12௪, 129, 192, 122 
மேல்வந்து 199. 
மேலுக்குமேல்‌ (இடைவிடாமல்‌), 54 
மேலே (௦) 17, 110, 120,122-124, 192, 
735; (முன்னே) 46, 94, 113, 130, 140. 


மேர்க்கு - (மேற்கு) 192 
மேற்க்கு - (மேற்கு) க்க 
மேற்கு 129. 
மேற்குச்சமுத்திரக்கரை 46. 
மேற்கு(ச்‌)சமுத்திரத்து 66 
மேற்கே 44, 104, 127 
மேன்மைக்காகவும்‌. 352 
மேன்மையின்படி மதத 
மேன்மையும்‌ 229, 752. 

மேஜர்‌ (1848]0); இராணுவஅதிகாரி) 
3 779, 719. 
மேஸ்த்தர்‌ - (147, இரு.) 744, 145, 748 
*! சுவார்சு 348 





தஞ்சை மராட்டிய 


மேஸ்த்தர்‌ சுவாற்சு 352 
** சுவாற்ட்சு (8ஸ்ஈக(2) 7417 
744-147 

**. செரிக்கு 148) 752 

*” சேரிக்கு (0801101) 748 

** டுப்பிரி (௨2) 126 

** டூரியன்‌ (7௦04) ப மக்க, 752 
153, 156 

** மரியான்‌ (டி) 350. 


பிளாக்கபறன்‌ (8180% 6076) 155 


*”. பிளாக்குபிறன்‌ (டெ) 354. 

**.. மக்ளவுட்டு (148௦ 16௦4) 150, 

156 

"நாம்‌ (8௨௩) கக்‌ 

மேஸ்தர்‌ 748, 150-152 

மேஸ்தரிசு (141912059) ்‌ 352 

மேஸ்தற்‌ (மேஸ்தர்‌), ம்க்‌ 
மை 

மைசூர்‌ ளு ர] 

மைத்த - (மற்ற) 75, 26, 28, 33, 50, 93, 

780, 188, 747 

மைத்தது - (மற்றது), 99, 94 

மைத்தபேர்‌ - (மற்றவர்‌) 97 

மைதானத்திலே 48, 49, 57, 67, 112 

மைதானமும்‌ 5ம்‌ 
மொ 

மொக்களா (உதவி) 54, 60. 


மொக்குபாயி (சகுபாயி; ௨.மாஜியின்‌ 
மனைவி) 72 
மொகல்‌ 27, 22, 57, 60, 69, 102 


மன்னர்‌ வரலாறு 


மொகல்சற்தார்‌ 26. 
மொகலாய 79, 21, 158 
மொசுறறபண்ணி (கறார்செய்து) 87 
மொகனாபாயி (துக்கோஜியின்‌ 


மூன்றாவது மனைவி), 92. 
மொகனாபாயி (துளஜாவின்‌. 

மனைவி) 397, 725 
மொத்தே (மோஹிதே) 91, 124 
மொதேறாவுடைய (மோஹிதே 

யுடைய) 37 


மொயித்தேபொண்‌ ” 92, 94 

மொறட்டுத்தினமாய்‌ - (முரட்டுத்தன 
மாய்‌), 106 

மொஹராக்கள்‌ (தங்கநாணயங்கள்‌) 66 


மொஹனா (ஒரு தாசி) 100. 
மொஹனாபாயி (துளஜாவின்‌ 
மூன்றாவது மனைவி) 728 
மொஹ ஸ்ரீகள்‌ - மோக ஸ்திரீகள்‌ 
(விருப்பமான மனைவியர்‌) 10 
மோ 
மோக்களாவாய்‌ (உதலியாக), 89. 


மோக்களாபண்ணி (விடுதலையளித்து;: 
காலிசெய்து), 74) 87, 153 

மோக்களொபண்ணி (ழி), ௪7 

மோகனாபாயி (துளஜாவின்‌ மூன்றா 


வது மனைவி) 122 
மோடத்து (விரும்பி) 80. 
மோசம்‌ பண்ணிப்‌ போட்டு (வஞ்‌ 

சித்து) 122 


மோசம்‌ பண்ணிப்‌ போடுவாள்‌ - 
(மோசம்பண்ணிப்போடுவார்கள்‌) 44 
மோசம்பண்ணின 119. 
மோசம்பண்ணுவார்கள்‌ 25 
மோத்தேவுடைய (மோத்தேயுடைய) 114 





465. 


மோதிரத்தை ரா 
மோதெவுடைய 92 
மோயித்தே (வமிசம்‌) 75 
மோற்ச்சாபோட்டார்கள்‌. 125 
மோற்ச்சாபோட்டு (படைகளை 
நிறுத்தி), 56, 179 
மோற்சாபோட்டு 27, 38. 
மோஹகமான ஸ்ரீகள்‌ (விரும்பிக்‌ 
கொண்ட மனைவியர்‌) 92, 93: 


ய 


யடிக்கும்போது - (அடிக்கும்போது) 2 


யா 


யாகத்துகான்‌ நத 
யாகுத்தக்கான்‌. 1] 
யாகையால்‌ - (ஆகையால்‌) 107 
யாத்திரா தானம்‌ (பயணம்‌ இடையூ 
றின்றி முடிதற்பொருட்டுக்‌ கொடுக்‌ 


கும்‌ தானம்‌), கக்‌ 
யாத்திரை ரர, 102, 155 
யாத்திரைகளையும்‌ பப 


யாதவறாஜா (ஷாஜியின்‌ மாமனார்‌; 
ஜிஜாயியின்‌ தந்த) 11 - 19, 21 - 86 


யாதுத்துகான்‌. 34 
யாதொரு, 25, 28, 189, 129. 
யாதொருகாரியங்களையும்‌ 37 
யாதொருகாரியத்துக்கு 746 
யாமுனே (2) 66 
யாரும்‌ 129. 
யாரை 49 
யாரோ ஒரு 94 


யாவத்துசக்த்தி (எல்லாவலியுடனும்‌) 59 


966. 


யானை கச 
மானை குதிரைகள்‌ 54 


யி 





* யிங்கிலிசுக்காறருடைய 109. 
யிங்கிலீசு - (இங்கிலீஷ்‌), 22 
யிசாமத்தக்கான்‌ 36 
யிடங்களிலே 45 
யிடத்தில்‌ க்க 
யிடத்திலே 62 
யிடமானபடியினாலே. 44 
யிடமாச்சுது - (இடமாயிற்று) 185 
யிடிஞ்சு - (இடிந்து) 189 
யிடித்து 88 

யிடிந்துபோனத்தை - (இடிந்து 
போனதை) 15 
ர்யித்தம்‌ - உயுத்தம்‌ (போர்‌) 32 
பித்தியாஇ (இவைமுதலான)) 37 
யிதற்கு£ழ்‌ - (இதற்குக்கீழ்‌) 7 
பிது 350. 
பிதுக்கு - (இதற்கு) 77 
பிதுக்குள்ளே - (இதற்குள்ளே) 68, 126 
பிதுகளுக்கு - (இவற்றுக்கு) 55 
மிதுவரைக்கும்‌ 248, 46, 128 
மிந்த - (இந்த) 3, 7, 18, 58 
இிந்தப்படி 180. 
ரிப்படி. 7, 18, 56, 92 
பிப்பால்‌ 29 
ிப்போ - (இப்பொழுது) ம்‌ 
341 


பசலி (கர்னல்‌ இப்ஸிலி) 
9பறாயிமுக்கான்‌ (இப்ராஹிம்கான்‌) 16 
9பறாயிமுகான்‌ (டி) 14, 27, 27, 89, 40. 


9மொபிறதிகான்‌ 58 
ருக்க ப்‌ 
9ருக்கச்சே. 742 





மொழிமூதல்‌ வி- யீ ஆயெவற்றை இ-௪ஈ 
என்று படிக்க (1யித்தம்‌ என்பது தவிர்த்து). 





தஞ்சை மராட்டிய 


யிருக்கப்பட்ட 21, 40, 42, 61, 71, 80 
யிருக்கப்பட்டது. 349. 
யிருக்கப்பட்டவர்‌. ௪0. 
யிருக்கவேணுமென்று' ௪ 
யிருக்க. 37, 69, 88 
யிருக்கிறது. 70. 
யிருக்கறபடியினாலே 88, 90 
யிருக்கதிறபோது 269, 73 
யிருக்கிறவரை: 24 
யிருக்கறவாளை - (இருக்‌றவர்களை), 
142 
யிருக்கிறார்‌ 89, 85, 86 
யிருக்கிறார்கள்‌ 68 
யிருக்றான்‌ 79, 89 
யிருக்குது - (இருக்கிறது) 39, 56, 96, 120. 
349 
யிருக்கும்‌ 45) 56. 
யிருக்கையிலே. 82 
யிருந்த 38, 55, 147 
யிருந்தது. 42,115 
யிருந்தபடியினாலே 74, 185 
யிருந்தவர்கள்‌ 50, 68 
யிருந்தவிடத்தில்‌ 80 
யிருந்தார்‌ 11, 87, 7௪ 
யிருந்தார்கள்‌ 26, 59, 65, 109 
யிருந்தாரே ல்க 
யிருந்தாலும்‌ 67, 82, 97, 104, 107. 
யிகுந்தான்‌ 22, 99 
யிருந்து னி 
யிருந்துது - (இருந்தது) 354 
விருந்தும்‌ 32, 100 
யிருப்பீரே தம்‌ 
யிருபதிங்காதம்‌ (இருபதின்‌ காதம்‌) 70. 
யிரும்‌ 54 
மிரும்பு 66 
யிருவருக்கும்‌ மர 
யில்லாமல்‌. 94 
யில்லாமல்படிக்கு. 106 
யில்லாமல்போனால்‌ 46 


மன்னர்‌ வரலாறு 


யில்லை 76, 120 
யிவருக்கும்‌. 34 
யிழுத்தார்‌ 52 
யிளையவன்‌ 6 
யிறங்கெபோது 325. 
யிறங்கனான்‌ 116 
யிறாசத்மோதீன்கான்‌. 173, 774 
யின்னிசுகான்‌ 107 
யினாம்‌. 726. 
யினாமாக கம்‌ 
யினிமேல்‌ 28 
யிக்ஷவாக்கு - (இக்குவாகு) 1 
யீயம்‌ 66 
யீரல்‌ 53 
யீரிஷையை - (ஈரிஷை - கோபம்‌, 
பொறாமை) 317 
யுக்த்தந்தான்‌ (தக்கதே) 4, 44) 83 
யுக்த்தப்பிரகாரமாக (தகுந்த வண்‌ 
ணம்‌) 743 
யுக்த்தப்பிரகாரமாய்‌ ர்க்க 
யுக்த்தமல்ல 170. 
யுக்த்தமாய்‌ (தகுந்தபடி) 48, 79, 126. 
யுக்த்தமான 349 
யுக்த்தியுக்த்தமாக (பொருத்தமாக) 90. 
யுக்தப்படிக்கு 339 
யுக்தபிறகாரமாய்‌ 358 
யுக்தமாய்‌: 317, 199, 750. 
யுக்தி (பொருத்தமான) 357 
யுத்தம்‌ 72 
யுத்தம்பண்ணினால்‌ 27, 104 








967 
யுத்தரங்கத்தலே (போர்க்களத்திலே) 12 


யுவராச்சிய அதிகாரம்‌ (இளவரசுக்‌ 
குரிய தகுதியும்‌), 99 


யெ 


* யெக்கியம்‌ - (யக்ஞம்‌ - யாகம்‌) 100 
வெகு - (எஃகு), 66 
யெகொஜி - (ஏகோஜி) 25 
யெகொஜீ - (ஏகோஜி) க்‌ 


யெகோதிறாஜா (ஏகோஜி 114; தஞ்‌ 
சையைக்‌ கைப்பற்றியவர்‌) 35, 40, 73, 
74, 77, 86, 89, 90, 91, 99, 100 
யெகோஜிறாஜா (ஏகோஜி 1 பாவா 


சாயபு) 93 
யெங்கள்‌. 89, 120 
யெங்களை 60. 
யெசமான்‌. 73 


யெசவந்துபாயி (பிரதாபசிங்கருடைய 


நான்காவது மனைவி), 54, 174 
யெட்டு(ப்‌) பிள்ளைகள்‌ 44 
யெட்டுப்பேரிலே 85 
யெடுத்ததுக்கு - (எடுத்ததற்கு), 77 
யெண்ணிக்கொண்டு. 73 
யெத்தாய்‌ - எத்தாய்‌ (வஞ்சகத்தோடு) 
357 
யெத்தனை 50, 67, 80 
யெத்தினம்‌ (முயற்சி) 69, 72 
யெத்தினத்‌இன்படி (1 
யெதாப்பிறகாரம்‌ ( எப்பொழுதும்‌ 
போல்‌), 24 
யெதாபிறகாரமாய்‌ (டி), 50. 
யெதிர்க்கொண்டு போய்‌ 6 
யெதிர்த்து 302, 112 
யெதிரே 64, 89. 





* இங்கிருந்து மொழிமுதல்‌ **யெ'! என்பதை: 
எ" என்று படிக்க. 


368: 


யெதில்ஷா (11 கமி11 8ோகங்‌) ர்‌ 
யெதுத்து - (எதிர்த்து) 86 
யெந்த 46, 81, 106, 121, 140, 147, 748 


யெந்தக்காரியங்களிலேயும்‌ 325 
யெப்படியாகலும்‌ 85 
யெப்போதும்‌ 22,757 
யெமுனாபாய்‌ (பிரதாப சிங்கரின்‌ 
மனைவி) 93, 129. 
யெமுனாபாய்‌ (சரபோஜி 117 இன்‌ 
மனைவி), ௩ 150. 
யெரை - இரை (உணவு) 25 
யெல்லா 99, 66, 78, 89. 
யெல்லாத்தையும்‌ - (எல்லாவற்றை 
யும்‌), 17, 14௪ 
யெல்லாம்‌ 112 
யெல்லை 197 
யெவ்வறணம்‌ - யெளவனம்‌ 
(இளமை), 11, 154 
யெவாள்‌ - எவர்களுடைய 43) கக 
யெழுதவேணும்‌ 55 
யெழுதி 40, 66, 74, 84, 90, 96. 
யெழுதிக்கொண்டு 70. 
யெழுதினத்தின்பேரிலே மத. 
யெழுதினது 59. 
யெழுதும்படியாய்‌ 142 
யெழும்புகற 128. 
யென்‌. 60, 80. 
யென்கிற 50, 108 
யென்கிறவர்‌ த, 78, 85, 102 


யென்கிறவன்‌ 99,100, 102, 109, 110,122 
யென்கிறவனும்‌ 109 
யென்கிறவனை 61, 102, 107, 109, 133. 


யென்று 69, 84, 90, 96, 97, 99, 131 
யென்னப்பட்ட 42 
யென்னவென்றால்‌ சர, 128 
யென்னுடைய 39, 67, 82 
யெனக்கு. 121 
யெஜமான்‌ (தலைவன்‌) 6௦ 
யெஜமானன்‌ (ஜே) 107 





(தஞ்சை மராட்டிய 


யே 


* யேகோசி ராஜா 2 
யேகோஜிறாஜா (ஏகோஜி 19) 26, 33, 
52, 59, 73, 74, 88, 90, 140. 
யேகோஜி மஹாறாஜா 72 
யேகோஜி 1/ (துக்கோஜியின்‌ மகன்‌ 
பாவாசாயயு) 92, 96 
யேசவந்துறாஜா (ஜஸ்வந்த்‌ சங்கு) 62 
யே?ிபு (ஹேதிப்‌ - கணக்குப்பிள்ளை)73 
யேதாலலும்‌ ்‌। 
யேதுவாக இருந்தபடியினாலே 109 
யேயாதி - யயாதி (நகுடன்‌ மகன்‌) 99 


யேழாவது 75 

யேழுபோ்‌ 35, 94 

யேழுபேரிலே 114 

யேன்‌. 95, 120. 
யொ 


யொக்த்தந்தான்‌ - யுக்தம்தான்‌. 
(தக்கதே) 04, 73 
யொக்தமாக - யுக்தமாக (பொருத்‌ 


தமாக) ௪0 

யோ 
யோக்கிய (நேர்மையான) 120. 
யோக்கயத்தினாலே 322. 
யோக்கியத்துக்கு 199 
யோக்கியதை (நேர்மை) நத 
* இங்வருந்து மொழிமுதல்‌ **யே'" என்பதை: 


எர என்று ப்பில்‌ 


மன்னர்‌ வரலாறு. 


யோக்கியதைக்கி - (யோக்கியதைக்கு) 82 
வோக்கியதைக்குத்தக்கதாய்‌ (தகுதிக்‌ 


கேற்ப) 10, 90 
யோக்கியசைக்கும்‌. 126 
யோக்கியம்‌ (தகுதி) 99 


யோக்கியமாய்‌ (தகுதியுடன்‌) 71, 77, 83, 
84, 99, 106, 139. 


யோக்கியமாயும்‌ 150. 
யோக்கியமான. 67, 9௪ 
யோக்கியம்‌ உள்ளது 5 354 
யோக்கியர்‌ (தகுதியுள்ளவர்‌) 357 


யோக்தகாலத்தில்‌ (உரிய காலத்தில்‌) 91. 


யோகசாலி 43 
யோகப்பியாசத்துனாலேயும்‌ - 
யோகாப்பியாசத்தினாலேயும்‌ 739. 
யோகத்தினாலேயும்‌ 101 
யோசனை 14, 28, 91, 34, 35, 39, 49, 


56, 60, 68, 89, 111, 119, 139 


யோசனைக்கு ப்மீசச 
யோசனைபண்ணி 27, 34, 39, 44) 61, 

71, 79, 139 
யோசனைபண்ணிப்போட்டு 68 


யோசனைபண்ணினது 74, 73, 89, 117 


யோசனையை 102 
யோரிச்சது - (யோசித்தது) 3 
யோரிச்சு - (யோடித்து) 62: 
யோருத்து: 60. 
யோரித்துப்பார்த்து. 387 
யோசினை :44, 69, 70, 101, 10.2, 714, 

197, 142 
யோசினைபண்ணி 87, 24, 85, 64, 71, 


79, 88, 101, 104, 182, ம்42, 745 
யோசினைபண்ணினது. 23, 25, 82, 99, 


297, 125, 742 
* ரகசியமாய்‌ 81, 120. 
ரகோஜிபோசலையை 84 


மா 








369. 
ரடத்தோண்டி (ஒருகணவாய்‌) 4 
ரணத்துல்லாகான்‌ 92 
ரத்தின. 20 
ரவாத்துலே (பொருள்களில்‌) 83 
ரக்ஷிக்க 56, 6 
ரக்ஷ்க்கவேணும்‌. 36 
ரக்ஷித்தார்‌. 43 

ரா 
ராச்சிய 144 
ராச்சியத்தை 48 
ராச்சியபாரம்‌. 72, 95, 99 
ராச்சியபாரத்தில்‌, 96 
ராச்சியம்‌. 4, 88, 104, 184 
ராச்சியமட்டுக்கும்‌ ்‌ 92. 
ராசகெடியிலே 64 
ராசவடடு ட்ப 
ராசா 99 
ராசாக்கள்‌ 28 
ராசாவுடைய 57 
ராசாவும்‌ 77 
ராசாவையும்‌ ச 
ராட்சியத்திலே. ௪ 
ராட்சியத்தை 192 
ராட்சியபாரம்‌. 78 
ராட்சியம்‌. 20, 86 
ராஜ்யத்தின்‌. 422 
ராஜ்யத்துக்கு 32 
ராஜகெடியில்‌ 61 
ராஜா 95, 96 
ராஜாக்களுடைய 327 
ராஜாவின்‌. - 70, 109. 
ராஜாவுக்கு 94, 95, 99. 
ராஜாவுக்கும்‌. க்‌ 
'*ரவ்லிற்கு அம்முதலாம்‌ முக்குறிதுள்‌ ஏற்ற. 
பெற்றி பெய்துகொள்க.. 


970. 


ராஜாவுடைய 37, 98-95, 100. 
ராஜாவும்‌ 95 
ராஜாவைக்கொண்டு 200. 
ராஷ்சியம்‌ 100. 
ரிசிடென்டாக 748 
ரிசிடெண்டு - 82/82 748, 754 
ரிணானுபந்தம்‌ - ருணானுபந்தம்‌ 
(நெருங்கிய தொடர்பு) 74 
ரீதியும்‌ (நிலைமையும்‌) 88 


௬ 


ரசித்து (சுவைத்து) 24 
ருத்திராட்சம்‌ - (உருத்திராக்கம்‌) 2 


ருஸ்த்தும்கான்‌ (ஒரு சர்தார்‌) 76,56 
ருஸ்த்தும்கானுக்கு 56 
ருஸ்த்தும்கான்‌. 59. 
ரூபசாலி (வடவழக) 354 
(வடிவழகன்‌) 69. 
ரூபத்தை (உருவத்தை) 70. 
ரூபம்‌ (உருவம்‌), 82 
ரூபியுடைய (ரூபி என்பவளுடைய) 99, 
327 

ரூபவானாய்‌ 98 


தஞ்சை மராட்டிய 


ரெ 


ரெக்காவு (ரேகா; பாபாஜியின்‌ , 

மனைவி), 6 
ரெூடென்டு - 868/10204 ர்க்க, 750, 755 
ரெட்டிக்க - இரட்சிக்க. 


280 
ரெட்ச9க்க மாட்டார்கள்‌. 119) 120. 
ரெட்‌சிப்பார்கள்‌ 120. 
ரெட்டை - இரட்டை 1 


*ரெண்டாம்‌ கலியாணத்துக்கு 
(இரண்டாம்‌ கலியாணத்துக்கு) 11 


ரெண்டாம்‌ குமாரன்‌ ர ப 
ரெண்டாம்திரம்‌ - இரண்டாவது 
தடவை 86 
ரெண்டாம்‌ சஹஜி (ஷாதி 11, 
சிவாஜியின்‌ தந்‌ைத) 4 
ரெண்டாம்பிள்ளை 95 


ரெண்டாம்‌ பொண்ணு - 

(இரண்டாம்‌ பெண்‌) ட 159 
ரெண்டாம்யெகொஜி (ஏகோஜி11) 4 
ரெண்டாம்‌ விசை (இரண்டாவது 


தடவை) 98, 57, 109 
ரெண்டாம்‌ விசையும்‌ 57 
ரெண்டாம்‌ ஸ்ரீ (இரண்டாவது 

மனைவி), 22 
ரெண்டாயிரம்‌ - (இரண்‌ 

டாயிரம்‌), 107, 108 


$ரெண்டாவது - (இரண்டாவது) 7, 10 
21, 60, 69, 74, 76, 89-91, 93, 94, 123. 


399, 152. 
ரெண்டாவது தம்பி 92 
ரெண்டாவது பிள்ளை 74, 99, 123 
ரெண்டாவது பெண்‌ 75 





€ ரெண்டாம்‌ 1 ரெண்டானது என்பவற்றை. 
இரண்டாம்‌ இரண்டாவது என்று படிக்க 


மன்னர்‌ வரலாறு 


ரெண்டாவது புத்திரன்‌ 81 
ரெண்டாவது ஸ்ரீ (இரண்டாவது 


மனைவி) 32, 99, 187, 188 
ரெண்டாம்‌ விசை ப 
$ரெண்டு - (இரண்டு) 19, 37, 38, 40. 


44, 58-55, 58, 60, 62, 64, 70, 71, 72, 
74, 80, 82, 87-89, 92 95, 102, 104, 
774, 115, 187, 186-185, 754 


ரெண்டு பிள்ளைகள்‌ 6, 9, 84, 140. 
ரெண்டு பிள்ளையில்‌ 76 
ரெண்டு பேர்‌ * 97, 127, 129, 138 
ரெண்டு பேருக்கும்‌ 21, 128 
ரெண்டு பேருடைய 85 
ரெண்டு பேரும்‌ 8, 18, 38, 44, 60, 62, 94 

129 
ரெண்டு பேருமாய்‌ 3 
ரெண்மி பேரையும்‌ 44, 60, 73, 90, 128, 

150 
ரெண்டு மாசத்துக்கு 52 
ரெண்டு மாசம்‌ 124 


ரெண்டுமூண்டு - (இரண்டு மூன்று) 64. 
ரெண்டுமூணுசண்டை - (இரண்டு 
மூன்று சண்டை) 115 


ரெண்டுமூணுதரம்‌ 34 
ரெண்டுமூணுதிரம்‌ 48, 59, 175 
ரெண்டுமூணுநாள்‌ 119 


ரெண்டு ரெண்டரைமாதம்‌ - (இரண்டு 


இரண்டரை மாதம்‌) 116 
ரெண்டு வருஷம்‌ 344. 
ரெண்டொரு (இரண்டொரு) 88, 150 
ரெண்டொருதிரம்‌ 34 
ரெண்டொருத்தருக்கு 107 
ரெண்டொருத்தருடனே ரதத 
ரெண்டொருத்தரை 326 
ரெண்டொருநாள்‌ 88 
ரெண்டொருவருஷம்‌. 107 


ரெணுகாவு (அம்பாஜிராஜா மனைவி) 5 


$ ரெண்டு என்பதை இரண்டு என்று படிக்க, 


971 


ரெம்மியமாக - இரம்மியமாக 
(மகிழ்ச்சி தருமாறு) 69. 

ரெஷ்சிப்பார்களா - (இரட்சிப்‌ 
பார்களா) 119. 


ரொ 
ரொம்பவும்‌ (மிகவும்‌), 80. 
ல 
லஞ்சம்‌ (கையூட்டு) 63 
ஓட்சை - லஜ்ஜை (வெட்கம்‌), 99 


லவுகேஞாயம்‌ - இலெள£சு நியாயம்‌ 


(உலக நீதி) ரக்த 
லவுகேத்துக்கு - இலெளசகத்துக்கு 
(உலக நடைக்கு), 142. 
லஷ்க்கற்க்கான்‌ (ஒருபிரபு) 36. 
லஷ்கற்கான்‌. (டி) 35 
லஸ்கர்கான்‌ (டி) 31 
லக்ஷம்பாயி (துக்கோஜியின்‌ மனைவி) 92. 
லக்ஷம்பொன்‌ 136 
லக்ஷம்நூபாய்‌ 322, 788 
லா 
லாற்ட்‌ பிக்கட்‌ (1௦3 21200) 796 
லாற்ட்டு பிக்கட்டு (ழி) : 746 
லிங்கோஜி (இலிபிலி அண்ணாவின்‌ 
794 


இயற்பெயர்‌) 


972. 


லெ 


லெட்சுமி நகரம்‌: தத 
லெட்சம்‌ (லட்சம்‌) 790. 


லே 


லேடி கேமல்‌ (180) கோட!) ம்க்‌ 


லொ 


லொகண்டே (பத்தேரிங்கன்தந்தை) 84 


லோ 
லோகத்தில்‌ - (உலகத்தில்‌), 80. 
லோகத்திற்கு 66 
லோக பறுவதத்தின்‌ 64 


லோக வசந்தையாக (உலகத்தில்‌ 


பேச்சாக) 315 
லோஹ பருவதத்து கக்‌. 
லோஹ பருவதத்தின்‌ கட்‌ 
லோஹ பறுவதம்‌ தர 

வ 
வக்கில்‌ (181641) 47) 52 
வக்கிலும்‌: 74 
257 


வகைக்கும்‌. 








,சஞ்சை மராட்டிய 


வகையறாவிலே 95 
வகையெறா - வகையறா 

(முதலியவர்‌) 86, 88 
வகையெறாவுக்கு 98 
வகையெறாவுகளிலே - வகையறாக்‌ 

களில்‌ (முதலியவற்றுள்‌), 89. 
வகையே 86 
வச்சிரம்‌ (வைரம்‌) 66 
வசத்தில்‌ 57 


வசந்த காலம்‌ (இளவேனிற்‌ குரலம்‌) 68. 


வசந்த பஞ்சமியில்‌ 341 
வசந்தை - (வதந்தி) 142 
வசந்தை யாச்சுது (வசந்தை 
யாயிற்று), 115 
வசம்‌. 62, 106, 145 
வசவிற்த்திக்கு (வழிக்கு) 87: 
வசியம்‌ (வசப்படுத்துதல்‌) 97 
வ௫ிர்களிலே - வசர்களிலே (பிரபுக்‌ 
களிலே) ்‌ 
வசகர்கள்‌ 53 
வூர்களையும்‌ கர 
வரையும்‌. 47 


வஞ்சினை - வஞ்சனை (கபடம்‌) 48, 80. 
வட்டி 187 


வட்டிப்பணம்‌ 197 
வடக்குப்‌ பக்கத்திலே 329. 
வடக்கு வாசல்‌ ்‌ 89. 
வடக்கே 397, 192 
வடகரையில்‌ 119. 
வடபாரிசத்திலே 117 
வடுகசாதி 94 


வதந்தை - (வதந்தி) 185 
வந்த 32, 78, 19, 25, 49, 62, 63, 94, 
92, 99, 100, 102, 185, 144, 147-149. 
வந்தத்திலும்‌ - (வந்ததிலும்‌) , 347 
வந்தத்தினாலே - (வந்ததனாலே) 108 
வந்தது. 2], 57, 86, 89, 100, 119, 124 
வந்ததுகளை - (வந்தவற்றை) 114, 4 


45 
வந்தத களையும்‌ 92. 


மன்னர்‌ வரலாறு 


வந்தடைந்தபடியினாலே 217 
வந்தபடியினாலே 4, 28, 68, 69, 138 
வந்தபிற்பாடு 2, 89, 103, 143 
வந்த போது 77 
வந்தவர்‌ த்ர, 77, 748 
வந்தவர்களோடே 346. 
வந்தவருக்கு: ம்க்‌ 
வந்தவழி 89. 
வந்தவழிகூட 51 
வந்தவன்‌ 98, 118, 199 
வந்தவனை 68 
வந்தவனையும்‌ 139. 
வந்தவிடத்தில்‌ ம்க்த 
வந்தனாதிகள்‌ (வணக்கம்‌ 
முதலானவை) ரத 
வந்த னாள்‌ - (வந்த நாள்‌) 325 
வந்தால்‌. 99, 49, 88 
வந்தாலும்‌ 106, 121 


வந்தார்‌ 2, 11, 12, 87, 94, 35, 42, 59, 
79, 79, 83, 85, 90, 107, 114, 118, 182 
180, 198, 744, 146 

வந்தார்கள்‌ 17, 58, 57, 78, 89, 100, 103, 
109, 121, 186, 137 

வந்தாறோ - (வந்தாரோ) 120. 
வந்தான்‌ 12, 24, 35, 87, 41, 50, 53, 55, 
59, 65, 97, 99, 103, 104, 106, 117, 
116-119, 124 


வந்திருக்காதத்துக்கு - வந்திருக்‌ 


காததற்கு (வருவதற்கு) 344 
வந்திருக்கிற 45, 82 
வந்திருக்கிறபடியினாலே 50 
வந்திருக்கும்போது, 24 
வந்திருக்கிறேன்‌ 34 
வந்திருந்தது. ம்‌ 
வந்திருந்தார்‌ 69 
வந்திருந்தார்கள்‌ ஷ்‌ 
வந்திருந்தான்‌ 67,120 
வந்தீர்‌ 32) 
வந்து 22, 23, 31, 33, 34, 36, 38, 29, 





972 


தீ1-43, 47, 51, 56-60, 64, 66-69, 73, 
74, 76-78, 82, 84, 86-89, 95, 100, 
702, 704 106, 108, 110, 115, 116, 
118-120, 122-126, 120, 126, 189, 147, 
158 

வந்து கொண்டிருந்த 141 
வந்து சேர்ந்தார்‌ 19, 20, 25, 45, 62, 68, 
110, 749. 

வந்து சேர்ந்தார்கள்‌ 21, 57, 65, 113, 119. 


வந்து சேர்ந்தான்‌ 99, 62, 125 
வந்து சேர்ந்து 46, 62, 65, 13/, 133. 
வந்து சேர்ந்தேன்‌ 121 
வந்து சேரும்‌. ன 1 
வந்துது - (வந்தது) 43, 47, 68, 116 131, 
9 094 

வந்து யிருக்றான்‌ - (வந்திருக்கிறான்‌) 
127 

வந்து யிருந்தது - (வந்திருந்தது) 118 

வந்து யிறங்கொர்கள்‌ - 

(வந்திறங்கனொர்கள்‌)) 30 
வந்துவிட்டார்‌ 109. 
வந்து விட்டுது - (வந்து விட்டது) 112 
வந்துலிடச்சொல்லி 40 
வந்துவிடவேணும்‌ 3 
வந்தேன்‌. 720. 
வந்தோம்‌ 60 
வம்சத்தில்‌ 3, 9, 26, 28, 86 
வம்சத்திலே. 45 
வம்சத்தின்‌ ர, 107, 107 
வம்சபரம்பரைக்கும்‌. த்‌ 
வம்சபறம்பரையாய்‌. 74, 90. 
வம்சத்துக்கு. 29, 30, 
வம்சம்‌: 29, 84, 86 
வம்சமும்‌ 9 
வமிசத்தில்‌: 21, 140. 
வமிசத்துக்கும்‌ 741, 142 
வமிச்பரம்பரையாக 90 
'வமிசபரம்பரையாய்‌ $9. 
வமிசம்‌ 740. 


வயசாச்சுது - (வயதாயிற்று) 20 


974 


வயனம்‌ (விதம்‌) 30,50,62,112. 
ட்‌ த்‌ 20, 
வவத்திலே.. [வவித்றிகே) 1 
வயறு - (வயிறு), 54. 
வயனம்‌ - வயணம்‌ (விதம்‌), 96 
வயிராக்கியத்தோடே (பிடிவாதத்‌ 
துடன்‌), 728 
வரஒட்டாமல்‌ (வராதபடி) 89, 92, 
324,125 
வரச்சே - (வரும்பொழுது), 5, 147 
வரச்சொல்லி 22, 29, 61270, 78, 145 
வரச்சொன்னார்‌ 70. 
வரட்டும்‌. மீரத, 121 
வரத்தக்கதாக 120. 
வர.த்தையடைந்து 65 
வரப்போகாது (வரக்கூடாது) 97 
வரப்போற - (வரப்போகிற) 48 
வரமாட்டாது (வராது) 750. 
வரமாட்டார்‌ 68 
வரவும்‌ (வருக) 62. 
வரவேண்டிய மதச்‌ 


வரவேணும்‌ 34, 38, 47, 68, 63, 111, 137 


வராஹறாஜா க்க 
வராத 256. 
வராமல்‌. 40, 68, 82 
வராமல்ப்படிக்கு - (வராமற்படிக்கு) 90. 

189), 757 
வராமல்‌ படிக்கும்‌ 51 


வருகிற 22, 40, 47, 51, 58, 60, 83, 104, 

372 175) 749 
வருகறத்தில்‌ - (வருகிறதில்‌), ரதத 
வருறெ.இல்லை. 34 


வருகிறத்துக்கு - (வருறதற்கு) 109. 
வருறது. 87, 104 
வருறபடியினாலே 95 
வருகிறபோது 18, 57, 74, 87, 91, 109, 

322, 746. 
வருகிறவனுக்கு 49 





தஞ்சை மராட்டிய 


வருகிறார்‌ 29, 67,86 
வருகிறான்‌ 58 
வருகிறோம்‌ 68, 09. 
வருகுது - (வருறது) 128, 140, 154 
வரும்‌ 24, 74 
வரும்படியாய்‌ (வருமாறு) 97, 181 
வருவார்‌ 56 
வருஷத்தில்‌ (ஆண்டில்‌) 39, 68, 83, 85, 

92, 97,108 
வருஷத்தில்கானே 99. 
வருஷத்திலே 74, 87, 90. 
வருஷத்து: 427 
வருஷத்துக்கு. 12 
வருஷத்துப்பணம்‌ 327 


வருஷம்‌ (ஆண்டுகள்‌ என்ற தலைப்‌. 
பில்‌ காண்க), 205, 115, 120. 
வருஷமாய்‌ 344) 197 
வருஷாவருஷம்‌ (ஆண்டுதோறும்‌) 137. 
வரைக்கும்‌ (வரையிலும்‌), 45, 53, 55, 
70,71, 85, 97, 100, 104, 104, 110,124, 
324, 187, 129, 120. 


வல்லத்துக்கோட்டையிலே ரதத 
வல்லிகான்‌ 11] 
வலதுபக்கத்தில்‌ 39 
வலதுபாரிசம்‌ (வலப்பக்கம்‌) 52 
வலையை 152 
(வலைக்கு. 252 
வழங்க. 140 
வழி. 5, 104, 109, 119, 185 
வழிக்கு 112 
வழிகளில்‌. 5 
வழிகளிலே 44, 45, 48, 61-62, 147, 155 
விழிகளிலேயும்‌: க்க 
வழியாய்‌ 49, 71, 79, 82. 
வழியில்‌ 172 
வழியில்லாமல்‌ 119 
வழியில்லை. 119 
வழியிலே 51, 60, 70, 74, 118 
வழியோடே 109 


மன்னர்‌ வரலாறு 


வழியை 49, 63 
வளத்து - (வளர்த்து) 84 
வளத்துக்கொண்ட - (வளர்த்துக்‌ 
கொண்ட), 85 
வளத்துக்‌ கொண்டுவந்தார்‌ 
(வளர்த்தார்‌) 85 
119. 


வளந்துது - (வளர்ந்தது) 
வளர்கிறத்துக்கு - (வளர்கிறதற்கு) 91 
வளர்த்துக்கொண்டு 82 


வளர்ந்து: 12, 128 
வளர்ந்தது ச 24 
வளறுிறபடியினாலே - (வளர்கிற. 
படியினாலே), 50 
வளைத்துக்கொண்டு 51, 54 
வளைந்துகொண்டு 122 
வற்தமானம்‌ - வர்த்தமானம்‌ 

(செய்தி) 5], 74 
வற்தமானங்கள்‌ [3] 
வற்தமானங்களை 148 
வற்தமானமும்‌ 116 
வற்தச்கலில்லை - வர்த்திக்கவில்லை 

(வளரவில்லை) 50. 


வறனசங்கரசாதி (கலப்புச்‌ சாதி; 
வர்ணம்‌- சாதி; சங்கரம்‌-கலத்தல்‌) 137 


வனங்களை 68 

வனத்திலே 46 

வனதுற்க்கத்தின்‌ (காட்டிலுள்ள 
கோட்டையின்‌) 


வனதுற்க்கத்துக்குள்ளே நர 
வஜிர்‌ (பிரபு) 46 
வஜிர்கள்‌ (பிரபுக்கள்‌) 50. 
வஜீர்‌ (பிரபு) 72, 87 
வஜீர்களுக்கு: 54 
வஜீர்களுடனேகூட 87 
வஜீர்களும்‌. 54 
வஜீர்களையும்‌ 73) 74, 78, 88 
வஜீருடனேயும்‌ 88 
வஜீரும்‌ 72, 88, 89. 


வஜீரையும்‌ 89 


975 


வஸ்த்திரங்களும்‌ (ஆடைகளும்‌), 66 


வஸ்த்திரமும்‌' 112 
வஸ்த்திரபத்திரமும்‌ (ஆடையும்‌ 
கடிதமும்‌) 122. 
வஸ்த்துவும்‌ (பொருளும்‌) ட 
வஸ்திரங்களும்‌ ம 66 
வஸ்திரமரியாதைகளும்‌ 129 
வஸ்துக்கள்‌ (பொருள்கள்‌) 41 
வஹிச்சு - (வூத்து), 17 
வா 
வாக்கியத்தினாலே - (வார்‌.த்தையின்‌ 
படிக்கு) 77 
வாக்குத்தத்தம்‌ (உறுதி கூறுதல்‌) 155 
வாங்கத்தக்கதாய்‌ 121 
வாங்கப்போறோம்‌ - வாங்கப்‌ போகி 
றோம்‌ (கைக்‌ கொள்வோம்‌) 67 
வாங்கமாட்டார்கள்‌ 60. 
வாங்கவேணும்‌ 6 


வாங்காமல (கைப்பற்றாமல்‌) 24,07 
வாங்கி (விலைக்குப்‌ பெற்று) 26, 77: 
(வன்று) 34, 97, 28, 44, 58, 06% 
74, 86, 87, 126, 127 
வாங்கிக்கொண்ட ரப 
வாங்கிக்கொண்டதும்‌ 137 
வாங்கக்கொண்டார்கள்‌. 105. 
வாங்கக்கொண்டு (ஒருங்குசேர்த்து) 8, 
89, 110; (எடுத்துக்‌ கொண்டு) 18, 
59, 89; பெற்றுக்‌ கொண்டு) 23, 34, 
48, 62, 64-06, 48, 90, 94, 98, 101, 
708, 170, 134, 176, 117, 180, 187, 
746; (வென்று) 68,109. 

வாங்கிக்கோ - வாங்கிக்கொள்‌ 


(பெற்றுக்கொள்‌) 81 
வாங்கப்போட்டு (நீக்க), 106 
வாங்கியிருந்த (கைக்கொண்ட) க்க 
வாங்கறத்துக்கு - வாங்குகிறதற்கு 

(கைப்பற்றுவதற்கு) 


976. 


வாங்க (கைப்பற்றின; பெற்ற) 43, 
62, 63, 135 
வாங்கைத்துக்கு - வாங்வெதற்கு 
(கைப்பற்றினதற்கு) 357 
வாங்குற 24 
வாசம்‌ (வசித்தல்‌) 746. 
வாசம்‌ பண்ணிக்கொண்டிருக்கற 
(வசிக்கிற), 


வாசம்‌ பண்ணிக்கொண்டிருந்தார்‌. 
(வ௫த்திருந்தார்‌) 4, 33, 56, 68, 94 
வாசமாக யிருந்து -(வாசமாகீ விருந்து), 
64. 
வாசமாய்‌ 100. 
வாசமாயிருக்கிறான - (வசிக்கிறான்‌) 58 
வாசயோக்கியம்‌ (வ௫க்கத்தகுத) 33 


வாசல்ப்படி (வாசற்படி) 302 
வாசல்படியாய்‌ 79 
வாசல்படியாய்பண்ணி 79. 
வாசல்படிக்கு. ௦௪ 
வாசல்படிக்குள்ளே 103. 
வாசல்படியிலே 79 


வாசித்துப்பார்த்து(க)கொண்டு 87 





வாடிக்கையின்படி (வழக்கப்படி) 102 
வாய்‌ (78ம்‌ - ஒரு நாடு), ப] 
வாய்க்காமல்‌ 129 
வாயிலே. 73 
வாயை 96. 
வாயினாலே (பேச்சு வன்மையாலே) 118 
வார்த்தையை 155 
வாருங்கோள்‌ (வருக) 82 
வாலிகொண்டபுரத்துறாஜா 92 
வாற்தை - (வார்த்தை) 19, 24, 80, 150. 
வாற்தைகள்‌ - (வார்த்தைகள்‌) 19 
வாற்தைகளுக்கு, 35 
வாற்தைகளை 19 

வாற்தை சொன்னாலும்‌ (பேசினா 
லும்‌). 7 
வாற்தைதான்‌. ௪0. 
147 


வாற்தையினாலேயும்‌: 





தஞ்சை மராட்டிய 


வாற்தையும்‌. 74, 24, 40. 
வாந்தையை 68, 195 
வாறவாள்‌ - (வருறவர்கள்‌), 96. 
வாறோம்‌ - (வருவோம்‌) 67 
விகல்பம்‌ (வேறுபாடு) 10 
விதெப்படிக்கு. 740. 
விகிதம்‌ (பொருந்தும்‌) 114 
விசனத்தினாலே 52, 55, 60, 81 
விசனத்துக்கு 354 
விசனப்பட்டு 52, 56 
விசனம்‌ (துன்பம்‌), கச, 157 
விசனமாக 68 
விசாபுரத்தில்‌ (பிஜாபுர,த்தில்‌) 3 
விசாரணை. 744, 149, 150. 
விசாரணைக்கு 42 
விசாரணையை 126 
விசாரிக்‌கறத்துக்கு - (விசாரிக்க 

தற்கு), 81 
விசாரிக்கிறது 97 
விசாரிக்கிறவிடத்தில்‌ 84 
விசாரிக்கும்போது கக்‌ 
விசாரித்தவிடத்திலே 49 
விசாரித்தார்‌ ய 
விசாரித்து (கேட்டு) 81, 148 
விசாரித்துக்கொண்டு 150. 
விசாரியாமல்‌ 324 
விசாலகெடிக்கு. 61, 62 
விசாலகெடியில்‌: 62 
விசாலகெடியை 62 
விசாளேவமிசத்து 75 
விசாறணை - (விசாரணை) 81, 132, 146. 
விசா.றணையில்‌. 748 
விசுவநாத (யாதவராஜாவின்‌ கன்‌ மச்‌ 
விசுவாசத்தினாலேயும்‌ 04 
விசுவாசம்‌ (விருப்பம்‌) ப 


மன்னர்‌ வரலாறு 


வ்சுவாசமாக 125 
விஈவாசமுள்ள. 120. 
விசுவாசறாஜா (ஷாஜியின்தம்பி' 
சரபோதிபின்‌ மாமனார்‌). நச 
விசேஷமாக (சிறப்பாக) 38, 47, 148 
விசேஷதற்மம்‌ (சிறந்த தருமம்‌) 100 


லிசேஷஇினத்திலே (சிறந்தநாளில்‌) 18 
விசேஷம்‌. 0] 


லிசேஷமரியாதை: 38 
விசேஷமாக (சிறப்பாக) க்க 
விசேஷிக்கப்பண்ணிக்கொண்டு 
(சிறப்பித்து), 78 
விசேவிச்சு - (விசேஷித்து), 85 
விசை (தடவை) 39, 102. 
லிசையும்‌ (தடவையும்‌), 39 
விசைய கெடியை 60 
விசைய தசமியில்‌ - (விஜய தச 
மியில்‌ 45 
விசையதுற்கம்‌ 20 
லிசையதுறுக்கத்திலே ர்‌ 
விசையபான்‌ (ஏகோஜி 11 வைப்பு 
மனைலி மகன்‌), ்‌ 91 
விசைய றகுநாதழாய தொண்டை 
மான்‌ 1/8, 722 
விசைய றாகவ நாயக்கர்‌ 86 
விசைய றாகவ னாயக்கன்‌ 86 
விசையறாஜா (சிவனேர்கெடியில்‌ 
ஆட்சிசெய்தவன்‌) 20 
விசையாபுரத்தில்‌ (பிஜபூரில்‌) 36 
விசையாபுர.த்‌ இலே 52 
விசையாபுரத்து 86, 92. 
விசையாபுரத்துக்கு' 97, 88 
விசையாபுரம்‌ (81/82ம2). 57,728 
விசையாபுரமும்‌ 89 
விட்டபடியினாலே 80. 
விட்டார்‌. 20, 56 
விட்டார்கள்‌ 78, 87, 743 
விட்டு 27, 48, 51, 59, 67, 70, 74, 119, 
120, 192, 142 
விட்டுக்கொண்டு ரம்‌ 


89-48. 








ர 
விட்டுப்போட்டு 32, 76 
விட்டுவிட்டார்கள்‌ 172 
விட்டுவிட்டான்‌ 62, 185 
விட்டுவி!.. : 42, 56, 68 
விட்டுவிட சொல்லி 40, 172 
விட்டுவிடப்பட்‌_வர்கள்‌ 5 
விட்டுவிடவும்‌ 49 
வீட்டுவிடவேணும்‌ 40 
விட்டுவிடுகறது. 30. 
விட்டுவிடுகறோம்‌. 78, 79, 112. 
விட்டோபா க்க. 


லிட்டோஜி (மரனோதியின்‌ தம்பி) 6-8 
10-42. 15, 18, 84, 85, 140. 
விட்டோஜி (விட்டோஜியின்‌ 


கெர்ள்ளுப்பேரன்‌) 85. 
விடப்போகாது 35 
விட(ச்‌) சொல்லி 92 
விடலாகாது. 24. 
விடவேணும்‌ 80. 
விடாது 119 
விடாமல்‌ 49, 77 
விடாமல்படிக்கு 24 
விடியநேரத்தில்‌ (விடியலில்‌), 112 
வீடுறதில்லை 64 
விடுதலை. 99, 42) 00. 
விடுவிக்கிறத்துக்கு - (விடுலிஃ?ற. 

தற்கு) 60 
விடுவிச்சு - (விடுவித்து), 3 
வித்திமானத்துக்கு (தகுதிக்கு) மகத 


வித்தியவந்தர்‌ (கல்வியில்‌ வல்லவர்‌) 134: 
வித்தியாசம்‌ (வேறுபாடு) 74, 81 
வித்தியாசமாக (வேறுவிதமாக) 40,150. 


வித்தியாநகரத்துறாஜா 32. 
வித்தியாப்பியாசம்‌ (கல்விகற்றல்‌) 146 
வித்தையும்‌ (கல்லியும்‌), 98) 82 
விதங்களையும்‌. 49. 
விதத்திலும்‌ 3 மகர 
விதத்திலே 81 
விதத்திலேயும்‌ 46, 82, 136, 141, 144 


37௪ 

விதப்படிக்கு. 327 
விதம்‌ க்கீ. 
விதமாய்‌ 71, 100. 
விதமும்‌ 340. 
விதமெல்லாம்‌ 19 
விதனத்தனாலே 198 
விதனத்தை 31 
விதனப்பட்டார்கள்‌ 62. 
விதனப்பட்டு 4. 
விதனம்‌ (வருத்தம்‌), 346 


விதனமாய்‌ (வருந்தி) 5 80, 188, 147 
விபகாரத்தையும்‌ (விவகாரம்‌ - 

செய்தி) 77 
விபசாரம்‌ 80. 
விபரீத சின்னமாய்‌ 728 
விபஷ்சத்துக்கு - விபட்சத்துக்கு 

(எதிரான கொள்கைக்கு) 357 
விபூதி 2 
வியக்தமாய்‌ (வெளிப்படையாய்‌) 99, 150 
வியத்தமாய்‌ - வியர்த்தமாய்‌ 

(வீணாய்‌) 80. 
வியற்தமாய்‌ - (டி) 53, 71 
வியாச்சியத்தினாலே - வியாஜத்தி 

னாலே (போலிக்‌ காரணத்‌ 

தாலே) 103 
வியாச்சியமாய்‌ - வியாஜமாய்‌ (டெ) 28 
வியாபாணம்‌ (யாழ்ப்பாணம்‌) மத 
வியாழக்கிழமை 52 
விராகன்‌ - வராகன்‌ (31 ரூபா 


மதிப்புடைய பொன்நாணயம்‌) 130. 
விருதை (விருது--ஐ). கம 
விரோதம்‌ 50, 100 
விரோதமாய்‌ 34, 146. 
விலாப்பக்கம்‌ 52 
விவகாரத்தைத்‌ தொட்டு 756 
விவகாரம்‌ (வழக்கு), 69. 
விவஸ்த்தை (ஒழுங்கு) 148 
விவாகம்‌ (திருமணம்‌), 79, 92, 92, 


99, 114, 121 


தஞ்சை மராட்டிய 


விழப்போனார்கள்‌ 324 
விழுந்த 54 
விழுந்தவுடனே. 69. 
விழுத்தார்‌ 12, 36 
விழுந்தார்களோ மத 
விழுந்தால்‌ 320. 
விழுந்தான்‌ 32, 58, 185 


விழுந்திருந்தபோது(ஏற்பட்டபோது) 21 
விழுந்து: 29, 39, 119, 124. 


விழுந்துது - வீழுத்தது (இறந்தது? 
89, 129. 


விழுந்து போச்சுது - விழுந்து 
போயிற்று (இறந்தது), 194 

விழுத்துபோற (இறக்கற) - 86 

விழுந்து போறத்துக்கு - விழுந்து 


போறதற்கு (இறப்பதற்கு) 128 
விழுந்துபோற னாள்‌ - (விழுந்து 

போகிற நாள்‌) 189. 
விழுந்துபோன பிற்பாடு (இறந்த 

பிறகு), 85 
விழுந்துபோனவர்கள்‌ (இறந்தவர்‌) 18 
விழுந்துபோனார்கள்‌ 107, 128 
விழுந்துபோனாள்‌ (இறந்தாள்‌) 109 
விளையாடிக்கொண்டிருந்ததை 84 
விற்த்தி - விருத்தி (வளர்ச்சி) 28 
விறாட்ட தேசத்திலே க்க்‌ 


விறுத்தாப்பிய தெசையும்‌ - விருத்‌ 
தாப்பிய தசையும்‌ (முதுமை) 44. 


விறுதா - விருதா (வீண்‌) மக்க 
விறுதாவாய்‌ - (விருதாவாய்‌) 88 
விறோதம்‌ - விரோதம்‌ (பகை) 28, 34 
விஜயறாகவ ஸாயக்கர்‌ 92 
விஜாபுரக்கோட்டையின்‌ 99. 
விஜாபுர,.த்திலிருந்து 22 
விஜாபுரத்திலே (பீஜப்பூரிலே), 20 
விஜாபுரத்து 99 
விஜாபுரத்துக்கு. 41 
விஜாபூர்‌ (பீஜப்பூர்‌), 39 
விஜையதுற்க்கத்திலே ரக 


விஜையாபுரம்‌ 39 


மன்னர்‌ வரலாறு 


விஷத்தை 62 
லிஷவஸ்த்துக்கள்‌ (நச்சுப்பொருள்‌ 
கள்‌) 66 
விஷபரிகாரவஸ்துக்கள்‌ (விஷம்போக்‌ 
குவன), 66 


விஸ்தரிச்சுது - விஸ்தரித்தது (விரி 


வடைந்தது) 327, 128 
விஸ்த்தாரம்‌ (விரிவு) 340. 
விஸ்த்தாரமாய்‌ (வளர்ந்து), 29. 
விஸ்த்தாரமாக (விரிவாக), 80, 118 
விஸ்தாரமான 20. 
விஹிதம்‌. 321 
விஹிதமல்ல (சரியல்ல) 61 
விஹித மாற்கமாய்‌ (ஒழுங்கான 

வழியில்‌), 749 
விஹிஜிதமாக ரத 


வீ 


வீட்டிலே 75, 100, 706, 114 
வீட்டின்பேரிலே 102 
வீட்டுக்கன்னிகை 82 
வீட்டுக்கு 101, 195 
வீட்டுச்சண்டையினாலே. 94 
வீட்டுப்பொண்‌ - (வீட்டுப்பெண்‌) 123 
வீட்டுமேலேயும்‌ 108 
வீதியிலே 96 
வீரப்பா 109. 
வீரபத்திரர்‌ 92 
வீரசொற்கம்‌ - வீர சுவர்க்கம்‌ (வீரர்‌ 
அடையும்‌ பதவி) 30, 17 


வீரு (ஷாஹுவின்‌ மனைவி), 82 
வீருபாயி (ஷாஹுவின்‌ மனைவி) 484 
வீருபாயிக்கு 84, 105 


வெ 


வெகு (பல) 70, 71, 79, 96, 99. 





979 


வெகு உபகாரங்களை (பல உதவி 


களை), 40. 
வெகுகணவாய்கள்‌ க்க 
வெகுகலாபம்‌ (குழப்பம்‌), ரர்‌ 
'வெகுகாரியம்‌ 47 
வெகுகாரியங்கள்‌ 1 40. 
வெகுகர்த்தி 739 
வெகு8ற்தியாய்‌ (2ர்த்தியாய்‌) “ரர 
வெகுகுத்தவாளியாக (குற்றவாளி 

யாக) 67 
வெகுகூட்டத்தினாலே. 32 
வெகுகோபம்‌ (மிக்ககோபம்‌), 68 
வெகுசண்டை 36, 60, 64 
வெகுசண்டைகள்‌ 48 
வெகுசீம்பிறமாய்‌ (மிகச்சிறப்பாக) 102 
வெகுசல்லியம்‌: 90 
வெகுசற்தார்கள்‌ 55 
வெகுசன்னாகத்தோடே 57 
வெகுசனங்களை நத 
வெகுசாய்‌ (பெரும்பாலும்‌) 47, 56, 62, 

5... 102,124) 
வெகுசூராள்‌. 89. 
வெகுசெனங்களை 36, 56 
வெகுசேனைகள்‌ 55, 59. 
வெ.துசேனைகளுடனே 57, 176 
வெகுசேனைகளோடே க்க 
வெகுதானதற்மங்கள்‌ 65 
வெகுதானதற்மம்‌ (தர்மம்‌) 34. 
வெகுதிட்டமாய்‌ 749. 
வெகுதிரவியம்‌ 121 
வெகுதாரம்வரைக்கும்‌ 48 
வெகுதேசத்துக்கு. 80 
வெகு நாழிகை வரைக்கும்‌. 37 
வெகு நாள்‌ வரைக்கும்‌ 92,119 
வெகு நாளாய்‌ 40, 131 
வெகு பிறசைகள்‌ (பிரசைகள்‌), 129. 
வெகு பூசைகளை 65. 
வெகு போர்‌ 44, 91, 172 


வெகுமதிபண்ணி (பரிசு அளித்து) . 54 


980. 


வெகுமஇகளை (பரிசுகளை) 18, 42 
வெகுமதிகளையும்‌ 62 
வெகுவாம்‌. 3 
வெகுவிசை ரா 
வெகுவிதமாய்‌ 54, 72 
வெகுறாச்சியம்‌ 56 
வெகுறோகம்‌ - வெகு ரோகம்‌ 

(கொடிய நோய்‌), 188 
வெகுனாள்‌ - (வெகு நாள்‌), 70, 71 


வெகுனாளாய்‌ - (வெகு நாளாய்‌) 186 
வெங்கட$ரி 112 
வெங்கிட௰ரி ழ்‌ 1/4 
வெங்கிட்டறாவு காடே 130. 
வெங்கட்ட வாயக்கர்‌ (செஞ்சி 
அரசர்‌), 92. 
வெட்க்கம்‌ - (வெட்கம்‌) 60. 
வெட்ட 59, 54 
வெட்டப்போன 32 
வெட்டி. 54 
வெட்டிப்போடச்‌ சொல்லி 128 
வெட்டினபடியினாலே 2 
வெட்டு 54 
வெட்டுண்டு (வெட்டப்பட்டு) 328 
வெண்கலம்‌ 66 
வெயக்த்தமாய்‌ - வியக்தமாய்‌' 
(வெளிப்படையாய்‌) 156 
வெள்ளக்காறர்கள்‌ - (வெள்ளைக்‌ 
காரர்கள்‌), 65 
வெள்ளத்துக்கு ம 0.13] 
வெள்ளாட்டி (பணிப்பெண்‌) 99, 100, 127 
வெள்ளாட்டியின்‌ 9௪ 
வெள்ளாட்டியை 82 
வெள்ளி 66 
வெள்ளியினால்‌ 99. 
வெள்ளிப்பாத்திரங்கள்‌ 356 
வெள்ளையானை 372 
வெளிக்கு வெளியாக (வெளியி 
லேயே) 92 
வெளியாய்‌ 98 
வெளியில்‌ 3 


தஞ்சை மராட்டிய 


வெளியிலே 12, 24, 44, 49, 57, 57, 77, 
78, 89, 106, 115, 120, 188 


வெளியே 5௪, 59 
வெறுத்துப்போட்டு 3 
வேகம்பண்ணி 309. 
வேகமும்‌ 1] 
வேட்டவல்லம்‌. 312, 120. 
வேடபல்லாளறாஜா ்‌ 97 
வேடபல்லாளறாஜாவை 38 
வேடறாஜா (பேடார்‌ (86087). 
அரசன்‌) 97 
வேண்டிய கீத்‌, 107, 140. 
வேண்டும்‌ 176 


வேணும்‌ - (வேண்டும்‌) 56, 63, 73, 109, 
180, 125, 126, 150. 
வேணுமாகலும்‌ - (வேண்டு 


மாலும்‌), 6] 
வேணுமோ - (வேண்டுமோ) 6, 95 
வேதத்தின்படியே மோ 
வேதா? பாஸ்கர்‌ 74 
வேதாஜி பாஸ்கற்‌(வேதாஜிபாஸ்கர்‌) 34 
வேலாபுரம்‌. 56 
வேலையும்‌ 755 
வேளைகாறர்கள்‌ - (வேலைக்‌ 
காரர்கள்‌), 8 மர 
வேளைசமயத்தையும்‌ 17ச்‌ 
வேளையில்‌ 26, 53, 59, 71, 92, 135, 
340, 741, 146. 
வேளையிலே 12, 66, 82,89, 103, 110, 
375, 787, 154 
வேறே 89, 80, 122 


வை 


வைக்கப்பட்டவர்கள்‌ க்கி 


மன்னர்‌ வரலாறு. 


வைக்கப்‌ போகாது (காப்பாற்றக்‌ 


கூடாது), 121 
வைக்கவில்லை. 119 
வைக்க வேண்டாம்‌. 0 
வைக்காமலும்‌. 350 
வைக்கில்‌ - (வக்கீல்‌) 50, 57, 53 
வைக்கிலை - (வக்$லை) 64, 86 


வைக்கிறத்துக்கு - (வைக்கிறதற்கு) 155 


வைக்கறது. 355 
வைக்கீலும்‌ - (வக்‌8ீலும்‌) 8௪ 
வைக்‌£லுகச்கும்‌ - (வக்சீலுக்கும்‌), 48 
வைக்கலை - (வக்‌$லை) 64, 86 
வைக்கிலையும்‌. 88 
வைல்‌ - (வக்கீல்‌) 50 
வைச்சார்‌ - (வைத்தார்‌) 78 
வைச்சு - (வைத்து) 5, 4) 742 
வைச்சுது (வைக்கப்பட்டது) 92 


வைச்சுப்‌ போட்டு (வைத்துவிட்டு) 38, 


61, 66, 143. 
வைத்தார்‌. 56, 71, 72, 75 
வைத்தார்கள்‌ 107, 138, 140, 143, 152, 

256 
வைத்திருந்த 55, 99, 137 


வைத்திருந்துது - (வைத்திருந்தது) 95 
வைத்து 22, 47, 53, 77, 98, 101, 120, 


383, 144 
வைத்துக்கொண்ட 1] 
வைத்துக்கொண்டபடியினாலே .82, 90, 

109. 
வைத்துக்கொண்டார்‌ 93. 
வைத்துக்கொண்டான்‌ 100. 
வைத்துக்கொண்டிருக்கிற. 63 


வைத்துக்கொண்டிருந்தபடியினாலே 131 
வைத்துக்கொண்டு 68, 74, 77, 82, 84, 
92, 97, 98, 132, 143, 154 


வைத்துக்கொள்ளவேபடாது. 42 
வைத்துக்கொள்ளாமல்‌ 32 
வைத்துப்போட்டு 26, 35, 38, 45, 55, 


56, 67, 74, 109, 122, 132, 138 
வைதலியம்‌ (கைம்மை - விதவை) 80 





981 
வைப்பாட்டிகள்‌ 94. 
வைப்பாட்டி சம்மந்தங்களில்‌ 94 
வைப்பு (ச்‌) சம்பந்தத்தில்‌ 54, 142 
வைப்பு (ச்‌) சம்பந்தங்களிலே 95 
வைப்பு ஸ்ரீகள்‌. 374 
வைப்பு ஸ்ரீகளிலே 129 
வைபவத்துனாலெயும்‌ - வைபவத்‌ 
'இனாலேயும்‌ (சிறப்பினால்‌) 91 
வையாமல்‌ 84 
வையி சூரியினோலே - (வைசூரியி' 
னாலே), 108 
வையுங்கோன்‌ (வைப்பீராகுக), 9. 
வையும்‌ (வைக்கவும்‌), ச 4 
வைவச்சுதமனு: 9 
வோணுமே - (வேண்டுமோ) 119 
*றகசியத்தில்‌ ப்‌ 302. 
.றகசியமாய்‌ 771 102, 120. 
.றகோதிபோசலே 710. 
மகோஜி போஜலே (போசலே) 105 
றங்கசாமி னாயக்கர்‌ (நாயக்கர்‌) 82 
றசம்‌ (பாதரசம்‌) 66 


ணக்களத்திலே (போர்க்களத்தில்‌) 10, 


32 
றணசூரன்‌ 1 
த்தம்‌ 785 
றத்தின 457 


ர்றம்பவும்‌ - (நிரம்பவும்‌) 14, 51, 85, 88, 
90, 96, 103, 114, 183, 185, 126 

றஸத்து - ரஸத்து 118, 124, 125 

றஸத்துக்களும்‌ (உணவுப்பொருள்‌ 


களும்‌) க்க 





€பெரும்பான்மை கரத்தை ரகரமாக்‌க, ரவ்‌. 
விற்கு அம்முதலாம்‌ மூக்குறிலுள்‌ ஏற்றதொன்றை. 
இட்டுப்படிக்க 4 **றம்யவும்‌' தவிர்த்து. 


342 


றஸத்துக்கும்‌ 312 
றஸத்தும்‌. 119 
றஸதுகளுடனே 58. 
றாகவ (யாதவராஜாலின்‌ மகன்‌) 16 
றாகவறாஜா 34 
.றாகோதஜி போசலேயும்‌ 372 
.றாகோஜி போசலைக்கு 84 
றாச்சிய 90, 126, 130, 137, 189, 141 
றாச்சியங்களை 5௪, 63,71. 
.றாச்சியங்களையும்‌ 56 
றாச்சியத்தில்‌ 20, 72, 89 
றாச்சியத்திலே ௪4, 88, 139. 
றாச்சியத்தின்‌ 124 
நாச்சியத்து 128 
நாச்சியத்துக்கு 3, 33, 72, 77, 78, 100. 
310, 747, 7கக்‌ 

றாச்சியத்தை 3, 88, 48, 64, 68, 73, 
74, 88, 187 

றாச்சியத்தையும்‌ 88; 170 
றாச்சிய பரிபாலனம்‌ 2, 4, 5, 7, 28, 24. 
'றாச்சிய பாரத்தில்‌ 156 
றாச்சிய பாரத்துக்கு 342 
றாச்சிய பாரம்‌ 2, 39, 92,98, 127, 
744, 149, 750. 


றாச்சியம்‌ 21, 27, 44, 68, 71, 73, 74, 
77, 78, 89, 90, 92, 93, 98, 101, 103, 
104, 107, 110, 113, 117, 129, 135, 740 


றாச்சியமும்‌ 110. 
நாசகாரியம்‌ 29 
.றாசவம்சத்தின்‌. 74 
'றாசவம்சம்‌ 29 
மாசா 50 
ாசேசபாயி - ராஜஸாபாயி 
(துளஜாவின்‌ மனைவி), 288 


றாட்சிய - (இராச்சிய) 77, 95, 106, 15 2 
'நாட்சியத்தில்‌ - (இராச்சியத்தில்‌) 134 


நாட்சியத்திலே 200. 
நாட்டியத்தின்‌ மத, 192 
மாட்சியத்துக்கு 100. 
றாட்சியத்துக்கும்‌ 747, 742 746 





தஞ்சை மராட்டிய 


றாட்சியத்தை 83 85, 92, 182, 126 
நாட்சியத்தையும்‌ 84, 87, 106 
றாட்சியபாரம்‌. 97, 94, 96, 97 
றாட்சியபாரத்தில்‌ 1] 


றாட்சியம்‌ - (இராச்சியம்‌) 76, 83, 85, 86, 
90, 91, 94, 96, 99, 10.2, 106, 130, 137 


றாட்சியமட்டுக்கும்‌ 92 
றாட்சியமும்‌ 194. 
.றாட்சியவம்சத்தில்‌ 49. 
'நாணாபாயி (சிவாஜியின்‌ மகள்‌) 75 
றாத்திரி (இரவு) 35, 57, 12௪ 
றாத்திரியிலே 48, 66 
றாத்திரியே 102 
றாம்‌ (8௨௩ - ரிசிடென்டு) 
றாமசந்திரருடைய 29. 
.மாமசந்திரறாஜா. 3ல்‌ 
.றாமசாமி (அமர்சிங்கு) மத 
றாமசிம்ம மறாட்டியர்‌ 58 
றாமசுவாமி (அமர்‌சங்கு), 175 
நாமபுரம்‌ 55 
றாமறாஜா - (இராசாராம்‌-சிவாஜி 

யின்‌ இரண்டாவது மகன்‌) 76 


.றாமறாஜா (பரசோஜியின்‌ .மசன்‌) :85 


றாமனாத புரத்தான்‌ 304, 181 
றாமனாத புர.த்தானுக்கு 124 
றாமனாதபுரத்தின்‌ மேலே 331 
றாமனாதபுரத்து 103, 191 
றாமனாதநபுரத்துக்கு 304 
றாமநாதபுரம்‌ - (இராமநாதபுரம்‌) 104, 

118, 128 
மாமாயணம்‌ 49 
றாமாறு - (இரவில்‌) 108 
நாமுக்கு (ராம்‌ என்பவருக்கு), ர்க்க 
.றாமேசுவர யாத்திரைக்கு 103 
நாஜ்யபாரம்‌ 203: 
றாஜகாரணம்‌ 24 
'நாஜகாரியம்‌ (படையெடுப்பு) 39, 90 

780, 153 


'நாஜகுமாரபாயி (சிவாஜியின்மகள்‌) 76 


மன்னர்‌ வரலாறு 


மாஜகுமாரபாயி (துக்கோஜியின்‌ 


மனைவி) 52 
றாஜகுமாரபாயி (துளஜாவின்‌. 

மனைவி) 189, 187, 128 
றாஜகுமாரபாயி (சரபோஜி 11 இன்‌ 

இரண்டாவது மகள்‌) 156 
றாஜகெடிக்கு. 59, 62 
றாஜகெடியிலே 63 
றாஜதுறோகம்‌ 99, 101 
றாஜபுர.த்திலே ்‌ 65, 66 
றாஜரிஷி 339 
றாஜலா8ண்‌ (2) 5௪ 
றாஜலியாக்கிறி 69, 64 
நாதஸ்ரீ 95 


நாஜா - (அரசன்‌) 2, 8, 29, 35, 36, 41, 
53-55, 60- 64, 67, 68, 70, 71, 71 
79, 79, 84, 85, 87, 89-91, 93, 97, 98] 

103. 704, 107, 194, 185, 142, 146 

நாஜாக்கள்‌ - (அரசர்கள்‌) 7, 12, 76, 17 

32. 65, 66, 197 


றாஜாக்களுக்கு 65, 157 
றாஜாச்களும்‌ 36, 140. 
றாஜாக்களை 38, 20, 32 
றாஜாக்களையும்‌. 64, 74 
றாஜாகெடிக்கு 61 
றாஜாகெடியை 57 
றாஜாபுரம்‌ 72 
றாஜாயுடைய - (இராசாவுடைய) 145 
.றாஜாவாக 85 
றாஜாவாலே 32, 78 
றாஜாவின்‌ 32, 17, 78, 60, 65, 108. 
றாஜாலினாலே. 725 


றாஜாவினுடைய 4, 2, 7, 8, 17, 59, 65. 
நாஜாவுக்கு 3, 4, 9, 18, 18, 20, 22, 25, 
37, 39, 36, 37, 39, 48, 50, 51, 54, 59. 
60, 64 - 69, 72- 74, 76, 77, 82- 85, 
91-93, 95, 100, 101, 704, 705, 170, 
132, 186, 140, 141, 744, 146 - 749, 
357 


றாஜாவுக்கும்‌ 39, 91, 181, 144 





983. 


றாஜாவுடனே. 28, 30, 117 
றாஜாவுடனேயும்‌ 90 
றாஜாவுடைய 5, 7, 11, 18, 15, 21 - 23, 
35, 42, 47, 50, 58 - 55, 57, 62, 64, 65, 
67, 69, 71, 72, 81, 88, 86, 88, 93, 95, 
99, 102, 732, 124, 189, 140, 144, 148, 


-.] 

நாஜாவும்‌ 13, 19, 21, 58, 65, 72, 74, 
78, 89, 147. 

றாஜாவே (விளி), 9, 99, 90 


றாஜாவை 10, 12, 74, 17, 19, 23 - 25, 
942 26, 99, 41, 46, 47, 52 - 56, 59 - 
81, 69- 77, 73, 74, 78, 79, 81, 82, 85, 

175, 747, 142 745), 147 


றாஜாவைக்கொண்டு 32,141 
றாஜாவையும்‌ 21, 40, 46, 59, 7172, 

1782, 146, 747 
,றாஜாவோடேகூட 146 


.றாஜாறாம்‌ - இராசா ராம்‌ (சிவாஜி 
யின்‌ மகன்‌) 76, 85 
ாஜாறாமும்‌ 78 


"றாஜியம்‌ - (இராச்சியம்‌) 6 
'றாஜிய பாரத்தில்‌ - இராச்சிய 
பாரத்தில்‌) 104 


றாஜெசுபாயி - ராஜஸபாயி 
(சரபோஜி) 111 இன்‌ மனைலி) 25 
றாஜேஸபாய்‌ (துளஜாவின்‌ முதன்‌ 
மனைவி) 174 
றாஷ்யத்துக்கு - (இராச்சியத்துக்கு) 56 
றாஷ்சியத்தை - (இராச்சியத்தை) 8 
.நாஷ்சியத்தையும்‌. [ 
.நிசெடெண்டு (86/62) 131, 148, 156. 
நூபத்திலேயும்‌ - உருவத்திலேயும்‌ - 


(அழகிலும்‌) 99 

நூபவான்‌ (வடிவழகன்‌), 124 
நூபமாயும்‌ 189. 
நூபாய்‌ - (௨ரூபா) 812 22, 122, 
12௪ 

152 


நூபாயிக்கு - (உரூபாய்க்கு), 


984 


தூபி - ரூபி (ஒருவேலைக்காரி) % 


ூபுறுயாய்‌ (முன்னிலையில்‌) 342 
நூபுநூபு - ரூபுரூபு - ரூப்ரூப்‌ 
(முன்னிலையில்‌) 742 
றெகோஜி போசலே 308 
றெரிடெண்டு (1828/42௧0) மீக்கி, 755 
றொக்கம்‌ (பணம்‌), 122 
றொம்ப 130. 


றொம்பவும்‌ (மிகவும்‌) 18, 23, 31, 34-36, 
40, 50-52, 55, 56, 67, 62,279, 95, 99, 
104, 705, 107, 108, 11, 179, 120, 

185, 195, (48, 155, 156 





றோகத்‌ தோடே (நோயுடன்‌), 128 
றோபதாபாயி - திரெளபதிபாயி 
(பிரதாபசிங்கரின்‌ மனைவி), 99. 
நோஷப்படுத்தி 3 
ன 
*னாசசம்பலம்‌ 66. 
னாகப்பட்டணத்திலிருந்து 397 
னாகபூர்‌ (14௨ஹரமம). 44. 
னாகூர்‌ பந்தர்‌ (118209) 126 
னாகினி (ஒரு கத்தி) ட்‌ 
னாகோஜி - நாகோஜி (வீட்டோஜி 
யின்‌ ஐத்தாவது மகன்‌), 7, 15 
னாகோஜிறாஜா 3 
னாங்களே (நாங்களே) 60 
னாங்கள்‌ (நாங்கள்‌) 97 
னாநூறு - (நானூறு) 325 
னாம்‌ - (நாம்‌) 35, 40, 44, 50, 61 
67, 77, 80, 142 
னாமும்‌ - (தாமும்‌) 72 
னாமஸ்மரணை (இறைவன்‌ பெயரை 
இடைவிடாது நினைத்தல்‌), 96 
னாய்களும்‌ 109 
* இங்கிருந்து ன்னகரத்தைத்‌ தத்தகரமாகத்‌ 
திருத்திப்படிக்க 





தஞ்சை மராட்டிய 


னாயக்கர்‌ 
னாயக்கர்‌ கூட்டம்‌ 


87, 89 
86, 89, 90, 99, 
94, 96, 128 
னாயக்கிஜி போசலே (ஏகோஜி 
17இன்‌ பேரன்‌) 99 
னாலஞ்சு - (நாலைந்து) 324 
னாலத்தொண்ணு - நாலத்தொன்று 


(நான்கிலொன்று) 89, 198 
னாலாவது - (நான்காவது), 83, 86 
னாலு நாழிகை - (நான்கு. 

நாழிகை), 712 
னாலு பாரிசமும்‌ (நான்கு பக்கமும்‌) 77 
னாழி - (நாழிகை) 1172 
னாழிகைக்கு. 52, 120, 158 


னாள்‌ - (நாள்‌) 64, 74, 84, 85, 91, 128 
னாள்‌ முதல்க்‌ கொண்டு - (நாள்‌ 


முதற்‌ கொண்டு) 141 
னாள வட்டத்தில்‌ - (நாளா 

வட்டத்தில்‌) 122. 
னாளைக்காலமே - (நாளைக்‌ 

காலையில்‌) ன்‌ 
னாளைக்கு. 80, 85 
னாளுக்குனாள்‌ - (நாளுக்கு நாள்‌) 148. 
னாளையிலே - நாளையிலே 

(காலத்தில்‌), 84, 192 


னான்‌ - (நான்‌), 60, 61, 80, 120. 
னானாசாயபு - நாநாசாயபு 9,3, 94, 96 

429. 
னானாவித - நானாவித (பலவித) 186 


னானாவிதமாக 98. 
னானாவிதமான ர 
னானாலிதமாய்‌ (பலவிதங்களில்‌) 50. 
னிச்சயமாக (உறுதியாக) 99. 
னூறு - (நூறு) மக்‌ 
ஜமீன்தார்‌ 104 


ஜலால்கான்‌ 36 


மன்னர்‌ வரலாறு 


ஜாகீர்‌ - சாகர்‌ 38 
ஜாபர்சாயபு 109. 
ஜாதவவம்சம்‌. 74 
ஜாதவவீட்டு 82. 
ஜாஹன்க்கான்‌. 3 
ஜிஜாவு (சிவாதியின்தாய்‌) 7, 17, 21, 

22, 52, 59, 60. 
ஜிஜாவுவை 11 


ஜெசவந்து (யா.தவராஜாஜின்‌ மகன்‌) 16 
ஜெயந்திபாயி (சம்பாஜியின்‌ 

மனைவி) ரம்‌ 
ஜெயம்‌ (வெற்றி) 719 
ஜெயமாளதும்‌ (வெற்றிபெற்றதும்‌) 18 


ஜெயித்தார்‌ (வென்றார்‌), 32 
ஜெஸவந்து 62. 
ஜொஹர்கான்‌ 60, 61 
ஜோலிக்கு. ்‌/ 
ஜோஹர்க்கான்‌ நத. 77, 84 
ஜோஹர்கான்‌ 78, 61- 63 
ஜோஹர்கானுக்கு. 59, 62, 62. 
ஜோஹர்கானுடைய 62 
ஷூத - நேர்மையான 3 
ட 
ஸ்‌ 
ஸ்தலம்‌ - தலம்‌ (இடம்‌) 38 
ஸ்தலத்துக்கு 34, 78 
ஸ்‌.தளம்‌ - தலம்‌ (இடம்‌) கக்‌ 
ஸ்தளத்தை 40 
ஸ்தளமும்‌ 92 
ஸ்தாபனை 9 
ஸ்தாபனை பண்ணி 67, 68 
ஸ்தாபித்தார்கள்‌ ௪ 


ஸ்தாயியாய்‌ (இருந்துகொண்டு) 28 





385 
ஸ்தானங்களுக்கு (இடங்களுக்கு) 32 
ஸ்தானத்துக்கு 88 
ஸ்த்திரப்‌ படுத்தவேணும்‌ (உறுதி 
யாக்க வேண்டும்‌) 39 
ஸ்திரமில்லாமல்‌ (உறுதியின்‌ றி) 2 
ஸ்திதி (நிலைமை), 2 
ஸ்மரனை (நினைப்பு), 754 
ஸ 
ஸத்திரத்துக்கு: மதக்‌ 
ஸம்பு மகாதேவ மூர்த்திக்கும்‌ 50 
ஸஹதிராஜா. 78 
ஸாதல்கான்‌ பட்டான்‌ 58 
ஸாம்ப சீவ 2 
ஸாம்ப சீவன்‌ ்‌ 2 
ஸாஸ்தாகான்‌ 59 
ஸாஹுநாஜா 81-89, 85, 106, (10 
ஸாஹாுவுக்கு 83 
ஸெம்பு (சம்பு), த. 
ஸேசவந்துறாஜா (ஜெஸ்வந்த்சிங்கு) 64. 
ஸேம்பு - சம்பு த 
ஸொமஸ்கந்தமூர்த்தி 2 
ஸொஜர்‌ ஆபிசா. 2ம்‌ 


ஹ்‌ 


ஹரிவம்சம்‌. 29. 


ஹேதுவாய்க்‌ கொண்டு 748 
க்ஷணநேரம்‌. 104 
க்ஷணமே 48; 128, 126 
க்ஷத்திரியகுலம்‌ 30. 


க்ஷத்திரியாள்‌. 82. 


886 


க்ஷா£த்திர தர்மத்தினாலே - (சாத்திர: 


தருமத்தால்‌), 
க்ஷாமமும்‌ (பஞ்சமும்‌), 799. 
க்ஷமம்‌ கீல்‌. 
ஸ்ரீ (இரு), 3, 5, 102, 157 
ஸ்ரீ (பெண்‌), 754 
ஸ்ரீ (மனைவி) 5, 6, 12, 7 74, 91, 137 
ஸ்ரீகள்‌ 72, 76, 92, 93, 94, 138 
ஸ்ரீகளில்‌ இக்‌. 
ஸ்ரீகளிலே 99, 198 
ஸ்ரீகளுக்கு 99 
ஸ்ரீங்காரபுரியிலேயே 68 
ஸ்ரீங்கார்‌ புரம்‌ 62, 64, 67. 
ஸ்ரீங்கார்புர.த்தையும்‌ 68 
ஸ்ரீங்காரவனத்து 68. 
ஸ்ரீங்காரவனம்‌. 154 


ஸ்ரீசாம்பசிவ 
ஸ்ரீசாம்பசிவன்‌ 
ஸ்ரீதுளஜாபவானி 


357 
98 
49. 


ஸ்ரீதேவிக்கு (துளஜா பவானிக்கு) 61 


ஸ்ரீமத்‌ 
ஸ்ரீபரசுராமமூற்த்தி (மூர்த்தி) 
ஸ்ரீமது 
ஸ்ரீமந்தம்‌ (இருவுடைமன்னன்‌), 
ஸ்ரீமன்‌ 
ஸ்ரீயுடைய 
ஸ்ரீயும்‌ 

யை 
ஸ்ரீரங்கயாத்திரை 
ஸ்ரீவிட்டோபா 
ஸ்ரீரங்கபட்டணத்துறாஜா 
ஸ்ரீறங்கபட்டணம்‌. 
ஸ்ரீறங்கபட்டணத்துக்கு 
ஸ்ரீறங்கம்‌ - (திருவரங்கம்‌) 
ஸ்ரீறங்கத்திலே 
ஸ்ரீஜகதாம்பா 


சர 

[1 

க்‌ 

71 

மி 
12154 
254 

த 

35 

49 

92 

118) 127 
128 

119 
176 

48 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு. 
படங்கள்‌ அமைப்பு 
ட்‌ சிவபாரதம்‌ (தமிழாக்கம்‌ முதல்‌ ஏடும்‌ இதுத ஏடும்‌), 


2. ௮. மெக்கன்சி சுவடி டி 8.80 முதற்‌ பக்கம்‌. 
ஆ. மெக்கன்‌? சுவடி டி 8.80 இறுஇப்‌ பககம்‌. 
3. ௮. ட. 8762 ஏடு படியெடுத்த செய்த. 


*ஆ. டி 8782.இன்‌ முதற பக்கம்‌. 


இ. டி 8762.இன்‌ இறுஇப்‌ பக்கம்‌. 

4. 8926-இன்‌ தொடக்கப்‌ பக்கம்‌ 

2. மெக்கன்சி தன்‌ உதவியானருடன்‌ 

8. ஸ்வார்ஷ்‌ பாஇரியார்‌ ($ஸ்கவா12) 

7. வேதநாயக சாஸ்திரி. 

9. செப்பேடுகளில்‌ குறிக்கப்பெறும்‌ தஞ்சை மராட்டிய மண்ணர்கள்‌. 
9. மராட்டிய அரசர்‌ படங்கள்‌. 

40. ஷாஜி (சிவாஜியின்‌ தத்தை) 
17. சிவாஜி மகராஜ்‌ ப 

72, சம்பாஜி 


28. ஷ 





24. அஃப்சல்காண்‌. 

25. முகமது அவி. 

26. சந்தா சாகப்‌: 

77. உம்தத்‌-உல்‌ உமரா 

79. தஞ்சை மராட்டிய மண்ணர்‌ ஆட்சிப்‌ பரப்பு: 


39. சிவாஜியின்‌ கோட்டைகள்‌. 










அளத ல் ட கக அசனி 


0 
10௧, 4 ந! 
சகி மல்ல பண்‌ ப்‌ 
உற மீகா 


பத்க்‌ ம வருக்க 277 ன்ப 












வி ஸ்வர்க று 
4 படி ன்‌ கத்‌ வரப்ப க ப ்‌ கட்லா 
(0௧ வணர்‌ மன்னா ப வடி 
பதாடுடய்‌ ர்‌ பக்‌ 
சரத னது பப ராவு பட்ட 88) ஏர தம்‌ பனா சாமன்‌ 


1, சிவத்‌ (நீரம்‌ முள்‌ எிம்‌நிரரி ரிய) 





ச சகல்‌ அல 






்‌ ்‌ கடி வட. கலை 
2. ௮. கக்க்தத்ம ள்‌ ்‌ 
'*.. ௧1 33 மக்கத்து 
்‌ ்‌ ல்‌ 212 
சுவடிடி தற்‌ பக்கம்‌. 1 பம 








பவட ஒரு ட அபத ச சச கமத யல்வக ்‌ 

ல டடத அடத பனக தல்‌ அதக்‌ தலைவ ப தாக வன்ன 

ச டக ப்ப வ மித ரடத்‌ஓ ஏற்க ச்ச ௪௪௪௪௮௮ 
வவறை ந்தி வல தைத கவல பகி ௪ துதைத எ வட்ல 

பகற்‌ திக ரவ தத வற்கக சம கச ஏறத்‌ 





அத அதிர கறிய வ யாவகை ய்‌ 


7 ்‌ 
சர படப்‌ வரரகமு குறளில்‌ அரசின அழிதிய ததியகமாறு வட்டம்‌ 
சசககக சாவ்களகத கச ததத விலக ரகக பம 
சாதக மர. 3.ஐ.கக திம சகல சன த ரது னம்‌ ச்ச, அதத அபதல 
பலிவ்ககவறு ச (இத அறிவற்க்‌ க பரவிய 


எர சதுக்த 








சகச 690த அகம கடச அசசிற்ப ம 
கல்லி 52௪௯௪ எடததக ளி ௧? நீர ம இல்பாகி ம௮ 
௧ ரஎம்எர்‌/2ல கதியை மா 3 
நாசகர கிழ இறப்‌ கம்ப ம 
சட தனா தத்தல சர 





ன்‌ ச்‌ 
ரசச ம ந.க கடநட 
அலர கல 2 





ச்சஐகத 





சகட ஸம 
கசகடப 
பசலை அகவ கரணடமைப சர்வ! 
அசத்தி ச பிபோச எதுகுடுிக த்தா பாய தா 
சவூபசசசிய்‌ க த்‌ சரச. கூர்‌ கன கத 22 அகல ச்‌ 


சகுணம்‌ 22 
ப்‌ 7 

ரராகலை ய கக வரச த ௬௪௯௫ ௧௫.8: ஒ.ச.மக௮ ௮ மாச 

சப்ப சை தர ரச்சு 6 


சது அத்த கி அமக சவிஸ ௨௮ 


சச வயு பம தச்சர்‌ சரள 








தகக 





யலை கன கர்வக்ள்‌ அனமத இத்த கன அல ளற்கன்னனலை 


ரிக வ உடசள்‌ மனக்‌ சக வர்க்க கைமா சள ௯௦௧௮ 1.42. 
கவத - 

ம்‌ சசரக இ.மலதாக ௬௨ ௪ கவல சனத னப மி சகலை 
கத ரன உக க காசிவ 2 கததி சா ௪.௪ 60த ர எடி அவட்கு ௧. 


கர 
க கவர்வச 


தன்கை க சக. சக வர்‌ சைகபல்வைக்சவடட 
வராதபடி சசககக ௯௪௮ பதிபாவ சரம கர எனி வடக வைய 
ததவ ராக்‌ எசாஷழு கவட வரண வ்கவபம 
சச 





லாச கடசசிதரங ச சுடிரச்சமசசைகெ கவ ரகக சவ்வு 
சிகா சாணகி ரர கத லல யாகு ௪ சிற. 
ஜ்ர்கடராச்சமக 12 கட்டு எவர்‌ 


வடர புகிக்க பவளக்‌ ௮ கனக இஷக்‌ ககண்பது அடக்கச்‌ கட்டடம்‌ 
கதா கக சமகமாக கசத வ கிதகிலிவ கமத கமத 
உட ந்சதுக உட ஷசி கரியாக மவ்த்‌ யத்‌ 
அற்ப வவச கவளி கிரக வகர அ நத சகலம்‌ பரைர்‌ 





சருகு சைக எஜவதிக ப டப 
கலச 





கக்க 





ச ஜுர ௪ சர சகல 
்‌ தச ௪௪௦௪ ப ௭௩௪ 
பலரைக்‌ ச/ஜிராச க தூ கூடல்‌ சரிக்க கவ வை 
"ஈக்கு ௨9௨2 க சகலலைல போனு கணா சீர்ப்‌ மரிய 
ரகவ ச சடகவா இிகத தகம்‌ கிரைய னா ன ௪.௮ ஒம்‌ சதாமக 
கரச புவ கரக ல ச அரசதுகக கிஷ கண்‌ கடா ரவை கவட 
2 ல பவகிஈரசள 21௧20 டடடிப்டிட ௫௪ 
2 அ்வாக்‌ ல ல்‌ ட்டன 














2. ஆ, மெக்கன்சி ௬வடி டி. 3190 இறுஇப்‌ பக்கம்‌ 


ஊத 
அனறு  தவவ்க்‌ எட கைஸ 2௯. 


௨ நற ட 
24௯ பக தடட தகக ட்‌ 





கிழவன்‌ த ப்ட்‌ 
தப ர்‌ 
ஆஷி கிட்ட அமா கறவிதறா! 
,௪:ஐ 
அலகைத்‌ 280 தடட 


த்தததலப்டப்ட்‌ படட்டும்‌. 


3. அ. டி 8762 ஏடு படியெடுத்த செய்தி 





042 தகை ல ட விட்டே 12 34 
சேல்சை சப 1ம்‌. இடகலிலகட்‌ வ 


அரத கத ஆராவ ப 


ஜி அன்பி குவமததிவதிசவ தவத்‌ சவ்‌ வவ்வால்‌ சமயணா 
ய்‌ “அதிசிய ததவ ளாகி வுட டததிலுறையண்டைவக கதய பம்பை 
ச்சிலையக்துவாத்‌. அதழக கவைய வதந்தி கசா கித்தவு கதத தவ கம ககன்‌ 
லாவக வதடிவெயுக்க கலவுமனகியாதி யான ரை னியசாலிதனானா 9௯2 
ரக அரசவைத்‌ நைய பபா திவுசததிறுல(9 வலபவய தசவதன்னு 
கரசி சவ ரபடது அதக கணைவகச் றியது 


கற்றதன்‌ கதவுப்‌ அடவ வான்‌ ௬ 














அக்கி படக பு ரசபட வதவ்ததி வதி கல்ாயடசிக 





அரத ணம எனக்க அனையது சரிவர மய 





னைதம்‌, சத்தியமா வளைக்‌ அனபப தகடு தவத ன்ம ௨ 





அருத்த எவர்கள்‌ பெய ற ய்கைக்க வரய டபவக்க உடகசய 1 





ப இரச பவ சாலி உட சரதம்‌ ச்மசகியய கட ரதோகய 
2சி எயாசவணயப்பை ப ய்ய வல்‌ ியம்கியரு 
அரக அத்ககக ௫9 அதவ வாய! வழகுலு 


ஈசிஓம்‌ சய ணின்‌ த யழறுதல க்‌ படபட 


சர ருதாையரய்‌ அண்டை கிய ௫. 








சகயறி காகசரு காகிரதடத 0: அதச்கர 22 








சிதை கஜா. அதணவையயதாவகம ஜு கயாரடடு கஇயகதப பம ன 


ல ய்ப லப ண ணிற்னை உயகய ம 1 
ற தாடு எஏஜதில்‌ 9 மமக 7 


522 யச பாபு நிதியர தடச கடர்காணாபஅப அந னைக 





. 3 ஆட்டி 9762-இன்‌ முதற்‌ பக்கம்‌ 


2 


அஜ அவுயாயவ ஷி கலிலலை ட திலயயகுதுவு லட 





யு. 


்‌ அதக? எதகக கு அககம்கட்டட்‌ ட்‌ 
'படுப தரவ ல்‌ 
அவத ம பிணைய ததவயுசைக வையும்‌ தடயம்‌ ள்‌ 


கியாஸ்‌ சத்தா பாவ அவத இலபல ரல தைட 
அமை 22சசசைகாவப௮௮ பவைரைசவர்‌ மபைய ட லதியட மாப, 





அஅடவயால பவிஏமம்பம்‌ 








பபாடிதியலவைமமவைஞதிகிளோமைகளோ எனா எழி மகி பணய ட ப 


லல ரய வலா ஏஜம்‌ தம்தர ரல வஸிய உ ழுழுதாணைபு? வரி லலவ, 


























மிமலானில. ரணைமுகவ 2 எலி தானவ வல ௫.௮௨ ரகு 
ஹிமல்‌ ப வாய இதஹிகைய எசசடு 1 தளிகை - ண்டு 
ட செலவப 5 இலவ திவ் பப்ப ம ஒய்‌ 
ல அவ ாதநுதர ப ௫3௮௧ பழமையை லபல கல 
3: ட்‌ ஜஹ்ல்‌ அதள ஆமை அறு ூஜர. (க 
வதிரி ௮ மழு கமுய? மர ஷு பழன பபா 
நல அலா எம்‌ இதர புவ ஒல்கி தைலமாக 
ப்ப பல வருபிலைச வகை ய உடு உழல ளனிமம எ அழ ்‌ 
பப்பபவு வட யைக்‌ ரக எலைககு தனக ஹ்ம்‌ 
வடுபமல்‌ ப்தி விடு சைய விய பணத்‌ படர 
ழூ சவ்வு தண்ட அவம்‌ முதிமவகு ன 





௮ தடச கலிகருத னி பய கட்ர்லை 





8இ. டி 3762.இன்‌ இறுதிப்‌ பக்கம்‌. 





ட்‌ ்‌ 
2 ரரி கன்ஸ்‌ க கீ பை 83௩௪௪ கக 


அரசா சிர ய இலி ஏய பகியலணய 
ப ணா ரஸ்‌ கஸ அன வ்ஷிவயபொாசலைூசஈகூ ணி 
வழுசாவனிசரி ஈழ லஈ ௭ யு 
அபதருபச சிங்கு. அகரஈசாஇரஈட்டிய்ப்ரஈ மப ண அவுக? ளூ வட 


ற 
“அசை பொடா சா வகள்கம்ட்ட அகவ பட கடட 








“கா சசாவுகு இயைய குசம்ஈடுக்‌ ணப கக பிய க ப. 
பாசி கராஈசாவுகுசசெஷ்லமணகில ஆக ஷப னய 
டாகவுமகணமையெர்ரு கயம்‌ சரச னிய வியா வலக்‌ 
கள 





கெழி.கிலகாடேகக இ ய யைப்பகஈகு விட அல சப 
அக ப்பது அமைக இயரஈதியெங்கெருகுசுகுப்ப லு கலக்‌ 


சேவக பர ஆ வி டண மானு. எச விக 


கடயம்‌ 
௩௮ வது விர பனி ௫௫௮ ன பரு ௬.௧௮ ச்ப்லள கள 
கடட லிருபகு.. .. ஆஅ யன்‌? மாசி ப௫.௨ 





-கிலஇருகையஆ வெக ழூ இிவயகூபய பட 


அடகு லா விணடகுகவ ப தப 
ிலபுருஷ்‌ ஸபு.சஈசிராஈசரஅ வ குள டையகு பரக ல 
ருகமாளைாலி ஒருக்‌ விலயாசிவவர கடை யக 


ப சாசிசுசாமாளொசிஅ வஅகளூபைய கு மர ஷுகரத்‌ வர 
லஈ்சஅ வ களு£பைலவம்‌. லெ ஆ.லபணை சதி 
பெஸணசாஈதியுைய ம கசி ல 


சேசபயண மிர ஷமி யி வ யய ப வவ 








சணலயசொசிரசா 
சாதிக்க ௮. 
சசிஃஈஈ சவகு 


பாதுபயாசச௱வு இப 





கூ விரு எசிஆடைவும்‌ ச டருது மு.ஈ. வய 


4. 8928-இன்‌ தொடக்கப்‌ பக்கம்‌ 





5. மக்கன்‌? தன்‌ உதவியானருடன்‌ 





8. ஸ்வார்ஷ்‌ பாதிரியார்‌ (800லய() 





7. வேததாயக சரஸ்திரி. 


செப்பேடுகளில்‌ குறிக்கப்பெறும்‌ 
தஞ்சை மராட்டிய மன்னர்கள்‌ 





சாபோசி | 





எகோசி || (பாவா சாகிப்‌) பிரதாப சிங்‌ 





துளசா சரபோசி | 





சுஜான்பாயி சாகேப்‌ 





ர்‌ ன்‌ தட்‌ % 
சரபோஜி || (சலவைக்கல்‌ ) முக்தாம்பாள்‌ 





காமாட்சியம்பா பாயீ சாகேப்‌ 


69-51 





20. ஷாஜி (சிவாஜியின்‌ தந்த) 






வட 3 நி பர்‌ ்‌ 


1 





14. சிவாஜி மகராஜ்‌. 





72. சம்பாஜி' 








34. அஃப்சல்கான்‌. 





75, முகமது அவி 





76, சந்தா சாகிப்‌ 








38. தஞ்சை மராட்டிய மன்னர்‌ ஆட்சிப்‌ பரப்பு 


யா 


பய்யப்பப 


கககிவவல டட நலிவு. 


பேவ ப 


க440௮௧௦௧௨ 
உ 


களவிமவ 
80௧ கதர்‌ 
க்ற்க்கவ 2 ்‌ 
ம்ப ட்ட? 
பலககபிசகம 
ந டக து 
களி ப டன்‌ 
நரகக்‌. ஐவரிகிமயக ம 
ககிகிகோசமனஎ கட ம்‌ 11080௦ 
உ 


( ரப்பமமம்ட 


ககக 
ச 


கிக்கிகம$8க ல்‌ ம்‌ 
பப்ப ப்பி 


0810௦ 


910881 2 வம 





19, சிவாஜியின்‌ கோட்டைகள்‌ 


